சுதந்தர சிர்காமணி--1] 


ஜவஹர்லால்‌ நேரு 
சுயசரி த்‌ து ரம்‌ 


இரண்டாம்‌ பாகம்‌ 


சங்கு. கணேசன்‌ 
திருவல்லிக்கேணி : : சென்னை 
1987 


பொருளடக்கம்‌ 


அத்தியாயம்‌ 


3030107111 
XXXIX 


xl 

xli 
xlii 
xliii 
xlv 
xlyi 
xlvii 
xlviii 


xlix 


வட்டமேஜை மகாநாடு ல்‌ 
ஐக்கிய மாகாண விவசாயிகளின்‌ கஷ்‌, 
டங்கள்‌ 3 
ராஜியின்‌ முடிவு 

சிறை அவசரச்‌ சட்டம்‌-பிரசுரதடை 
குழப்பமும்‌ கூச்சலும்‌ 

பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 
சிறைப்‌ பிராணிகள்‌ 

போராட்டம்‌: ' 


மதம்‌ என்பது யாது 


பிரிட்டிஷ்‌ ௮ரசாங்கத்தின்‌ இரட்டை 


(Cd 
நீண்ட சிறை வாசத்தின்‌ முடிவு 
காந்திஜீயுடன்‌ சம்பாஷணை ச 


» 


மிதவாத மன பான்மை 


1 பூர்ண சுதந்திரமும்‌ குடியேற்ற 


அந்தஸ்தும்‌ 

புரரதன நூதன இந்தியா 50 
பிரிட்டிஷ்‌:ஆட்சியின்‌ பலன்கள்‌ 
சகோதரி கல்யாணமும்‌ அதிசய 
அழைப்பும்‌ க 
வகுப்புவாத போராட்டம்‌ 

சிக்கலான நிலைமை 

பூகம்பம்‌ 


அலிபூர்‌ சிறை vor 


்‌ பக்கம்‌ 


481 


496 
5a 
585 
549 
568 
594 
606 
624 


048 
670 
677 
696 


709 
728 
740 


772 
786 
814 
828 
849 


Ix 


15:41 
lxii 
132111 
lxiv 
lxv 
13097 
Ixvii 
lxviii 


2 


ஜனநாயகம்‌-— ழ்‌ நாட்டிலும்‌ 
மேனாட்டிலும்‌ 

திக்கற்ற என்மனது 

காந்தி--ஒரு புஅர்‌ 

மனமாற்றமா அல்லது பலாத்காரமா 
மீண்டும்‌ டேராடூன்‌ சிறை 
பதினோரு நாட்கள்‌ 

மீண்டும்‌ சிறைவாசம்‌ 

தில சமீபகால சம்பவங்கள்‌ 
முடிவுரை 

பின்னுரை 

அனுபந்தம்‌ 

பூரண சுயேச்சை தின பிரதிக்ஞை 
சமாதான நிபந்தனைகள்‌ 


௨ ஞாபகச்‌ சன்ன தீர்மானம்‌ 


866 
808 
687 
925 
964 
967 
976. 
987 
1024 
1030 


1088 
1036 
1041 


320711 
வட்ட மேஜை மகாநாடு 


மகாத்மா . காந்தியுடன்‌ இர்தியாவிலும்‌, லண்டன்‌ 
வட்டமேஜை மகாராட்டிலும்‌, அதிகமாகப்பேசப்‌ பழயெ 
தாக பாத்தியம்‌ கொண்டாடும்‌ ஆங்கிலப்‌ பத்திரிகாசிரியர்‌ 
ஓருவர்‌ தாம்‌ எழுதிய நூலில்‌ பின்வருமாறு குறிப்பிட்‌ 
டிருக்றொர்‌: கோங்காஸ்‌ காரியக்‌  கமிட்டிக்குள்ளாகவே 
கார்திஜீக்கு விரோதமாக சூழ்ச்சி ஈடப்பதாக ('ஹூல்தான்‌'' 
கப்பலில்‌ இறார்த தலைவர்களுக்குத்‌ தெரியும்‌. காலம்‌ கனிந்து 
நிற்கும்‌ சமயத்தில்‌ காங்கிரஸ்‌ சபையிலிருந்து காந்திஜி 
வெளியே அரத்தப்பவொரென்று அவர்கள்‌ அறிவார்கள்‌. 
ரார்திஜீயை காங்ரெஸ்‌ வெளியே அரத்துமானால்‌, காங்‌ 
சின்பேர்பாதி ௮ங்கத்‌தினர்களையும்‌ வெளியே தர த்தவேண்டி. 
யதாயிருக்கும்‌.இர்தப்பா தியைமிதவாதக்கட்சயோடுஇளைத்‌ 
அக்கொள்ள ஸர்‌ தேஜ்பக தூர்‌ சாப்ளுவும்‌ ஜயகரும்‌ விருப்‌ 
பங்கொண்டார்கள்‌. கார்‌திஜீ - மதிக்குழப்பமுள்ள பேர்வழி 
என்னு அவர்கள்‌ தங்களுக்குள்‌ வெளிப்படையாகப்‌ பேசக்‌ 
கொண்டனர்‌. ஆயினும்‌ கார்திஜீ தம்மைப்போல லட்சக்‌ 
கணக்கான குழம்பின சஷ்யர்களைக்‌ சொண்டுவர்து சேர்க்கக்‌ 
கூடுமானால்‌, அவரைத்‌ தங்கள்‌ பக்கம்‌ இழுத்துக்கொள்வ 
தில்‌ லாபமுண்டாகும்‌ என்று எண்ணினார்கள்‌. .... 


1981-ம்‌ ஆண்டில்‌ லண்டனுக்குச்‌ சென்ற வட்டமேஜை 
மகாமாட்டுப்‌ பிரதிநிதிகளில்‌, சாப்ரூவும்‌; ஜயகரும்‌ என்ன 
எண்ணம்‌ கொண்டிருர்தார்களென்‌ று எனக்குத்‌ தெரியாது, 
இந்திய அரசியலில்‌ சிறிது அனுபவம்‌ கொண்டவர்‌ கூட 
இவ்விதம்‌ எழுதியிறாக்க முடியாது. சான்‌ அதைப்‌ படித்து 
வியப்படைந்தேன்‌. இவ்வித யோசனை வதர்தியாகக்‌ கூட 
என்‌ காதிற்கு எட்டவில்லை. அந்தக்காலத்தில்‌ சான்‌ சிறையி 
லிருர்ததால்‌ ஒருவேளை கேள்விப்படாமல்‌ இருக்கலாம்‌. 
சூழ்ச்சி செய்தவர்கள்‌ யார்‌? அவர்களுடைய நோக்கம்‌ 
என்ன? காரியக்‌ சுமிட்டிக்குள்‌ ராலும்‌, வல்லபாய்‌ படேலும்‌ 


91 


482. ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மிகத்‌ தீவிர வாதிகள்‌ என்று சில சமயங்களில்‌ சொல்லப்‌ 
படுவதுண்டு, ஆகவே நாங்கள்‌ இருவரும்‌ சூழ்ச்சயின்‌ தலை 
வர்கள்‌ என்று மதிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌, வல்லபாய்‌ 
படேல்‌ மிகவும்‌ சக்திபடைத்தவர்‌; வேலையிலே விடாமுயற்சி 
யுள்ளவர்‌; அவருக்குக்‌ காந்‌ திஜீயிடம்‌ ஒப்பற்ற பக்தி உண்டு, 
காந்திஜீயின்‌ லட்சீயங்களையும்‌, முறையையும்‌ அப்படியே ஏழ்‌ - 
ஹக்‌ கொண்டிருப்பவர்‌, இந்தியா முழுதிலும்‌ வல்லபாயைக்‌ 
காட்டிலும்‌ தீவிர காந்தி பக்தரைக்‌ காண முடியாது. காந்தி 
ஜீயின்‌ கொள்கைகளை, வல்லபாயைப்‌ போல, நானும்‌ பூர்ரை . 
மாக ஏற்றுக்‌ கொண்டதாகச்‌ சொல்ல முடியாது. ஆனால்‌' 
கார்‌இஜீயோடூ மிகவும்‌ நெருங்கித்‌ தொண்டு செய்யும்‌ பாக்கி 
யத்தைப்‌ பெற்றிருக்கறேன்‌. எந்த வகையிலும்‌ அவருக்கு 
விரோதமாக நான்‌ சூழ்ச்சி செய்யக்கூட்மென்பது அபாண்ட 
மான பொய்யாகும்‌. காங்கிரஸ்‌ காரியக்‌ கமிட்டியைப்பற்றி 
யும்‌ இப்படியே கூறிவிடலாம்‌. காரியக்‌ கமிட்டி காற்திஜீயின்‌ 
சிருஷ்டி. ஆகும்‌, சில தோழர்களைக்‌ கலந்து. கொண்டு : அவர்‌ 
அங்கத்தினர்களை நியமனம்‌ செய்வார்‌, தேர்தல்‌ என்பது 
விதிகளை அனுஷ்டிப்பதற்கான பாவனைதான்‌. காரியக்‌ கமிட்‌ 
டிக்கு முதுகெலும்பைப்‌ போன்ற முக்கிய அங்கத்தினர்கள்‌ 
அதில்‌ பல வருஷங்கள்‌ உழைத்து, அநேகமாக சாசுவத 
அங்கத்தினர்களாக ஆகவிட்டார்கள்‌. அவர்களுக்குள்ளே 
அரசியலில்‌ அபிப்பிராய பேதங்கள்‌ இருந்தன; நோக்கத்தி 
லம்‌ தன்மையிலும்‌ மாறுபாடுகள்‌ இருந்தன. ஆனால்‌ பல 
ஆண்கள்‌ நெருங்கிப்‌ பழ, பொதுவான பொறுப்பைஎஏற்று, 
பொதுவான அபாயங்களை எதிர்த்துப்‌ போராடியதால்‌ அவர்‌ 
கள்‌ .ஒருவசோடொருவர்கெருங்க, பிரிக்கக்கூடா தஒருகூட்ட 
மாகிவிட்டார்கள்‌. அவர்களுக்குள்‌ நட்பும்‌, தோழமையும்‌ 
பரஸ்பர மதிப்பும்‌ நிலவி வந்தன. காங்‌ரெஸ்‌ காரியக்‌ கமிட்டி 
பல கட்சித்‌ தலைவர்கள்‌ சேர்ந்த கூட்டமல்ல. அவர்கள்‌ 
ஒரே உயிரை ஈம்பி வாழும்‌ பொறிகளைப்‌ போன்றவர்கள்‌. 
ஆகவே ஒருவர்‌ மற்றவருக்கு விரோதமாக சூழ்ச்ச செய்வ 
தென்பது கற்பனை கூட செய்ய முடியாதது. காந்திஜீ 
கமிட்டியில்‌ சர்வாதிகாரம்‌ பெற்றிருந்தார்‌. வழி காட்டியாக 
ஓவ்வொருவரும்‌௮வரைப்பின்‌ தொடரசித்தமாகவிருந்தனர்‌. ' 
பல ஆண்டுகளாக இவ்வாறுதான்‌ ௩டந்து வந்தது. 1980-ம்‌ 
வருஷப்‌ போராட்டத்தின்‌ வெற்றிக்குப்‌ பிறகு, 1981-ம்‌ 
ஆண்டில்‌, காந்திஜீயின்‌ தலைமையை இன்னும்‌ அதிகமாக 
ஏற்றுக்கொண்டார்கள்‌. காரியக்‌ கமிட்டியிலிருக்கும்‌ தீவிர 


வட்ட மேஜை மகாநாடு 488 


வாதிகள்‌ ௮வரை வெளியே துரத்த முயல்வதின்‌ நோக்கம்‌ 
எதுவாக இருக்கலாம்‌? கார்‌ இஜீ விரைவிலே ராஜியை விரும்பு 
பவர்‌; ஆகையால்‌ தடையாக இருப்பவர்‌ என்ற கருத்துக்‌ 
கொண்டு அவரை வெளியே துரத்த யோசனை செய்தார்கள்‌ 
என்று சொல்லக்கூடும்‌. ஆனால்‌ அவரில்லாமல்‌ போராட்டம்‌ 
எங்கே? சட்ட மறுப்பும்‌ சத்தியாக்ரெகமும்‌ எங்கே? உயி 
ரூள்ள இயக்கத்தின்‌ இன்றியமையாத அம்சமாக கார்திஜீ 
திகழ்ந்தார்‌. சொல்லப்‌ போனால்‌ அவரேதான்‌ இயக்கம்‌ என்‌ 
றும்‌ சொல்லவேண்டி வரும்‌. தேயேப்போராட்டம்‌ அவரைப்‌ 


்‌ , பொருத்து நின்றது. விமிதலைப்‌ போராட்டம்‌ அவருடைய 


சிருஷ்டியல்ல. அத யாரையும்‌ சார்ந்து நிற்கவில்லை. ௮தனு 
டைய வேர்கள்‌ அதைவிட ஆழமாய்ப்‌ பஇர்‌ துடக்கன்றன. 
விடுதலைப்‌ போராட்டத்தின்‌ ஒரு முக்யெ அம்சமாயிருக்கும்‌ 
சாத்வீகச்‌ சட்டமறுப்பியக்கம்‌ கார்திஜீயை முற்றிலும்‌ 
சார்ந்ததாக இருந்தது. அவரை விட்டு விலகுவதென்றால்‌ 
அந்த இயக்கத்தை அடியோடு உதறித்தள்ளிவிட்டு, வேறு 
, அஸ்திவாரங்களைக்‌ கொண்டு கட்ட வேண்டியதாய்‌ வரும்‌. 
எந்தக்‌ காலத்திலுமே அவ்வாறு செய்வது மிகவும்‌ கஷ்ட 
மான வேலையாகும்‌. 1981-ல்‌ அதைப்‌ பற்றி யாருமே 
இந்தனை செய்திருக்க முடியாது. 


1981-ம்‌ ஆண்டில்‌ காந்திஜீயைக்‌ காக்ரெசை விட்டுத்‌ 
துரத்திவிட, எங்களில்‌ சிலர்‌ சூழ்ச்சி செய்துகொண்‌ டிருர்தார்‌ 
கள்‌ என்று சிலர்‌ கனவில்கூட எப்படி நினைக்கக்கூடும்‌ என்பது 
தான்‌ விசித்திரமா யிருக்கிறது. லேசாக ஜாடை காண்பித்தா 
௮ம்‌ போதுமானஅ, கார்திஜீ தாமே விலகிக்‌ கொள்வாசே ! 
அப்படி யிருக்க நாங்கள்‌ ஏன்‌ சூழ்ச்சி செய்யவேண்டும்‌ தாம்‌ 
காங்செசலிருர்து விலகிக்‌ கொள்வதாக காந்திஜீ சொன்னால்‌, 
அது காரியக்கமிட்டிக்கும்‌ பொதுவாக நாட்டுக்கும்‌ மனக்கலக்‌ 
கத்தை உண்டாக்கி விடும்‌. அவர்‌ எங்களுடைய இயக்கத்தின்‌ 
முக்கயமான தலைவராக விளங்குபவர்‌, அவர்‌ விலகிக்‌ கொள்‌ 
வாரென்ற எண்ணமே எங்களுக்குப்‌ பொறுக்க முடியாது. 
அவரை லண்டனுக்கு அனுப்புவதற்கு நாங்கள்‌ தயங்கனோம்‌. 
ஏனெனில்‌ அவரில்லாத காலத்தில்‌, இர்தியாவிலே பொறுப்பு 
எங்கள்பேரில்‌ விழும்‌. அர்த நிலைமையை நாங்கள்‌ வரவேற்‌ 
கத்‌ தயாராயில்லை. பொறுப்பை அவருடைய தோள்களில்‌ 
சுமத்திச்சுமத்திக்‌ காரியம்‌ செய்வதே எங்களுக்குப்‌ பழக்கம்‌. 
' காரியக்‌ கமிட்டியினுள்ளேயும்‌ அதற்கு வெளியேயும்‌ இருந்த 


484 ஜவறஹரரின்‌ சுயசரித்திரம்‌ 


அன்பர்களுக்கும்‌ கார்‌ திஜீக்கும்‌ இருந்த பாசப்‌ பிணைப்புகள்‌ 
வினோதமானவை. அவரில்லாமல்‌ தற்காலிக வெற்றியைப்‌ 
பெறுவதைக்‌ காட்டிலும்‌, அவருடன்‌ சேர்ந்து தோற்பது 
மேலானதென்‌.றுகூட எண்ணத்‌ அணிந்தோம்‌. 


கார்திஜீ மூளை குழம்பிய பேர்வழியோ என்னவோ, 
அதைத்‌ திர்மானிக்கும்‌ வேலையை ஈமது மிதவாத ஈண்பர்‌ 
களுக்கு விட்டுவிரிவோம்‌. அவருடைய அரசியலில்‌ சல சம 
யங்களில்‌ வேதாந்த விசாரங்கள்‌ கலந்து இடக்கன்றன வென்‌ , 
பதும்‌, அதை விளக்கமாக அறிந்துகொள்வது கஷ்டமென்ப' 
தும்‌ சந்தேகமின்றி உண்மைதான்‌. அனால்‌ கார்திஜீயைப்‌ 
போன்ற சிறந்த கர்ம வீரர்‌ இடையாது, அவருடைய தைரி 
யத்துக்மு இணையே சடையா து. சொன்ன சொற்படி காரி 
யங்களை சாதித்துக்‌ கொடுக்கும்‌ வல்லபம்‌ படைத்தவர்‌. 
குழம்பின மூளையால்‌ இத்தகைய பலன்கள்‌ இடைக்கக்கூடு 
மானால்‌, அந்த மூளைக்‌ குழப்பம்‌, குறிப்பிட்ட சிலரோடு நாற்‌ 
காலிகளில்‌ சாய்ந்துகொண்டு நயமாக அரகயலைப்பற்றிப்‌ 
பேசும்‌ பேர்வழிகளுடைய மூளைத்‌ தெளிவுக்குக்‌ குறைந்த 
இல்லை என்று தோன்றுறெது! கோடிக்கணக்கான அவரு 
டைய பக்தர்கள்‌ குழம்பின மூளைக்காரர்கள்‌ தான்‌. அவர்‌ 
களுக்கு அரசியல்‌ சூக்ஷ்மங்களையும்‌, திட்டங்களையும்‌ பற்றி 
அதிகமாகத்‌ தெரியாது. ஆகாரம்‌, குடிசை, உடை, நிலம்‌ 
முதலிய சாதாரண தேவைகளைப்‌ பற்றித்தான்‌ அவர்கள்‌ 
யோசிக்க முடியும்‌. 


மனித இயற்கையைக்‌ கண்டறிய பயிற்சிபெற்ற அந்நிய 
நாட்டப்‌ பத்திரிகாசரியர்கள்கூட இந்தியாவைப்‌ பற்றிய வரை 
யில்‌ தவறாக எழுதுவதுதான்‌ எனக்கு ஆச்சரியமாக இருக்‌ 
இறது. இழ்ப்‌ பிரதேசங்களை, உலகத்துக்குப்‌ பொதுவான 
சாதாரண ௮ளவைக்கொண்டு அளக்கமுடியாதென்றும்‌, ழ்‌ 
காடுகள்‌, மற்றைய காகேளிலிருந்து வேறுபட்டவையென்றும்‌ 
இறு பிராயத்தில்‌ வெள்ளைக்காரர்களுக்குப்‌ போ திக்கப்படு 
இறது. அதனால்‌ இவ்வாறு தப்பிதம்‌ செய்கரர்கள்‌ போலும்‌! 
இங்கிலிஷ்காரர்கள்‌ சம்பந்தப்பட்ட வரையிலும்‌, சாம்ராஜ்ய 
மமதை அவர்களுடைய கண்களை மூடி,பார்வையைத்‌ திரித்து 
விடலாம்‌. சாத்தியமில்லாத சங்கதிகளைக்கூட, அவர்கள்‌ 
யாதொரு: ஆச்சரியமுமின்‌ றி ஈம்பி விடூஇறார்கள்‌. வஏனென்‌ 
றால்‌, மாயமான ழ்ஈாடுகளில்‌, எ.து வேண்மோனாலும்‌ நேரக்‌ 


வட்ட மேஜை மகாராடு 486 


கூடும்‌ என்பது அவர்களுடைய சித்தாந்தம்‌. ஈல்ல ஆராய்ச்சி 
கலந்த வரலாறுகளை அவர்கள்‌ லெ சமயங்களில்‌ எழுஅ௫றர்‌ 
கள்‌. €ழ்‌ சாககளைப்பற்றி நேர்த்தியான புஸ்தகங்களை வெளி 
யி$கிரார்கள்‌. அனால்‌ இடையிடையே மலைபோன்ற தப்பிதங்‌ 


களையும்‌ செய்றொர்கள்‌. 


1981-ம்‌ வருடம்‌ கார்திஜீ ஐரோப்பாவுக்குச்‌ சென்‌ திருக்‌ 
கையில்‌ “டெய்லி ஹெரால்‌ட' பத்திரிகையின்‌ ர்த்தி 
, பெற்ற பாரிஸ்‌ ஈகர நிருபர்‌ எழுதிய கட்டுரை யொன்றைப்‌ 
'படித்தேன்‌. கட்டுரை இந்தியாவைப்‌ பற்றியது. அதிலே 
அவர்‌ ஒரு நிகழ்ச்சியைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டிரார்தார்‌. அந்த 
நிகழ்ச்சி 1921-ம்‌ வருடத்தில்‌ ஒத்துழையாமை ஈடைபெற் 
அக்‌ கொண்டிருந்த காலத்தில்‌, வேல்ஸ்‌ இளவரசர்‌ இர்தியா 
வுக்கு விஜயம்‌ செய்தபொழுது ரேர்க்ததாக அவர்‌ குறிப்பிட்‌ 
டார்‌. ஏதோ ஒரு இடத்தில்‌ (அர்த இடம்‌ டில்லியாகவிருக்க 
லாம்‌.) மகாத்மாகாந்தி திடீரென்று இளவசசர்‌ முன்னே 
யாதொரு முன்ன றிவிப்புமில்லா மல்‌ போய்‌ நின்றாராம்‌, இள 
வரசருடைய பாதத்தில்‌ காந்திஜீ வீழ்ர்‌து, அதைக்‌ கெட்டியா 
கப்‌ பிடித்துக்கொண்டு, அழுதுகொண்டே “(இந்தத்‌ அர்ப்‌ 
பாக்கெமான நாட்டுக்கு தாங்கள்‌ அமைதி அளிக்கக்‌ 
கூடாதா? '' என்று கெஞ்சிக்‌ கேட்டுக்‌ கொண்டாராம்‌! காந்‌ 
திஜீ முதல்‌, எங்களில்‌ யாரும்‌ இர்த வேடிக்கையான கதை 
யைக்‌ கேட்டதே இல்லை. அந்த நிருபருக்கு இதைப்பற்றி 
எழுதினேன்‌. அவர்‌ வருந்தி, மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, 
தமக்கு இந்தக்‌ கதைஈம்பத்‌ தகுர்த இடத்திலிருந்து இடைத்‌ 
ததாக எனக்கு எழுதினார்‌. காங்செஸாவது, இர்தியாவாவது 
நம்பக்கூடாத ஒன்றை அவர்‌ ஈன்றாக விசாரித்துப்‌ பார்க்‌ 
காமல்‌, ஏற்றுக்‌ கொண்டதுதான்‌ எனக்கு அச்சரியமாக 
இருக்கிறது. எவ்வளவோ காலம்‌ இந்தியாவில்‌ வசித்தாலும்‌, 
இந்தியாவைப்‌ பற்றியும்‌, காங்கரஸ்‌, காந்திஜீயைப்‌ பற்றியும்‌ 
ஓன்றும்‌ தெரிர்துகொள்ளாத பல இங்கிலீஷ்காரர்கள்‌ இந்தி 
யாவிலே இருக்கிறார்கள்‌ என்பதை வருத்தத்துடன்‌ தெரி 
வித்துக்‌ கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்தக்‌ கதை ஈம்‌ 
பத்தகாததும்‌ அபத்தமானதுமாகும்‌. காண்டர்பரியில்‌ 
வசிக்கும்‌ கிறிஸ்தவ மடாதிபதி (ஆர்ச்‌ பிஷப்‌) திடீரென்று 
முஸோலினிக்கு முன்னே பிரவேசித்து, தலைழோக நின்று 
மூஸோலினிக்கு மரியாதை. செய்யும்‌ பொருட்டு, தமது 
கால்களை ஆகாயத்தில்‌ தூக்கி அட்டிக்கொண்டிருந்தார்‌ 


486 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


என்று கற்பனை செய்தால்‌, அத எப்படி. இருக்குமோ அப்‌ 
படியே இருக்கின்றது இக்கதையும்‌. 


சமீபத்தில்‌ மற்றொரு பத்திரிகையில்‌ இன்னொரு ரஸ 
மான கதை வெளிவந்தது, காந்திஜ்‌, கோடிக்கணக்கான 
பவுன்களை வைத்துக்‌ கொண்டிருக்கிறாராம்‌! அவர்‌ இதை 
ரகஷியமாக ஈண்பர்களிடம்‌ கொடுத்து வைத்‌தஇிருக்கிறாரா ம்‌. 
இந்தப்‌ பணத்தைக்‌ காந்திஜீயிடமிருர் து எப்படியாவது , 
தட்டிவிடவேண்டுமென்று காங்கரஸ்‌ அசை கொண்டிருக்‌ 
இறதாம்‌! கார்திஜீ காங்ரெஸைவிட்டு விலகினால்‌, இர்தப்‌ ' 
பொக்கிஷம்‌ போய்விடமே என்‌.று காங்கிரஸ்‌ பயந்து கொண்‌ 
டிருக்‌கறதாம்‌! இர்தக்‌ கதை தோற்றத்திலேயே அபத்த 
மென்பது யாருக்கும்‌ தெரியும்‌. ஏனெனில்‌ காந்திஜீ மறை 
வாகவோ, சொந்தத்‌ திலோ ஒருபைசாகூட. வைத்துக்கொள்வ 
இல்லை. அவர்‌ வசூல்‌ செய்யும்‌ பணத்தை எல்லாம்‌ பொது 
ஸ்தாபனங்களுக்குக்‌ கொடுத்து விடூகிறார்‌. ஒவ்வொரு பைசா 
வுக்கும்‌ கணக்குச்‌ சொல்லாவிட்டால்‌, அவர்‌ யாரையும்‌ எளி 
இலே விட்டுவிட மாட்டார்‌. அவர்‌ வசூலித்த பணங்களின்‌ 
கணக்குகள்பெங்கமாக சோ திக்கப்பகின்‌ றன .இர்தவ தந்தி, 
1991-ம்‌ வருடத்தில்‌ காங்ரெஸ்‌ வசூல்செய்த ஒரு கோடி 
ரூபாயை ஆதாரமாகக்‌ கொண்டிருக்கலாம்‌! இர்தத்தொகை 
காஜதத்திலே பெரிதாக விழுறெதேயல்லாமல்‌, இந்தியா முழு 
தும்‌ பரத்திப்பார்த்தால்‌ மிக அற்பமாகக்‌ காணப்படும்‌, பள்ளி 
களையும்‌ தேக்‌ கலாசாலைகளையும்‌ நிறுவுவதற்கா கவும்‌, குடி 
சைத்தொழில்களை, முக்கியமாக கதரை, அபிவிருத்தி செய்‌ 
வதற்காகவும்‌, தீண்டாமையை ஒழிப்பதற்காகவும்‌, நிர்மாண 
வேலையின்‌ வேறு பல பகுதிகளிலும்‌, இந்தத்‌ தொகை செலவு 
செய்யப்பட்டது. இந்தத்‌ தொகையில்‌ பெரும்பான்மை சல 
விசேஷ வேலைகளுக்காக ஓதுக்கவைக்கப்பட்டது. இன்றைக்‌ 
கும்‌ அர்த வேலைகள்‌ இந்த நிதியின்‌ மூலமாக நடர்துவருஇின்‌ 
றன. பாக்‌ நிதி அங்கங்கே இருக்கும்‌ காவ்ரெஸ்‌ கமிட்டி 
களுக்கு காங்ரெஸ்‌ ஸ்தாபனங்கள்‌ அமைக்கவும்‌, அரசியல்‌ 
வேலைக்குச்‌ செலவழிக்கவும்‌ கொடுக்கப்பட்டது. இந்த நிதி 
யினால்‌ சில வருஷங்களுக்கு காங்கரஸ்‌ வேலை வெகு ஈன்றாக 
நடைபெற்றது. இந்த நிதியின்‌ மூலமாகவே ஒத்துழையாமை 
இயக்கம்‌ நல்ல வளர்ச்சீயைப்‌ பெற்றது. குறைந்த தொகை 
யைக்‌ கொண்டு நமது அரியல்‌ இயக்கத்தை நடத்தவேண்டு 
மென்று காந்திஜீ எங்களுக்கு சொல்லிக்‌ கொடுத்தார்‌. 


வட்ட மேஜை மகாநாடு 487 


மேலும்‌ நாட்டு வறுமையின்‌ மூலமாகவும்‌ இதை நாங்கள்‌ 
தெரிந்து கொண்டோம்‌. அநேகமாக எல்லா வேலையும்‌ 
ஊதியம்‌ கொடுக்காமலே நடைபெற்றது. ஏதோ ஊதியம்‌ 
கொடுக்க சேர்ந்தாலும்‌, அது பட்டினியைப்‌ போக்கக்கூடிய 
அளவுக்குத்‌ தான்‌ கொடுக்கப்பட்டது. இங்லொர்திலே, 
வேலையற்றவர்களுக்குக்கொடுக்கெ சோற்றுப்படியைக்காட்டி 
௮ம்‌ குறைவாக, பி, ஏ. பட்டதாரிகளான எங்களுடைய 
ஊழியர்களுக்கு ஊதியம்கொடுக்கப்பட்டது.இதைக்கொண்டு 
, அவர்கள்‌ தங்களுடைய பெரிய குடும்பங்களைக்‌ காப்பாற்ற 
* வேண்டும்‌, சென்ற பதினைந்து வருஷங்களாக எவ்வளவு 
குறைந்த தொகையில்‌ காங்கிரஸ்‌ இயக்கம்‌ நடைபெற்று 
வந்ததோ, அவ்வளவு குறைந்த தொகையில்‌, உலகத்தில்‌ 
வேறு எங்கேனும்‌ அரசியல்‌ இயக்கத்தையோ . அல்லது 
தொழிலாளர்‌ இயக்கத்தையோ நடத்தியிருக்கறொர்களா 
என்று நான்‌ சக்தேகப்ப$கிமறன்‌. காங்கிரசின்‌ நிதிகள்‌ 
யாவும்‌, அவைகளின்‌ கணக்குகளும்‌ ஆண்தோ றும்‌ பகிரங்க 
மாக சோதிக்கப்பட்டு வருகின்றன. எதையும்‌ மறைப்ப 
தில்லை; சட்டமறுப்பு காலத்தில்‌ காங்கிரஸ்‌ சட்டம்‌ மீறிய 
ஸ்தாபனம்‌ என்று அரசாங்கத்தாரால்‌ அறிவிக்கப்பட்ட ஒரு 
சந்தர்ப்பத்தில்தான்‌ கணக்கு மறைக்கப்பட்டது. 


காந்திஜி காங்கிரசின்‌ தனிப்பிரதிரிதியாக லண்டன்‌ 
வட்டமேஜை மகாராட்டுக்கு சென்றார்‌. நீண்ட நேரம்‌ 
வாதம்‌ செய்து, அவரோடு வேறுயாரையும்‌ சேர்த்தனுப்பத்‌ 
்‌ தேவையில்லை யென்ற நாங்கள்‌ தீர்மானித்தோம்‌. இந்தியா 
வின்‌ அப்போதைய நிலைமை தராசு முனையில்‌ இருந்ததால்‌, 
அந்த நெருக்கடிகாலத்தில்‌ எங்களுக்குள்‌ "இருக்கும்‌ முக்கிய 
தலைவர்கள்‌ இந்தியாவிலேயே இருக்க வேண்டுமென்பது 
எங்கள்விருப்பம்‌. லண்டனில்‌ வட்டமேஜை மகாநாடு உடை 
பெற்றபோ திலும்‌ உண்மையான போர்க்களம்‌ இந்தியாவிலே 
தான்‌ இருக்கிறதென்றும்‌, இங்கே நடைபெறும்‌ நிகழ்ச்சி 
கள்‌ லண்டன்‌ வட்டமேஜை மகாநாட்டைப்‌ போய்த்தாக்கு 
மென்றும்‌ நாங்கள்‌ எண்ணினோம்‌. தகாதமுறையில்‌ நிகழ்ச்சி 
கள்‌ கேருவதைக்‌ தடுப்பதற்கும்‌, எங்களுடைய அமைப்பு 
களைத்‌ தக்க நிலைமையில்‌ வைத்துக்கொள்‌ வதற்கும்‌ நாங்கள்‌ 
விரும்பினோம்‌. தனிப்பிரதிறிதியை நாங்கள்‌ அனுப்பினதற்கு 
இதுவே முக்கியமான காரணமல்ல. தேவையென்‌ றும்‌ உத 
மென்றும்‌ தோன்‌நறியிருந்தால்‌ நாங்கள்நிச்சயமாக வேறுசில 


486 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ரையும்‌ அனுப்பியிருப்போம்‌. இனால்‌ வேண்டூமென்றே நாங்‌ 
கள்‌ அந்த மாதிரி செய்யவில்லை. அரசியலமைப்பின்‌ ௫ல்‌ 
லரை விவரங்களைப்பற்றி முடிவில்லாமற்‌ பேசுவதற்காக 
நாங்கள்‌ வட்டமேஜை மகாநாட்டில்‌ கலர்து கொள்ளவில்லை. 
அர்தக்கூட்டத்தில்‌ இத்தகைய விவரங்களில்‌ எங்களுக்கு 
சிரத்தை இடையாது. மூலாதாரமான விஷயங்களில்‌ காங்‌ 
இரசுக்கும்‌ அரசாங்கத்துக்கும்‌ ஓற்றுமை ஏற்படமோனால்‌, 
அதன்‌ பின்னர்‌ விவரங்களை யோசித்துக்‌ கொள்ளலாம்‌. ஜன 
நாயக இர்தியாவுக்கு பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ எவ்வளவு 
அதிகாரத்தை மாற்றிக்‌ கொடுக்கப்‌ போகிறார்கள்‌ என்பது" 
தான்‌ நிஜமான கேள்வியாகும்‌. இதைப்பற்றி முடிவு ஏற்‌ 
பட்டுவிட்டால்‌, ஈகல்‌ எழுதுவதும்‌, விவரங்களைக்‌ குறிப்பிடுவ 
அம்‌ எளிதான வேலையாகும்‌. சாதாரண வக்கீல்‌ எவரும்‌ 
இந்த வேலையைச்‌ செய்துவிடக்‌ கூடும்‌. இந்த அடிப்படை 
யான விஷயங்களில்‌, காங்காசின்‌ நோக்கம்‌ மிகவும்‌ தெளிவா 
யிருந்தது. அதைப்பற்றி வாதம்‌ செய்ய அதிகமாக இடமே 
இடையாது. ஆகவே தனிப்பிரதிறிதியை அனுப்புவது தான்‌ 
கெளரவமான முறையென்‌ றம்‌ எங்களுடைய தலைவர்போய்‌, 
ந்த கட்டியை விளக்கிக்‌ காட்டி அதனுடைய பொருத்தத்‌ 
சையும்‌ தேவையையும்‌ மெய்ப்பித்து, கூடுமானால்‌, பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கத்தாரைக்‌ காங்கரஸ்‌ கட்சிக்கு இணங்கச்செய்வது 
தான்‌ உ9தம்‌ என்றம்‌ எங்களுக்குத்‌ தோன்றிற்று, இது 
மிகவும்‌ கஷ்டமென்ற எங்களுக்குத்‌ தெரியும்‌. அப்பொ 
முது விஷயங்கள்‌ இருந்த நிலைமையில்‌ அசாத்தியமென்றும்‌ 
அறிந்தோம்‌; ஆனால்‌ வேறு வழியில்லை. 


எங்களுடைய லட்சயங்களையும்‌ நோக்கங்களையும்‌, காங்‌ 
கள்‌உறுஇபாக ஈம்பியிருந்த கொள்கைகள்‌ எல்லாவற்றையும்‌, 
விட்டுக்கொடுக்க எங்களால்‌ ஆகாது. இந்த அடிப்படையான 
தத்துவங்களை ஒப்புக்கொண்டு, ஏதோ அதிர்ஷ்ட வசத்தால்‌ 
ஓற்றுமை ஏற்படக்கூடுமாகில்‌, மற்றதெல்லாம்‌ ஓடற ஒட்‌ 
டம்‌. இவ்வாறு ஒற்றுமை யேற்படும்‌ பொழுது கார்திஜீ காரி 
யக்கமிட்டி அங்கத்‌ தினர்களில்‌ லெரையோ அல்லது எல்லா 
ரையுமோ, லண்டனுக்கு வரவழைத்துக்‌ கொள்வதென்றும்‌ 
அப்பொழுது சாஜியில்‌ நாங்கள்‌ கலந்‌ தகொண்டு விவரங்களைப்‌ 
பூர்த்தி செய்ய வேண்டுமென்றும்‌, எங்களுக்குள்‌ தீர்மானம்‌ 
செய்யப்பட்டது. அழைப்புக்கு நாங்கள்‌ தயாராய்‌ இருக்க 
வேண்டுமென்றும்‌, தேவையானால்‌ ஆகாயமார்க்கமாக பிரயா 


வட்ட மேஜை மகாநாடு 489 


ணம்‌ செய்யவேண்டுமென்றும்‌ எங்களுக்குள்‌ பேசிமுடி த்துக்‌ 
கொண்டோம்‌, அழைப்பு வந்தால்‌ நாங்கள்‌ பத்து சாட்க 
ளுக்குள்‌ கார்‌ திஜீயுடன்‌ லண்டனில்‌ இருந்திருக்க முடியும்‌, 
ஆனால்‌ அடிப்படையான விஷயங்களில்‌, துவக்கத்திலேயே 
ஓற்றுமை ஏற்படாவிட்டால்‌ . பின்னர்‌ விவரமான ராஜிப்‌ 
பேச்சுகளுக்கு இடமே இல்லை, வேறு சில காங்கிரஸ்‌ பிரதி 
நிதிகளும்‌ வட்டமேஜை மகாராட்டுக்குச்‌ செல்லவேண்டிய 
தேவையும்‌ கிடையாது. அகவே கார்திஜீயை மாத்திரம்‌ 
அனுப்புவதாக நாங்கள்‌ தீர்மானித்தோம்‌. காரியக்‌ கமிட்டி 
யின்‌ வேறொரு அங்கத்தினர்‌ ஸ்ரீமதி சரோஜினி சாயுடுவும்‌ 
வட்டமேஜை மகாராட்டிற்குச்‌ சென்றார்‌. அனால்‌. அவர்‌ 
காங்கிரஸ்‌ பிரதிறிதியா ஈச்‌ செல்லவில்லை, அவர்‌ இந்திய ஸ்தி 
ரீகளின்‌ பிரதிநிதியாக அழைக்கப்பட்டார்‌. அர்த முறையில்‌ 
வட்டமேஜை மகாநாட்டிற்குச்‌ செல்ல, அவருக்கு. காரியக்‌ 
கமிட்டி அனுமதியளித்தது. இர்தியாவின்‌ அரசியலமைப்பை 
அமைக்கும்‌ விஷயமாக எங்களுடைய விருப்ப த்துக்கிணங்கி 
ஈடக்கவேண்டுமென்ற எண்ணமே பிரிட்டிஷ்‌ ௮ரசாங்கத்தா 
ருக்குக்‌ கடையாது. மூலாதாரப்‌ பிரச்னைகளை யோசனை 
செய்ய இடம்‌ கொடுக்காமல்‌ தள்ளிப்‌ போட்டு, மகாநாடு, 
சாரமில்லாத சில்லரை விஷயங்களில்‌ வாதம்‌ செய்து அ௮லுத்‌ 
அப்போகச்‌ செய்வதுதான்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ நோக்‌ 
கமாகும்‌. முக்கியமான பிரச்னைகள்‌ கவனிக்கப்பட்டாலும்‌, 
எந்த வழியிலும்‌ உறுதியாக ஒன்றைச்சொல்லாமல்‌ பிறகு 
ஆழ்ந்து யோசித்து தனது அபிப்பிராயத்தைக்‌ கொடுப்பதாக 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ சொல்லி விட்டது, வகுப்பு வாதப்‌ 
பீரச்னையை தங்களுக்கு வெற்றித்‌ அருப்பாக வைத்துக்‌ 
கொண்டு, அதை எவ்வளவுதூரம்‌ உபயோகப்படுத்திக்கொள்‌ 
ளலாமோ அவ்வளவு தூரம்‌ உபயோகப்படுத்திக்‌ கொண்‌ 
டது. மகாநாட்டில்‌ எந்த நேரமும்‌ ஈடமாடிய பிரச்னை இது 
ஒன்றேதான்‌. ்‌ 


விருப்பத்தடனோ இல்லாமலோ, வட்டமேஜை மகா 
நாட்டு இந்திய அங்கத்தினர்களில்‌ பெரும்பான்மையோர்‌ 
அதிகாரிகள்‌ செய்த இந்த சூழ்ச்சியில்‌, வீழ்ந்து க்கிக்‌ 
கொண்டார்கள்‌. அங்கத்தினர்கள்‌ பல ரகமானவர்கள்‌. சிலர்‌ 
தங்களுக்குத்‌ தவிர வேறு யஃருக்குமே பிரதிநிதிகள்‌ அல்லர்‌. 
இலர்‌ புத்திசாலிகள்‌; மரியாதைக்குரியவர்கள்‌; மற்றும்‌ பல 
ரைப்‌ பற்றி இவ்வாறு சொல்ல முடியாது. மொத்தத்தில்‌இச்‌ 


490 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


தியாவில்‌ அரசியலிலும்‌, சமூக இர்‌ திருத்தத்திலும்‌ மிகவும்‌ 
பிற்போக்கான நிலைமையிலிருச்‌ த ஜனங்களுக்கு அவர்கள்‌ பிர 
திநிதிகளாயிருர்தார்கள்‌. அவர்களுடைய பிற்போக்குத்‌ தன்‌ 
மையினால்‌, மகா நிதானஸ்கர்களான முன்னெச்சரிக்கை 
யோடும்‌ வேலை செய்யும்‌ இந்திய மிதவாதிகள்‌ கூட அந்தக்‌ 
கூட்டத்தில்‌ தாராள நோக்கு உள்‌ எ வர்களைப்போல விளங்க 
ஞர்கள்‌, பிரிட்டி ஷ்‌ சாம்ராஜ்யத்தோடு, கங்கள்‌ சுயாலத்‌ 
தற்காகவும்‌ சொத்து ரிமைக்காகவும்‌ ஒட்டி.க்கொண்டிருக்றெ 
கூட்டங்களுச்கு இவர்கள்‌ பிர திறிதிகள்‌ . வகுப்புப்‌ பிரச்னை 
களைப்‌ பெரிதாகக்‌ கொண்டு அல்லல்படும்‌ சிறுபான்மை, 
பெரும்பான்‌. மைக்‌ கூட்டங்களிலிருந்து இவர்கள்‌ பொறுக்கி 
ஏடுக்கப்பட்டவர்கள்‌. மேல்‌ வகுப்பு என்‌ ற கூறப்ப டும்‌ கூட்‌ 
டச்திலிறார்து வர்தவர்களாதலால்‌, இவர்‌ களுக்குள்‌ ஓற்று 
மையே இருக்க முடியாது. அரசியல்‌ சம்பந்தப்பட்ட வரை 
யில்‌ இவர்கள்‌ பழுத்த பிற்போக்காளர்கள்‌, அரசியலபிவிருத்‌ 
தியைப்‌ பறிகொடுத்துவிட்டி, வகுப்பு வாத சம்பர்தமாக 
கொஞ்சம்‌ லாபம்‌ இடைத்தாலும்‌ போதுமென்று நினைத்து, 
அதற்காக தங்களுடைய முழு ஊக்கத்தையும்‌ செலுத்து 
பவர்கள்‌. தங்களுடைய வகுப்புவாதக்‌ கோரிக்கைகளைப்‌ 
பூர்த்திசெய்து அ கொடுத்தாலொ ழீய, அரசியல்‌ சுதந்திர விஷ 
யத்தில்‌ ஒரு அங்குலம்கூட தாங்கள்‌ முன்னே அடியெடுத்து 
வைக்க மாட்டார்களென்றும்‌ அரசிபல்‌. முற்போக்கில்‌ தங்க 
ளுக்குச்‌ செத்தையில்லை யென்றும்‌ அவர்கள்‌ பகிரங்கமாகத்‌ 
தெரிவித்து விட்டார்கள்‌. இது ஒரு சாதாசணமான 
காட்டிபாகவிருக் தது. அடிமை ஜனங்கள்‌ விழக்கூடிய படு 
குழியின்‌ ஆழம்‌ இவ்வளவென்றும்‌, சாம்ராஜ்ய சூதாட்டத்‌ 
தில்‌ இவர்களை எவ்வளவு வரையில்‌ காய்களாகவைத்து விளை 
யாட முடியுமென்றும்‌, இது தெளிவாக விளக்கிக்‌ காண்‌ 
பித்து விட்டது. காட்ச மிகவும்‌ அக்ககரமான அ; இந்த மகா 
ராஜாக்களும்‌, பிரபுக்களும்‌, பட்டம்‌ பெத்றவர்களும்‌, 
பெரிய மனிதர்களும்‌ இந்தியப்‌ பொது மக்களுக்குப்‌ பிரதி 
நிதிகள்‌ அல்ல. வட்ட மேஜை மகா காட்டின்‌ அங்கத்தினர்‌ 
கள்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தாரால்‌ நியமனம்‌ செய்யப்பட்‌ 
டவர்கள்‌, வட்ட மேஜையைப்‌ பூர்த்தி செய்வதற்கு இர்த 
அங்கத்தினர்கள்‌ சரியான பேர்வழிகள்‌ தான்‌ 


இவ்வளவு எளிதலே நம்மை பிரிட்டிஷ்‌ அதிகாரிகள்‌ 
கையாண்டு காரியத்தைச்‌ சாதித்துக்‌ கொள்ள முடியும்‌ என்ற 


வட்ட மேஜை மகாநாடு 491 


செய்தி ஈம்முடைய ஜனங்களின்‌ பலவீன த்தைக்‌ காண்பிப்ப 
தாகும்‌. தவறான சுவட்டிலேஈம்மவர்களைச்‌ செல்லச்செய்று, 
ஒருவர்‌ செய்யும்‌ வேலைக்கு மற்றவர்களை தடையாகச்‌ செய்ய 
முடியும்‌ என்பதையும்‌ எளிதிலே விளக்கிக்‌ காண்பித்தது. 
நம்முடைய பெரிய மனிதர்கள்‌ ஈம்மை யாளும்‌ சாம்ராஜ்ய 
அதிகாரிகளின்‌ மனப்பான்மையோடு கலந்து, ஈம்முடைய 
எஜமானர்களின்‌ வேலையை நேர்த்தியாகச்‌ செய்து வந்தார்‌ 
கள்‌. தாங்கள்‌ செய்வது சரியா இல்லையா என்ற அறியாமை 
யினாலா? அல்லது உண்மையைத்‌ தெரிர்துகொண்டும்‌, இந்தி 
்‌ யாவுக்கு ஜனகாயகமும்‌, சு தர்திரமும்‌ வந்துவிமோ என்று 
பயந்து இவ்வாறு செய்தார்களா ? இர்த சுயகலக்காரர்‌ 
களின்‌ கூட்டத்திலே பிரிட்டிஷ்‌ இந்தியப்‌ பிரதிறிதிகளுக்கு, 
ஆகாகான்‌ தலைவரானது மிகப்‌ பொருக்தமானஅதான்‌. 
வட்ட மேஜை மகாராட்டில்‌ ஈடனம்‌ செய்த பிற்போக்கான 
உரிமைகள்‌ பல திறப்பட்டவை யாகும்‌, சாம்ராஜ்ய உரிமை, 
ஜமின்‌ தார்‌ உரிமை, முதலாளி உரிமை, தொழில்‌ உரிமை, 
மத உரிமை, வகுப்புவாத உரிமை இவைகள்‌ மகாநாட்டில்‌ 
காணப்பட்டன. இவைகள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ சிறிதளவு 
பிரதிநிதியாக விளங்குபவர்‌ ஆகாகான்‌. அவர்‌ பிரிட்டிஷ்‌ 
சாம்ராஜ்யத்தோடும்‌, பிரிட்டிஷ்‌ அதிகார இன த்தோடும்‌ ஒரு 
தலைமுறைக்கு அதிகமாக நெருங்கிப்‌ பழட வருறார்‌. ௮நேக 
மாய்‌ இங்லொர்‌ திலேயே வத்து வருகிறார்‌. ஆகவே ஈம்மை 
ஆளுபவர்களின்‌ கோக்கமும்‌, ஈலங்களும்‌ அவருக்கு முழு 
அம்‌ தெரியும்‌. அவர்‌ அந்த வட்ட மேஜை மகாநாட்டில்‌ 
சாம்ராஜ்ய பிரிட்டனுக்கு சக்தி வாய்ந்த பிரதிறிதியாக 
இருக்க, நிறையத்‌ தகுதிபடைத்தவர்‌, அவர்‌ இர்தியாவுக்குப்‌ 
பிரதிநிதியாக விளங்யெது தான்‌ விரீபதம்‌. 


அந்த மாகராட்டில்‌ ' எங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி 
கள்‌ பலமாகச்‌ செய்யப்பட்டன. அதிலிருந்து ஈாங்கள்‌ எதை 
யும்‌ எதிர்‌ பார்க்காவிடினும்‌, அதன ஈடவடிக்கைகளை வியப்பு 
டனும்‌, வெறுப்புடனும்‌, கவனித்து வந்தோம்‌. தேசீயப்‌ 
பொருளாதாரப்‌ பிரச்னைகள்‌ சரிவா கவனிக்கப்படவில்லை. 
ஓயாமல்‌ சூழ்ச்சிகளும்‌, ஓப்பர் தங்களும்‌ செய்யப்பட்டன. 
நம்முடைய தேசத்தாரில்‌ சிலர்‌ கன்ஸர்வெடிவ்‌ கட்சியின்‌ 
பிற்போக்காளர்களோடு சேர்ர்துகொண்டார்கள்‌, சில்லரைச்‌ 
சங்கதிகளைப்பற்றி முடிவில்லாத பேச்சு! உண்மையான 
பிரச்னைகளை வேண்டுமென்றே ஒதுக்கித்‌ தள்ளிப்‌ போட்‌ 


492 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


டார்கள்‌. பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்ய வாதிகளின்‌ ரோக்கப்படி 
நர்த்தனம்‌ செய்தார்கள்‌. பரஸ்பர வாக்குவாதங்கள்‌ ; 
இடையிடையே விருந்துகள்‌; நடுநடுவே பரஸ்பர 
ஸ்தோத்திரம்‌; இவைகள்தான்‌ வட்டமேஜை மகாகாட்டு 
நடவடிக்கைகள்‌! எல்லா நடவடிக்கைகளும்‌ உத்தியோக 
வேட்டைகளாகவே இருந்தன. சின்ன வேலைகள்‌, பெரிய 
உத்தியோகங்கள்‌, சட்ட சபையில்‌ தேவையான ஸ்தா 
னங்கள்‌ ஹிர்துக்களுக்கு வேண்டும்‌ ; முஸ்லிம்‌ மக்க 
ளுக்கு வேண்டும்‌; சீக்கியர்களுக்கு வேண்டும்‌. அவ்வாறே 
ஆங்கிலோ-இச்தியர்களுக்கும்‌, ஐரோப்பியர்களுக்கும்‌ வேண்‌ 
டும்‌. ஆனால்‌ இந்தக்‌ கூட்டங்களுக்குள்ளேயே எல்லா உத்தி 
யோகங்களும்‌ இம்மதத்தினர்களின்‌ மேல்‌ வகுப்பாருக்குத்‌ 
தான்‌ வேண்டும்‌. சாதாரண ஜனங்களோ இதை எட்டிக்‌ 
கூடப்‌ பார்க்கக்‌ கூடாது, சமயோஜித சுயநலம்‌ தாண்டவ 
மாடிற்ற, புதிய அரசியல்‌ திட்டத்தினால்‌ இடைக்கக்‌ கூடிய 
வேட்டைகளுக்காக, பசிவந்த ஓராய்களைப்‌ போல, ஒவ்வொரு 
கூட்டமும்‌, நாக்கைத்‌ தொங்கப்‌ போட்டுக்கொண்டு, உலவிக்‌ 
கொண்டிருந்ததுபோல்‌ தோன்றிற்று, சுதந்திரம்‌ என்பது 
இந்தியர்களுக்கு அதிக உத்தியோகம்‌ என்ற கருத்தோடு 
விளங்கலாயிற்று, சேனையிலும்‌ மற்ற இலாகாக்களிலும்‌ அதி 
கமான உத்தியோகங்கள்‌ இக்தியர்களுக்கு வேண்டும்‌. இது 
கான்‌ வட்ட மேஜை மகாநாட்டில்‌ கூப்பாடு, இந்தியாவின்‌ 
விடுதலையைப்‌ பற்றி, உண்மையான சுதர்திரத்தைப்‌ பற்றி, 
ஜனநாயக இந்தியாவுக்கு அதிகாம்‌ மாற்றிக்‌ கொடுப்பது 
பற்றி, இந்திய மக்களைத்‌ தொல்லைப்படுத்தி வரும்‌ அவசர 
மான, ஜீவாதாரமான, பொருளாதாரப்‌ பிரச்னைகளைப்பற்றி, 
யாரும்‌ நினைக்கவே யில்லை. இந்தியா ஆண்மையுடன்‌ போரா 
டியது இர்தக்‌ கொலுவுக்காகவா? தியாகத்தையும்‌, நேர்த்தி 
யான லட்சியத்தையும்‌ விட்டுவிட்டு, மூச்சுத்‌ திணறும்‌ இர்த 
விஷக்‌ காற்றை உட்கொள்ள வேண்டுமா? 


அந்த அலங்காரமானமண்டபத்திலே(எவ்வளவுகூட்ட 
மிரு்தால்‌ என்ன?) காந்திஜீ தனி உருவமாக வீற்றிருந்தார்‌. 
அவருடைய உடையோ அல்லது உடையின்மையோ௮வரை 
மற்றவர்களிடபிருந்து பிரித்துக்‌ காண்பித்துவிட்டது. அவ 
ரைச்‌ சுற்றி, ஆடை அலங்காரத்தோடு வீ ற்றிருக்தவர்களுக்‌ 
கும்‌, அவருக்கும்‌ இடையேமகத்தானவித்தியாசம்‌இருர்தது. 
மகாநாட்டிலே அவருடைய நிலைமை மிகவும்‌ கஷ்டமானதாக 


வட்ட மேஜை மகாநாடு 499 


விருந்தது, அவர்‌ அதை எப்படிப்‌ பொறுத்துக்கொண்டிரும்‌ 
தார்‌ என்று நாங்கள்‌ எட்டத்திலிருந்து ஆச்சரியப்பட்டக்‌ 
கொண்டிருந்தோம்‌, ஆனால்‌ வியக்கத்தக்க பொறுமையோடு 
அவர்‌ ஈடவடிக்கையில்‌ கலர்துகொண்டு, ஏதாவதொரு வகை 
யில்‌ ஒற்றுமையைக்‌ காண முடியுமாவென்று முயற்சிமேல்‌ 
முயற்சி செய்து பார்த்தார்‌. வகுப்பு வாதிகள்‌ உண்மையான 
அரசியல்‌ பிற்போக்காளர்கள்‌ என்று தெளிவாக வெளிக்குக்‌ 
காண்பிக்கக்‌ கூடியவாறு காந்திஜீ திடீரென்று ஒரு யுக்தி 
,செய்தார்‌. மகாகாட்டுக்கு வர்‌ திருந்த முஸ்லிம்‌ பிரதிநிதிகளின்‌ 
வ்குப்புவாதக்‌ : கோரிக்கைகள்‌. அவருக்குப்‌ பிடி.த்தமில்லை. 
அவைகள்‌ ஜனகாயகத்துக்கும்‌, சுதர்திரத்துக்கும்‌ தடைகள்‌ 
என்பது அவருடைய கருத்து அகும்‌. காந்திஜியின்‌ தேசீய 
முஸ்லிம்‌ தோழர்களும்‌ இந்தக்‌ கருத்தை ஏற்றுக்கொண்‌ 
டார்கள்‌. முஸ்லீம்பிர தநிதிகள்‌ தம்மோடும்‌, காங்ரெஸோடும்‌ 
சேர்ந்து இந்தியாவின்‌ பூண விடுதலைக்காகப்‌ போராவொர்‌ 
களால்‌, யாதொரு ஆட்சேபமும்‌, எதிர்‌ வாதமு மின்றி, 
அவர்களுடைய கோரிக்கைகள்‌ யாவற்றையும்‌ ஏற்றுக்கொள்‌ 
வதாக காந்திஜீ சொல்லிப்‌ பார்த்தார்‌. அத அவர்‌ சொர்‌ 
தத்தில்‌ செய்த பேரமாகும்‌. அது காங்ரெஸைக்‌ கட்டுப்‌ 
படுத்த முடியாது, ஆனால்‌ காங்கரஸைத்‌ தூண்டி, அதை 
ஏற்றுக்கொள்ளுமாறனு செய்வேனென்று அவர்‌ உறுதி 
கொடுத்தார்‌. காங்ரெஹில்‌ அவருக்கு இருக்கும்‌ செல்‌ . 
வாக்கை நன்றாக அறிந்துகொண்டவர்கள்‌, அவரால்‌ காங்க 
ரஹின்‌ சம்மதத்தைப்‌ பெற்றிருக்க முடியும்‌ என்பதைச்‌ 
சந்தேத்திருக்கவே மாட்டார்கள்‌. . 


கார்திஜீயின்‌ கொடை ஏற்றுக்‌ கொள்ளப்படவில்லை, 
ஆகாகானையும்‌, இந்தியாவின்‌ பூரண விடுதலையையும்‌ சேர்த்‌ 
துக்‌ கற்பனை செய்து பார்க்க முடியுமா? இதிலிருந்து வகுப்பு 
வாதத்திற்கும்‌, சுதந்திரத்திற்கும்‌ சம்பந்தமில்லை என்பது 
தெளிவாக விட்டது. அரசியல்‌ பிற்போக்காளர்கள்‌ அரசியல்‌ 
முற்போக்கைக்‌ கண்டு பயந்து, வகுப்பு வாதத்துக்குள்ளே 
ஓடி. ஒளிர்‌ துகொண்டார்கள்‌. கவனமாக இத்தகைய ஆட்‌ 
. களை பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ பொறுக்கி எடுத்து, மகா 
நாட்டின்‌ ஈடவடிக்கைகளை அடக்கியாண்டு வகுப்பு வாதத்தை 
முக்யெமான பிரச்னையாக ஆக்கிவிட்டார்கள்‌. இந்‌ தப்பிரச்னை 
யால்‌ மகாநாட்டில்‌ ஒற்றுமை ஏற்பட முடியாது என்பது 
வெளிப்படை, பிரிட்டிஷ்‌. அரசாங்கம்‌ தனது முயற்சியில்‌ 


494 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வெற்றி பெற்று விட்டது. தனது சாம்சாஜ்யத்தைக்‌ காப்‌ 
பாற்றிக்கொள்ள, தனக்கு ராணுவம்‌ முதலிய வல்லமைகள்‌ 
இருக்கின்‌ றன என்ற! ருஜுப்படுத்திக்‌ காண்பித்ததுமல்லாமல்‌ 
இன்னும்‌ சிறிது காலத்திற்கு சாம்ராஜ்ய பரம்பரையை நீடிக்‌ 
கச்‌ செய்ய தன்னிடம்‌ போதுமான சாஜ தந்திரமும்‌, வஞ்ச 
கமும்‌ இருக்கின்றன என்பதையும்‌ தெளிவாகக்‌ காண்பித்த 
விட்டது. வட்ட மேறை மகாநாடு இந்தியாவின்‌ பிரதிநிதி 
யல்ல; இச்திபாவின்‌ சக்தியை வட்ட மேஜை மகாராட்‌ 
டைக்கொண்டு அளக்கவும்‌ முடியாது. இருந்தாலும்‌ இந்திய 
மக்கள்‌ தோற்றுப்‌ போனார்கள்‌. தாங்கள்‌ எதற்காகப்‌ போசா 
டூ ர்கள்‌ என்பதைப்‌! ற்றி இந்திய மக்களுக்கு தெளிவான 
அறிவு இல்லை, அவர்‌ கள்‌ மனதைக்‌ கலக்‌, எளிதிலை யாரும்‌ 
அவர்களை மா.றுபரசையில்‌ நடத்திச்‌ செல்ல முடிந்தது, அபி 
விருத்திக்குத்‌ தடையாய்‌ இருந்த பலவேறு அபத்தமான பரம்‌ 
பரை உரிமைகளை உதறித்‌ தள்ளிவிட, அவர்களிடம்‌ வலுவில்‌ 
லாமற்‌ போய்விட்டது. அவர்களிடம்‌ மதவெறி அதிகமாகக்‌ 
காணப்பட்டது. வகுப்புவாத உணர்ச்சிகளை வெகு எளிதிலே 
புகுத்தி விட முடிந்ததா. இந்தக்‌ காரணங்களால்‌ அவர்கள்‌ 
தோற்றுப்‌ போனார்கள்‌. சுருங்கச்‌ சொல்றுமிடத்து, வெற்‌ 
றிக்குத்‌் தேவையான முற்போக்கான கொள்கைகளும்‌, சக்தி 
யும்‌ அவர்களிடமில்லை, இந்த வட்டமேஜை மகாநாட்டில்‌ 
வெற்றி தோல்வியைப்‌ பற்றிய கேள்வியே எழ இடமில்லை, 
அதனில்‌ அம்‌ சதையும்‌ எதிர்‌ பார்க்கவில்லை. அனால்‌ ஒரு 
வகையில்‌ அதில்‌ வித்தியாசம்‌ ஏற்பட்டது.முதலாவதுவட்ட 
மேறை மகாநாடு நடக்கையில்‌, இந்தியாவில்‌ சட்ட மறப்பு 
இயக்கம்‌ தீவிரமாக ஈடைபெற்றக்கொண்டிருர்ததால்‌, இந்தி 
யர்கள்‌ வட்டமேஜை மகாகாட்டின்‌ பேரில்‌ சிறிதுகூடக்‌ கவ 
னம்‌ செலுத்தவில்லை. 1980-ஆம்‌ வருடத்தில்‌ மகாநாட்டிற்‌ 
குச்‌ சென்ற பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தாரின்‌ நியமனதார்கள்‌ 
கறுப்புக்‌ கொடிகளும்‌, நிர்தையான கோஷங்களும்‌ பின்‌ 
தொடர, கப்பல்‌ ஏறினார்கள்‌. 


னால்‌ 1981-ல்‌, எல்லாம்‌ மாறிவிட்டது, காங்க 
ஹின்‌ பிரதிநிதியாக, கோடிக்கணக்கான இந்தியர்களின்‌ தலை 
வராக, காந்திஜீ சென்றமையால்‌ மாறுதல்‌ உண்டாயிற்று. 
இதனால்‌ மகாநாட்டுக்கு மதிப்பு உண்டாயிற்று, வட்டமேஜை 
மகாகாட்டு நடவடிக்கைகளை அதிகமான ஊக்கத்துடன்‌, இச்‌ 
தியா கவனித்து வந்தது. எந்தக்‌ காரணத்தால்‌ தோல்வி 


வட்ட மேஜை மகாநாடு ் 400 


நேர்க்தாலும்‌, ௮துஇக்தியாவின்‌ அப$ர்‌ த்திக்‌ கணக்கில்‌ எழு 
தப்பட்டு விடும்‌, கார்திஜீ மகாராட்டில்‌ கலந்து கொள்ள 
வேண்ட மென்று பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ அச்சப்பட்ட 
தன்‌ காரணத்தை நாங்கள்‌ அப்பொழுதுதான்‌ தெரிந்து 
கொண்டோம்‌. மகாராட்டிலே ஏகப்பட்ட சூழ்ச்சியும்‌ சுய 
நலயோசனையும்‌ வீணான வாதமும்‌ நிறைந்து நின்றாலும்‌,அத 
னால்‌ இந்தியாவுக்குத்‌ தோல்வி ஏற்படவில்லை, மகாநாடு 
நிஷ்பலனாக போவகற்கென்றே அமைக்கப்‌ பட்டதாகும்‌, 
அதனுடைய குறைபாடுகளுக்கு இந்திய மக்கள்‌ பொறுப்பு 
ஏற்றுக்‌ கொள்ள முடியாது, ஆனால்‌ இந்தியாவின்‌ உண்மை 
யான பிரச்னைகளை உலகம்‌ கவனிக்காதவாற, மகாராடு 
செய்துவிட்டது. இந்தியாவிலே, ஒருவகைத்‌ தோல்விஉணர்ச்‌ 
சியையும்‌, தளர்ச்சியையும்‌, ஏமாற்றத்தையும்‌, அது உண்‌ 
டாக்கிற்று, அதன்மூலமாக, பிற்போக்காளர்கள்‌ தங்கள்‌ தலை 
களை மீண்டும்‌ நிமிர்த்திக்கொண்டு நிற்க இடம்‌ ஏற்பட்டது. 


இந்தியாவில்‌ ஈடக்கிற சம்பவங்களினால்கான்‌ இந்திய 
மக்களுக்கு தோல்வியும்‌ வெற்றியும்‌ ஏற்படவேண்டியதா 
கும்‌. எட்டத்திலிருக்கற லண்டனில்‌ சூழ்ச்சி செய்ததால்‌, 
வலிமை பொருந்திய இந்திய தேசீய இயக்கம்‌ வாடிவதங்டிப்‌ 
போய்விடாது, நடுத்தர வகுப்பார்கள்‌, குடியானவர்கள்‌, 
இவர்களுடைய உண்மையான கஷ்டங்களின்பேரில்‌ தேசீய 
இயக்கம்‌ அமைக்கப்‌ பட்டிருந்கது, தேசிய இயக்கம்‌ சிறி 
தளவு ஜயித்து தன்னுடைய வேலையைப்‌ பூர்த்தி செய்து 
கொண்டு, இன்னொரு இயக்கத்துக்கு இடம்‌ கொடுத்துவிட 
லாம்‌; அல்லது தேயே இயக்கம்‌ தாற்காலிகமாக பலவந்த 
மாக ஓடுக்கப்படலாம்‌. விரைவிலே இந்தியாவில்‌ அடுத்த 
போராட்டம்‌ ஏற்பட்டு, தாற்காலிகமாக அது ஓடக்கப்பட்‌ 
டது. இரண்டாவது வட்டமேஜை மகாநாட்டினால்‌ அதிக 
மாக இரண்டாவது சட்டமறுப்புப்‌ போர்‌ பாதிக்கப்‌ பட 
வில்லையாயினும்‌, அதற்குப்‌ பாதகமான நிலைமையை இந்தியா 
வில்‌ சிறிதளவு உண்டாக்கி விட்டது. 


XXXIX 
ஜக்கிய மாகாண விவசாயிகளின்‌ கஷ்டங்கள்‌ 


நான்‌ காங்ரெசின்‌ பொதுக்‌ காரிய தரிசிகளில்‌ ஒருவனாக 
வும்‌, காரியக்கமிட்டி.யின்‌ அங்கத்‌ தினனாகவும்‌, இருந்தபடியால்‌ 
அலை இர்தஇியாவில்‌ நடைபெற்ற அரியல்‌ இளர்ச்சியில்‌ 
தொடர்பு வைத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. சுற்றுப்‌ பியாணம்‌ 
போவதை கூடுமானவரையில்‌ நான்‌ நி.றுத்திக்கொண்டாலும்‌ 
லெ சமயங்களில்‌ நாட்டில்‌ சுற்றுப்பியாணம்‌ செய்யவேண்‌ 
டியதாயிற்று, எங்களுடைய பொறுப்பும்‌ வேலைகளும்‌ வளர 
வளர காரியக்கமிட்டிக்‌ கூட்டங்கள்‌ நீண்டரேரம்வரையிலும்‌ 
கூடவேண்டியதாயிற்று, கடைசியாக இரண்டு வாசத்துக்‌ 
கொருதரம்‌ தவறாமல்‌ கூடுவது வழக்கமாகப்‌ போய்விட்டது. 
வெறும்‌ தீர்மானங்களை நிறைவேற்றி வைக்கும்‌ காலம்போய்‌ 
விட்டது. காங்ரெரின்‌ பலதிறப்பட்ட வேலைகளை ஒன்று 
படுத்தி அவற்றை ௮டக்யொண்டு நிர்வாகம்‌ செய்யவும்‌, ஒவ்‌ 
வொருராளும்‌ தோன்றும்படியான கடுமையான பிரச்னைகளை 
இர்த்துவைக்கவும்‌, காரியக்‌ கமிட்டி கூடவேண்டியதாயிற்று, 
காரியக்கமிட்டி தேசத்தின்‌ நிலைமையை நிர்வாகம்‌ செய்யும்‌ 
முறைமையைத்தான்‌, எதிர்‌ காலத்தில்‌ சாட்டிலே போராட்‌ 
டம்‌ எழுமா அல்லது சமாதானம்கிலவுமாஎன்பது,பொறுத்‌ 
இருந்தது. எனக்கு ஏற்பட்ட முக்கியமான அலுவல்கள்‌ 
ஐக்யெ மாகாணங்களிலேதான்‌. அங்கே விவசாயிகளின்‌ 
நிலைமை காங்‌இரசின்‌ கவனத்தை மிகுதியும்‌ கவர்ந்தது, ஐக்கிய 
மாகாண காங்கரஸ்‌ கமிட்டியில்‌ நூற்றைம்பது அங்கத்தினர்‌ 
களுக்குமேல்‌ இருந்தார்கள்‌. கமிட்டி இரண்டுமூன்று மாதங்‌ 
களுக்கொரு தடவை கூடிற்று, அதனுடைய நிர்வாக சபை 
யில்‌ பதினைந்து அங்கத்தினர்கள்‌. நிர்வாக சபை அடிக்கடி 
கூடும்‌. நிர்வாக சபையின்‌ கையில்‌ நிலசம்பந்தமான இலாகா 
ஒப்படைக்கப்பட்டிருக்கது. 1981-ம்‌ வருஷப்‌ பிற்பகுதியில்‌ 
இந்த நிர்வாக சபை தனி விவசாயக்‌ கமிட்டி யொன்றை 
நியமனம்‌ செய்தது. 


ஐக்பெ மாகாண விவசாயிகளின்‌ கஷ்டங்கள்‌ 497 


இந்தத்‌ தனிக்கமிட்டியில்‌ பலஜமீன்‌ தார்கள்‌ சேர்ர்து ஒத்‌ 
அழைத்தார்கள்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. கமிட்டியின்‌ 
திர்மானங்களெல்லாம்‌ இவர்களுடைய சம்மதத்தைப்‌ பெற்‌ 
றவையாகும்‌. எங்கள்‌ மாகாண கமிட்டியின்‌ அர்த ஆண்டுத்‌ 
தலைவர்‌ தாஸ்துக்‌ அகமதுகான்‌ ஷெர்வானி என்பவர்‌, அவர்‌ 
ஒரு பிரபல ஜமீன்தாரி குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. மாகா 
ணக்‌ கமிட்டியின்‌ காரியதரிசி ஸ்ரீ பிரகாசரும்‌, நிர்வாக சபை 
யின்‌ வேறு பல அங்கத்தினர்களும்‌ ஜமீன்‌ தார்கள்‌ அல்லது 
, ஜமீன்தார்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌, மற்ற அங்கத்தினர்‌ 
கள்‌ ஈடுத்தர வகுப்பைச்‌ சேர்ந்தவர்கள்‌, எங்களுடைய 
மாகாண காரியக்‌ கமிட்டியில்‌ ஏழை விவசாயிகளின்‌ பிரதி 
நிதி ஒருவருமே இல்லை. எங்களுடைய ஜில்லாக்‌ கமிட்டி.க 
ளிலே விவசாயிகள்‌ அங்கத்தினர்களாக இருந்தார்கள்‌ ஆனால்‌ 
அவர்கள்‌ மாகாணக்‌ கமிட்டிக்கு,தேர்தல்‌ மூலமாக வர்‌தஅசேர 
முடியவில்லை. நடுத்தர வகுப்பைச்‌ சேர்ந்த படிப்பாளிகளும்‌, 
ஜமீன்தார்களும்‌ தேர்தல்‌ மூலமாக எப்படியோ விவசாயி 
களைத்‌ தள்ளிவிட்டு மாகாணக்‌ கமிட்டிக்கு வர்‌.துவிடுவார்கள்‌. 
எனவே மாகாண காரியக்‌ கமிட்டி யில்‌ தீவிரமான கொள்கை 
கள்‌ கொண்டவர்கள்‌ இல்லையென்பது வெளிப்படை, விவ 
சாயிகளின்பிரச்னை சம்பந்தப்பட்ட வரையிலும்‌, இர்தக்கூட்‌ 
டம்‌ மிகவும்‌ மிதவாதக்‌ கூட்டமாகவிருந்தது. எங்கள்‌ மாகா 
ணத்தில்‌ நான்‌ காரியக்‌ கமிட்டியிலும்‌, விவசாயக்‌ கமிட்டியி 
அம்‌ வெறும்‌ அங்கத்தினனாக மட்டுமிருந்தேன்‌. கமிட்டி. 
களின்‌ ஆலோசனைக்‌ கூட்டங்களிலும்‌, வேறு வேலையிலும்‌ 
மற்றவர்களோடு நான்‌ முக்கய பங்கெடுத்துக்கொண்டேன்‌. 
ஆனால்‌ எதையும்‌ தலைமை வத்து நடத்தவில்லை. உண்மையி 
லேயே எங்களுடைய மாகாணத்தில்‌ எதையும்‌ யாரும்‌ தலைமை 
வித்து ஈடர்தெனதே இல்லை. நாங்கள்‌ எல்லோரும்‌ ஒன்று 
சேர்ந்து . காரியம்‌ செய்வதையே நீண்ட காலமாகப்‌ பழக்கிக்‌ 
கொண்டு வந்தோம்‌. எங்களுக்கு அமைப்புதான்‌ பெரிது; 
ஆள்‌ பெரிதல்ல. ஒவ்வொரு ஆண்டிலும்‌ மாகாணக்‌ கமிட்டி 
யின்‌ தலைவர்‌ எங்களுடைய தற்காலிகத்‌ தலைவர்‌, ஆனால்‌ 
அவருக்குக்கூட விசேஷ அதிகாரம்‌ எதுவும்‌ டையாது. 


்‌ அலகாபாத்‌ ஜில்லா காங்கிரஸ்‌ கமிட்டியிலும்‌ ஒரு அங்‌ 
கத்தினனாக நான்‌ வேலை பார்த்தேன்‌. இந்தக்‌ கமிட்டிக்கு புரு 
ஷோத்தம தாஸ்‌ தாண்டன்‌ தலைவர்‌, அவருடைய தலைமை 
யின்‌ £ழ்‌, ஜில்லாக்‌ கமிட்டி நில சம்பந்தமான சளர்ச்சியை 


92 


498 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பிரபலமாக ஆரம்பித்தது, 1980-ஆம்‌ வருஷத்தில்‌ மாகா 
ணத்தில்‌ நடைபெற்ற வரி கொடா இயக்கத்தை இந்த ஜில்‌ 
லாக்‌ கமிட்டி ஆரம்பீத்‌து வழி காண்பித்தது. விவசாயி 
களுக்கு அலகாபாத்‌ ஜில்லாவிலேதான்‌ மிகுந்த கஷ்டங்கள்‌ 
என்பதல்ல, அயோத்தி பிரார்‌ தியத்தைச்‌ சேர்ந்த தாலுக்காரி 
ஜில்லாக்களிலெல்லாம்‌ விவசாயிகளுக்கு கஷ்டங்கள்‌ மிகவும்‌ 
அதிகம்‌, அனால்‌ அலகாபாத்‌ ஜில்லாவில்‌ காங்கிரஸ்‌ கமிட்டி 
கள்‌ நன்றாக அ௮மைக்கப்பட்டிருந்தன. மேலும்‌ அந்த ஜில்லா 
அரசியல்‌ சளர்ச்சியில்முன்ன ஊியில்‌ நின்‌ றகொண்டிருர்தஅ. 
அலகாபாத்‌ ஈகரம்‌ அரசியல்‌ சளர்ச்சிகளுக்கு நகொயகமாக்‌ 
விளங்கிற்ி. அநேக முக்கியமான ஊழியர்கள்‌ அடிக்கடி. 
ிரொமங்களுக்குச்‌ சென்‌ று பிரசாரம்‌ செய்தார்கள்‌. எனவே 
அலகாபாத்‌ ஜில்லா வழிகாட்டியாக விருந்தது. 1981ணா 
மார்ச்மி' டில்லி ஒப்பந்தம்‌ கையெழுத்தானவுடனே, துண்டுப்‌ 
பிரசுரங்களையும்‌, ஊழியர்களையும்‌ ரொ மாந்திரங்களுக்கு நால்‌ 
கள்‌ விரைவில்‌ அனுப்பிவைத்து சட்ட மறுப்பு இயக்கமும்‌, 
வரிகொடா இயக்கமும்‌ நிறுத்தப்பட்டு விட்டனவென்‌ று விவ 
சாயிகளுக்கு அறிவிக்கும்படியா கச்‌ செய்தோ ம்‌. இனி அவர்‌ 
கள்‌ வரி கொடாமலிருப்பதற்கு அரசியல்‌ சம்பந்தமான கார 
ணங்கள்‌ இல்லை. எனவே வரி கொடுத்துவிடும்படியாக நாங்‌ 
கள்‌ அவர்களுக்கு யோசனை கூறினோம்‌. ஆனால்‌ தானியங்‌ 
களின்‌ விலை தலை குப்புற விழுர்‌தவிட்டபடியால்‌,; வரி வஜா 
செய்யப்பட வேண்டுமென்றும்‌, நாங்களும்‌, விவசாயிகளும்‌ 
சேர்ந்து வரி வஜாவப்‌ பெறுவதற்காகக்‌ கிளர்ச்சி செய்ய 
வேண்டுமென்றும்‌ செய்தியைச்‌ சேர்த்து அனுப்பினோம்‌. 
சாதாரண காலங்களிலேயே வரி தாங்க முடியாத சுமையாக 
இருக்கது. அகவிலை சம்பலாகப்‌ போன பிறகு, வரியை முழு 
துமோ அல்லது சற்றுக்‌ குறைவாகவோ கொடுப்பது சாத்திய 
மில்லாமற்‌ போய்‌ விட்டது. நாங்கள்‌ விவசாயிகள்‌ பிரதிநிதி 
களுடன்‌ கலந்து பேசனோம்‌. அதன்‌ பயனாக தற்காலிக பரி 
காரமாக பொதுவாக நூற்றுக்கு ஐம்பதும்‌, சில இடங்‌ 
களில்‌ சற்று கூடவும்‌ வரி தள்ளுபடி செய்யப்பட வேண்டும்‌ 
என்று அரசாங்கத்தாருக்கு அறிவித்தோம்‌. 


நில சம்பந்தமான பிரச்னையைப்‌ பொதுவான சட்ட 
மறுப்புப்‌ பிரச்னையிலிருந்து பிரிக்க நாங்கள்‌ முயன்றோம்‌. 
1981 சம்பந்தப்பட்ட வரையில்‌, அரசியலைக்‌ கலக்காமல்‌ 
பொருளாசாரத்‌ துறையிலே மட்டும்‌ விவசாயிகளின்‌ பிரச்னை 


ஐக்கிய மாகாண விவசாயிகளின்‌ கஷ்டங்கள்‌ 499 


கவனிக்கப்பட வேண்டுமென்றும்‌ நாங்கள்‌ விரும்பினோம்‌. 
ஆனால்‌ இது கஷ்டமாயிருர்தது. இரண்டு பிரச்னைகளும்‌ 
ஒன்றோடொன்று பிணைந்து டெர்தன. காங்கிரஸ்‌ அமைப்பு 
என்ற முறையில்‌ எங்களுடைய கிளர்ச்சிகள்‌ யாவும்‌ நிச்சய 
மாக அரசியல்‌ தன்மை கொண்டவையாகும்‌. சிறிது காலத்‌ 
திற்கு நாங்கள்‌ விவசாயிகளின்‌ சங்கத்தைபோல உழைத்‌ 
அப்‌ போராட முயன்றாலும்‌, எங்களுடைய அரியல்‌ தன்‌ 
மையை எங்களால்‌ விட்டுவிட மூடியவில்லை, அவ்வாறு 
செய்ய எங்களுக்கு விருப்பமும்‌ இல்லை, மேலும்‌ நாங்கள்‌ 
செய்த எதையும்‌ அரசியலில்‌ பொருத்தித்தான்‌ அரசாங்கம்‌ 
மதிப்பிட்டு வந்தது. எதிர்காலத்திலே வரப்போகும்‌ சட்ட 
மறுப்புத்‌ தோற்றம்‌ எங்கள்‌ கண்‌ முன்னே நின்றுகொண்டே. 
இருர்தது. இத நேருமாகல்‌ பொருளாதாரமும்‌, அரசியலும்‌ 
ஜோடியாக ஒன்றிற்கொன்று பலம்‌ கொடுத்துக்‌ கொண்டு 
செல்லுமென்ப இல்‌ சந்தேகமில்லை. இந்த மாதிரி கஷ்டங்கள்‌ 
இருந்தபோதிலும்‌ டில்லி ஒப்பந்தக்‌ கால முதல்‌, விவசாயி 
களின்‌ பிரச்னையை அரசியல்‌ போராட்டத்திலிறாக்‌து பிரித்து 
வைக்க வேண்டுமென்று நாங்கள்‌ எங்களாலான முயற்கயைச்‌ 
செய்தோம்‌. இதற்கு உண்மையான காரணம்‌ என்ன வெனில்‌, 
டில்லி ஒப்பந்தத்‌ இனால்‌ விவசாயிகளின்‌ ளர்ச்சி தடுக்கப்பட 
வில்லை. அரசாங்கத்தாருக்கும்‌, ஜனங்களுக்கும்‌ இதை ஈன்‌ 
ரகத்‌ தெளிவுபடுத்தவிட வேண்டுமென்று நாங்கள்‌ விரும்பி 
னோம்‌. டில்லியில்‌ வைஷிராய்‌ இர்வினோடு பேசிக்கொண்‌ 
டிருக்கையில்‌, கார்திஜீ (நான்‌ வட்ட மேஜை மகாராட்டுக்‌ 
குப்‌ போகாவிட்டாலும்கூட மகாநாடு நடந்துகொண்டிருக்‌ 
கும்‌ வரையில்‌, சட்ட மறுப்பை மீண்டும்‌ துவக்கமாட்டேன்‌. 
மகாநாடு வெற்றி பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம்‌ கொடுத்து, 
அதன்‌ விளைவை எதிர்‌ பார்த்துக்கொண்டிருக்குமாறு சான்‌ 
காங்ரெஸொக்கு யோசனை சொல்வேன்‌'' என்னு இர்வின்‌ பிர 
புவுக்கு உறுதி கொடுத்தாராம்‌. ஆனால்‌ ஏதேனும்‌ ஒரு பகு 
தியில்‌, பொருளாதார நெருக்கடியால்‌ போராட்டம்‌ ஏற்படு 
மால்‌ அந்தப்‌ போராட்டத்தைக்‌ காங்கிரஸ்‌ விட்டுவிட முடி 
யாது என்றும்‌ கார்‌இஜீ தெளிவுபடுத்திருயிர்தார்‌. 


ஐக்கிய மாகாணத்தில்‌ விவசாயிகளின்‌ நிலைமை மிகவும்‌ 
நெருக்கடியாக இருந்தது. விவசாயிகள்‌ இந்த மாகாணத்தில்‌ 
கட்டூப்பாடாக நின்று போராடினார்கள்‌, பொதவாகஇச்தியா 


முழுதும்‌ விவசாயிகளின்‌ பொருளாதார நிலைமை மிகவும்‌ 


600 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கேவலமாகத்தானிருர்கது. சிம்லாவில்‌ காந்‌இஜீ அதிகார 
வர்க்கத்தினரோடு பேசுகையில்‌, இதைத்‌ திருப்பித்‌ திருப்பிச்‌ 
்‌ சொல்லியிருந்தார்‌. மேலும்‌ காந்திஜீக்கும்‌ அ இகாரிகளுக்கும்‌ 

நடக்க கடிதப்‌ போக்கு வரத்தில்‌ இதைப்பற்றி குறிப்பிடப்‌ 
பட்டி.ருர்தது, காந்திஜீ ஐரோப்பாவுக்குப்‌ பிராயணமாகும்‌ 
தருவாயில்‌, மீண்டும்‌ இதைத்‌ தெளிவுபடுத்தி யிருக்கறொர்‌, 
வட்டமேஜை மகாநாடும்‌ அரசியல்‌ பிரச்னைகளும்‌ ஒரு புற 
மிருக்க, ஜனங்களின்‌ முக்கியமாக. விவசாயிகளின்‌ உரிமை 
களைப்‌ பொருளாதாரப்‌ போராட்டங்களில்‌ பாதுகாத்துக்‌ . 
கொடுக்கவேண்டிய பொறுப்பு காங்ரெசுக்கு ஏற்பட்டு விட 
லாம்‌. இத்தகைய போராட்டத்‌ தில்‌ சிக்கிக்கொள்ள எனக்கு 
விருப்பமில்லை. கூடுமான வரையில்‌ அதைத்‌ தடுக்க முயலு 
வேன்‌. அனால்‌ அதைத்‌ தடுக்க முடியாவிடில்‌ அந்தப்‌ 
போராட்ட த்தை ஏற்று நடத்துவேன்‌. பொது ஜனங்களை 
நாங்கள்‌ கைவிடமுடியா அ'' என்று காந்திஜீ தெளிவுபடுத்தி 
இருந்தார்‌. டில்லி ஒப்பந்தத்தை, பொதுவாகவும்‌ அரசீயல்‌ 
சட்டமறுப்புக்கும்‌ பொருத்திப்‌ பார்க்கலாமே யொழிய,விவ 
சாயிகளின்‌ பொருளாதார நிலைமைக்குச்‌ சம்பந்தப்படுத்திப்‌ 
பார்க்கலாகாது என்பது காந்திஜீயின்‌ கட்சியாகும்‌. கான்‌ 
இதை என்‌ குறிப்பி௫கிறேன்‌ என்றால்‌, வரி கொடா இயக்‌ 
கத்தை மீண்டும்‌ தவக்‌, டில்லி ஒப்பந்தத்தை முறித்து 
விட்டார்களென்று ஐக்கிய மாகாண காங்கிரஸ்‌ கமிட்டியின்‌ 
பேரிலும்‌, அதன்‌ தலைவர்கள்‌ பேரிலும்‌ சர்க்கார்‌ அடிக்கடி 
பழி சுமத்துிறார்கள்‌. இந்தப்‌ பழியை சமாதானகாலத்தில்‌ 
சுமத்தவில்லை, இரண்டாவது சட்ட மறுப்புக்‌ காலத்தில்‌ 
காங்கரஸ்‌ தலைவர்கள்‌ சிறைக்‌ கூட்டத்திலடைக்கப்பட்டு, 
அவர்கள்‌ இந்தக்‌ குற்றச்‌ சாட்டுகளுக்கு பதில்‌ சொல்லமுடி 
யாத நிலைமையில்‌ இருக்கையில்‌, பத்திரிகைகளுக்கும்‌ அச்சுக்‌ 
கூடங்களுக்கும்‌ வாய்ப்பூட்டு போட்டபின்னர்‌, அதிகாரிகள்‌ 
இந்தக்‌ குற்றச்‌ சாட்டூகளைச்‌ செய்தார்கள்‌. 


1981-ம்‌ வருஷம்‌ ஐக்யெ மாகாண காங்கிரஸ்‌ கமிட்டி 
வரி கொடா இயக்கத்தை ஆரம்பிக்கவே இல்லை என்பது 
உண்மையாக இருந்தாலும்‌, அப்படியே பொருளாதார நோக்‌ 
கம்கொண்டு வரிகொடா இயக்கம்‌ நடத்தப்‌ பெற்றால்‌, ௮௮ 
டில்லி ஒப்பந்தத்தை மீறியதாக ஆகாது என்ற விஷயத்தை 
நான்‌$தெளிவுபடுத்த விரும்புன்றேன்‌. வரிகொடா இயக்‌ 
கத்தினால்‌ பயன்‌ ஏற்படுமா ஏற்படாதா என்பது வேறு. சன்‌ 


ஐக்யெ மாகாண விவசாயிகளின்‌ கஷ்டங்கள்‌ 601. 


கதி, பொருளாதாரத்‌ துறையில்‌ பரிகாரத்துக்காக வேலை 
நிறுத்தம்‌ செய்ய அலைத்‌ தொழிலாளர்க க்கு எவ்வளவு 
உரிமை உண்டோ, அவ்வளவு உரிமை வசாயிகளுக்கும்‌ 
வரிகொடா இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு உண்டு, டில்லியி 
லிருர்‌த சிம்லா வரையிலும்‌ இதுதான்‌ எங்கள்‌ கட்டி, இதை 
அரசாங்கத்தார்‌ அறிந்து கொண்டது மல்லாமல்‌ ஏற்றும்‌ 
கொண்டார்கள்‌, 1929-ம்‌ வருஷத்திய பொருளாதார ௮௧ 
விலை வீழ்ச்சி ஏற்கனவே கேவலமாயிறார்த நிலைமையை 
-ஒரு முட்டுக்குக்‌ கொண்டுவந்து விட்டத. சென்ற பல 
ஆண்டுகளாக உலகத்தில்‌ விவசாய பொருள்களின்‌ வீலைவாசி 
ஏறிக்கொண்டே போயிற்று, உலகச்‌ சந்தையில்‌ இணைக்கப்‌ 
பட்டிருந்த இந்திய விவசாயமும்‌ இதனால்‌ லாபம்‌ அடைர்‌ 
தது. விவசாயத்துக்கும்‌ தொழில்‌ அபிவிருத்திக்கும்‌ ஏராள 
மான தாரதம்ய வேற்றுமைகள்‌ உலக முழுதுமிருந்ததால்‌, 
விவசாயப்‌ பொருள்களின்‌ விலை தூக்கி நிற்க ஆரம்பித்தது. 
இந்தியாவிலும்‌ விலைகள்‌ தூக்கி விற்றன. இதனால்‌ அரசாம்‌ 
கத்தாரின்‌ வரியும்‌ நிலச்சுவான்‌ தார்களின்‌ குத்தகைப்‌ பண 
மும்‌ ஜாஸ்தியாகி விட்டன, எனவே, இந்த விலைவாசியின்‌ 
ஏற்றத்தால்‌, உழுது பயிர்‌ செய்யும்‌ குடியானவனுக்கு சிறிது 
கூட லாபம்‌ ஏற்படவில்லை, 


மொத்தத்தில்‌ ரொம்ப வசதிகளிருர்‌த லெ பகுதிகளை த்‌ 
தவிர, ஏனைய பகுதிகளிலிருந்த விவசாயிகள்‌ சிர்குலைர்து 
கொண்டே போனார்கள்‌. ஐக்கெ மாகாணங்களில்‌ சர்க்கா 
ரின்‌ வரியைக்‌ காட்டிலும்‌ ஜமீன்தாரின்‌ குத்தகைப்‌ பணம்‌ 
விஷத்தைப்போல்‌ ஏறிக்கொண்டே போயிற்று, சென்ற 80 
ஆண்டுகளாக ஏறிக்கொண்டே போய்‌; இப்பொழுது கிஸ்தி 
ஒரு பங்கும்‌ குத்தகைப்பணம்‌ ஐந்து பங்கும்‌ ஏ.ற்றமடைந்து 
நிற்ின்றது. எனவே சர்க்காரின்‌ நில வருமானம்‌ இசட்‌ 
டித்து விட்டத. ஜமீன்‌ தார்களின்‌ குத்தகை வருமானம்‌ 
ஐந்து மடங்காகிவிட்டது, ஆனால்‌ குடியானவர்களோ எப்‌ 
பொழுதும்போல பட்டினி கடர்துகொண்டே இருக்கிறொர்‌ 
கள்‌. விலை வீழ்ந்தாலும்‌ சரி, வரட்சி, வெள்ளம்‌, தத்துக்‌ 
இளி, பனி முதலியவைகளால்‌ பயிருக்கு சேதம்‌ ஏற்படினும்‌ 
சரி, தாற்காலிகமாக லெ சமயங்களில்‌ மிகவும்‌ கருமித்தன 
மாக சிறிதள வு தள்ளுபடி செய்யப்படுவது தவிர, குத்தகைப்‌ 
பணமும்‌ சர்க்கார்‌ வரியும்‌ பழைய நிலைமையிலேயே இரும்‌ 
தன. நல்ல காலங்களிலேயே குத்தகைப்‌ பணம்‌ மிகவும்‌ 


503 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ஜாஸ்தி, மற்றக்‌ காலங்களில்‌ ' பொறுக்க முடியாததாக 
அயிற்ற, கடன்‌ வாங்கித்தான்‌, குத்தகைப்பணம்‌ செலுத்த 
முடியும்‌. எனவே, விவசாயிகளின்‌ கடன்‌ வளர்ந்தது. 
விவசாய சம்பர்தமான எல்லா வகுப்பார்களும்‌--ஐமீன்‌ தார்‌ 
கள்‌, சில்லரை மிராசுதார்கள்‌, குடியானவர்கள்‌ எல்லோரும்‌ 
லேவாதேயிக்காரருக்கு இசையானார்கள்‌. தற்போதைய நிலை 
மையில்‌, லேவாதேவிக்காரர்‌ ரொமங்களுக்கு மிகவும்‌ தேவை 
யான பேர்வழியாக அகிவிட்டார்‌. அவர்‌ இந்தத்‌ தேவை 
யைத்‌ தன்‌ சொக்க லாபக்துக்கு மிகுதியும்‌ உபயோகப்படுத்‌ 
இக்‌ கொண்டார்‌. நிலத்திலும்‌, அதோடு சம்பர்தப்பட்ட 
வர்களிடத்திலும்‌ அவருடைய சுருக்குக்கயிற நன்றாக 
விழுந்து விட்டு, அவரைத்‌ தடை செய்வதற்கு எதுவுமே 
இல்லை. சட்டம்‌ அவருக்கு ஒத்தாசையா யிருந்தது. தஸ்தா 
வேஜுப்‌ பிரகாரம்‌ அவர்‌ தொகைக்குப்‌ பாத்தியம்‌ கொண்‌ 
டாடி, அவருக்குச்‌ சேரவேண்டியதைப்‌ பூராவும்‌ அடைந்து 
காண்டிருக்தார்‌. 


கொஞ்சம்‌ கொஞ்சமாக சில்லரை ஜமீன்தார்களிட 
மிருக்தும்‌ மிராசுதார்களிடமிருந்தும்‌ நிலம்‌ அவருடைய 
கைக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தது. லேவாதேவிக்காரர்‌, பெருவாரி 
யான நிலத்துக்கு உடைமைக்‌ காரராகி, கெளரவமான பெரிய 
ஜமின்‌ தாரசாக மலர்ம்துவிட்டார்‌, தனது நிலத்தைக்‌ கானே 
உழுது பயிர்‌ செய்துகொண்டு வந்த குடியான - மிராசுதார்‌, 
இப்பொழுது சாவுகார்‌ - ஜமீன்தாரின்‌ சீழ்‌ அரேகமாக 
அடிமையா விட்டார்‌. பயிர்த்‌ தொழில்‌ செய்யும்‌ வெறும்‌ 
குடியானவன்‌. கீலைமை இன்னும்‌ கேவலமாகப்‌ போய்விட்‌ 
டது. அவனும்‌ சாவுகாரின்‌ அடிமையாக அனான்‌; அல்லது 
நிலமின்றித்‌ தவிக்கும்‌ ஏராளமான குடியானவர்களோட 
அவனும்‌ சேர்க்து கொண்டான்‌. மிராசுதாரரக மாறிய 
பாங்‌ முதலாளி மண்ணோடாவது விவசாயிகளேோடாவது 
. உண்மையான சம்பந்தத்தை வைத்துக்‌ கொள்ளவில்லை. 
சாவுகார்‌ அரேகமாக நகரத்தில்‌ வசித்து தனது பாக்கத்‌ 
தொழிலை ஈடத்தி வந்தார்‌, குத்தகைப்‌ பணத்தை வசூலிப்‌ 
பதற்காக ஏஜண்டுகளை நியமிப்பார்‌. அவர்கள்‌ கருணையும்‌ 
பொறுப்பும்‌ இறிதுமின்றி யர்திரங்களைப்‌ போல வசூல்‌ 
வேலையைச்‌ செய்வார்கள்‌. விவசாயிகளுக்குக்‌ கடன்‌ அதி 
கப்பட்டு வளர்ந்து கொண்டு போவதனாலேயே, நிலத்‌ திட்‌ 
டம்‌ சரியாக நிலைத்து நிற்கமுடியாது என்று உறுதியாகச்‌ 


ஓக்கே மாகாண விவசாயிகளின்‌ கஷ்டங்கள்‌ 608 


சொல்லலாம்‌. பெரும்பான்மையான மக்கள்‌ எதையும்‌ மீத்து 
வைக்க முடிவதில்லை, நோய்களை எதிர்த்துப்‌ போராடும்‌ 
உடல்வலிமையும்‌ அவர்களுக்கு இருப்பதில்லை. எக்காலமும்‌ 
பட்டினிக்குப்‌ பங்காளிகளாக வாழ்ந்துவர்‌ தனர்‌ அசாதாரண 
மான நிலைமையால்‌, ஏதேனும்‌ விபரீதம்‌ ஏற்படுமாகில்‌, அவர்‌ 
களால்‌ அதைத்‌ தாங்கமுடியாமற்‌ போயிற்று, ஏதாவது 
தொத்து நோய்‌ தோன்றினால்‌, ௮௮ அவர்களை லட்சக்‌ கணக்‌ 
இல்‌ அள்ளிக்‌ கொண்டு போய்விடும்‌. 1929-80-ம்‌ ஆண்டு 
- களில்‌ மாகாண வம்‌ விசாரணைக்‌ கமிட்டியில்‌ தயார்‌ செய்த 
புள்ளி விவரத்திலிறார்து இர்தியாவுக்கும்‌ பர்மாவுக்கும்‌ 
சேர்த்து 800 கோடி ரூபாய்‌ விவசாயிகளுக்குக்‌ கடன்‌ என்று 
மதிப்பிடப்பட்டது. ' இந்தத்‌ தொகை ஜமீன்‌ தார்கள்‌, சில்‌ 
லசை மிராசுதார்கள்‌, குடியானவர்கள்‌, இவர்கள்‌ எல்லோ 
ரையும்‌ சேர்த்துக்‌ குறிப்பிட்ட கடன்‌ தான்‌. ஆனால்‌ இந்தக்‌ 
கடனில்‌ பெரும்பான்மை உழுது பயிர்‌ செய்யும்‌ குடியான 
வர்களுடையதாகும்‌. 


அரசாங்கத்‌தினுடைய நாணயச்‌ செலாவணியின்‌ போக்‌ 
இனால்‌, கடன்‌ கொடுக்கும்‌ வகுப்பினருக்குத்தான்‌ லாபம்‌. 
இதனால்‌ கடன்‌ சுமையும்‌ கனத்துப்‌ போய்விட்டது. 
நாணயமாற்று ரூபாய்க்கு பதினெட்டு பென்ஸ்‌ என்று அர 
சாங்கத்தார்‌ தீர்த்துவிட்டார்கள்‌. பதினாறு பென்ஸாகத்‌ 
தானிருக்க வேண்டுமென்று இர்‌ இயாவில்‌ எல்லோரும்‌ ஆட்‌ 
சேபித்தார்கள்‌. இந்த ஆட்சேபனையை அரசாங்கத்தார்‌ 
கவனிக்கவேயில்லை, ஆகவே விவசாயிகளின்‌ கடன்‌ அற்‌ 
அக்கு பன்னிரண்டரை வீதம்‌ அதிகமாயிற்று, அதாவது 
நூற்றேழுகோடி. ரூபாய்‌ ஏற்கனவே. சொன்ன கடனோ$ 
சேர்ர்தகொண்டது. போருக்குப்பின்னால்‌ சிறிதுசிறிதாக விலை 
வாச குறைந்து கொண்டே வந்தது. விவசாயிகளின்‌ நிலமை 
மிகவும்‌ சீர்கேட அடைந்தது, எல்லாவற்றிற்கும்‌ கிகரமாக 
1929-ம்‌ வருஷத்திய பொருளாதார நெருக்கடியும்‌ விலைவீழ்ச்‌ 
சியும்‌ ஏற்பட்டன. 1981-ம்‌ வருஷத்தில்‌ ஐக்கிய மாகாணங்‌ 
களில்‌ சாங்கள்‌ கேட்டது அகவிலைக்குத்‌ தக்கபடி குத்த 
கையும்‌ நிர்ணயிக்கப்‌ படவேண்டும்‌ என்பதே. 1981-ம்‌ வரு 
ஷத்தில்‌ விலை குறைந்‌ இருந்ததுபோல, முன்காலத்தில்‌ அதே 
அகவிலை யிருந்த சமயத்தில்‌ ஏற்பட்டிருந்த விதத்திற்கு குத்‌ 
தகையைக்‌ குறைத்து விடவேண்டும்‌ என்று சொன்னோம்‌, 
1901-ம்‌ வருஷத்தில்‌ விற்ற விலையும்‌, 1981-ம்‌ வருஷத்திய 


004 ஜவஹரின்‌ சயசரித்திரம்‌ 


விலையும்‌ ௮ரேகமாக ஒன்முயிருந்கன. இந்தக்‌ கணக்கை 
அனுபவக்தில்‌ உபயோகப்‌ படுத்துவது எளிதல்ல. ஏனெனில்‌ 
முடியானவர்களில்‌ பல ரகமானவர்கள்‌ இருந்தார்கள்‌. சாகு 
வதக்‌ குத்தகைக்காரர்கள்‌, சாதாரணக்‌ குத்தகைக்காரர்கள்‌, 
உள்‌ குத்தகைக்காரர்கள்‌ முதலியவர்கள்‌; இவர்களில்‌ 
பயிர்‌ செய்யும்‌ குடியானவர்களுக்குத்‌ தான்‌ கஷ்டம்‌ 


அதிகம்‌, 


இன்னொரு ௮ளவைக்கொண்டு குத்தகையை நிர்ணயிக்‌, : 
கலாம்‌, இந்த வழி நியாயமென்று படகிறது. விவசாயத்‌ 
அக்கான செலவையும்‌ குடியான வனுடைய வாழ்க்கைக்காக 
அவசியமான செலவையும்‌ நீக்கிப்‌ பார்த்து, அவனால்‌ எவ்‌ 
வளவு கொடுக்கமுடியும்‌ என்று தெரிந்துகொண்டு குத்தகை 
யை நிர்ணயிக்கலாம்‌. ஆனால்‌ இக்கணக்குப்‌ பிரகாரம்‌ ஜீவ 
னத்துக்கு வேண்டிய செலவை மிகக்‌ குறைவாக வைத்துப்‌ 
பார்த்தாலும்‌, இர்தியாவில்‌ பல பகுதிகளிலே விவசாயத்தி 
னால்‌ லாபமே கிடையாது, குத்தகைப்‌ பணம்‌ செலுத்த 
வேண்டுமானால்‌ விற்பதற்கு சொத்து ஏதாவதிருப்பின்‌ அதை 
விற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌. அல்லது அதிக வட்டிக்குக்‌ 
கடன்‌ வாங்கக்‌ குத்தகை செலுத்தவேண்டும்‌. இதை நாங்‌ 
கள்‌ 1981-ம்‌ வருஷத்தில்‌ ஐக்கிய மாகாணங்களில்‌ நிதரிசன 
மாகக்‌ காண்பித்து விட்டோம்‌. குடிவார பாத்தியமுள்ள 
குடியானவர்களுக்கு பொதுவாக நூற்றுக்கு ஐம்பது வீதம்‌ 
வரி வஜா செய்ய வேண்டுமென்றும்‌, இன்னும்‌ கேவலமான 
ஸ்திதியிலிருக்கும்‌ மற்ற விவசாயிகளுக்கு அதிகமாகத்‌ 
தள்ளுபடி செய்யவேண்‌ட மென்றும்‌ எங்களுடைய ஓக்யெ 
மாகாண காங்கிரஸ்‌ கமிட்டி தற்காலிகமாக ிபோர்சு செய்‌ 
தது. 1981-ம்‌ வருஷம்‌ மே மாதம்‌ கார்திஜீ ஐக்கிய மாகா 
ணங்களுக்கு வர்து கவர்னர்‌ ஸர்‌ மால்கம்‌ ஹெய்லியைச்‌ 
சந்தித்துப்‌ பேசிபபொழுது அவர்களுக்குள்‌ கறிய அபிப்‌ 
பிராய பேகம்‌ ஏற்பட்டது. அவர்களால்‌ ஒத்துப்போக 
முடியவில்லை. உடனே கார்திஜீ ஐக்கிய மாகாண ஜமீன்‌ 
தார்களுக்கும்‌ குடியான வர்களுக்கும்‌ மனுச்செய்து கொண்‌ 
டார்‌. குடியானவர்களுக்கு மனுச்‌ செய்து கொண்டதில்‌, 
அவர்களால்‌ முடிந்த வரியைக்‌ கொடுக்க வேண்டுமென்று 
சொல்லி ஒரு தொகையைக்‌ குறிப்பிட்டார்‌. அத நாங்கள்‌ 
ஏற்கனவே தீர்மானித்த தொகையைக்‌ காட்டிலும்‌ கொஞ்‌ 
சம்‌ அதிகமானதாகும்‌. எங்களுடைய மாகாண கமிட்டி . 


ஐக்யெ மாகாண விவசாயிகளின்‌ கஷ்டங்கள்‌ 606 


காந்திஜியின்‌ தொகையை ஏற்றுக்‌ கொண்டது, . அனால்‌ 
அரசாங்கம்‌ இந்தத்‌ தொகைக்கு சம்மதிக்காததனால்‌, நிலை 
மைக்கு பரிகாரம்‌ ஏற்படவில்லை. 


மாகாண அரசாங்கத்தின்‌ நிலைமையும்‌ கஷ்டமானதா 

கத்‌ தான்‌ இருந்தது. அதனுடைய முக்கியமான வருமானம்‌ 
நில வரி. எனவே அர்க வரியை மிகவும்‌ குறைத்துவிட்டால்‌ 
அரசாங்கம்‌ இவாலாகப்‌ போய்விடக்கூடும்‌, ஆகவே தள்ளு 
- படிக்கு அவர்களால்‌ இடம்‌ கொடுக்க முடியாது. ஆனால்‌ குடி 
யானவர்களின்‌ எழுச்சியைப்பற்றி எப்பொழுதும்‌ அரசால்‌ 
கத்துக்கு இகல்‌ உண்டு, இதனால்‌ கணிசமான தொகையைத்‌ 
தள்ளுபடி. செய்து, கூடுமானவரையில்‌ விவசாயிகளைச்‌ சமா 
தானப்படுத்த அரசாங்கம்‌ விரும்பிற்று, இரண்டு லட்யென்‌ 
களையும்‌ பூர்த்திசெய்து கொள்ளப்பார்ப்பது முடியாத காரி 
யம்‌. அரசாங்கச்துக்கும்‌ குடியான வனுக்கும்‌ இடையே நிற்‌ 
பவர்‌ ஜமீன்தார்‌. பொருளாதாரத்‌ துறையில்‌ நோக்கினால்‌, 
ஜமீன்தார்‌ அவசியமில்லாத உபயோகமற்ற ஒரு சுமையா 
வார்‌. அவருடைய செலவில்‌(அவர,து லாபத்தைக்‌ குறைத்து) 
அரசாங்கத்தையும்‌ குடியானவனையும்‌ பாதுகாத்து அவர்‌ 
களுக்கு ஒத்தாசை செய்ய முடியும்‌. ஆனால்‌ அரசியல்‌ கார 
ணங்களால்‌, அரசாங்கம்‌ இப்பொழுதிருக்கும்‌ அமைப்பிலே 
தனக்கு முட்டுக்கட்டையாகவிருக்கும்‌ ஜமீன்‌ தார்களின்‌ 
பக்தியை இழக்க முடியாது, கடைசியாக ஜமீன்தார்களுக்‌ 
கும்‌ குடியானவர்களுக்கும்‌ இவ்வளவு தள்ளுபடி. யென்று 
வஜாத்திட்டத்தை மாகாண அரசாங்கத்தார்‌ அறிவித்தார்‌ 
கள்‌ இந்தத்‌ திட்டம்‌ சிக்கலான கணக்கைக்கொண்டுபோடப்‌ 
பட்டதாகும்‌. அவைகள்‌ என்னவென்று விளக்கெகொள் 
வது எளிதான வேலையல்ல. ஆனால்‌ தள்ளுபடிகள்‌ போது 
மானவை அல்லவென்பது மட்டும்‌ தெளிவாகத்‌ தெரிந்தது. 
மேலும்‌ இந்த அறிவிப்பு நிகழ்கால வஞூலைப்பற்றி குறிப்‌ 
பிட்டதே யன்றி, விவசாயியிடமிருந்து வரவேண்டிய பாக்கி 
யைப்பற்றியாவது அல்லது அவனத கடனைப்‌ பற்றியாவது 
வாய்‌ திறக்கவே இல்லை. தற்போதைய அரை வருஷப்‌ பகுதி 
யையே விவசாயியால்‌ கட்ட. முடியவில்லை யென்றால்‌ அவ 
னால்‌ தன்‌ பழைய கடன்களையும்‌ பல வருஷப்‌ பாக்கயையும்‌ 
கொடுக்கமுடியாதென்பது வெளிப்படை. பொதுவாக வசூ 
லாகும்‌ பணத்தை பழைய பாக்கிக்கு வரவு வைத்துக்கொள்‌ . 
வது மிராசுதார்களின்‌ வழக்கம்‌, விவசாயி சம்பந்தப்பட்ட 


506 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வரையிலும்‌ இந்த நடவடிக்கை மிகவும்‌ ஆபத்தானதாகும்‌. 
அவனிட சீதிலிருர்‌.து வசூலாகவேண்டிய பாக்கித்‌ தொகைக்‌ 
காக என்று காரணம்‌ காட்டி அவன்மீது வழக்குபோட்டு 


௮வனிடமிருர்து நிலத்தைப்‌ பிடிங்க்‌ கொள்ள முடியும்‌. 


மாகாண காங்கிரஸ்‌ காரியக்‌ கமிட்டி மிகவும்‌ கஷ்ட 
மான நிலைமையில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டது, குடியானவர்‌ 
கள்‌ நேர்மையாக நடத்தப்படவில்லை என்று எங்களுக்கு 
நிச்சயமாகத்‌ தெரிந்தது. என்முலும்‌ எங்களால்‌ ஒன்றம்‌ 
செய்யமுடியாத நிலைமையில்‌ நாங்கள்‌ இருந்தோம்‌. 
பாக்கியைக்‌ கொடுக்க வேண்டாமென்று விவசாயிகளுக்கு 
யோசனைசொல்லும்‌ பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவும்‌ நாஸ்‌ 
கள்‌ விரும்பவில்லை. அவர்களால்‌ முடிர்ததைக்‌ கொடுக்க 
வேண்ூமென்று இருப்பித்‌ இருப்பிச்சொல்லிக்‌ கொண்டிருர்‌ 
தோம்‌. அவர்களுடையதுர்ப்பாக்கிய த்தில்‌ எங்களுக்கு அனு 
சாபம்‌ உண்டு என்ற! காட்டிக்‌ கொண்டு, அவர்கள்‌ கெஞ்‌ 
சைத்‌ திடப்படுத்த முயன்று வந்தோம்‌; தள்ளுபடி செய்த 
பிறகும்‌ அவர்களிடமிருந்‌ த வசூல்செய்ய வேண்டுமென்று 
குறிப்பிடப்பட்ட தொகை அவர்களால்‌ கொடுக்க முடியாத 
படி. ௮திகமானதென்று நாங்கள்‌ அவர்களோடு ஓத்துக்‌ 
கொண்டோம்‌. சட்டப்படிக்கும்‌ அதை மீறியும்‌ வேலைசெய்‌ 
யும்‌ அடக்குமுறை இயந்திரம்‌ ஈகர ஆரம்பித்தது. விவசாயி 
களை வெளியேற்றுவதற்காக வழக்குகள்‌, பசு மாடுகள்‌, எருதி 
கள்‌, ஈகை, தட்டுமுட்டுச்‌ சாமான்கள்‌ முதலியவைகளின்‌ 
ஜப்தி; ஜமீன்‌ தார்களின்‌ ஏஜெண்டுகளால்‌ அடிப்பிரயோகம்‌ ! 
இவைகள்‌ அவக்கமாயின கேட்டதில்‌ ஒருபகுதியை பெரும்‌ 
பான்மையோசான விவசாயிகள்‌ கொடூத்தார்கள்‌.இவ்வளவு 
தான்‌ தங்களால்‌ ௮ப்பொழுது கொடுக்கமுடியும்‌ என்பது 
அவர்களுடைய கட்சி, சிலர்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ கூடக்‌ 
கொடுத்திருக்க முடியும்‌. ஆனால்‌ பெரும்பான்மையோருக்கு, 
அரசாங்கத்தார்கேட்ட தொகை பளுவாக இருந்தது. பகுதி 
யைல்‌ கொடூத்து விட்டதால்‌ அவர்களது தொல்லைகள்‌ 
ஒழிந்து போகவில்லை. சட்டம்‌ மூலியமாக அவர்கள்‌ சின்னா 
பின்னப்‌ படூத்தப்பட்டார்கள்‌. ஏற்கனவே ஒரு பகுதி வரி 
யைச்‌ செலுத்தி விட்டபோதிலும்‌, அவர்களுடைய இருப்‌ 
பிடங்களிலிருக்து வெளியேற்றுவதற்காக தொடாப்‌ பெற்ற 
வழக்குகளில்‌ அவர்களுக்கு விரோதமாகத்‌ தீர்ப்பு ஆயிற்று. 
கால்நடைகளின்‌ ஜப்தியும்‌, ஏலமும்‌, சொந்த சொத்தின்‌ 


ஐக்கெ மாகாண விவசாயிகளின்‌ கஷ்டங்கள்‌ 607 


ஜப்தியும்‌, ஏலமும்‌ ஈடரச்ககொண்டே போயின. ஒரு பகுதி 


பிவசாயிகள்‌ வரியைச்‌ செலுத்தியிராவிட்டால்‌, அவர்‌ 


கூட வி 
கள்‌ சிறிது ஈல்ல நிலைமையிலிருந்திருக்க முடியும்‌. ஏனெனில்‌ 
அவர்கள்‌ கொடுத்த பணத்தையாவது மிச்சப்படுத்தியிருக்க 


முடியும்‌. 


குடியானவர்கள்‌ திரளாக எங்களிடம்‌ வந்து (உங்க 
ளுடைய யோசனையைக்‌ கேட்டு எங்களுக்கும்‌ முடிர் சுதைச்‌ 
செலுத்தினோம்‌. அதன்‌ பயன்‌ இதவாயிற்று”” என்று 
நொந்துகொண்டு, எங்களிடம்‌ முறையிட்டார்கள்‌.௮லகபாத்‌ 
ஜில்லாவில்‌ மட்டும்‌ பல ஆயிரக்கணக்கானவர்களின்‌ நிலம்‌ 
பிடுங்கிக்‌ கொள்ளப்பட்டது. இன்னும்‌ பல அயிரக்கணக்‌ 
கானவர்கள்‌ பேரில்‌ ஏதாவதொருவகையில்வழக்குதொடாப்‌ 
பட்டது. மதி மயங்கப்போன இந்த ஜனங்கள்‌ ஜில்லா 
காங்கிரஸ்‌ கமிட்டி காரியாலயத்தில்‌ தினமும்‌ வந்து அதைச்‌ 
சூழ்ந்து கொண்டார்கள்‌. என்‌ வீடும்‌ இவ்வாறே முற்றுகை 
போடப்பட்டு. இந்தப்‌ பயங்கர நிலைமையிலிருந்து தப்‌ 
பித்துக்‌ கொள்வதற்காக, எங்கேனும்‌ ஓடி ஒளிர்து கொள்ள 
லாமா வென்றுகூட ரான்‌ அடிக்கடி எண்ணின அண்டு, என்னி 
டம்‌ வந்த குடியானவர்களில்‌ பலருக்கு உடம்பிலே காயங்‌ 
கள்‌ காணப்பட்டன. ஜமீன்தாரின்‌ ஏஜண்டுகள்‌ அடித்ததி 
னால்‌ ஏற்பட்ட காயங்கள்‌ என்று சொல்லப்பட்டது. அவர்‌ 
களை ஆஸ்பத்திரியில்‌ கொண்டு போய்‌ சுகிச்சை செய்தோம்‌. 
அவர்கள்‌ என்ன செய்வார்கள்‌? நாங்கள்‌ தான்‌ என்னசெய்ய 
முடியும்‌? நீள நீளக்‌ கடி.தங்களை ஐக்கிய மாகாண அரசாங்கத்‌ 
துக்கு ஈாங்கள்‌ அனுப்பி வைத்தோம்‌. காங்கிரஸ்‌ சமிட்டிக்‌ 
கும்‌ அரசாங்கத்தாருக்கு மிடையே தூது .போகும்‌ அதி 
காரியாக கோவிந்த வல்லப பந்த்‌. அவர்களை எங்களுடைய 
கமிட்டி நியமனம்‌ செய்திருந்தது. அவர்‌ அரசாங்கத்துக்கு 
விடாமல்‌ எழுதிக்கொண்டேயிருந்தார்‌ ; எங்களுடைய 
மாகாண கமிட்டித்‌ தலைவர்‌ தாஸ்துக்‌ ஏ. கே. ஷெர்வானி 
யும்‌ அடிக்கடி அரசாங்கத்துக்கு எழுதி வந்தார்‌; நானும்‌ 
அவ்வாறே செய்தேன்‌. 


ஜூன்‌, ஜூலை மாதங்களில்‌ பருவமழை வருறெ காலம்‌ 
நெரும்‌விட்டதால்‌, இன்னொரு கஷ்டம்‌ தோன்றிற்று, ௮௮ 
உழுது விதைக்கும்‌ பருவமாகும்‌. வெளியேற்றப்பட்ட குடி 
யானவர்கள்‌ தங்கள்‌ முன்னே இருக்கும்நிலத்தைத்‌ தரிசாகப்‌ 


608 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


போட்டுக்‌ கொண்டு சும்மா இருக்கறதா? குடியானவனுக்கு 
அது சாத்திய மில்லாத காரியம்‌. அவனுடைய இயற்கைக்கு 
மாறான தாகும்‌, வெளியேற்றம்‌ என்பது சட்டப்படி நடம்‌ 
தேறியதேயல்லாமல்‌ குடியானவர்களை அவர்கள்‌ பயிர்செய்து 
வந்த இடங்களிலிருர்து உண்மையில்‌ வெளியேற்றிவிட 
வில்லை. கோர்ட்டில்‌ தீர்ப்பு ஆகிவிட்டது. அதன்‌ பிறகு 
யாதொரு ஈடவடிக்கையும்‌ எடுத்துக்‌ கொள்ளப்‌ படவில்லை. 
அவர்கள்‌ நிலத்தைச்‌ சாகுபடி செய்து அத்துமீறி பிரவேசித்‌ 
தார்கள்‌ என்ற குற்றத்துக்கு ஆளாவதா? இதனால்‌ சிறிய 
கலகம்‌ நேர்ந்தாலும்‌ நேரலாம்‌. மற்றவர்கள்‌ வந்து தாங்கள்‌ 
பயிர்‌ செய்துவந்த நிலங்களை உழுது பயிர்செய்வதைப்பார்ப்‌ 
பது குடியானவர்களுக்கு பொறுக்கமுடியாத தொன்றாகும்‌. 
அவர்கள்‌ யோசனைகேட்க எங்களிடம்‌ வந்தார்கள்‌, நாங்கள்‌ 
என்ன யோசனையைச்‌ சொல்வது? ௮ந்த வருஷம்‌ கோடை 
யில்‌ கார்திஜீயோட நான்‌ சம்லாவுக்குப்‌ போயிருர்தபொழு அ; 
இந்திய அரசாங்கத்தின்‌ நிர்வாகி ஒருவரிடம்கான்‌ இந்தக்கஷ்‌ 
டத்தைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டேன்‌. அவர்‌ எங்களுடைய 
நிலைமையிலிருர்தால்‌ குடியான வர்களுக்கு என்ன யோசனை 
சொல்லி இருப்பார்‌ என்று நான்‌ அவரைக்‌ கேட்டேன்‌.அவ 
ருடைய மறுமொழி அவருடைய உள்ளத்தை நன்குதிறந்து 
காண்பிப்பதாக இருந்தது. வெளியேற்றப்பட்ட குடியான 
வன்‌ இந்தக்‌ கேள்வியைத்‌ தன்னிடம்‌ கேட்டால்‌, அவர்‌ அவ 
க்குப்‌ பதிலே சொல்லியிருக்க மாட்டாராம்‌. சட்டப்படி 
நிலம்‌ குடியானவனிடமிருந்து பிடூங்‌கக்‌ கொள்ளப்பட்டும்‌, 
அர்த நிலைமையில்‌ கூட அர்த நிலத்தை அவன்‌ உழக்கூடா 
தென்று அவனிடத்தில்‌ சேரடியாகச்சொல்ல அவர்‌ தயாரா 
யிருக்க வில்லை. சம்லா மலையுச்சியில்‌ அமர்ந்து . கொண்டு 
தஸ்தாவேஜிக்‌ கட்டுகளை முன்னே வைத்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு, உத்தரவு பிறப்பிப்பது அவருக்கு எளிதாயிருக்க 
லாம்‌. ஏதோ கணிதத்தில்‌ ஒரு கணக்கு போவேதுபோல 
உத்தரவைப்‌ போட்டு விடமுடியும்‌. அவராவது கைனிடாலி 
லிருக்கும்‌ மாகாண அதிகாரிகள வது கேருக்குரேராகமனித 
உருவத்தில்‌ குடியானவர்களைச்‌ சந்தித்ததில்லை. அவர்களு 
டைய நிலத்தையும்‌ பார்த்ததே இல்லை. 


. குடியான வர்களுக்கு நாங்கள்‌ ஒரே ஒரு யோசனையைத்‌ 
தான்சொல்லவேண்ூமென்று சிம்லாவில்‌ உபதேசம்செய்தார்‌ 
கள்‌. விவசாயிகள்‌ பூராக்‌ குத்தகையையும்‌ செலுத்திவிட 


ஐக்கயெ மாகாண விவசாயிகளின்‌ கஷ்டங்கள்‌ . 609 


வேண்டும்‌, அல்லது அவர்களால்‌ முடிந்ததைச்‌ செலு) திவிட 
வேண்டும்‌ என்று நாங்கள்‌ யோசனை சொல்‌்ஃ வேண்டுமென்‌ 
மூர்கள்‌. அதாவது ஐமீன்தார்களின்‌ ஏஜெண்கெளாக ராம்‌ 
கள்‌ வேலை செய்யவேண்டுமாம்‌! உண்மையிலேயே தங்களால்‌ 
முடிர்ததைக்கொடுக்க வேண்டுமென்று நாங்கள்‌ அவர்களுக்கு 
ஏற்கனவே சொல்லிவிட்டோம்‌. கடன்‌ வாங்கியோ அலல்து 
கால்ஈடைகளை விற்றோ ' அவர்கள்‌ வரியைக்‌ கட்டலாகா 
தென்று நாங்கள்‌ சேர்த்துச்‌ சொன்னது உண்மைதான்‌.௮ந்‌.த 
. யோசனையின்‌ பயனையும்‌ பார்த்தாகி விட்டது. கடுமையான 
கோடை, அதை நாங்கள்‌ தாங்க முடியவில்லை, அதனால்‌ 
எற்பட்ட அலுப்பு அதிகமாயிருந்தது. அர்ப்பாக்யெத்தைச்‌ 
சூத்துத்‌ கொள்வதற்கு, இற்‌ திய விவசாயியிடம்‌ வியக்கத்‌ 
தீக்க வல்லமை இருக்கறது. அவனுக்கு நேரும்‌ துர்ப்பாக்க 
யங்கள்‌ ஒன்றிரண்டா? பஞ்சம்‌, வெள்ளம்‌, வியா இ, அவனை 
விடாமல்‌ அரைத்துக்‌ கொண்டு வரும்‌ வறுமை, இவைகளை 
அவர்கள்‌ பொறுக்கமுடியாமற்போய்‌ நிலைமைமீறிப்போனால்‌, . 
அவர்கள்‌ சாந்தமாக, முணுமுணுக்காமல்‌ ழே படுத்துக்‌ 
கொண்டு லட்சக்கணக்கில்‌ உயிரை விட்டு விடுவார்கள்‌. 
இத அவர்கள்‌ தப்பித்துக்‌ கொள்ளும்‌ வழி, வழக்கமாக 
நேர்ந்துவரும்‌ மகத்தான துர்ப்பாக்யெங்களோடு ப்பிடும்படி. 
யாக 1991-ம்‌ வருஷத்தில்‌ எதுவும்‌ சேர்ந்துவிட வில்லை, 
ஆனால்‌ 1981ம்‌ வருஷத்தில்‌ சேர்ந்தவைகள்‌ ஆண்டவன்‌ 
கட்டளைகள்‌ அல்லு வென்றும்‌, அவைகளைப்‌ பொறுமை 
யுடன்‌ சகித்துக்‌ கொண்டிருக்கக்‌ கூடாதென்றும்‌ அவனுக்‌ 
குத்‌ தோன்றிற்று, இவைகள்‌ மனிதக்‌ கோளாறுகள்‌ என்று 
எண்ணினான்‌; எனவே ஆத்திரப்‌ பட்டரன்‌; அவனுடைய 
புதிய அரசியல்‌ பயிற்சி இத்தகைய பலனை அவனுக்கு 
கொண்டுவந்து கொடுத்து விட்டது, 1981-ம்‌ வருஷத்திய 
நிகழ்ச்சிகளைக்‌ குறித்து நாங்களும்‌ மிகவும்‌ வருத்தப்பட்‌ 
டோம்‌, ஏனென்றால்‌ அர்த நிகழ்ச்சிகளுக்குப்‌ பொறுப்பு 
எங்களைச்‌ சேர்ர்ததென்றுகாங்கள்‌ எண்ணினோம்‌. குடியான 
வர்கள்‌ இந்த விஷயத்தில்‌ எங்களுடைய யோ சனையைக்கேட்டு 
நடக்கவில்லையா? ஆனால்‌ சரங்கள்‌. அவர்களுக்கு அடிக்கடி. 
ஒத்தாசை செய்திராவிட்டால்‌, குடியானவர்களின்‌ நிலைமை 
இன்னும்‌ கேவலமாகப்‌ போயிருக்கும்‌ என்றும்‌ நான்‌ உறுதி 
யாய்‌ ஈம்புகறேன்‌. நாங்கள்‌ அவர்களைக்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ 
கொண்டு வந்தோம்‌. எனவே அவர்களை அரசாங்கத்தார்‌ 
அலட்சியம்‌ செய்ய முடியாமற்‌ போயிற்று, ஆகையால்தான்‌ 


610 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


சாதாரணமாக அவர்களுக்குக்‌ கிடைத்திருக்கக்‌ கூடிய வரி 
வஜாவைக்‌ காட்டிலும்‌ அதிகமான வஜா . இப்பொழுது 
இடைத்தது. அவர்கள்‌ பல வகையான அடக்கு முறைகளுக்‌ 
கும்‌ தண்டனைகளுக்கும்‌ ஆளானார்கள்‌. ஆனால்‌ இந்தச்‌ அர்ப்‌ 
பாக்கிய ஜனங்களுக்கு அவைகள்‌ புதிதல்ல, 


முர்திய கஷ்டங்களுக்கும்‌ தற்போதைய கஷ்டங்களுக்‌ 
கும்‌ கொஞ்சம்தான்‌ வித்தியாசம்‌, இப்பொழுது இத்தகைய 
கஷ்டங்கள்‌ விளம்பரமாக வி£கின்‌ றன. முர்தியோ ஒரு ரொ 
மத்தில்‌ ஜமீன்‌ தாரின்‌ ஏஜெண்டு குடியான வனைக்‌ கொடுமை 
யாக ஈடத்‌இச்‌ சித்திரவதை கூடச்‌ செய்யலாம்‌. அதைப்பற்றி 
கேள்வி முறையே கிடையாது, கொடுமையாக ஈடத்தப்‌ 
பெற்ற குடியானவன்‌ செத்துப்போனால்‌ ஒழிய, ௮வனிருந்த 
வட்டத்துக்கு வெளியே அதைப்பற்றி யாருக்குமே தெரிய 
முடியாது, ஆனால்‌ நிலைமை இப்பொழுது மாறி விட்டது. 
விவசாயிகள்‌ புத்துயிர்‌ பெற்று ஒன்று சேர்ந்து கட்டுப்பாட்டு 
டன்‌ இருக்கத்‌ துவங்கி விட்டார்கள்‌. தங்களுக்கு நேரும்‌ 
இன்னல்களைக்‌ காங்கரஸ்‌ காரியாலயங்களுக்கு௮வ்வப்போ து 
தெரிவித்துக்கொண்டதால்‌, விளம்பரம்‌ ஏற்பட்டு விட்டது, 
கோடை செல்லச்செல்ல பலவந்தமாக வரிவசூல்‌ செய்யும்‌ 
முயற்சிசள்‌ தளர்ந்து வந்தன. அடக்கு முறை ஈடவடி.க்கை 
களும்‌ குறைந்தன. தங்கள்‌ நிலங்களிலிருக்து துரத்தப்பட்ட 
குடியான வர்களுடைய கதி என்ன ஆவது என்பதைப்பற்றித்‌ 
தான்‌ நாங்கள்‌ கவலைப்‌ பட்டோம்‌. அவர்களுக்குஎன்ன 
செய்வது? அவர்கள்‌ நிலங்களை திரும்பிக்‌ கொடுக்குமாறு 
ஈாங்கள்‌ அரசாங்கத்தாரை வற்புறுத்தினோம்‌. அந்த நிலங்‌ 
களில்‌ பெரும்பான்மை தரிசாகக்‌ கடந்தது, எதிர்காலத்‌ 
தைப்‌ பற்றிய பிரச்னை இதைவிட முக்கயமானதாகவும்‌ 
சிக்கலான தாகவும்‌ இருந்தது. சென்ற வருஷத்துக்காக இப்‌ 
பொழுது வரி தள்ளுபடி. செய்யப்பட்டது. எதிர்காலத்தைப்‌ 
பற்றி இன்னும்‌ யாதொன்றும்‌ தீர்மானிக்கப்படவில்லை. அக்‌ 
டோபர்‌ மாதம்‌ தொட்டு அரசாங்கத்தார்‌ புத வசூலுக்கு 
ஆரம்பித்து வி€வோர்கள்‌. அப்பொழுது என்ன நேரிடும்‌? 
“அடியைப்‌ பிடியடா பாரத பட்டா'' என்று திருப்பியும்‌ ராவ்‌ 
கள்‌ பழைய வேலையைச்‌ செய்துகொண்டிருப்பதா? விவசா 
யிகளின்‌ பிரச்ளையைப்பற்றி யோசிப்பதற்காக ஒரு இறு 
கமிட்டியை மாகாண அரசாங்கம்‌ நியமனம்‌ செய்தது. அர 
சாங்க அதிகாரிகளும்‌ சட்டசபை மெம்பர்களாயிருந்த லே 


ஜக்யெ மாகாண விவசாயிகளின்‌ கஷ்டங்கள்‌ 611 


ஜமீன்‌ தார்களும்‌ அர்தக்கமிட்டியில்‌ அங்கத்‌ இனர்களாக 
இடம்பெற்றிருந்தார்கள்‌. கமிட்டியில்‌ விவசாயிகளின்‌ பிரதி 
நிதிகள்‌ யாருமே இல்லை. கடை நிமிஷத்தில்‌ கமிட்டி. தன்‌ 
வேலையைத்‌ தூவக்கியான பின்னர்‌, எங்களின்‌ சார்பாக 
கோவிர்து வல்லப பந்த்‌ அவர்களை அந்தக்‌ கமிட்டியிலிருக்‌ 
கும்படி அரசாங்கத்தார்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. ஏற்கனவே 
கமிட்டி. முக்யெமான முடிவுகளுக்கு வந்துவிட்ட பின்னர்‌, 
அந்தக்‌ கமிட்டியில்‌ சேர்ந்து உழைப்பது லாபமில்லை என்று 
, கோவிச்த வல்லப பந்த்‌ தீர்மானம்‌ கொண்டு கமிட்டியில்‌ 
சேர மறுத்து விட்டார்‌. 


ஐக்கிய மாகாண காங்கரஸ்‌ கமிட்டியார்‌ இன்னொரு 
சிறு கமிட்டியை நியமன ம்செய்திருர்தார்கள்‌.விவசாயிகளின்‌ 
தற்கால நிலைமையை அராய்ர்‌., நில சம்பர்தமான சகல விவ 
ரங்களையும்‌ சேகரிப்பதற்காக இந்தக்‌ கமிட்டி நியமிக்கப்பட்‌ 
டது. ஐக்கிய மாகாணத்திலுள்ள நிலைமைகளைப்‌ பற்றி நீண்ட 
தொரு யாதாஸ்தை இந்தக்‌ கமிட்டி. சமர்ப்பித்தது, விலை 
வாசியின்வீழ்ச்சியால்‌ ஏற்பட்ட கொடுமைகளையும்‌ ஆராய்ந்து 
முடிவு கூறிற்று, அவர்களுடைய இபார்சுகள்‌ அர திருஷ்டி. 
யுடன்‌ நிலைமைக்குத்‌ தகுந்த பரிகாரம்‌. செய்யக்‌ கூடியவைக 
ளாகவிருந்தன, கோவிர்த வல்லப பந்த்‌; ராபி அகமது 
இத்வாய்‌, வெங்கடேச நாராயண்‌ திவாரி இந்த மூன்று பேர்‌ 
களின்‌ கையெழுத்துடன்‌ இந்த பாதாஸ்து புஸ்தகமாகவெளி 
யாயிற்று, இந்த யாதாஸ்து வெளியா வதற்குவெகு கால 
முன்னரே, காந்திஜீ வட்ட மேஜை மகாநாட்டுக்காக லண்ட 
அக்குப்‌ போய்விட்டார்‌. அவர்‌ மிகவும்‌ தயங்கிக்‌ கொண்டே 
தான்‌ போனார்‌. அவருடைய தயக்கத்துக்கு ஐக்கிய மாகாண 
விவசாயிகளின்‌ நிலைமையும்‌ ஒரு காரணமாகும்‌. வட்ட 
மேஜை மகாகாட்டுக்காக லண்டன்‌ போகாமலிருக்தால்‌, அவர்‌ 
ஜக்கிய மாகாணத்துக்கு வந்து இந்தச்‌ சிக்கலான. பிரச்னை 
யில்‌ ஈடபெட்டுழைப்பதாக தீர்மானம்‌ செய்துகொண்டிருந்தார்‌, 
அரசாங்கத்தாரோடு ஹிம்லாவில்‌ பேசிய பொழுது. ஐக்யெ 
மாகாணப்‌ பிரச்னை குறிப்பிடப்பட்ட. அவர்‌ இங்கலோர்‌ 
துக்குப்‌ புறப்பட்டுப்‌ போன பின்னர்‌ நேர்ந்த நிகழ்ச்சிகளை 
தொடர்ந்து. முழுதும்‌ அவருக்கு எழுதி வந்தோம்‌. முதல்‌ 
இரண்டொரு மாதங்களில்‌ ஒவ்வொருவாரமும்‌ சாதாரணத்‌ 
தபாலிலும்‌, ஆகாயத்‌ தபாலிலும்‌ ரான்‌ அவருக்கு கடிதம்‌ 
எழுதி வந்தேன்‌, அவர்‌ இங்கலொந்தில்‌ தங்கி யிருந்த பின்‌ 


612 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பீருதிக்காலத்‌ தில்‌, அவ்வளவுஒழமுங்கா கக்கடி தமெழு தவில்லை, 
ஏனெனில்‌, அவர்‌ விரைவில்‌ திரும்பி வந்துவிரிவாரென்று 
எதிர்‌ பார்த்துக்கொண்டிருந்தோம்‌. அதிகப்பட்டால்‌ மூன்று 
மாதங்களுக்குள்‌, அதாவது ஈவம்பர்‌ மாதத்தில்‌ தாம்திரும்பி 
வந்துவிவேதாக அவர்‌ எங்களிடம்‌ சொல்லிப்‌ போனார்‌. 
அதற்குள்‌ இக்தியாவில்‌ யாதொரு நெருக்கடியும்‌ நேராது 
என்‌ றுஈம்பியிருந்தோம்‌. காக்‌ திஜீ இல்லா தரேரத்தில்‌ அரசாங்‌ 
கத்தாரோடு நெருக்கடியை விளைவித்தக்கொண்‌்ட போராட 
நாங்கள்‌ விரும்பவில்லை. ஆனால்‌ அவர்‌ திறாம்புவதற்காத்‌ 
தா மதமாகிவிட்டதாலும்‌ நிலசம்பரந்தமான நிலைமையில்வெகு 
இக்ரெமாகமாறுதல்கள்‌ ஏற்பட்டக்கொண்டு வந்தமையா லும்‌ 
நிகழ்ச்சிகளைக்‌ குறிப்பிட்டு எவ்வாறு அரசாங்கத்தாசால்நிர்ப்‌ 
பந்தப்படுத்‌ தப்படுறோம்‌ என்பதை விபரமாக அவருக்குத்‌ 
தந்தி மூலம்‌ அனுப்பி வைத்தோம்‌. இந்த விஷயத்தில்‌ லண்‌ 
டனிலிறார்‌அதம்மால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாதென்றும்‌,எ.து 
உ9ிதமென்‌.று தோன்றுறதோ அவ்வாறு நாங்கள்‌ செய்யலா 
மென்றும்‌ மகாத்மா எங்களுக்குப்‌ பதில்‌ தந்தி கொடுத்து 
விட்டார்‌, 


க்க மாகாண காங்கிரஸ்‌ காரியக்‌ கமிட்டி முழு 
விவரங்களையும்‌ காங்கிரஸ்‌ காரியக்‌ கமிட்டிக்கு தெரிவித்துக்‌ 
கொண்டே வந்திருந்தது. அலை இந்திய காங்கிரஸ்‌ காரியக்‌ 
கமிட்டியில்‌ ரான்‌ ஒரு ௮ங்கத்தினனாக இருர்தபடியால்ரானே 
நேரிலே எப்பொழுதும்‌ எல்லாவற்றையும்‌ சொல்லிவர்தேன்‌. 
ஆனால்‌ விஷயங்கள்‌ தீவிரமாகப்‌ போய்க்கொண்டிருர்‌ தபடி. 
யால்‌; காரியக்கமிட்டி மாகாணக்‌ கமிட்டித்‌ தலைவர்‌ டி. ஏ.கே, 
ஷேர்வானியையும்‌, அலகாபாத்‌ ஜில்லா கமிட்டி. த்தலைவர்‌ புரு 
ஷோத்தமதாஸ்‌ தாண்டனையும்‌ கூட கலந்து யோசித்தது, 
அரசாங்க நிலக்கமிட்டியும்‌ தன்னுடைய யாதாஸ்தை வெளி 
யிட்டது. அதனுடைய சிபார்சுகள்‌ இக்கலாயும்‌ மூடுமக்திர 
மாயும்‌ இருந்தன. ஸ்தல அதிகாரிகளுக்கு இந்தச்‌ சிபார்சு 
களில்‌ பூரண அதிகாரம்‌ கொடுக்கப்‌ பட்டிருந்தது.மொத்தத்‌ 
இல்‌ கமிட்டி சபொர்சு செய்த வரி தள்ளுபடிகள்‌,சென்ற பசலி 
யைக்‌ காட்டிலும்‌ ௮ திகமாகத்தானிருந்தன. ஆனால்‌ அவை 
கள்‌ போதாதென்பது எங்களுடைய எண்ணம்‌. பொர்சுக 
ளுக்கு அடிப்படையாய்‌ நின்ற கொள்கைகளையும்‌ அவைக 
ளின்‌ பிரயோகங்களையும்‌ காகங்கள்‌ ஆட்சேபித்தோம்‌. மேலும்‌ 
யாதாஸ்து எதிர்கால வரியைப்பற்றித்தான்‌ சிபோர்சுசெய்தது, 


| 


நட மிர்‌ இயல்‌ 


பண்டி க ஜவஹர்லால்‌ சேரு அ வர்களும்‌ 
ஸ்ரீமதி கமலா கேரு அவர்களும்‌ 
வெற்திமாலை அணிக்கு உப்பு சத்தியாக்செகத்திற்கு 
புறப்பேேல்‌ 


ஆ 


ஐக்கயெமாகாண விவசாயிகளின்‌ கஷ்டங்கள்‌ : 018 


பழைய பாக்க, கடன்‌ நிலப்பறிமுதல்‌ செய்யப்பட்டலிவசாயி 


களின்‌ பிரச்னை இவைகளைப்பற்றி யாதாஸ்து கவனிக்கவே 
இல்லை. இர்த நிலைமையில்‌ ஈாங்கள்‌ என்ன செய்வது ? 


சென்ற கோடையில்‌ ஈாங்கள்சொன்னத்போலமுடிர்த 
தைக்‌ கொடுத்துவிட்டு, ரேர்ர்ததைப்‌ பெர்றுத்துக்‌ கொள்ளுங்‌ 


கள்‌ என்‌.று குடியானவர்களுக்கு யோசனை சொல்லுவதா? 


அர்த யோசனை மிகவும்‌ முட்டாள்‌ தன்மானதென்று சாங்‌ 


ட்கள்‌ அனுபவத்தில்‌ தெரிர்துகொண்டோம்‌, அதையே மீண்‌ 


EL, 


டும்‌ வற்புறுத்த முடியாது, கூடமோனால்‌ அரசாங்கச்‌ கமிட்டி 


சிபார்சு செய்திருக்கும்‌ தொகையை பாக்கியின்‌ நி கொடுத்து 
விடுவதற்கு, குடியானவர்கள்‌ பெரும்‌ முயற்சி செய்யவேண்‌ 
டூம்‌; இல்லாவிட்டால்‌ . தற்காலிகமாக அவர்கள்‌ 'ஒன்றுமே 


கொடுக்காமல்‌ என்ன ஈடக்கும்‌ என்று எதிர்பார்த்துக்கொண்‌ 
டி.ருக்கவேண்டும்‌, கேட்ட. வரியில்‌ ஒரு பகுதியைச்‌ செறுத்து... 
வதில்‌ புண்ணியமே இல்லை. குடியானவர்களின்‌ கையிருப்பு 


்‌ எல்லாம்‌. தொலைந்துபோன துமல்லாமல்‌, அவர்கள்‌ நிலத்தை 
யும்‌ இழக்கவேண்டியதாகும்‌, எங்களுடைய மாகாண காங்‌ 


- இரஸ்‌ காரியக்கமிட்டி அப்போதய நிலைமையை நீண்ட. சாலம்‌... ' 
மிகுந்த சரத்தையுடனே ட்ட. பார்த்தது. அரசாங்‌ 


கத்தின்‌. பொர்சு, முன்கோடையில்‌ செய்த வஜாக்களைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமாயிறார்த போதிலும்‌ ௮வைகள்‌ 'தற்போ 
தைய நிலைமையில்‌ ஒப்புக்கொள்ள த்தக்க தல்ல வென்று தீர்‌ 


மானித்துவிட்டது. வஜரக்களைக்‌ குடியானவர்களுச்கு சாதக ர்‌ 


மாக மாற்றிவைக்க அரசாங்கத்தால்‌ முடியும்‌, எனவே நாங்‌. 
கள்‌ அரசாங்கத்தை வற்புறுத்திப்‌ பார்த்தோம்‌, ஆனால்‌ 
பயனில்லை யென்று தோன்றிற்று, எந்தப்‌ போராட்டம்‌ 
வேண்டாமென்று நாங்கள்‌ முயற்சிசெய்து: தடுக்கப்பார்த்‌ 
கோமோ,௮ந்தப்‌ போராட்டமே வேகமாக வர்துகொண்டிருந்‌ 
ததாகத்‌ தோன்திற்று; இர்திய அரசாங்கமும்‌ மாகாண அர 


சாங்கமும்‌ காக்காசை ஈம்பிக்கைக்‌ கண்களோடு பார்க்க 


வில்லை. காங்ரெஷஹிடம்‌ அவைகள்‌ கமையான நோக்கம்‌. 


கொண்டதாகத்‌ தெரிந்தது. 


நாங்கள்‌ அரசாங்கத்துக்கு நீளமாக கடிதங்கள்‌ எழுதி 


“ ஜனேம்‌. “(ஸ்தல அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திக்கொள்ள 


வும்‌” என்று சுருக்கமாக எங்களுக்கு பதில்‌ வரும்‌. எங்களை 
எந்த வகையிலும்‌ ஆதரிக்க . அரசாங்கத்துக்கு நோக்கம்‌ 
99 3 


ஜ்‌. 


கட 


514 'ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ - 


இல்லை யென்பது வெளியாயிற்று. குடியான வர்களுக்கு௮ திக 
மாக வரியைத்‌ தள்ளிக்‌ கொடுத்து விட்டால்‌, காங்ரெஷின்‌ 
செல்வாக்கு உயர்ர்துவிமோவென்றெண்ணி, அரசாங்கம்‌ 
தடுமாறிக்‌ கொண்டிருந்தது, தன்‌ செல்வாக்கைப்‌ ்‌ பற்றியே 
தியானம்‌ செய்துகொண்டிருப்பது அரசாங்கத்தின்‌ மீண்ட 
கால வழக்கம்‌, காங்ரெஹின்‌ மூலமாக வரி வஜா ஏற்பட்ட 
தென்று குடியானவர்கள்‌ எண்ணிவிவோர்களோ என அர 
சாங்கம்‌. ஆத்திரப்பட்டது, கூடிமான வரையில்‌, இவ்வித 
எண்ணம்‌ ஏற்படாமல்‌ இருக்கவேண்டுமென்‌ அ விரும்பிற்று. 
காங்ரெஸ்‌ இயக்கத்தையே அடியோடு தாக்கி அடக்க, இர்‌ 
இய அரசாங்கத்தார்‌ விரைவிலே பிரயத்தன ம்செய்யப்போவ 
தாக, டி.லலியிலிருர்கும்‌ வேறு இடத்திலிருக்தும்‌ எங்களுக்‌ 
குத்‌ தகவல்கள்‌ வர்துகொண்டிருர்‌ தன . முன்னே குறிப்பிட்ட 
அந்தச்‌ சின்னச்‌ சுண்டுவிரல்‌? இப்பொழுது அடிஅடித்துக்‌ 
கொண்டிருர் து, தேள்களைப்போல்‌ எங்களைக்‌ கொட்டத்‌ 
தயாராக காத்துக்கொண்டிருந்தன. அரசாங்கத்தாரின்சூழ்ச்‌ 
சியின்‌ விவரங்களும்‌ எங்களுக்குக்‌ கிடைத்தன. ஈவம்பர்‌ 
மா தத்திலென்‌ ற நினைக்கிறேன்‌; எனக்கும்‌ காங்கரஸ்‌ தலை 
வர்‌ வல்லபாய்‌ படேலுக்கும்‌ தனித்‌ தனியே டாக்டர்‌ அன்‌ 
ஸாரி செய்தி அனுப்பிவைத்தார்‌. ஏற்கனவே எங்களுக்குக்‌ 
கிடைத்த தகவல்கள்‌ உண்மையென்றும்‌,. எல்லைப்புறத்திற்‌ 
கும்‌, ஐக்யெ மாகாணங்களுக்கும்‌ புதிதாக ஆர்டினன்ஸ்‌(அவ 
சரச்‌ சட்டங்கள்‌) தயாரித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ என்றும்‌ 
விவரங்களுடன்செய்தி அனுப்பிவைத்தார்‌. இதற்குள்வங்கா 
ள த்துக்கு ஏற்கனவேபுதிய ஆர்டினன்ஸ்‌ ஒன்றசன்மானமாக 
இடைத்துவிட்டசோ, கடைக்கும்‌ தருவாயிலிருந்ததோ சரி 
யாக ஞாபகமில்லை. சில வாரங்கள்‌ கழிந்து, புதிய ஆர்டி 
னன்ஸ்கள்‌ வெளித்‌ தோன்‌ றியபொழுது, டாக்டர்‌ அன்ஸாரி 
யின்‌ செய்தி எல்லா விவரங்களிலு/ம உண்மையென்று ஸ்தா 
பிக்கப்பட்டது. எதிர்‌ பாராதபடி வட்ட மேஜை மகாநாடு 
வளர்ந்துகொண்டே போனதால்‌, அரசாங்கத்தார்‌ அடக்கு 
முறையைக்‌ கையாளத்‌ தாமஇத்தார்கள்‌ என்‌ றுசொல்லப்ப்ட்‌ 
டது. ஏதேதோ இனிப்பாக, சாரமில்லாத சங்கதிகளைவட்ட 
மேஜை மகாகாட்டு அங்கத்தினர்கள்‌ ஒருவர்கா தில்‌ மற்றொரு 
வர்‌ ஓதிக்கொண்டிருக்கையில்‌, ' இச்‌ தியாவில்‌ பெருவாரியான 
அடக்குமுறையைக்‌ கையாள வேண்டாமென்று அரசாங்கத்‌ 
தார்‌ விரும்பினார்கள்‌: இவ்வாறாக மனஸ்தாபம்‌ வளர்ந்து 
கொண்டே போயிற்று, நிகழ்ச்கெளின்‌ ' பிரவாகம்‌ தன்‌ 


ஜக்யெமாகாண விவசாயிகளின்‌ கஷ்டங்கள்‌ 816 


வழியே செல்லும்‌ என்றும்‌, எங்கள்‌ சிறிய முயற்சிகளால்‌ 
அதைத்‌ தடுக்க முடியாதென்றும்‌ உணர ஆரம்பித்தோம்‌, 
இர்த ராஜீய நாடகத்தின்‌ முடிவு எப்படியிருப்பினும்‌, அதை 
தைரியமாய்‌ வரவேற்க தனித்தும்‌, கூட்டமாயும்‌ தயார்‌ 
செய்துகொள்வதுதான்‌ சாத்தியப்பட்ட வேலைஎன்றுதோன்‌ 
றிற்று, இருந்தாலும்‌ இந்தப்‌ போராட்டம்‌ நேர்ந்து, இரை 
தூக்கப்படு முன்னர்‌, கார்திஜீ இர்தியாவுக்கு வந்து சமா 
தானத்துக்கோ சண்டைக்கோ, பொறுப்பை. ஏற்றுக்‌, 
கொள்வார்‌ என்று இன்னும்‌ நாங்கள்‌ எதிர்‌ பார்த்தோம்‌, 
அவர்‌ இல்லாத சமயத்தில்‌, அந்தச்‌ சுமையை, மேலே போட்‌ 
டுக்கொள்ள எங்களில்‌ எவரும்‌ தயாராய்‌ இருக்கவில்லை. ' 


ஐக்யெ மகாணங்களில்‌ அரசாங்கத்தார்‌ வேறொரு 
யுக்தி செய்தார்கள்‌. அதனால்‌ கிராமாந்தரங்களில்‌ பரபரப்பு 
உண்டாயிற்று, ஒவ்வொரு குடியான வனுக்கும்‌ கொடுக்கப்‌ 
படும்‌ வஜா தொகையைக்‌ குறிப்பிட்டு உட்டுகள்‌ வழங்கினார்‌ 
கள்‌. குறிப்பிட்ட தொகையை ஒருமாதத்துக்குள்‌ (சில சம 
யங்களில்‌ இதற்குக்‌ குறைர்‌அம்‌ காலம்‌ குறிப்பிடப்‌.பட்டிருக்‌ 
கும்‌) செலுத்தாவிட்டால்‌, வஜா ரத்துசெய்யப்படுமென் றும்‌ 
சட்டத்தின்‌ மூலமாக,அதாவது ஜங்கமஜப்‌தி,நிலத்திலிறார்‌ த 
அப்புறப்படுத்தல்முதலியசடவடிக்கைகளால்‌; முழுத்தொகை 
யும்‌ வசூலிக்கப்படு மென்றும்‌ அர்தக்‌ காகிதங்களில்‌ காணப்‌ 
பட்டது. சாதாரண வருஷங்களில்‌ குடியானவர்கள்‌. இரண்டு 
மூன்று மாதகாலத்திற்குள்‌ தவணைகளாக தங்களுடைய குத்‌ 
தகைப்‌ பணத்தை செலுத்தி விரிவது வழக்கம்‌, இந்தக்‌ கால 


எல்லையும்‌ தவணைகளும்கூட இப்பொழுது அனுமதிக்கப்பட. 


வில்லை. எனவே இராமாந்தரங்களில்‌ திடீரென்று நெருக்கடி. 
உண்டாயிற்று, கையில்‌ தண்டுக்‌ காகித சதமாக, குடியான 
வர்கள்‌ ஆட்சேபித்துக்கொண்டும்‌ முறையிட்டுக்‌ கொண்டும்‌ 
அங்குமிங்கும்‌ யோசனை கேட்பதற்காக ஓடியலைக்தார்கள்‌. 
அரசாங்கமும்‌ அதனுடைய ஸ்தல்‌௮திகாரிகளும்‌ இவ்வாறு 
பயமுறுத்தினது மிகவும்‌ முட்டாள்‌ தனமானதாகும்‌. ௮து 
போலி மிரட்டல்‌ என்றும்‌ பின்னர்‌ எங்களுக்கு தெரிவிக்கப்‌ 
பட்டது. என்றாலும்‌, அந்த மிரட்டல்‌ ராஜியைத்‌ தடுத்த 
படிப்படியாக போராட்டத்தில்‌ கொண்டு போய்‌ விட்டி 
விட்டது. > i 
என்ன செய்வதென்று காங்கிரசும்‌ குடியானவர்களும்‌ 


வெகு £க்‌இிரத்தில்‌ தீர்மானம்‌ செய்யவேண்டி யிருந்தது, 


* இ 


516 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கார்‌இஜீ இரும்பி வரும்‌ வரையில்‌, எங்களுடைய தீர்மா 
னத்தை ஓத்திப்போடமுடியாது.ராங்கள்‌ என்ன செய்வது? 
குடியானவர்களில்‌ பெரும்பான்மையோருக்கு செலுத்தமுடி. 
யாதென்று எங்களுக்கு ஈன்றாகத்‌ தெரிந்திருந்தும்‌, குறிப்‌ 
பிடப்பட்டிருந்த சிறிது காலத்துக்குள்‌, கேட்ட தொகை 
யைச்‌ செலுத்திவிட வேண்டுமென்று நாங்கள்‌ நியாயமாக 
யோசனை சொல்ல முடியுமா? அவர்களுடைய பழைய 
பாக்கிகளைப்பற்றி என்ன நேரும்‌? கேட்ட தொகை 
யில்‌ பெரும்பகுதியையோ அல்லது பூராவையுமோ அவர்கள்‌ 
செலுத்தி, அது பழைய பாக்கிக்மு வரவு வைக்கப்பட்டால்‌, 
இர்த ஈடவடிக்கைகள்‌ எடுக்கப்பட்டு நிலத்திலிருந்து துரத்தப்‌ 
படும்‌ சங்கடம்‌ மறுபடியும்‌ நேராதென்று எப்படி ஈம்பமுடி 
யும்‌? அலகாபா த்‌ ஜில்லா காங்கிரஸ்‌ கமிட்டியில்‌ விவசாயிகள்‌ 
பலர்‌ அங்கத்தினர்களாக இரும்‌ ததால்‌,அக்கமிட்டி அரசாங்க 
உத்திரவை எதிர்த்துப்‌ போராடத்‌ தீர்மானித்தது. வரி செ 
௮த்துமாறு குடியானவர்களுக்கு யோசனை சொல்லக்கூடா 
தென்று அது தீர்மானித்தது. அலை இந்திய காரியக்‌ கமிட்‌ 
டியிடமும்‌ மாகாண காரியக்‌ கமிட்டியிடமும்‌ அனுமதிபெறு 
மல்‌ எத்தகைய போராட்ட ஈடவடிக்கையும்‌ எடுத்துக்கொள்‌ 
ளக்கூடாது என்று முடிவாயிற்று. எனவே இவ்விஷயம்‌ 
அலை இந்திய காங்கிரஸ்‌ காரியக்கமிட்டி முன்னிலையில்‌ வைக்‌ 
கப்பட்டது. மாகாணத்தின்‌ பிரதிநிதியாக தாஸ்தூக்‌ வெர்‌ 
வானியும்‌, ஜில்லாப்‌ பிரதிநிதியாக புருஷோத்தமதாஸ்‌ தாண்‌ 
டனும்‌ நிலைமையைத்‌ தெளிவாக எடுத்துரைக்க அங்கே பிர 
சன்னமாயிருர்தார்கள்‌. அலகாபாத்‌ ஜில்லாவைப்‌ பொறுத்த 
மட்டும்தான்‌ ஈரங்கள்‌ இப்பொழுது கவனிக்க வேண்டியிருர்‌ 
தது. ௮௮ ராஜீயக்‌ கலப்பில்லாத பொருளாதாரப்‌ பிரச்னை, 
அனால்‌ அப்பொழு இருக்கும்‌ அரசியல்‌ தகராறு நிலைமையில்‌ 
போராட்டத்தைத்‌ அவக்கனால்‌, எதிர்பாராத பல விளைவுகள்‌ 
நேரலாமென்று நாங்கள்‌ கருதினோம்‌. மேற்கொண்டு ராஜிப்‌ 
பேச்சுநடந்து லாபகரமான ஷரத்துக்கள்‌ கிடைக்கும்‌ வரை 
யில்‌ தற்கரலிகமாக குத்தகையையோ வரியையோ கொடுக்க 
வேண்டாமென்று அலகாபாத்‌ ஜில்லா காங்ரெஸ்கமிட்டி விவ 
சாயிகளுக்கு யோசனை சொல்ல அனுமதி கொடுக்கப்பட 
லாமா? கேள்வி இதுதான்‌; மிகவும்‌ குறுயெதுதான்‌; இந்த 
எல்லைக்குள்ளாகவே இருந்து தீர்ப்புச்‌ சொல்ல வேண்டு 
மென்று எங்களுக்கு எண்ணம்‌. ஆனால்‌ அவ்வாறு சாத்தி 
யப்படுமா? 


ஐக்யெமாகாண விவசாயிகளின்‌ கஷ்டங்கள்‌ 617 


கார்திஜீ திரும்பி வருமுன்னர்‌ அ௮ரசாங்கத்தாரோடு 
உறவை முறித்துக்‌ கொள்ளாமலிருப்பதற்கு தன்னாலான 
முயற்யெனைத்தும்‌ செய்ய வேண்டுமென்‌ று காரியக்‌ கமிட்டி 
விரும்பிற்று, தவிரவும்‌ முதலாளி தொழிலாளி என்ற 
போராட்டத்தில்‌ கொண்டு போய்‌ விட்டு விடக்கூடிய ஒரு 
பொருளாதாரப்‌ பிரச்னையில்‌ காரியக்‌ கமிட்டி தற்போது 
முறிவை விரும்பவில்லை, அரசியலில்‌ திவிரப்போக்கு கொண்‌ 
டிருந்தாலும்‌, சமூகத்‌ திருத்தத்தில்‌ காரியக்கமிட்டி. தீவிரம்‌ 
, கொண்டதல்ல. ஜமீன்தார்‌ விவசாயிக்‌ கேள்வியைக்‌ கிளப்பி 
“விடுவதற்கு அதற்கு இஷ்டமேயில்லை. நானோ அபேத 
வாதத்தை ஒப்புக்‌ கொண்டவன்‌. எனவே சமூக பொருளா 
தாச விஷயங்களில்‌ யோசனை சொல்ல, நான்‌ சரியான பேர்வழி 
அல்லவென்று கருதினார்கள்‌. விருப்பம்‌ சிறிதும்‌ 
இல்லாவிடினும்‌ நிகழ்ச்சிகளால்‌ வரி கொடாப்‌ போராட்டத்‌ 
துக்கு, காங்கரஸ்‌ ௮ங்கத்தினர்களில்‌ நிதானஸ்தர்களும்கூட 
நிலைமையைக்‌ கருதி இணங்க வேண்டியதுதான்‌ என்ற முடி 
வுக்கு வரவேண்டுமென்பது என்‌ விருப்பம்‌, எனவே எங்க 
ளுடைய மாகாணத்திலிருந்து ஷெர்வானியும்‌ மற்றவர்களும்‌ 
காரியக்‌ கமிட்டிக்‌ கூட்டத்தில்‌ பிரசன்னமாயிருப்பதை வர 
வேற்றேன்‌. எங்களுடைய மாகாணத்‌ தலைவர்‌ ஷெர்வானி. 
திவிழுங்கும்‌ தவிர வாதியல்ல. சாதாரணமாகவே காங்கிர 
சுக்குள்‌ அவர்‌ அரசியலிலும்‌ சரி, சமூகத்‌ திருத்தத்திலும்‌ 
சரியே, நிதானஸ்தராக இருர்தார்‌. அந்த வருஷத்துவக்கத்‌ 
தில்‌ ஐக்யெ மாகாண காங்கரஸ்‌ கமிட்டி நில சம்பர்தமாகக்‌ 
கொண்டிருந்த திட்டத்தை அவர்‌ ஏற்றுக்‌ கொள்ளவில்லை, 
ஆனால்‌ கமிட்டிக்குத்‌ தலைவராகி அவர்‌ பொறுப்பை யேற்றுக்‌ 
கொள்ளவேண்டி வந்தபொழுது, வேறு எதுவும்‌ சாத்திய 
மில்லை யென்ற முடிவுக்கு வந்துவிட்டார்‌. பின்னர்‌ மாகாணக்‌ 
கமிட்டி எடுத்தக்‌ கொண்ட ஓவ்வொரு நடவடிக்கையும்‌ 
அவரைப்‌ பூரணமாக கலந்துகொண்டு எடுத்துக்‌ கொள்ளப்‌ 
பட்டதாகும்‌. தலைவரென்ற முறையில்‌ அவரே செய்ததாக 
வும்‌ சொல்லலாம்‌. 


காங்ரெஸ்‌ காரியக்‌ கமிட்டியில்‌ தாஸ்தூக்‌ ஷெர்வானி 
அவர்களின்‌ பேச்சால்‌ காரியக்‌ கமிட்டி. ௮ங்கத்தினர்களின்‌ 
மனம்‌ வெகுவாக மாறிற்று. சான்‌ பேசியிருந்தாலும்‌ அத்‌ 
தகைய மாறுதல்‌ ஏற்பட்டிருக்குமோ என்பது சந்தேகம்‌, 
காரியக்‌ சமிட்டியார்‌ ரொம்பவும்‌ தயங்னார்கள்‌. ஆனால்‌ 


618 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அவர்களால்‌ மறுக்க முடியவில்லை, வரியை நிறுத்திவைப்ப 
தற்கு ஐக்கிய மாகாணத்தில்‌ எர்தப்‌ பிரதேசத்திந்கும்‌ 
யோசனை சொல்ல; ஐக்கிய மாகாண கமிட்டிக்கு காரியக்‌ 
கமிட்டியார்‌ அதிகாரம்‌ கொடுத்தார்கள்‌. அனாலும்‌ கூ6மான 
வரையில்‌ இர்த அனுமதியை உபயோகிக்காம லிருக்குமா றும்‌ 
மாகாண அரசாங்கத்தோடு ராஜியாக காரியத்தை முடித்துக்‌ 
கொள்ளுமாறும்‌,காரியக்கமிட்டியார்‌ ஐக்யெமாகாணக்‌ கமிட்‌ 
டியை வற்புறுத்தி வேண்டிக்‌ கொண்டார்கள்‌, 


சிறிது காலம்‌. அரசாங்கத்தோடு ராஜி பேசப்‌ பார்த்‌” 
தோம்‌; பயனில்லை. அலகாபாத்‌ ஜில்லாவில்‌ வஜாத்‌ தொகை 
களைச்‌ சிறிதளவு உயர்த்தினார்கள்‌ என்று நான்‌ நினைக்‌ 
கறேன்‌. சாதாரண காலங்களில்‌ சண்டையின்‌ நி ராஜியா 
கத்‌ நீர்த்துக்‌ கொள்வது சாத்தியமாக இருக்கலாம்‌. வித்தி 
யாசமங்கள்‌ குறைர்தகொண்டூ வந்தன. ஆனால்‌ தற்போதய 
நில்மையிலோ, சந்தர்ப்பங்கள்‌ அசாதாரணமானவையாக 
இருந்தன, இருதரப்பிலும்‌(அரசாங்கத்துக்கும்‌ காங்கெஸாக்‌ 
கும்‌) போராட்டம்‌ வர்து கொண்டிருக்கறதென ஈம்பிக்கை 
இருந்தது. ராஜிப்‌ பேச்சுகளில்‌ உண்மையான நல்லெண்ணம்‌ 
இல்லையென்றும்‌ பரஸ்பரம்‌ அவரம்பிக்கை கொண்டோம்‌, 
ஒருகட்சி செய்யும்‌ ஒவ்வோர்‌ காரியமும்‌ வரப்போகும்‌ சண்‌ 
டையில்‌ பலம்‌ பெறுவதற்கான சூழ்ச்சி என்றும்‌ மற்றக்‌ கக்ஷி 
யால்‌ கருதப்பட்டது. இதற்கான முயற்சிகளை அரசாங்கத்‌ 
தார்‌ இரகசியமாகச்‌ செய்து பூர்த்தி பண்ணி. விட்டார்கள்‌. 
எங்களுடைய சக்தியோ ஜனங்களின்‌ மன உறுதியை முற்‌ 
நிலும்‌ பொறுத்து நின்றதாகும்‌. அர்த உறுதியை இரகரிய 
வேலைகளால்‌ கெட்டிப்படுத்த முடியாது. விடுதலைப்‌ போராட்‌ 
டம்‌ முடிவு பெற்றுவிடவில்லை யென்றும்‌ வீரைவில்‌ நாம்‌ 
பல சோதனைகளுக்கும்‌ கஷ்டங்களுக்கும்‌ ஆளாகவேண்டு 
மென்றும்‌ . மேடைப்‌ பிரசங்கங்களில்‌ எங்களிற்‌ சிலர்‌ திருப்‌ 
பித்‌ திருப்பிச்‌ சொல்லிக்கொண்டே வர்திருக்றொர்கள்‌.. அப்‌ 
படி. அடிக்கடி சொல்லிக்‌ கொண்டு வந்த குற்றவாளிகளில்‌ 
நானும்‌ ஒருவன்‌, இந்தச்‌ சோதனைகளுக்கு ஜனங்கள்‌ தயாரா 
-பிருச்கவேண்டூ மென்று கரங்கள்‌ சொல்லி வந்தோம்‌. இப்‌ 
படிச்‌ சொல்லி வந்ததற்காக போசை விரும்பும்‌ கலகக்காரர்‌ 
என்னு நாக்கள்‌ ஏசப்பட்டோம்‌. நடுத்தர வகுப்பார்களைச்‌ 
சேர்ந்த காங்ரெஸ்‌ ஊழியர்களுக்கு நிலைமையையும்‌ நிகழ்ச்‌ 
களையும்‌ உள்ளபடியே மதிப்பிட மனமே இல்லை. எப்படி 


ஐக்கியமாகாண விவசாயிகளின்‌ கஷ்டங்கள்‌ 019 


யாவது போராட்டத்தைத்‌ தடுத்து விடலாமென்று அவர்‌ 
கள்‌ ந்ம்பியிருர்தார்கள்‌. காந்திஜீ லண்டனிலிரார்‌ ததினால்‌ 
பத்திரிகை படிக்கும்‌ கூட்டத்தாரின்‌ கவனம்‌ அங்கேயே 
சென்று கொண்டிருந்து. படித்தவர்கள்‌ சும்மாஇருப்பி 
னும்‌, நிலைமை நானாக்கு நாள்‌ முறுக்கேறிக்கொண்டு வந்தது. 
வங்காளத்திலும்‌, எல்லைப்புற மாகாணத்திலும்‌, ஐக்கிய 
மாகாணங்களிலும்‌ வேகமாக சம்பவங்கள்‌ ' நேர்ந்து 
கொண்டே வந்தன. நெருக்கடி. வந்து கொண்டிருக்கிற 
. தென்ற தோற்றம்‌ அநேகருக்கு ஈவம்பர்‌ மாதத்தில்‌ உதய 
"மாயிற்று, எதிர்பாராமல்‌ எதவும்‌ நேர்ந்துவிடக்‌ கூடாதே 
என்ற முன்னெச்சரிக்கையுடன்‌, போராட்டத்தை எதிர்‌ 
பார்த்து, சல சில்லரை ஏற்பாடுகளை ஐக்கய மாகாண காங்க 
ரஸ்‌ கமிட்டி செய்து வைத்துக்‌ கொண்டது. அலகாபாத்‌ 
கமிட்டி பெரிய விவசாயிகள்‌ மகாநாடு ஒன்றைக்‌ கூட்டி 
வைத்தது. அதிலே தற்காலிகமாக தீர்மானமொன்ற நிறை 
வேற்றிவைக்கப்பட்டது. லாபகரமான ராஜி ஏற்படாவிட்‌ 
டால்‌ வாடகையையும்‌ வரியையும்கொடுக்கவேண்டாமென்று 
காங்கெஸ்‌ காரியக்கமிட்டி. , குடியானவர்களுக்கு யோசனை 
சொல்லவேண்டி. வரும்‌ என்பது அந்தத்‌ தீர்மானத்தின்‌ 
சாராம்சம்‌. இந்தத்‌ தீர்மானத்தினால்‌ மாகாண அரசாங்கம்‌ 
மிகுதியும்‌ ஆத்திர மடைந்தது. இதையே, போருக்குக்‌ கா 
ரணமாக வைத்துக்‌ கொண்டு, எங்களுடன்‌ அப்புறம்‌ ராஜி 
பேச மறுத்துவிட்டது. ' ்‌ 


அரசாங்கத்தின்‌ மறுப்பு மாகாண கமிட்டிக்கு ஆத்தி 
ரத்தை உண்டாக்கிற்று. எனவே இதை வரப்போகும்‌ 
போராட்டத்துக்கு அறிகுறியாகக்‌ கொண்டு, மாகாண 
கமிட்டி விரைவாக தன்னுடைய  செரந்த ஏற்பாடுகளைச்‌ 
செய்தது. அலகாபாத்தில்‌ வேறொரு விவசாயிகள்‌ மகாகாடு 
நடைபெற்றது. மீண்டும்‌ சமரஸம்‌ ஏற்பட்டு லாபகரமான 
ஷரத்துக்கள்‌ இடைக்காத வரையிலும்‌, குடியானவர்கள்‌ 
கிஸ்தித்தொகையைக்‌ கட்டவேண்டிய தில்லையென்று தீர்மா 
னம்செய்யப்பட்டத.இப்பொழுதும்‌ எப்பொழு த.ம்‌,கடைசி 
வரைக்கும்‌, வரி கொடாமை எங்களுடைய நோக்கமல்ல. 
நியாயமான வரியைத்தான்‌ கொடுக்கவேண்டும்‌ என்பது எங்‌ 
கள்‌ கட்சியாகும்‌. மீண்டும்‌ ராஜிபேசப்‌ பார்த்தோம்‌. ஆனால்‌, 
எதிர்க்கட்சி படாடோபத்துடன்‌ மறுத்து ராஜிக்கு இணங்க 
வில்லை. அலகபாத்‌ தீர்மானம்‌ ஜமீன்தார்‌; குடியானவர்‌ 


680 ஜவஹரின்‌ சுயசரித்திசம்‌ 


இருவருக்கும்‌ பொதுவானதாகும்‌ ; ஆனாலும்‌, முக்கயமாக 
அது குடியானவர்களையும்‌ சில்லரை மிராசுதார்களையும்‌ தான்‌ 
கட்டுப்படுத்துமென்‌.று எங்களுக்குத்‌ தெரியும்‌. ஐக்யெ மாகா 
ணத்தில்‌, 1981-ம்‌ வருஷம்‌ ஈவம்பர்மாத முடிவிலும்‌ டி.௪ம்பர்‌ 
மாதச்‌ அவக்கத்திலும்‌, நிலைமை இல்வாறு இருந்தது. இதற்‌ 
இடையே, வங்காளத்திலும்‌ எல்லைப்புற மாகாணத்திலும்‌, 
விஷயங்கள்‌ நெருக்கடிக்கு வந்து விட்டன. வங்காள த்தில்‌ 
புதியதும்‌ பயங்கரமானது மான அவசரச்‌ சட்டமொன்று 
பிரயோகம்‌ செய்யப்பட்டது. இவைகள்‌ யாவும்‌ போரின்‌ . 
அறிகுறிகளாகும்‌; சமாதான அறிகுறிகளல்ல. கார்‌ இிஜீ எப்‌” 
பொழுது திரும்புவார்‌ என்ற கவலை நாடெங்கும்‌ மிகுந்தது. 

நீண்டகாலமாக தயார்செய்து கொண்டிருந்த போராட்‌ 

டத்தை அரசாங்கம்‌ துவக்கு முன்னர்‌, கார்திஜீ இச்தியா 

வுக்குத்‌ திரும்பி வர்‌.துவிருவாரா அல்லது அவர்‌ திரும்பிவரு 

முன்னரே, போராட்டம்‌ ஏற்பட்டு அவரது தோழர்களில்‌ 

பலர்‌ சிறையிலிருப்பார்களா ? 


அவர்‌ இந்தியாவுக்கு இரும்பி விடுவார்‌ என்றும்‌, அர்த 
வருஷக்கடைசி வாசத்தில்‌ பம்பாய்க்கு வந்து சேர்ந்துவிட 
வாரென்றும்‌ எங்களுக்குத்‌ தெரிந்தது. அவர்‌ திரும்பிவரும்‌ 
வரையில்‌ போராட்டத்தைத்‌ தடுத்து வைக்க நாங்கள்‌ எல்‌ 
லோரும்‌ அசைப்பட்டோம்‌. காங்கிரஸ்‌ தலைமைக்‌ காரியால 
யத்திலும்‌ சரி, மற்ற இடங்களிலும்‌ சரி முக்யெமான காங்‌ 
இரஸ்‌ ஊழியர்‌ ஒவ்வொருவருக்கும்‌ இதே விருப்பம்தான்‌. 
போராட்டம்‌ ஈடைபெற்றாலுமே;, அவரை நாங்கள்‌ சர்இித்து 
அவருடைய யோசனையையும்‌ சோக்கங்களையும்‌ தெரிந்து 
கொள்ளுவது உ௫தமாகும்‌. அரசாங்கத்துக்கும்‌ காங்ரெஸுக்‌ 
கும்‌ பந்தய ஓட்டம்‌; போராட்டத்தை முதலில்‌ துவக்குவ 
தால்‌ ஏற்படும்‌ லாபம்‌ அரசாங்கத்துக்குபோய்ச்‌ சேர்த்து 
விட்டது. 


XL 
ராஜியின்‌ முடிவு 


ஐக்கிய மகாணங்களில்‌ எனக்கு எவ்வளவோ வேலை 
யிருந்தபோ திலும்‌, ராஜீயச்‌ சுழல்கா றிறுவீசு ம்‌ வேறு இரண்டு 
பகுதிகளான எல்லைப்புற மாகாணத்தையும்‌, வங்காளத்தை 
யும்‌ போய்ப்‌ பார்க்கவேண்டு மென்று சான்‌ ஆவல்பட்டேன்‌. 
நேசே ஸ்தலத்துக்குப்போய்‌ நிலைமையைத்‌ தெரிக்துகொள்ள 
வேண்டு மென்றும்‌, பழைய தோழர்களைச்‌ சச்‌திக்கவேண்டு 
மென்றும்‌ நான்‌ விரும்பினேன்‌. தோழர்களில்‌ அநேகரைச்‌ 
சென்ற இரண்டு வருஷங்களாக நான்‌ பார்க்கவே இல்லை. 
தேசீயப்‌ போராட்டத்தில்‌ இந்த மாகாணங்களின்‌ ஜனங்கள்‌ 
காட்டிய தீரத்தையும்‌ தியாகத்தையும்‌ பாராட்டி தலைவணம்‌ 
குவதற்காக, அந்த மாகாணங்களுக்குப்‌ போகவேண்டுமென்‌ 
பதே முக்கயமான காரணம்‌. தற்சமயம்‌ எல்லைப்பற மாகா 
ணத்துக்குப்‌ போக முடியாது. முக்கெமான எந்தக்‌ காங்‌ 
இரஸ்‌ காரர்களும்‌ எல்லைப்புற மாகாணத்தைப்‌ பார்வையிடு 
வதில்‌ இந்திய அரசாங்கத்தாருக்கு விருப்பம்‌ இல்லை, இந்தக்‌ 
கர்ரணத்தினால்‌ அங்கே செல்ல முயற்சி செய்து வீண்‌ தக 
ராறை உண்டாக்குவதில்‌ எங்களுக்கு விருப்பம்‌ இல்லை. வங்‌ 
காளத்தில்‌ நிலைமை கேவலமாகிக்கொண்டே வந்தது. அந்த 
மாகாணத்தின்பேரில்‌ எனக்கு மிகுதியும்‌ பிரேமை. ஆனாலும்‌ 
போவதற்குத்‌ தயங்கேன்‌. அங்கே நான்‌ போனால்‌ சிறி 
தளவுகூட நன்மை ஏற்படாது என்பதை உணர்ந்தேன்‌. 
அர்த மகாணத்தில்‌ நீண்டகாலமாக காக்ஸ்‌ காரர்களுக்‌ 
குள்‌ இரண்டு கட்சிகள்‌. இரண்டுக்குள்ளாும்‌ வருந்தத்தக்க 
தான நீடித்த சச்சரவு இருந்துகொண்டே வந்தது. எனவே 
வேறு மாகாண காங்கிரஸ்காரர்கள்‌ அங்கே போவதற்கு 
பயப்பட்டார்கள்‌. ஏதாவது ஒரு கட்சிக்குள்‌ இக்கக்தொள்ள 
நேருமோ என்று அஞ்ச, வெளிக்‌ காங்கிரஸ்காரர்கள்‌ வங்கா 
ளத்துக்குப்‌ போகாமலிருந்து விட்டனர்‌. இது எதிர்வரும்‌ 
அபாயத்தைக்கண்‌ட மண்ணில்‌ முகத்தைப்‌ புதைத்துக்கொள்‌ 
ளும்‌ நெருப்புக்கோழி நியாயமாகும்‌. இதனால்‌ வங்காளத்‌ 


522 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அக்கு ஆறுதல்‌ அளிக்கவாவது அதன்‌ பிரச்னைகளைத்‌ தீர்க்க 
வாவது முடியாது. காந்திஜி லண்டனுக்குப்‌ போன றிது 
காலத்துக்கெல்லாம்‌ வங்காளத்தில்‌ இரண்டு சம்பவங்கள்‌ 
நேர்ந்தன . அவைகளின்பேரில்‌ திடீரென்று ௮இல இந்தியா 
வின்‌ கவனம்‌ முழுதும்‌ சென்றது. இந்த இரண்‌டு நிகழ்ச்சி 
களும்‌ ஹிஜ்லியிலும்‌, சட்டகாங்கிலும்‌ கோர்‌ சன, 


விசாரணையின்றி காவலில்‌ வைக்கப்பட்டவர்களுக்கு 
ஹிஜ்லி ஒரு முக்கிய வீடுநியாக இருந்தது, விடதிக்முள்‌ கல. 
கம்‌ நேர்ர்து, காவலிலிருர்கவர்கள்‌ சிறை சப்பர்திகளைத்‌ தாக்‌ 
இயெதாகவும்‌, அதனால்‌ சிறைச்‌ சிப்பர்திகள்‌ அவர்கள்‌ பேரில்‌ 
சுட நேர்ர்ததென்றம்‌ உத்தியோக முறையில்‌ அறிவிக்கப்பட 
டது, அப்பாக்கிப்‌ பிரயோகத்தால்‌ ஒரு “காவல்‌ தேசபக்‌ 
தர்‌” கொல்லப்பட்டார்‌; பலருக்கு காயம்‌; சம்பவம்‌ நடந்த 
வுடனே ஸ்தல அதிகாரி விசாரணைசெய்து அப்பாக்கிப்‌ பிர 
யோகத்துக்காகவும்‌ அதன்‌ விளைவுகளுக்காகவும்‌ சிறைச்‌ சப்ப 
க்தி களின்பேரில்‌ பழி சுமத்துவதற்கு ஆதாரமில்லை யென்று 
அவர்களைத்‌ தோஷத்தினின்‌ அம்‌ நீக்கிவிட்டார்‌. ஆனால்‌இந்த 
நிகழ்ச்சியில்‌ வினோதமான பல அம்சங்கள்‌ இருக்கன, உத்தி 
யோக அறிக்கைக்கு விரோதமாக சிலவிஷயங்கள்‌ வெளி 
வந்தன. பூசாவாக விசாரிக்க வேண்டுமென்று நாடு முழுதும்‌ 
கடுமையாகக்‌ கூக்குரல்‌ போட்டார்கள்‌. விசாரணை செய்வது 
இந்திய அதிகாரிகளுக்கு வழக்கமே இல்லை. இர்த வழக்‌ 
கத்தை மீறி வங்காள அரசாங்கத்தார்‌ உயர்தர நீதிபதிகளைக்‌ 
கொண்ட விசாரனைக்கமிட்டி யொன்றை நியமனம்‌ செய்தார்‌ 
கள்‌. அது சுத்தமாக அதிகார தோரணையில்‌ அமைக்கப்‌ 
பட்ட கமிட்டியாகும்‌. ஆனால்‌ கமிட்டி சாட்‌ விசாரணை 
செய்து விஷயத்தைப்பற்றி பூராவாக யோசித்தது. ஹிஜ்லி 
காவல்‌ விதி சிப்பச்திகள்தான்‌ இந்த நிகழ்ச்கெளுக்கு குற்ற 
வாளிகள்‌ என்று கமிட்டி தீர்ப்புச்சொல்லி விட்டது, அக்க 
சம்பவத்தின்‌ பொறுப்பு பெரும்பான்மையில்‌ - ப்பர்‌ இக 
ளூடையதென்றும்‌ அப்பாக்‌கிப்‌' பிரயோகத்துக்கு- தேவையே 
ஏற்படவில்லை யென்றும்‌ தீர்ப்புக்‌ கூறப்பட்டது. இந்தத்‌ 
தீர்ப்புஅரசாங்கத்தாரால்‌ ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறி 
விப்பை முழுதும்‌ பொய்யென்று நிரூபித்துவிட்டது ஹிஜ்லி 
சம்பவத்தில்‌ அசாதாரணமான அம்சம்‌ ஒன்றுமில்லை, இத்த 
கைய விபத்துக்களோ கிகழ்ச்ச்களோ இந்தியாவில்‌ சாதாரண 
மானவை. அடிக்கடி சிறையில்‌ கலகமென்றும்‌ நிராயுதபாணி 


ராஜியின்‌ முடிவு 628 


களாகவும்‌ தக்கற்றவர்களாகவு 'மிறாக்கும்‌ கைதிகளை ஆயுதர்‌ 
தாங்கே வார்டர்களும்‌ மற்றவர்களும்‌ வீரத்தன மாயும்‌ தைரி 
யத்துடனும்‌ அடக்கிவிட்டார்கள்‌ என்றும்‌ அடிக்கடிசெய்தி 
களைப்‌ பத்திரிகைகளில்‌ படிக்கலாம்‌. இத்தகைய சம்பவங்க 
ளைப்பற்றி அரசாங்க அறிவிப்புகள்‌ ஒரு தலை பட்சமாயும்‌ 
பொய்யாயும்‌ தான்‌ விஷயத்தைத்‌ திரித்துச்‌ சொல்லும்‌ வழக்‌ 
கத்தை, உத்தியோக முறையில்‌ கேர்த்தியாக வெளிக்காண்‌ 
பித்துவிட்டதே ஹிஜ்லி சம்பவத்தின்‌ விசேஷம்‌, கடந்த 
காலங்களில்‌ இத்தகைய அறிவிப்புகளில்‌ யாரும்‌ ஈம்பிக்கை 
வைத்ததே இல்லை. ஆனால்‌ அவற்றின்‌ பொய்‌ இப்பொழுது 


றிச்சபமாக ஸ்தாபிக்கப்பட்டது, 


ஹிஜ்லி சம்பவத்துக்குப்‌ பின்னர்‌ சிறைச்‌ சம்பவங்கள்‌ 
பல இந்தியா முழுவதிலும்‌ நேர்ந்திருக்கின்றன. இக்தச்சம்ப 
வங்களில்‌ சீல சமயம்‌ துப்பாக்கிப்‌ பிரயோகம்‌ ஈடந்திருக்‌ 
கிறது. சில சமயம்‌ சிப்பந்திகள்‌ வேறு வகைகளில்‌ பலாத்கா 
ரத்தை உபயோகப்படுத்தி யிருக்கிறார்கள்‌. இந்தச்‌ இறைக்‌ 
கலகங்களின்‌ வினோதம்‌ என்னவெனில்‌ கைதிகளுக்குத்தான்‌ 
காயம்‌ ஏற்படும்‌. கைதிகளின்பேரில்‌ அரேகபழிகளைச்‌ சுமத்தி 
சிப்பர்‌ தகளின்்‌ பேரில்‌ யாதொரு பழியுமீல்ல்யென்‌ று உடனே 
உத்‌ தியோகமுறையில்‌ அறிவிப்பு வெளியாகிவிடும்‌, சிப்பந்தி 
களுக்கு இலாகா விசாசணையால்‌ தண்டனைகள்‌ கிடைப்பது 
அபூர்வம்‌. இலாகாவுக்குள்ளாகவே விசாரணை செய்தால்‌ 
போதுமென்று வாதித்து பூரண விசாரணைக்கு அரசாங்கத்‌ 
தார்‌ ஒருபொழுதும்‌ இணங்கெதில்லை. இத்தகைய பக்ஷ 
பாதமுள்ள இலாகா விசாரணைகளின்‌ ஆதாரத்தைக்கொண்டு : 
நம்முடைய தலைவர்களில்‌ மிகுந்த மரியாதைக்கு உரியவர்கள்‌ 
பேரிலும்‌ பொய்க்குற்றம்‌ சாட்டி அவர்களைக்‌ கண்டிக்க ஸர்‌ 
சாமுவேல்‌ ஹோர்‌ தயங்கவே இல்லை. சரியான பட்சபாத 
மில்லாத விசாரணைகள்‌ செய்வது ஆபத்தானதென்றும்‌, குற்‌ 
றம்‌'சாட்பெபெவன்தான்‌ அதை விசாரிக்க சிறந்த நீதிபதி என்‌ 
அம்‌ ஹிஜ்லியிலிருக்து அரசாங்கத்தார்‌ நன்றாகப்‌ பாடம்‌: 
கற்றுக்கொண்டார்கள்‌ , ஈடர்ததைச்‌. சொல்லாமல்‌ அரசாங்‌ 
கத்தார்‌ ஜனங்கள்‌ எதை நம்பவேண்டும்‌என்‌ அ விரும்புகிறார்‌ 
களோ, அதுதான்‌ உத்தியோகமுறை அறிவிப்புகளில்‌ காணப்‌ 
படுஇன்றது என்ற பாடத்தையும்‌ ஜனங்கள்‌ ஹிஜ்லியிலிருந்‌ அ 
படி.த்துக்கொண்டார்கள்‌ என்றால்‌ ஆச்சரியம்‌ ஆகுமா! சிட்ட 
கால்‌. சங்கதியோ இதைவிட கவலைக்கெமான த, பயங்கரப்‌ 


094 ஜவஹாின்‌ சுயசரித்திரம்‌ 


புரட்டிக்காரர்‌ ஒருவர்‌ முஸ்லிம்‌ போலீஸ்‌ இன்ஸ்பெக்டர்‌ 
ஒருவரைச்‌ சுட்டு விழ்த்திவிட்டார்‌. இதற்கடுத்தாற்போல 
ஹிர்‌.து--முஸ்லிம்‌ கலவரம்‌ ஒன்று நேர்ந்தது. இந்தக்‌ கல 
வரம்‌ சாதாரணமான வகுப்புவா தக்‌ கலவரத்திலிருக்துமிகுதி 
யும்‌ மா.றுபட்டதாகும்‌. புரட்சிச்காரர்களுடைய செயல்க 
ளுக்கும்‌ வகுப்பு வாதத்துக்கும்‌ யாதொரு சம்பந்தமுமில்லை 
யென்பது வெளிப்படை; சுடவேண்டுமென்று நினைத்தது 
ஒரு போலிஸ்‌ உத்தியோகஸ்தரை. அவர்‌ ஹிர்துவா முஸ்‌ 
ஸிமா என்பதைப்பற்றி புரட்சிக்காரர்‌ கவலைப்படவே இல்லை, 
இருந்தாலும்‌ பின்னால்‌ ஹிர்து_— முஸ்லிம்‌ கலவரம்‌ ஏற்பட்‌ 
டது என்பது உண்மையே, 


இ௫ எவ்வாறு ஆரம்பித்தது? அதற்குச்‌ சந்தர்ப்பம்‌ 
ஏன்ன ? என்பவைகளைப்பற்றி, விவரங்கள்‌ வெளிவரவே 
இல்லை. பொறுப்புவாய்ந்த பொதஜன ஊழியர்கள்‌ கடுமை 
யாக, இத சம்பந்தமாக குற்றச்‌ சாட்கெள்‌ செய்தபோதிலும்‌ 
விவா தங்கள்‌ மூடுமர்‌ திரமாகவே இருந்தன. இந்தக்‌ கலகத்தில்‌ 
இன்னொரு விசேஷம்‌ என்னவென்றால்‌, ஆங்கிலோ இந்தியர்‌ 
கள்‌ (முக்கியமாக ரெயில்வே உத்தியோகஸ்தர்கள்‌) மற்றும்‌ 
அரசாங்க சிப்பர்திகள்‌(இர்த இரண்? கூட்டத்தாரும்‌) கலவ 
ரத்தில்‌ கலந்துகொண்டு ஏராளமாக பழிவாங்னொர்களாம்‌. 
சிட்டகாக்‌ சம்பவங்களைக்‌ குறித்து சென்குப்தாவும்மற்றும்‌ 
பிரபலமான வங்காளத்‌ தலைவர்களும்‌ குறிப்பான குற்றச்‌ 
சாட்டுகளைச்செய்து விசாரணை வேண்‌$மென்றார்கள்‌. இந்தக்‌ 
குற்றச்‌ சாட்டுகளுக்காக தங்கள்‌ பேரில்‌ மான ஈஷ்ட தாவா 
போடலாமென்றும்‌ அரசாங்கத்தாரைத்‌ அண்டிப்‌ பார்த்‌ 
தார்கள்‌. ஆனால்‌ அரசாங்கத்தார்‌ இத்தகைய ஈடவடிக்கை 
யொன்றும்‌ எடுத்துக்‌ கொள்ள விரும்பவில்லை. சிட்டகாங்‌ 
இல்‌ நேர்ர்த இர்த அசாதாரணமான நிகழ்ச்செளால்‌ இரண்டு 
விக ஆபத்துகள்‌ சேரும்‌ என்று வெளியாயிற்று, பயங்கர 
பலாத்காரச்செயல்‌ பல காரணங்களைக்கொண்டு கண்டிக்கப்‌ 
பட்டு வருறெது. ஈவின பலாத்காரப்‌ புரட்சித்‌ திட்டத்தில்‌ 
அதற்கு இடமே இல்லை. ஆனால்‌ அதனால்‌ ஏற்படக்கூடிய 
ஒரு விளைவைக்‌ கண்டு நான்‌ எப்பொழுதுமே மிகவும்‌ இ 
லடைந்துபோயிருக்கிறேன்‌. இத்தகைய பலாத்காரச்‌ செய 
லால்‌ வகுப்புவா தக்‌ கலவரம்‌ இந்தியா முழுதும்பரவிவிடமோ: 
என்று நரன்‌ பயப்பட்டக்கொண்டே இருக்கிறேன்‌. எனக்கு 
நிச்சயமாகவே பலாத்காரத்தில்‌ வெறுப்புத்தான்‌.என்றாஅம்‌ 


ராஜியின்‌ முடிவு 626 


பலாத்காரத்தைக்கண்டேடுங்கும்படியான ௮வ்வளவு*கோழை 
ஹிர்து'' நானல்ல, ஜனசமூகத்தைப்‌ பிரித்துப்‌ பிரித்து 
பிளவு படுத்திக்கொண்டே இருக்கும்‌ சக்திகள்‌ இந்‌ இியாவில்‌ 
நிறைந்திருக்கன்றன என்பது என்‌ எண்ணம்‌. ஏதாவது 
தனித்து பலாத்காரச்செயல்‌ நேர்ந்தாலும்‌, இந்தச்‌ சக்தி 
களுக்கு வலவுண்டாக இந்தியாவை ஒன்றுபடுத்தி கட்டுப்‌ 
பாட்டுக்குள்‌ கொண்டுவரும்‌ வேலையைக்‌ கஷ்டமாக்கிவிடும்‌ 
என்றும்‌ எனக்குத்‌ தோன்றுகிறது, 


மதத்தின்‌ பேரைச்‌ சொல்லிக்‌ கொண்டோ அல்லது 
சுவர்க்கத்தில்‌ தங்களுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்‌ 
அக்‌ கொள்வதற்காகவோ ஜனங்கள்‌ கொலை செய்வார்களா 
கில்‌, அவர்களைப்‌ பலாத்காரப்‌ புரட்சி முறையில்‌ பயிற்சி 
செய்விக்கப்‌ பார்ப்பது ஆபத்தான வேலையாகும்‌. அரசியல்‌ 
கொலை கண்டிக்கத்தக்கது. என்றாலும்‌ அரசியல்‌ புரட்சிக்‌ 
காரனேடு வாதம்செய்து அவன்‌ மனதைத்‌ திருப்பிவிடலாம்‌, 
ஏனெனின்‌ அவன்‌ போராடும்‌ லட்சயமெல்லாம்‌ இவ்வுலக 
சம்பந்தமானது. ' ௮து தன்னலம்‌ கொண்டதல்ல. ஆனால்‌ 
மத சம்பந்தமான கொலையோ இதைவிடக்‌ கோரமானது, 
ஏனெனில்‌ ௮து பரலோக சம்பந்தம்‌ கொண்டது. பரலோக 
விஷயங்களைப்பற்றி வாதம்செய்ய முயற்சி செய்யவேகூடா அ. 
சில சமயங்களில்‌ இந்த இரண்டு கொலைகளும்‌ ஒன்றுபோல்‌ 
தோன்றலாம்‌. அரசியல்‌ கொலையை மத சம்பந்தப்படுத்தி 
தத்துவ வாதம்‌ செய்து) அதற்கு மத வர்ணத்தைத்‌ தீட்டி 
விடலாம்‌. பலாத்காரப்‌ புரட்சிக்காரர்‌ ஒருவர்‌ சிட்டகாங்‌ 
இல்‌ ஒரு போலிஸ்‌ உத்தியோகஸ்தரைக்‌ கொலை செய்ததும்‌ 
அதன்‌ பின்‌ நிகழ்ந்ததும்‌ பலாத்காரப்‌ புரட்சி வேலையால்‌ 
வரும்‌ ஆபத்துக்களையும்‌ ௮தனால்‌ இந்தியாவின்‌ விடுதலைக்‌ 
கும்‌ ஒற்றுமைக்கும்‌ ஏற்படும்‌ ஏராளமான தீமைகளையும்‌ 
மிகவும்‌ தெளிவாக உணரும்படி. ஒவ்வொருவரையும்‌ செய்து, 
விட்டன. அந்தக்‌ கொலையின்‌ பின்னர்‌ பழிவாங்குவதற்‌ 
காக செய்யப்பட்ட செயல்கள்‌ பாஷிஸ்டு கட்சியாரின்‌ 
வழிகள்‌ இந்தியாவிலும்‌ தோன்றிவிட்டன என்பதை ஈமக்கு 
எடுத்துக்‌ காண்பித்துவிட்டன. இந்தச்‌ சம்பவத்திற்குப்பின்‌, 
இத்தகையபழிவாங்கும்‌ சம்பவங்கள்‌ பல வங்காள த்திலேயே 
நேர்ந்திருக்கன்றன. ஐரோப்பிய ஆங்கிலோ இந்திய வகுப்‌ 
பார்களுக்குள்‌ பாஹிஸ்ட மனப்பான்மை நிச்சயமாய்‌ 
பரவிவிட்டது. ஆங்லெ சாம்ராஜ்யத்தைப்‌ பிடித்துத்‌ தொம்‌ 


696 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இக்‌ கொண்டிருக்கும்‌ இர்‌ தியர்களில்‌ செருக்கும்‌ இந்த மனப்‌ 
பான்மை ஏற்பட்டிருக்கிற. ்‌ ன்‌ 


பயங்கரப்‌ புரட்சிக்காரர்களுக்கும்‌ இத்தகைய பாஹிஸ்டு 
மனப்பான்மை ஏற்பட்டிருப்பது வியக்கத்தக்கது. அனால்‌ 
இவர்கள்‌ இந்த மனப்பான்மையை வேறு லட்சியத்துக்காகப்‌ 
பிரயோகம்‌ செய்றொர்கள்‌. ஐரோப்பியர்கள்‌ ஆங்கலோ 
இர்தியர்கள்‌, உயர்‌ தர இர்தியர்களிற்‌ லர்‌ இவர்கள்‌, காண்‌ 
பிக்கும்‌ சாம்ராஜ்ய பாஹிஸ்‌ட மனப்பான்மையை எதிர்த்து. 
இவர்களுடைய தேசிய பாஹிஸ்ட மனப்பான்மை போராடி 
வருகின்றது, 1981-ம்‌ வருஷம்‌ ஈவம்பர்‌ மாதத்தில்‌ கல்கத்‌ 
தாவுக்குப்‌ போய்‌ அங்கே சில நாட்கள்‌ தங்கினேன்‌. நான்‌ 
அங்கே பார்க்கவேண்டிய அ.௮வல்களின்‌ திட்டம்‌ கொஞ்சம்‌ 
கடுமையாக இருர்தது. தனி நபர்களையும்‌ கூட்டங்களையும்‌ 
தனியாக சர்திப்பதோட கூட, பல பொதுக்‌ கூட்டங்களில்‌ 
பிரசங்கமும்‌ செய்ய வேண்டியதாயிற்று, இந்தக்‌ கூட்டங்‌ 
களில்‌ எல்லாம்‌ கான்‌ பயங்கர பலாத்காரத்தைப்பற்றி வாதம்‌ 
செய்தேன்‌. அர்த முறையினால்‌ இந்தியாவின்‌ விடுதலைக்குத்‌ 
இமையென்றும்‌ அந்த முறை வீண்‌ என்றும்‌, தவறு என்‌ 
அம்‌ நான்‌ எடுத்துக்‌ காண்பிக்க முயன்றேன்‌. 


பயங்கர வாதிகளை நான்‌ எசவில்லை, அப்த்துக்கெ 
மான எதையும்‌, தீரமான எதையும்‌ செய்ய துணிச்சலே 
பெறாத ஈமது காட்டாரிற்‌ லர்‌, வழக்கமாக பயங்கர வாதி 
களைக்‌ கோழைகள்‌ என்றும்‌ அயோக்கியர்களென்றும்‌ 
சொல்லுவது போல கான்‌ சொல்லவில்லை. ஓவ்வொரு நிமிஷ 
மும்‌ தன்னுடைய உயிரை எமனுக்‌ இரையாக வைத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஆணையோ பெண்ணையோ, கோழை என்‌ 
ற்ழைப்பது மிகவும்‌ முட்டாள்‌ தன மான காரியம்‌ என்பது எப்‌ 
பொழுதமே எனது அபிப்பிராயம்‌. இவ்வாறு சொல்வதால்‌, 
யாதொன்றும்‌ செய்ய சக்தியற்றவர்களாய்‌ எட்டத்திலிருக்‌ து 
கூச்சல்‌ போகிற இந்தக்‌ கோழைகளைப்பற்றி, பயங்கரவாதி 
இன்னும்‌ அதிகமான நிந்தனையோடு எண்ணத்‌ துவக்குஇன்‌ 
மூன்‌. கல்கத்தாவில்‌ தங்கயிருர்த' கடை நாள்‌ மாலை 
ஊருக்குப்‌ புறப்படுவதற்காக ஸ்டேஷனுக்குப்‌ போகத்தயாரா 
யிருந்தேன்‌. அப்பொழுது இரண்டு இளைஞர்கள்‌ என்னிடம்‌ 
வந்தார்கள்‌.௮வர்கள்‌ இருவரும்‌ மிகவும்‌ வாலிபர்கள்‌. சுமார்‌ 
இருபது வயத இருக்கலாம்‌, அவர்களுடைய முகம்‌ வெளுச்‌ 


ராஜியின்‌ முடிவு 527: 


இருந்தது. "ஆனால்‌ கண்களிலோ ஒளி வீற்று, அவர்கள்‌ 
யார்‌ என்று எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ அவர்கள்‌ வந்த 
காரியம்‌ இன்னதென்று சக்ர த்தில்‌ ஊடூத்துக்கொண்டேன்‌. 
பயங்கர பலாத்கார முழைக்கு விரோதமாக ஈரான்‌ பிரசாரம்‌ 
செய்ததற்காக, அவர்கள்‌ என்னிடம்‌ ரொம்பவும்‌ ஆத்திரப்‌ 
பட்டார்கள்‌, உங்கள்‌ பிரசாரத்தினால்‌ எங்களுடைய இளை 
ஞர்கள்‌ மனம்‌ மாறி கெட்டுப்‌ போகிறார்கள்‌, தயவுசெய்து 
நீங்கள்‌ எங்கள்‌ வழிக்கு வரவேண்டாம்‌. அதை' கங்கள்‌ 
பொறுத்துக்கொண்டிருக்க மாட்டோம்‌” என்று சொன்னார்‌ 
கீள்‌, ம்‌ 


நாங்கள்‌ சிறிது வாதம்‌ செய்தோம்‌, கான்‌ புறப்பட 
வேண்டிய நேரம்‌ நெருங்கி வந்துவிட்டதால்‌ சாவதானமாகப்‌ 
பேச முடியவில்லை. எங்களுடைய குரல்களும்‌ கோபமும்‌ 
உச்ச நிலைக்குப்‌ போய்விட்டன. சில கடுமையான விஷயங்‌ 
களை அவர்களுக்குச்‌ சொன்னேன்‌. கான்‌ அவர்களை விட்டுப்‌ 
பிரியும்‌ பொழுது “(இதே மாதிரி எதிர்‌ காலத்திலும்‌ நீங்கள்‌ 
தவறாக நடந்து கொள்வீர்களாகில்‌, நாங்கள்‌ மற்றவர்களைச்‌ 
செய்வது போலவே உங்களையும்‌ செய்து வீடவோம்‌'? என்று 
கடையாக எனக்கு எச்சரிக்கை செய்தார்கள்‌. கல்கத்தாவி 
லிருந்து புறப்பட்டு அன்றிரவு ரெயிலில்‌ கான்‌ என்படுக்கை 
யில்‌ படுத்துக்கொண்‌ டி.ருக்கையில்‌, அர்த இரண்டு பையன்‌ 
களுடைய துடிதுடித்த முகங்கள்‌ என்‌ மனக்கண்ணை விட்டு 
அகலவே இல்லை. அவர்களிடம்‌ உயிரும்‌ ஊக்கழும்நிறைந்து 
நின்றன. சரியான பாதையில்‌ மட்டும்‌ அவர்கள்‌ திரும்பினால்‌ 
எப்பேர்ப்பட்ட ஈல்ல “சரக்கு!' அவர்களிடம்‌ அவசரமாய்ப்‌ 
பேசி முரட்டுத்தனமாய்‌ ஈடர்து தொண்டதைப்பற்றி மிகவும்‌ 
வருத்தப்பட்டேன்‌. அவர்களோடு நீண்டரேரம்‌ பேச முடிய 
வில்லையே என்றும்‌ வருத்தம்‌. பேசியிருந்தால்‌ அவர்களைத்‌ 
திருப்பி யிருக்கக்கூடும்‌. அவர்களுடைய வேகம்‌ நிறைந்த 
இளமைப்‌ பருவத்தைக்‌ கொண்டு, இந்தியாவுக்குத்‌ தொண்டு 
செய்து அதனுடைய ' விடுதலைக்காகப்‌ பாடுபடக்கூடிய பல 
வழிகள்‌ இருப்பதையும்‌ அர்த வழிகளில்‌ அணிவுக்கும்‌ தியா 
க்த்துக்கும்‌ போ திய சந்தர்ப்பங்கள்‌ இருக்கன்‌ றன என்பதை 
யும்‌ அவர்களுக்கு சான்‌ விளக்‌கியிறாப்பேன்‌. பிறகு அடிக்கடி. 
னால்‌ அவர்களைப்பற்றி நினைத்‌ திருக்கேன்‌.' அவர்களுடைய 
பெயர்களைக்‌ கண்டு பிடிக்க முடியவில்லை. அவர்கள்‌ எங்கே 
இருக்கிறார்கள்‌ என்றும்‌ அறியமுடியவில்லை. அவர்கள்‌ இறர்‌ து 


698 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 
போயினரோ அல்லது அர்தமான்‌ தீவில்‌ சிறையில்‌ இருக்க 


முர்களோ தெரியாது, 


டிசம்பர்‌ மாகம்‌ இரண்டாவது விவசாயிகள்‌ மகாநாடு 
அலகாபத்தில்‌ நடைபெற்றது. அதற்குப்பின்‌ ஹிர்துஸ்‌ 
தானி சேவாதளத்தைச்‌ சேர்்த என்னுடைய பழைய தோழ 
ரான டாக்டர்‌ என்‌.எஸ்‌.ஹர்‌ திகர்‌அவர்களுக்குநீண்டகாலத்‌ 
அக்குமுன்‌ கான்‌ கொடுத்திருந்த வாக்கைப்‌ பூர்க்இ செய்யும்‌ 
பொருட்டு, தெற்கே கர்னாடகத்துக்கு விரைந்து சென்றேன்‌, 
சேவாதளம்‌ தேசிய இயக்கத்தின்‌ . தொண்டர்‌ படையைச்‌ 
சேர்ந்தது. அது தனியான அமைப்பாய்‌ இருர்தபோதிலும்‌ 
வெகு காலமாக காங்ரெசைச்‌ சேர்ந்ததாக இருந்தது.ஆனால்‌ 
1931-ம்‌ வருஷம்‌ கோடையில்‌, அதை முழுதும்‌ காங்கரஸ்‌ 
அமைப்புக்குள்ளே சேர்த்து, அதைக்‌ காங்ரெரின்‌ தொண்டர்‌ 
படை இலாகாவாகச்‌ செய்துவிடவேண்டு மென்று காரியக்‌ 
கமிட்டி தீர்மானம்‌ செய்தவ. இவ்வாறு செய்யப்பட்டு அத 
சம்பந்தமான பொறுப்புஎனக்கும்‌ ஹார்‌ திகருக்கும்விடப்பட்‌ 
டது. தளத்தின்‌ தலைமைக்‌ காரியாலயம்‌ கர்னாடக மாகாணத்‌ 
தில்‌ ஹூப்ளி ஈகரிலேயே இருந்து வந்தது. தளசம்பர்த 
மாக ஈடத்தப்பெற்ற பலவிழாக்களில்கலர்‌து கொள்வதற்காக 
ஹூப்ளிக்குப்‌ போகவேண்டுமென்று ஹார்திகர்‌ என்னை 
வற்புறுத்தினார்‌. கானும்‌ அவரும்‌ சலராட்கள்‌ கர்னாடகத்தில்‌ 
சுற்றுப்‌ பிரயாணம்‌ செய்தோம்‌. ஒவ்வொரு இடத்திலும்‌ 
ஜனங்கள்‌ காண்பித்த மகத்தான உற்சாகத்தைக்‌ கண்டு, 
சான்‌ ஆச்சரியம்‌ அடைந்தேன்‌. திரும்புகாலில்‌ இராணுவ 
ட சீர்த்தி பெற்ற ஷோலாப்பூர்‌ ஈகரத்தைப்‌ பார்த்‌ 

தன்‌. 


கர்னாடகத்தில்‌ ரான்‌ செய்த சுற்றுப்பிரயாணம்‌ அந்த 
ஜனங்களிடமிருந்து விடைபெற்றுக்‌ கொள்ளும்‌ விழாவாக 
விருக்கது. என்னுடைய பேச்சுகள்‌ அழுத்தமாயிருக்தாலும்‌ 
அவைகள்‌ இகளிப்பிள்ளைப்‌ பாடங்களைப்போல்‌ ஆய்விட்டன. 
அந்தப்‌ பல்லவிகளில்‌ இன்னிசை இருக்கு மென்றும்‌ நான்‌ 
நினைக்கவில்லை. ஐக்யெ மாகாணத்திலிருர்து அரசாங்கத்‌ 
தார்‌ தாக்குகன்றார்கள்‌; அதவும்‌ கடுமையாகத்‌ தரக்குதன்‌ 
றார்கள்‌ என்றதிட்டமான செய்திடைத்தது. அலகாபாத்தி 
லிருந்து கர்னாடகத்அக்குப்‌ போகும்பொழுது நரன்‌ கமலா 
வோடு பம்பாய்க்குப்‌ போயிருக்தேன்‌. அவளுக்கு மீண்டும்‌ 


ராஜியின்‌ முடிவு 529 


தேக ௮ செளகரியமாக விருந்தபடியால்‌ பம்பாயில்‌ அவளுக்கு 
வைத்தியம்‌ பார்க்க ஏற்பாடு செய்சேன்‌, அலகாபாத்தி 
லிருந்து பம்பாய்க்கு வர்தவுடனே, ஐக்யெமாகாணத்துக்காக 
விசேஷ அவசரச்‌ சட்டம்‌ ஒன்றை இந்திய அரசாங்கத்தார்‌ 
பிறப்பித்தார்கள்‌ என்று கேள்விப்பட்டோம்‌, காற்திஜீ இப்‌ 
பொழுது ஈடுக்கடலில்‌ இருந்தார்‌. வெகு இக்ரெம்‌' அவர்‌ 
பம்பாய்க்கு வந்து விடுவார்‌. இது தெரிந்திருக்தும்‌, அர 
சாங்கத்தார்‌ அவருடைய வருகைக்காக காத்துக்கொண்‌ 
டிருக்கவேண்டாம்‌ என்று தீர்மானித்தார்கள்‌. நில சம்பந்த 
மான ளெர்ச்சியை நிர்வகிக்க, நடவடிக்கைகள்‌ எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ பொருட்டு, இந்த அவசரச்‌ சட்டம்‌ பிறப்பிக்கப்‌ 
பட்டதென்றும்‌ சொல்லப்பட்டன, ஆனால்‌ அவசரச்‌ சட்‌ 
டத்தின்‌ ஷாத்துகளோ மிகவும்‌ விரிவானவையாக விருர்‌ 
தன. அவை யாவற்றையும்‌ சேர்த்துப்‌ பிடித்து கவ்விக்கொள்‌ 
ளும்‌ தன்மை வாய்ந்தவை. எனவே மாகாணத்தில்‌ எத்‌ 
தகைய பொதுஜன வேலையையும்‌ சாத்திய மில்லாதபடி. 
ஆகிவிட்டது. மாதா பிதாக்களின்‌ பாவம்‌ மக்கள்‌ தலை 
யிலே என்பது பழைய வசனம்‌. ஆனால்‌ அரசாங்கத்தார்‌ 
இதைத்‌ திறாப்பிப்படிக்க ஆரம்பித்து, மக்களின்‌ பாவத்துக்‌ 
காக பெற்றோர்கள்‌ தண்டிக்கப்‌ படவேண்டும்‌ என்ற. 


ஷரத்கை அந்த அவசரச்‌ சட்டத்தில்‌ புகுத்தியிருர்தார்கள்‌ 


ரோம்‌ நகரத்தில்‌ ((ஜீயோர்னில்டி இதாலியா '' என்ற 
பத்திரிகைக்கு காந்‌ திஜீ பேட்டியளித்ததாக இந்தச்‌ சமயத்தில்‌ 
தான்‌ நாங்நள்‌ கேள்விப்பட்டோம்‌. இந்தப்‌. பேட்டி எங்க 
ளுக்கு ஆச்சரியமாக இருந்தது: ரோமாபுரியில்‌ இத்தகைய 
பேட்டி ஒன்றை காந்திஜீ கொடுத்திருப்பார்‌ என்று நாங்கள்‌ 
நம்பவே இல்லை. ஊன்றிப்‌ பார்த்ததில்‌ பேட்டியில்‌ காணப்‌ 
பெற்ற பல வார்த்தைகளும்‌, தொடர்களும்‌ காந்திஜீ வழக்க 
மாக உபயோகப்படுத்துபவைகள்‌ அல்ல. மறுப்பு வருவதற்கு 
முன்னமேயே, பிரசுரிக்கப்பட்டிருக்கும்‌ முறையிலே கார்‌ இஜீ 
பேட்டியில்‌ பேச பிருக்கமாட்டார்‌ என்பது எங்களுக்கு நிச்‌ 
சயமாயிற்று. கார்திஜீ சொன்ன எதையோ இவ்வளவு 
கேவலமாக ஆபாசப்படுத்தி யிருக்கவேண்டும்‌ என்று நாங்‌ 
கள்‌ எண்ணினோம்‌. இதற்குள்‌ கார்திஜீயின்‌ அழுத்தமான 
மறுப்பும்‌ வெளி வந்தது. தாம்‌ ரோமாபுரியில்‌ யாதொரு 
பேட்டியும்‌ எந்தப்‌ பத்திரிகைக்கும்‌ கொடுக்கவே இல்லை 
யென்று அவர்‌ சொல்லி விட்டார்‌, யாரோ -: ஒருவன்‌ 

94 


680 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அவர்‌ பேரில்‌ அபாண்டத்தைச்‌ சுமத்திவிட்டான்‌ என்‌ 
பது தெளிவாயிற்று, அனால்‌ பிரிட்டிஷ்‌ பத்திரிகைகளும்‌, 
பிரபலஸ்தர்களும்‌ கார்திஜீயின்‌ மறுப்பை ஈம்பவே யில்லை, 
அவர்‌ பொய்யர்‌ என்று மிகவும்‌ உதாஹீன மாக குறிப்பிடப்‌ 
பட்டதுதான்‌ எங்களுக்கு விந்தையா யிருந்தது. இதனால்‌ 
நாங்கள்‌ வருத்தம்‌ அடைர்தோம்‌; ஆத்திரப்பட்டோம்‌, 


கர்னாடக சுற்றுப்‌ பிரயாணத்தை நிறுத்திக்கொண்டு 
அலகாபா த்துக்குத்‌ திரும்பிப்‌ போக எனக்கு அவல்‌. இப்‌ 
பொழுது ஐக்யெ மாகாணத்தில்‌ எனது தோழர்களோடு நான்‌ 
இருக்க வேண்டியது என்னுடைய கடமை பாகும்‌. எங்கள்‌ . 
மாகாணத்தில்‌ எவ்வளவோ ரேர்ர்துகொண்டிருக்றெ இந்த 
சமயத்தில்‌ எட்டத்திலிருப்பது மனவேதனையைக்‌ கொடுத்‌ 
தது. இருந்தாலும்‌ கர்னாடக சுற்றுப்‌ பிரயாணத்தை பூர்த்தி 
செய்துவிவேதென்ற இர்மானம்‌ கொண்டேன்‌. பம்பாய்க்கு 
நான்‌ திரும்பி வந்ததும்‌ சில ஈண்பர்கள்‌ 6 அடுத்தவாரம்‌ 
கார்திஜீ வந்து விவோர்‌. அவரைப்‌ பார்த்து விட்டப்‌ போக 
லாம்‌. அதுவரை இங்கே தங்கி யிருங்கள்‌ '” என்று எனக்கு 
யோசனை சொன்னார்கள்‌. 


ஆனால்‌ இது சாத்தியப்படவில்லை. புருஷோத்தம தாஸ்‌ 
தீண்டனும்‌ ஏனையோரும்‌ கைது செய்யப்பட்டதாக அலகா 
பாத்திலிருந்து செய்தி டைத்தது. மேலும்‌ அந்த வாரத்‌ 
திலே ஈடாவாவில்‌ எங்களுடைய மாகாண மகாநாடு கூடுவ 
தாக இருந்தது. ஆகவே அலகாபாத்துக்குப்‌ போய்‌ சுதந்தி 
சத்துடனிருந்தால்‌ கார்திஜீயைச்‌ சந்திக்கவும்‌, காரியக்‌ கமிட்‌ 
டிக்‌ கூட்டத்தில்‌ அஜரா யிருக்கவும்‌, ஆறுநாள்‌ கழித்து பம்‌ 
பாய்க்குத்‌ திரும்பி வரலாமென்று தீர்மானித்தேன்‌. படுத்த 
படுக்கையிலிருந்த கமலாவை பம்பாயிலேயே விட்டுவிட்டுப்‌ 
போனேன்‌. அலகாபாத்துக்குப்‌ போய்ச்‌ சேரு முன்னமேயே 
சியோட ஸ்டேஷனில்‌ புதிய அவசரச்‌ சட்டத்தின்‌ சீழ்‌ ஒரு 
உத்திரவு என்பேரில்‌ சாதராச்‌ செய்யப்பட்டது. அலகாபாத்‌ 
ஸ்டேஷனில்‌ இந்த உத்திரவின்‌ ஈகலையே இன்‌ னொரு தமம்‌ 
என்பேரில்‌ சாதரா செய்வதற்கு முயற்சி செய்யப்பட்டது. 
என்னுடைய விட்டிலே மூன்றாவது பேர்வழி மூன்றாவது 
தடவை முயற்சி செய்தார்‌. யாதொரு தவறும்‌ சேரலாகா 
தென்பது அரசாங்கத்தின்‌ எண்ணம்‌ போலும்‌ ! & அலகா 
பாத்‌ ஈகரசபை. எல்லைக்குள்‌ 8ீங்கள்‌ வூக்க வேண்டும்‌, 


ராஜியின்‌ முடிவு 681. 


பொதுக்‌ கூட்டத்திலோ, விழாவிலோ கலர்து கொள்ளக்‌ 
கூடாது, பொது ஜனக்‌ கூட்டத்தில்‌ பேசப்படாது, துண்‌ 
டீப்‌ பிரசுரம்‌ எழுதி வெளியிடப்படாத. பத்திரிகைக்கு 
எதையும்‌ எழுதி யனுப்பக்கூடாது,'' இன்னும்‌ அர்த 
உத்தரவில்‌ எத்தனையோ தடைகள்‌ குறிப்பிடப்பட்டிருச்‌ 
தன. இதே மாதிரி உத்தரவு தாசதுக்‌ ஷெர்வானி உள்‌ 
ளிட்ட என்னுடைய தோழர்கள்‌ பலர்‌ பேரிலும்‌ சாதரா 
செய்யப்பட்டதென்று தெரிர்தது. அடுத்த நாள்‌ உத்திர 
வைப்‌ பிறப்பித்த ஜில்லா மாஜிஸ்ட்ரேட்‌ அவர்களுக்கு, 
ஐயா, தங்கள்‌ உத்திரவு கிடைத்தது, அனால்‌ நான்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ அல்லது செய்யவேண்டாம்‌ என்ப 
தைப்‌ பற்றி தங்களிடமிருக்து உத்திரவு வாங்கக்கொள்ளு 
வதாக எனக்குயோசனை இல்லை. என்னுடைய வழக்கமான 
வேலையை, கான்‌ எனக்கு வழக்கமாயுள்ள வழியில்‌ செய்து 
கொண்டே போவேன்‌. இந்த வேலையி னடுவே பம்பாய்க்கு 
விரைவில்‌ போய்‌ காந்திஜீயைச்‌ சந்தித்து காரியக்‌ கமிட்டிக்‌ 
கூட்டத்தில்‌ கலர்து கொள்வதாக உத்தேசம்‌. காரியக்‌ 
கமிட்டிக்கு நான்‌ காரியதரிச'' என்று எழுதி யனுப்பினேன்‌. 


எங்கள்‌ முன்னால்‌ புதியதொரு பிரச்னை வந்து நின்றது 
எங்களுடைய ஐக்கிய மாகாண மகாநாடு அந்தவாரம்‌ ஈடா 
வாவில்‌ கூடுவதாகத்‌ தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த 
வாரத்தில்கான்‌ காந்திஜீ இந்தியாவுக்கு வருவதாலும்‌ அர 
சாங்கத்தாரோடபோராடாமல்‌ ஓதுங்கக்கொள்ளும்பொருட்‌ 
டும்‌ மகாநாட்டை ஒத்திப்‌ போடலாமென்ற யோசனையுடன்‌. 
பம்பாயிலிருந்து நான்‌ வந்தேன்‌. ஆனால்‌ நான்‌ அலகாபாத்‌ 
அக்குத்‌ திரும்பி வருமுன்னரே எங்களுடைய மகாநாட்டில்‌ 
நில சம்பந்தமான பிரச்னை ஆலோசிக்கப்‌ படுமாவென்றும்‌, 
அவ்வாறு ஆலோ சிக்கப்பமானால்‌ அரசாங்கத்தார்‌ மகாநாட்‌ 
டைத்‌ தடுத்துவிடுவார்களென்றும்‌ ௮வசரச்‌ செய்தி ஒன்று 
ஐக்யெ மாகாண அரசாங்கத்தாரிடமிருர்‌ து எங்கள்‌ தலைவர்‌ 
வெர்வானிக்கு இடைத்தது, மாகாண முழுதையும்‌ கலக்கக்‌ 
கொண்டிருந்த நில சம்பந்தமான பிரச்னையைப்‌ பற்றி அலோ 
சனை செய்வதுதான்‌ மகாநாட்டின்‌ முக்கெமான நோக்கம்‌ 
என்பது வெளிப்படையாக விருந்தது. மகாநாடு கூடி 
அதைப்‌ பற்றி ஆலோசிக்காம லிருந்தால்‌ அது ரொம்பவும்‌ 
மானக்கேடாக விருக்கும்‌. தவிரவும்‌, மகாநாட்டின்‌ நடவடிக்‌ 
கைகளைக்‌ கட்டுப்படுத்‌ த எங்களுடைய தலைவருக்காவ*ு 


682 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வேறு யாருக்காவது அதிகாரம்‌ கிடையாது. அரசாங்கத்தா 
ரின்‌ பயமுறுத்தலுக்கு முன்‌ மகாநாட்டை ஓத்திவைக்கலா 
மென்ற எங்களிற்‌ சிலர்‌ யோசித்தார்கள்‌. ஆனால்‌ இந்தப்‌ 
பயமுறத்துதலால்‌ வித்தியாசம்‌ ஏற்பட்டு விட்டது. 


எங்களில்‌ பலருக்கு இத்தகைய விஷயங்களில்‌ அதிக 
பிடிவாசமுண்டு, அரசாங்கத்தாரால்‌ கட்டளையிடப்பட நாங்‌ 
கள்‌ சம்மதிக்கவில்லை. நீண்ட நேரம்‌ வாதம்‌ செய்தோம்‌. 
சத்தப்படாமல்‌ எங்களுடைய கர்வத்தை விமுங்கக்கொண்டு 
மகாராட்டை ஓத்திவைப்பதென்று தீர்மானித்தோம்‌, 
போராட்டம்‌ ஏற்கனவே அரசாங்கத்தாரால்‌ அவக்கப்பட்டு 
விட்டது. இருந்தாலும்‌ கார்திஜீ வரும்வரையில்‌ போராட்‌ 
டத்தை விருத்தி செய்யாமல்‌ என்ன நேர்ந்தாலும்‌ அடக்கி 
வைத்திருக்க வேண்டுமென்‌ ற எண்ணத்‌ இனால்தான்‌ ஈாங்கள்‌ 
இவ்வாறான முடிவுக்கு வர்தோம்‌. தலைமை வடித்து ஈடத்த 
முடியாமல்‌ நிலைமையை மீறிப்‌ போகவிட்டு அவரை சங்க 
டத்தில்‌ கொண்டு வந்து நிறுத்த நாங்கள்‌ விரும்பவில்லை. 
மாகாண மகாநாட்டை ஓத்திப்‌ போட்டீவிட்டாலும்‌ போலி 
ஸும்‌ இராணுவமும்‌ கூடிக்கொண்டு ஈடாவாவில்‌ சொம்ப 
வும்‌ ஆர்ப்பாட்டம்‌ செய்தன, இராணுவத்தார்‌ சுதேசிக்‌ கண்‌ 
காட்சியைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்டார்கள்‌. 


ஷெர்வானியும்‌ நானும்‌ டிசம்பர்மாதம்‌ 20-ந்தே.தி காலை 
யில்‌ அலகாபாத்திலிருர்‌ அ பம்பாய்க்குப்‌ புறப்படுவதாகத்‌ இர்‌ 
மானித்தோம்‌. ஐக்யெ மாகா ண நிலைமையைப்பற்றி கலந்து 
பேசுவதற்காக ஷெர்வானி காரியக்‌ கமிட்டியால்‌ அழைக்கப்‌ 
பட்டிருந்தார்‌. அலகாபாத்‌ ஈகரத்தைவிட்டு வெளியே போகக்‌ 
கூடாஅளன்‌ அஎங்கள்‌ இருவர்பேரிலும்‌ அவசாச்சட்டத்தின்‌ 
ஒழ்‌ உத்திரவுகள்‌ சாதராச்செய்யப்பட்டிருர்தன . அலகாபாத்‌ 
ஜில்லா ரொ மார்திரங்களிலும்‌ ஐக்யெமாகாணத்திலும்‌ வேறு 
பல ஜில்லாக்களிலும்‌ ஈடைபெறறு வந்த வரிகொடா இயக்க 
வேலைகளைத்‌ தடுப்பதற்காக இந்த அவசரச்‌ சட்டம்‌ ஆக்கப்‌ 
பட்டது என்று சொல்லிக்கொண்டார்கள்‌. இந்த சொமாந்‌ 
இரப்‌ பகுதிகளுக்கு நாங்கள்‌ செல்லக்கூடாது என்று௮.ரசாங்‌ 
கத்தார்‌ எங்களைத்‌ தடூத்திருப்பார்களா கில்‌ அதை எளிதிலே 
அர்த்தம்‌ செய்து கொள்ளலாம்‌. பம்பாய்‌ ஈகரில்‌ இந்த நில 
சம்பந்தமான சளர்ச்சியை நாங்கள்‌ செய்ய முடியாது என்‌ 
பது நிச்சயம்‌, உள்ளபடியே, அவசரச்‌ சட்டம்‌ நில சம்பந்த 


ராஜியின்‌ முடிவு 688 


மான கிளர்ச்சியை மட்டும்‌ அடக்‌ சமாளிப்பதற்காக க்கப்‌ 
பட்டிருக்குமாகில்‌, மாகாணத்‌்திலிருந்து நாங்கள்‌ வெளிப்‌ 
போவதை அரசாங்கத்தார்‌ வரவேற்றிருக்கவேண்டம்‌. புதிய 
அவசரச்‌ சட்டம்‌ அக்கப்பட்டது முதல்‌, நாங்கள்‌ எங்களு 
டையஇயக்கத்தை காப்பதற்கான காரியங்கள்‌ மட்டும்செய்து 
கொண்ட வந்தோம்‌. அர்த அவசரச்‌ சட்டத்தை சற்சிலர்‌ மீறி 
நடந்தபோ திலும்‌, பொதுவாக, அதோடு மல்யுத்தம்‌ செய்ய 
எங்களுக்கு அப்பொழுது இஷ்டமில்லை, ஐக்யெ மாகாண 
காங்கிரஸ்‌ கமிட்டி சம்பர்தப்பட்டவரையிலும்‌ அச்சமயம்‌ 
அரசாங்கத்தாரோடு போராடாமல்‌, போராட்டத்தை எட்‌ 
டிப்‌ போட. வேண்டும்‌ என்ற ரோக்கம்தான்‌ பொதுவாக 
இருந்து வந்தது. நானும்‌ ஷெர்வானியும்‌ பம்பாய்க்குப்‌ 
போய்க்கொண்டிருந்தோம்‌. பம்பாயிலேதான்‌ இந்த விஷ 
யங்களைப்பற்றி காந்திஜீயாலும்‌ காரியக்கமிட்டியாலும்‌ 
ஆலோசனை செய்யப்படும்‌. முடிவாக, காரியக்‌ கமிட்டியில்‌ 
எத்தகைய தீர்மானம்‌ நிறைவேறுமென்று யாருக்குமே 
தெரியாது. நிச்சயமாக எனக்குக்கூடத்‌ தெரியாது, 


இவ்வாறெல்லாம்‌ யோசித்து பம்பாய்க்குச்‌ செல்ல ராங்‌ 
கள்‌ அனுமதிக்கப்படலாமென்றும்‌ இந்த உத்திரவு மீறுதலை 
அரசாங்கத்தார்தற்காலீகமாகவேனும்‌ குற்றமாகப்பாராட்ட 
மாட்டார்களென்றும்‌ நான்‌ எண்ணினேன்‌. அனால்‌, என்னு 
டைய உள்ளத்து உணர்ச்சி மட்டும்‌ வேறு விதமாயிருந்தது. 
நாங்கள்‌ ரயில்‌ ஏறியதும்‌, எல்லைப்புற மாகாணத்துப்‌ புதிய 
அவசரச்‌ சட்டத்தையும்‌ அப்துல்‌ கபார்கான்‌, டாக்டர்‌ கான்‌ 
சாஇப்‌ முதலிய பலர்‌ கைது செய்யப்பட்டதையும்‌ காலைப்‌ 
பத்திரிகைகளில்‌ படித்தோம்‌. வெகு €க்ரெத்தில்‌ எங்களு 
டைய ரயில்‌ வண்டி (பம்பாய்‌ மெயில்‌) இராதத்கஞ்ஜ்‌ என்ற 
வழியிலிருந்த சன்ன ஸ்டேஷனில்‌ இடீரென்று நிறுத்தப்‌ 
பட்டது. இராதத்கஞ்ஜில்‌ வழக்கமாக பம்பாய்‌ மெயில்‌ கிற்‌ 
பதில்லை. (ரெயில்வண்டி நின்றதும்‌) போலீஸ்‌ உத்தியோகஸ்‌ 
தர்கள்‌ எங்கள்‌ வண்டியிலேறி எங்களைக்‌ கைது செய்தார்‌ 
கள்‌. கறுப்பு மேரியா என்ற சிறை மோட்டார்‌ பஸ்‌ 
ஸ்டேஷனுக்குப்‌ பக்கத்திலே நின்று கொண்டிருந்தது. வெர்‌ 
வானியும்‌ ஈரானும்‌ கைதிகளின்‌ இர்த மூவேண்டியில்‌ ஏறிக்‌ 
கொண்டோம்‌ விரைவில்‌ சைனி கிறைக்கு வந்து சேர்ந்தோம்‌. 
அன்று காலையில்‌ எங்களைக்‌ கைதா செய்த போலீஸ்‌ சூபரின்‌ 
டெண்டண்டு ஒரு இக்ூலிஷ்காரர்‌. அவர்‌ முகத்திலே சர்‌ 


684 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


தோஷமே இல்லை, வருத்‌; தப்பவேதுபோல்‌ காணப்பட்டார்‌. 
நாங்கள்‌ அவருடைய இறிஸ்மஸ்‌ பண்டிகையைக்‌ கெடுத்து 
விட்டாற்போல தோன்றிற்று, இவ்விதம்‌ மீண்டும்‌ றை 
புகுந்தேன்‌. கவியின்‌ வாக்கு என்‌ ஞாபகத்திற்கு வந்தன: 
“சுகத்தை விட்டு, அபாக்யெனே, உன்‌ சுவாசத்துடன்‌ துக்‌ 
கத்தை லிம்‌ அகரக்கடவாய்‌, 


[ம இ 
சிறை-அவசரச்சட்டம்‌-பிரசு ரத்தடை 


நாங்கள்‌ கைதியான இரண்டு நாட்கள்‌ கழித்து, காந்திஜீ 
“பம்பாயில்‌ வந்திறங்இனார்‌. கடைசியாக கேர்ந்தனவற்றை 
அவர்‌ அப்பொழுது தான்‌ தெரிந்துகொண்டார்‌. வங்காள 
அவசரச்‌ சட்டத்தைப்பற்றி லண்டனிலேயே கேள்விப்‌ பட்டு 
அவர்‌ மிகவும்‌ மனங்கலங்கிப்போனார்‌, ஐக்‌ மாகாண எல்‌ 
லைப்புற மாகாண, அவசரச்‌ சட்டங்களாக புதிதான இறிஸ்‌ 
மஸ்‌ பரிசுகள்‌ அவருக்காகக்‌ காத்துக்கொண்டிருக்கின்‌ றன 
வென்றும்‌,எல்லைப்புறமாகாணத்திலும்‌ ஐக்யெமாகாணங்களி 
அம்‌ அவரது நெருங்கிய தோழர்களிற்‌ சிலர்‌ கைதுசெய்யப்‌ 
பட்டார்களென்றும்‌ அவர்‌ தெரிர்துகொண்டார்‌. போர்‌ 
அவக்கி விட்டதென்றும்‌ இனி சமாதான த்தைப்பற்றி கனவு 
காண வேண்டுவதில்லை யென்றும்‌ அவருக்குத்‌ தோன்றிற்று, 
இருந்தாலும்‌ இந்த நில்மையிலிருர்து வெளிவர மார்க்கம்‌ 
இருக்கிறதா என்று கடைசியாக முயற்சி செய்து பார்த்தார்‌. 
இந்த நோக்கத்துடன்‌ வைசிராய்‌ வில்லிங்டன்‌ பிரபுவோடு 
பேட்டியை நாடினார்‌. சல நிபந்தனைகளின்‌ பேரிலேதான்‌ 
பேட்டி ஈடைபெற முடியும்‌ என்று புதுடில்லியிலிருர்து அவ 
ருக்கு பதில்‌ இடைத்தது. வங்காளம்‌, எல்லைப்புற மாகாணம்‌, 
ஜக்கிய மாகாணம்‌, இவைகளில்‌ சேர்ந்திருக்கும்‌ சமீபகால 
நிகழ்ச்சிகளையும்‌ புதிய அவசரச்‌ சட்டங்களையும்‌ அதன்‌£ழ்‌ 
கைது செய்யப்பட்டதையும்‌ பற்றி காந்திஜீ பிரஸ்தாபம்‌ 
செய்யக்கூடாது என்று அர்த பதிலில்‌ குறிப்பிடப்பட்டிருர்‌ 
தது. (ஈான்‌ என்னுடைய ஞாபகத்தைக்கொண்டு இதை 
எழுதுறேன்‌. வைஸ்ராயின்‌ மறுமொழி ஈகல்‌ என்‌ 
னிடமில்லை.) 


நாட்டைக்‌ கலக்கிக்கொண்டிருந்த இந்த விஷயங்களைப்‌ 
பற்றி அல்லாமல்‌ வேறு எந்த. விஷயத்தைப்பற்றி 
கரர்திஜீயோ அல்லது காங்கிரஸ்‌ தலைவரோ வைசிராயுடன்‌ 
பேசக்கூடம்‌ என்பது ஒருவருக்கும்‌ விளங்காது. இந்திய 


680 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அரசாங்கத்தார்‌ காங்ரெஸை ஈசுக்க தீர்மானித்துவிட்டார்‌ 
கள்‌ என்றும்‌ காங்ரெசோடு யாதொரு ஈடவடிக்கைகளும்‌ 
வைத்துக்‌ கொள்ள விரும்பவில்லையென்றும்‌ இப்பொழுது 
மிகவும்‌ தெளிவாகத்‌ தெரிச்துவிட்டது. மீண்டும்‌ சட்டமறுப்‌ 
பைக்‌ கைக்கொள்வதைத்‌ தவிர காரியக்‌ கமிட்டிக்கு வேறு 
வழியில்லை. எந்த நிமிஷத்திலும்‌ தாங்கள்‌ கைது செய்யப்படு 
வார்கள்‌ என்று எஇர்பார்த்தார்கள்‌. அவர்கள்‌ அடைக்கப்‌ 
படு முன்னர்‌ நாட்டுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று எண்ணி 


னார்கள்‌. 


அப்படியிருந்தும்‌, காரியக்‌ கமிட்டி உடனே அழுலுக்‌ 
குக்‌ கொண்வெரும்படியான சட்ட மறுப்புத்‌ தீர்மானம்‌ 
செய்யவில்லை. பின்னால்‌ அவசியமிருர்தால்‌ கையாளக்கூடிய 
ஒரு திட்டத்தை மட்டும்‌ முன்‌ ஜாக்கரதையாகச்‌ செய்து 
கொண்டது. பிறகு வைசிராயைக்‌ காண கார்திஜீ மீண்டும்‌ 
ருமுறை முயற்சி செய்தார்‌. நிபர்கனையில்லாத பேட்டி 
வண்டுமென்‌ ற காந்திஜீ இரண்டாவது தந்தி அனுப்பிலர்‌. 
இந்தத்‌ தற்திக்கு பதிலாக, அரசாங்கத்தார்‌ கார்திஜீயையும்‌ 
காங்கிரஸ்‌ தலைவர்‌ வல்லபாயையும்‌ கைதுசெய்து நாடுமுழு 
தும்‌ பயங்கரமான அடக்கு முறையை ஏவினார்‌. போராட்‌ 
டத்தில்‌ பிறருக்கு விருப்பமிருக்குமோ இருக்காதோ அர 
சாங்கச்தார்‌ ஆவலுடன்‌ கண்கொட்டாமல்‌ காத்துக்கொண் 
டிரும்கார்கள்‌ என்பது தெளிவாகும்‌. 


நாங்கள்‌ ிறையிலிருந்தோம்‌. எனவே இந்தச்‌ செய்திக 
ளெல்லாம்‌ தலைகாலில்லாமல்‌ எங்களுக்குக்‌ இடைத்தது. 
எங்களுடைய விசாரணை புதுவருஷக்திற்கு ஓத்திவைக்கப்‌ 
பட்டது. எனவே காங்கள்‌ விசாரணைக்‌ கைதிகள்‌. சாதார 
ணக்‌ கைதிகளைக்‌ காட்டிலும்‌ அதிகமான பேட்டிகளுக்கு 
எங்களுக்கு உரிமையிருந்தது. வைசராய்‌ பேட்டிக்கு இணங்கி 
இருக்கவேண்டிமா இணங்கி இருக்கக்கூடாதா என்பதைப்‌ 
பற்றி, அது மகத்தான காரியத்தைப்போல, பெரிய விவாதம்‌ 
நாட்டில்‌ நடைபெற்றதாகக்‌ கேள்விப்பட்டோம்‌. இந்த 
பேட்டிப்‌ பிரச்னை மற்ற எல்லா விஷயங்களையும்‌ அமுக்க 
எறிந்துவிட்டது. இர்வின்‌ பிரபு மாத்திரம்‌ இருந்‌ ருந்தால்‌ 
அவர்‌ பேட்டிக்கு இணங்கியிருப்பார்‌ என்றும்‌ அவரும்‌ 
காம்திஜீயும்‌ சந்திக்திருந்தால்‌ எல்லாம்‌ நல்லதன மாக முடிச்‌ 
திருக்குமென்றும்‌ சொல்லப்பட்டது. நிலையைப்பற்றி இவ்‌ 


சிறை - அவசர்ச்சட்டம்‌ - பிரசுரச்தடை 587 


வளவு மேலெழுந்தவாரியாக இந்தியப்‌ பத்திரிகைகள்‌ 
எழுதியதைப்‌ பற்றியும்‌ உண்மையான விஷயங்களை அவை 
க்‌ மறர்துவிட்டதைப்‌ பற்றியும்‌ சான்‌ அச்சரியப்பட்‌ 
டன்‌. 


இந்திய தேசியத்துக்கும்‌ பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்துக்கும்‌ 
இடையே நேரவேண்டிய போராட்டம்‌ (இந்திய தேசியமும்‌ 
பிரிட்டிஷ்‌ சாம்ராஜயமும்‌ ஒன்று சேர முடியாத இரண்டு 
முரண்களாகும்‌) இரண்டு தனி மனிதர்களைப்‌ பொறுத்ததாக 
"இருக்கமுடியுமா? புன்னகை புரிவதாலும்‌ பரஸ்பரம்‌ இரு 
வர்‌ மரியாதையாக நடர்துகொள்வதாலும்‌ இரண்டு பெரிய 
சக்திகள்‌ மோதிக்கொள்வதைத்‌ தடுத்துவிட முடியுமா? இர்‌ 
இயதேூயம்‌ தற்கொலை செய்துகொள்ள முடியாது. ஜீவாதார 
மான விஷயங்களில்‌ அற்றியர்களின்‌ தாக்‌8துகளுக்கு இர்திய 
தேசியம்‌ விருப்புடன்‌ கட்டுப்பட்டு ஈடக்கமுடியாது. இந்தக்‌ 
காரணங்களால்‌ கார்திஜீ ஒருமுறையில்‌ காரியம்‌ செய்ய 
வேண்டிய தாயிற்று, பிரிட்டிஷ்‌ நலங்களைக்‌ காப்பாற்றுவதற்‌ 
காகவும்‌ இந்திய தேசியத்தின்‌ பலத்தை எதிர்த்து அதை 
நசுக்குவதற்காகவும்‌ இந்தியாவின்‌ பிரிட்டிஷ்‌ வைஸ்ராய்‌ 
வேறொரு வகையில்‌ காரியம்‌ செய்யவேண்டியதாயிற்று, 
எனவே அந்தக்‌ காலத்தில்‌ யார்‌ வைஸ்ராயாக இருந்தாலும்‌ 
அதனால்‌ யாதொரு வித்தியாசமும்‌ ஏற்பட்டிருக்காது, 


வில்லிங்டன்‌ பிரபு செய்ததுபோலவே, இர்வின்‌ பிரபு 
வும்‌ செய்திருப்பார்‌. ஏனெனின்‌ அவர்கள்‌ இருவரும்‌ 
பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்பக்‌ கொள்கையின்‌ கருவிகளாவர்‌. அவர்‌ 
களால்‌ சாரமில்லாத சிறிய “மாறுதல்களைக்‌ தான்‌ பொது 
வான இட்டத்திலிருந்து பிரித்துச்‌ செய்யமுடியும்‌. இர்வின்‌ 
பிரபு பிரிட்டிஷ்‌ மந்திரி சபையில்‌ பின்னர்‌ ஒரு அங்கத்தினர்‌ 
ஆனார்‌. இந்தியாவில்‌ அதிகாரிகள்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
நடவடிக்கைகளில்‌ தமக்குப்‌ பூரண சம்மதம்‌ உண்டு என்று 
தெரிவித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌ இர்‌ தியாவில்‌ ஈடைபெறும்‌ 
பொதுவான பிரிட்டிஷ்‌ நிர்வாக முறைக்கு தனி வைஸ்ராய்‌ 
களைப்‌ புகழுவதோ கண்டிப்பதோ பயனற்ற காரியம்‌ என்று 
எனக்குத்‌ தோன்றுகிறது. உண்மையான பிரச்னைகளை நாம்‌ 
அறியாததாலோ அல்லது மழுப்புவதாலோ மேற்சொன்ன 
வினோத விளையாட்டில்‌ நாம்‌ வீழ்ச்து தவிக்கிறோம்‌ என்பது 


என்‌ எண்ணம்‌. 


688 ஐவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


1989ம்‌ வருஷம்‌ ஜனவரி மாதம்‌ 4-ந்தேதி ஒரு றப்‌ 
பான நாள்‌ அகும்‌. அன்று கட்டிவாதங்களுக்கு முடிவு 
ஏற்பட்டது. அன்று காலையிலே, காந்திஜீயும்‌, கான்‌ 
இரஸ்‌ தலைவர்‌ வல்லபாய்‌ படேலும்‌ கைது செய்யப்பட்டு, 
விசாரணையில்லாமல்‌ அரசாங்கக்‌ கைதிகளாக காவலில்‌ 
வைக்கப்பட்டார்கள்‌. போலிஸ்‌ உத்யோ கஸ்கர்களுக்கும்‌ 
மாஜிஸ்திரேட்கெளுக்கும்‌ எல்லை கடந்த அதிகாரங்களைக்‌ 
கொடிக்கும்‌ மூன்று புதிய அவசரச்‌ சட்டங்கள்‌ பிறப்பிக்கப்‌ 
பட்டன. பிரஜைகளின்‌ மூல ௬ தந்திரங்கள்‌ அறவே இல்‌ 
லாமற்‌ போய்விட்டது. அதிகாரிகள்‌ அளையும்‌ சொத்தை 
யும்‌ தாராளமாகப்‌ பிடித்து கைப்பற்றிக்‌ கொள்ளமுடியும்‌. 
இந்தியா முழுதும்‌ முற்றுகை போடப்பட்டு விட்டது என்று 
அறிவிக்கப்‌ பட்டதாகத்‌ தோன்றிற்று, அர்த முற்றுகை 
யதிகாரத்தை சமயோசிதமாக அமுலுக்குக்‌ கொண்டுவர 
ஸ்தல அதிகாரிகளின்‌ இஷ்டத்திற்கு விட்டூவிடப்பட்ட அ. 


ஜனவரி மாதம்‌ 4-ந்தேதியன்றே, ரைனி சிறையில்‌ காங்‌ 
களும்‌ ஐக்கிய மாகாண அவசர அதிகார ஆர்டினன்ஹின்‌ 
கீழ்‌ விசாரணை செய்யப்பட்டோம்‌, ஷெர்வானிக்கு ஆறு 
மாதக்‌ கடங்காவலும்‌ நூற்றைம்பது ரூபாய்‌ அபராதமும்‌ 
கடைத்தன. எனக்கு இரண்டு வருஷக்‌ கடின காவலும்‌ 
600 ரூபாய்‌ அபராதமும்‌, அபராதம்‌ செலுத்தாவிட்டால்‌, 
மேற்கொண்டு ஆறுமாதம்‌. எங்கள்‌ இருவர்களுடைய குற்றங்‌ 
களும்‌ ஓன்று தான்‌. ஓரே ரீதியான உத்தரவுகள்‌ தான்‌ 
எங்கள்‌ பேரில்‌ அலகபாத்‌ நகரில்‌ சாதரா செய்யப்பட்டன. 
பம்பாய்க்கு போக இருவரும்‌ சேர்ந்து முயற்சி செய்த ஒரே 
வகையில்‌ நாங்கள்‌ இருவரும்‌ உத்தரவை மீறினோம்‌. ஒரே 
பிரிவின்‌ ழ்‌ கைத செய்யப்பட்டோம்‌. ஓரே பிரிவின்‌ ழ்‌ 
விசாரணேயும்‌ செய்யப்பட்டோம்‌. என்றாலும்‌ எங்களு 
டைய தண்டனைகள்‌ மட்டும்‌ வெவ்வேறு ! 


னால்‌, ஒரு வித்தியாசம்‌ மட்டூம்‌ இருந்தது. உத்தர 
வை மீறி பம்பாய்க்குப்போக உத்தேசத்‌தருக்கறேன்‌ என்று 
ஜில்லா மாஜிஸ்டிரேட்டுக்குக்‌ கடிதம்‌ எழுதி அவருக்கு நான்‌ 
தெரிவித்துக்‌ கொண்டேன்‌. ஷெர்வானி இத்தகைய அறி 
விப்பு ஒன்றும்‌ செய்யவில்லை. ஆனால்‌, அவர்‌ பம்பாய்க்கு 
புறப்பட்டப்‌ போகப்‌ போகிஞுர்‌ என்பது எல்லோருக்கும்‌ 


தெரிர்த விஷயமாகும்‌. இதைப்பற்றி பத்திரிகைகளிலும்‌ 


சிறை - ௮வசரச்சட்டம்‌ - பிரசுரத்தடை 589 


பிரஸ்தாபம்‌ செய்யப்பட்டது. தீர்ப்பு சொன்னவுடன்‌, 
ஷெர்வானி நீதிபதியைப்‌ பார்த்து என்னுடைய சின்னதண்‌ 
டனை நான்‌ முஸ்ஹீம்‌ என்ற வகுப்புவாதக்‌ காரணத்தாலா?”” 
என்று கேட்டார்‌. மாஜிஸ்திரேட்‌ திகைத்துப்‌ போனார்‌. 
கோர்ட்டில்‌ இருந்தமற்றவர்களும்கு வேடிக்கையா கவிருர்தது. 


ஜனவரி மாதம்‌ 4-ந்தேதியாயெ அந்தப்‌ பெருநாளில்‌ 
நாடு முழுதும்‌ என்னென்னவோ நேர்ந்தது. ஈாங்கள்‌ 
.. இருந்த சிறையிலிருந்து சிறிது தூரத்தில்‌, அலகபாத்‌ நகரில்‌ 
* திரளான கூட்டங்களுக்கும்‌, போலிஸ்‌ ராணுவங்களுக்கும்‌, 
கலவரம்‌ நேர்ந்தது. வழக்கமான தடியடிப்‌ பிரயோகங்கள்‌ 
ஈடைபெற்றன. பலர்‌ மாண்டனர்‌. மற்றும்‌ பலர்‌ காய 
மடைந்தார்கள்‌. சிறைகள்‌ சட்ட மறுப்புக்‌ கைதிகளால்‌ . 
நிரம்பத்‌ அவங்கிவிட்டன. ஆரம்பத்தில்‌, இர்தக்‌ கைதிகள்‌ 
ஜில்லாச்‌ இறைகளுக்கு சென்றார்கள்‌. அங்கே, இடமில்லா 
மற்‌ போனதால்‌, நைனி முதலிய பெரிய த்திய சிறைக 
ளுக்கு அழைத்துச்‌ செல்லப்பட்டார்கள்‌. பின்னர்‌, எல்லாச்‌ 
சிறைகளும்‌ நிரம்பி விட்டன. தாற்காலிக சிறை முகாம்களை 
ஏற்படுத்த வேண்டியதாயிற்று. 


கைனியில்‌ எங்களுடைய அடைப்புக்குள்‌ ஒரு சிலரே 
கொண்டு வரப்பட்டார்கள்‌. என்னுடைய பழைய தோழன்‌, : 
நர்மதா பிரசாத்‌ வந்து சேர்ர்தான்‌. ரஞ்சித பண்டிட்டூம்‌ 
என்னுடைய (ஒன்று விட்ட) சகோதரர்‌ மோஹன்லால்‌ 
நேருவும்‌ பின்னர்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. எங்களுடைய 
ஆறாம்‌ ஈம்பர்‌ சிறிய விடுதியிலே எதிர்பாராத ஒரு சண்பரும்‌ 
வந்து சேர்ந்தார்‌. அவருக்கு பர்னார்‌ட அலுவிஹாரா என்று 
பெயர்‌ ; இலங்கையிலிருந்து வந்த இளைஞர்‌ நண்பர்‌. ஆங்கில 
நாட்டில்‌ அப்பொழுது . தான்‌ பாரிஸ்டர்‌ பட்டத்தைப்‌ 
பெற்று, இந்தியாவுக்கு திரும்பி வர்து கொண்டிருந்தார்‌. 
இந்தக்‌ கூட்டங்களில்‌ கலந்துகொள்ள வேண்டாமென்று 
என்னுடைய சகோதரி அவரிடம்‌ சொல்லிப்‌ பார்த்தாள்‌. 
ஆனால்‌; உற்சாக மேலீட்டால்‌ அவர்‌ காங்கரஸ்‌ ஊர்வலம்‌ 
ஒன்றில்‌ கலந்து கொண்டார்‌. கறுப்பு மேரியாவில்‌ அவரை 
இறைக்கு ஏற்றிக்‌ கொண்டு வந்துவிட்டார்கள்‌. 


காங்கரஸ்‌, சட்டம்‌ மீறிய சங்கமென்று ப௫ரங்கப்‌ 
படுத்தப்பட்ட. உச்சியிலிருக்கும்‌ காரியக்கமிட்டி,மாகாணக்‌ 


* 


டி 


640 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கமிட்டிகள்‌, ஆயிரக்‌ கணக்கான ஸ்தலக்‌ கமிட்டிகள்‌ எல்லாம்‌ 
சட்டமிறிய அமைப்புகள்‌ என்று அறிவிக்கப்பட்டன. காங்‌ 
இரசோடு அதனிடம்‌ அபிமானம்‌ கொண்டிருந்த ஏனைய 
ஸ்தாபனங்களும்‌ சட்டம்‌ மீறியவை என்று அறிவிக்கப்பட்‌ 
டது. விவசாயிகளின்‌ சங்கம்‌, இளைஞர்களின்‌ லிக்குகள்‌, 
மாணவர்களின்‌ சங்கங்கள்‌, தீவிர அரசியல்‌ அமைப்புகள்‌, 
தேசியப்‌ பல்கலைக்‌ கழகங்கள்‌, பள்ளிகள்‌; ஆஸ்பத்திரிகள்‌, 
சுதேசி ஸ்தாபனங்கள்‌; வாசகசாலைகள்‌ இவை. யாவும்‌ 
சட்டம்‌ மீறியவைகளாயின. ஜாப்தாக்களைப்‌ பார்த்தால்‌ . 
பயங்கரமாகத்தானிருரந்தது, ஒவ்வொரு பெரிய மாகாணத்‌ “ 
இலும்‌ நூற்றுக்‌ கணக்கான சங்கங்கள்‌ இந்த ஜாப்தாக்‌ 
களில்‌ தாக்கல்‌ செய்யப்பட்டிருர்தன. இந்தியா முழுதுக்‌ 
கும்‌ தொகை பல ஆயிரக்‌ கணக்கு எட்டியிருக்கவேண்டும்‌. 
இத்தனை ஆயிரம்‌ அமைப்புகள்‌ சட்டம்மீறியவை யென்று 
சொல்லுவதே தேசிய இயக்கத்துக்கும்‌ காங்கிரசுக்கும்‌ 
வாழ்த்தாகவிருர்கது. 

சட்டமறுப்பு இயக்கத்தில்‌ கலர்துகொள்ள முடிய 
வில்லையே என்று நொர்‌.துகொண்டு வியாதியாக என்னுடைய 
மனைவி பம்பாயில்‌ படுக்கையில்‌ இருந்தாள்‌. என்னுடைய 
தாயாரும்‌ இரண்டு சகோதரிகளும்‌ மிகுந்த ஊக்கத்துடன்‌ 
இயக்கத்தில்‌ பிரவேசித்து வேலை செய்தார்கள்‌. விரைவில்‌ 
ஓவ்வொரு வருஷம்‌ தண்டனை பெற்று சகோ தரிகளிருவரும்‌ 
சிறைக்குச்‌ சென்றார்கள்‌, புதிதாக சிறைக்கு வருபவர்களிட 
மிருந் தும்‌, எங்களுக்கு அனுமதிக்கப்‌ பெற்றிருக்க வாரப்‌ 
பத்இரிகையிலிருந்தும்‌ துண்டு துணுக்கு செய்திகள்‌ கிடைக்‌ 
கும்‌. என்ன ரசேர்ந்துகொண்டிருக்கிறது என்பதைப்பற்றி 
எங்களால்‌ யூகம்‌ செய்யத்தான்‌ முடிந்தது. சட்ட மறுப்புச்‌ 
செய்திகள்‌ பத்திரிகைகளில்‌ வரவொட்டாமல்‌ கடுமையாகத்‌ 
தடுக்கப்பட்டன. பிரசுரித்தால்‌ மிகவும்‌ கன மாகத்‌ கண்டனை 
கள்‌ இடைத்துவி$மோ என்று பத்திரிகைகள்‌ பயக்துகொண் 
டிருந்தன. செய்தி அனுப்பும்‌ பேர்‌ வழிகளுக்கும்‌ இவ்வாறே 
அச்சம்‌. கைது செய்யப்பட்டவன்‌ அல்லது தண்டனை 
அடைந்தவன்‌ பெயரைச்‌ சொல்லுவதே லெ மாகாணப்‌ 
களில்‌ குற்றமாகக்‌ கருதப்பட்டது. 

வெளிப்‌ போராட்டத்திலிருக்து ஒதுக்கப்பட்டு நாங்கள்‌ 
சைனி சிதையில்‌ வாழ்ந்துவந்தோம்‌. இருந்தாலும்‌ வெளிப்‌ 
போராட்டத்தில்கான்‌ எங்களுக்கு எல்லாவகைகளிலும்‌ 


6 


சிறை - அவசரச்சட்டம்‌ - பிரகரத்தடை 641 


கருத்து சென்று கொண்டிருந்தது, சிறையில்‌ நாற்போம்‌; 
படிப்போம்‌; வேறு ஏதேனும்‌ செய்வோம்‌. சிலசமயங்களில்‌ 
வேறு விஷயங்களைப்பற்றி பேசுவோம்‌. ஆனால்‌ சிறை மதி 
அக்கு வெளியே என்ன ஈடர்துகொண்டிருக்கறது என்ப 
தைப்‌ பற்றித்தான்‌ எங்களுக்குச்‌ சதா காலமும்‌ தியானம்‌, 
போராட்டத்துக்கு வெளியே இருந்தோம்‌ என்றாலும்‌ 
அதற்குள்ளும்‌ இருந்தோம்‌ என்று கூறுவது மிகையாகாது, 
சிலசமயங்களில்‌ சில விஷயங்களை எதிர்பார்த்து மனம்‌ எஞ்‌ 
. சலத்தால்‌ தளர்ந்தது. தவறாக ஏதாவது வெளியே செய்து 
விட்டால்‌ எங்களுக்குக்‌ கோபம்‌, பலவீனத்தையும்‌ படா 
டோபத்தையும்‌ கண்டு வெறுப்பு, வேறு சிலசமயங்களில்‌ 
போராட்டத்தில்‌ கலந்துகொள்ளாதது போல ஒதக்கமான 
மனப்பான்மையோடிருப்போம்‌. அப்பொழுது அமைதி 
யுடன்‌ ஈடு நிலைமை வித்து காட்சியை நோக்குவோம்‌. 
பொதுஜன சக்தி திரண்டு வேலை செய்து, தெய்வீக சக்தி 
கள்‌ தாண்டவமாடும்‌ சமயத்தில்‌ தனி ஈபர்களின்‌ தப்பி 
தங்களோ சீல்லரை பலவீனங்களோ என்ன செய்யமுடியும்‌ 
என்று எண்ணுவோம்‌, 


அடுத்தசாள்‌ போராட்டத்தில்‌ என்ன நேரும்‌? பூசலா? 
கலகமா ? வீரத்தனம்‌ நிறைந்த உற்சாகமா? கொடுமை 
யான அடக்குமுறையா ? வெறுக்கத்தக்க கோழைத்தன மா? 
எதுவரும்‌? என்று ஆவலுடன்‌ இருப்போம்‌, இவைகளின்‌ 
முடிவுதான்‌ என்ன? ஈாங்கள்‌ எங்கே போய்க்‌ கொண்டிருக்‌ 
கிறோம்‌! எதிர்காலம்‌ எங்கள்‌ கண்ணில்‌ படவில்லை, எங்கள்‌ 
கண்ணில்‌ படாமல்‌ மறைந்து நின்‌ றதே ஈல்லதாகும்‌, நாங்கள்‌ 
சம்பந்தப்பட்டவரையிலும்‌ நிகழ்காலம்கூட ஓரளவு எங்க 
ளிடமிரார்து மறைக்கப்பட்டூக்‌ கிடந்தது, ஆனால்‌ நிகழ்‌ 
காலத்திலும்‌ எதிர்காலத்திலும்‌ பூசலும்‌ துயரமும்‌ தியாக 
மும்தான்‌ எங்கள்‌ பாகதேயம்‌ என்று எங்களுக்கு செவ்வை 
யாகத்‌ தெரியும்‌. கவி கூறியிருப்பது போலவே “போர்க்களத்‌ 
தில்‌ வீரர்‌ நாளை மறுபடியும்‌ போர்‌ தவக்குவர்‌; ரத்த 
வெள்ளம்‌ பாயும்‌; பீமனும்‌ அர்ஜுனனும்‌ அங்கு கர்ஜிப்‌ 
பார்கள்‌. திரெளபதி தூரத்தில்‌ மாடிமேல்‌ நின்று நோக்கு 
வாள்‌' ஒரு வேளை நீழலில்‌ நின்று மனம்‌ புண்ணாவோம்‌. 
அடுத்த நிமிஷம்‌ வீராவேசம்‌ பூண்டு பிரகாப்போம்‌, 
ஆசைக்கும்‌, லுக்கத்திற்கும்‌ நட$வே எங்கள்‌ உயிர்‌ ஊசலாடி, 
ஆன்மாவின்‌ கதியென்னவாகுமென்று திகைப்போம்‌, 


XLII 
குழப்பமும்‌ கூச்சலும்‌ 

1982-ம்‌ வருஷத்தின்‌ ஆரம்ப மாதங்கள்‌ பல வகை 
களிலும்‌ சிறப்பு படைத்தவையாகும்‌. அர்த மாதங்களில்‌, 
பிரிட்டிஷ்‌ அதிகாரிகள்‌ விகோதமாக டம்பம்‌ பேதிக்கொள்‌ 
ளத்‌ தலைப்பட்டார்கள்‌. சிறிய பெரிய அதிகாரிகள்‌ யாவரும்‌ 
தாங்கள்‌ எவ்வளவு யோக்கியர்கள்‌ என்றும்‌ சாந்தஸ்வரூபி 
கள்‌ என்றும்‌ காங்கிரஸ்‌ எவ்வளவு பாபியென் றும்‌ போக்கிரி 
என்றும்‌ கூப்பாடு போட்டார்கள்‌. அவர்கள்‌ ஜனராயகத்‌ 
னக்காகப்‌ பாபேடறோர்களாம்‌! ஆனால்‌ காங்கரசுக்கோ சர்‌ 
வாதிகாரிகளில்‌ ஈம்பிக்கையாம்‌. காங்கிரசின்‌ தலைவர்‌ சர்‌ 
வாதிகாரி என்று அழைக்கப்படவில்லையா? தங்கள்‌ சொந்த 
கல்யாணகுணங்களின்‌ உற்சாகமேலீட்டால்‌ அரசாங்க அதி 
காதிரிகள்‌ அவசரச்‌ சட்டங்கள்‌, சொத்துப்‌ பறிமுதல்‌, பத்‌ 
திரிகைகளுக்கும்‌ அச்சுக்கூடங்களுக்கும்‌ வாய்ப்பூட்டு, விசா 
ரணையில்லாமல்‌ ஜனங்களுக்கு காவல்‌, முதலிய வினோத 
மான பல சங்கதிகளை சில்லரை விஷயங்களென்று 
அடியோடு மறந்து விட்டார்கள்‌. இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ 
ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கும்‌ மூலாதார தத்துவத்தையும்‌ 
அவர்கள்‌ மறந்து விட்டார்கள்‌. காங்கெஸ்காரர்கள்‌ சிறை 
யில்‌ தங்கள்‌ சுயகலத்தைத்‌ தேடி வருறொர்கள்‌ என்றும்‌, 
மாதா மாதம்‌ ல ஆயிரங்கள்‌ கொண்ட அற்பமான சம்‌ 
பள த்தை வாங்கிக்கொண்டு, பொது நலத்துக்காக தாங்கள்‌ 
எவ்வாறு உழைக்கிறார்கள்‌ என்றும்‌ ஈம்முடைய தேசத்தார்‌ 
களான மந்திரிமார்கள்‌ பிரசங்கம்‌ செய்தார்கள்‌. 


€ழ்‌ அதிகாரிகள்‌ எங்களுக்கு கடுமையான தண்டனை 
கொடுத்த துமல்லா மல்‌, எங்களுக்கு உபதேசம்‌ வேறு செய்ய 
ஆரம்பித்துவிட்டார்கள்‌. லை சமயங்களில்‌ காங்கிரசையும்‌ 
அதில்‌ சம்பந்தப்பட்டவர்களையும்‌ ஏ௫னார்கள்‌. இந்தியா ' 
மந்திரியின்‌ உயர்ந்த பீடத்திலிருந்து ஸர்‌. சாமுவேல்‌ ஹோ 
ரும்‌ நோய்கள்‌ என்ன குலைத்தாலும்‌ வியாபாரக்‌ குழாங்கள்‌ 
நகர்ந்து போய்க்கொண்டே... தான்‌ இருக்கும்‌” என்று அறி 


குழப்பமும்‌ கூச்சலும்‌ 648 


வித்தார்‌. நாய்கள்‌ சிறையிலிருக்கன்றன என்றும்‌, அங்கே 
அவைகள்‌ எளிதில்‌ குலைக்க முடியாதென்றம்‌ வெளியே 
இருக்கும்‌ காய்களுக்கு முற்றிலும்‌ வாய்ப்பூட்டு போடப்‌ 


பட்டது என்பதையும்‌ அவர்‌ மறந்து போய்விட்டார்‌. 


கான்பூர்‌ கலகத்துக்கு காரணம்‌ காங்கிரஸ்தான்‌ என்று 
பழி சுமத்தப்பட்டது தான்‌ எங்களுக்கு எல்லாவற்றைக்‌ 
காட்டிலும்‌ ஆச்சரியமாக இருந்தது. இந்தக்‌ கொடிய கலகத்‌ 
_இன்‌ பயங்கர நிகழ்ச்சிகள்‌ விரிவாக வர்ணிக்கப்பட்ட இவை 
க்ளுக்கெல்லாம்‌ காங்ரெஸ்தான்‌ பொறுப்பாளி என்று அடுத்‌ 
தடுத்துச்‌ சொல்லப்பட்டது, உண்மை என்ன வெனில்‌, காங்‌ 
இரஸ்‌ ஒன்றுதான்‌ இந்தக்‌ கலகங்களில்‌ நேர்மையான பங்கு 
எடுத்து ஈடர்து கொண்டது. கான்பூரில்‌ எல்லா வகுப்பார்க 
ளாலும்‌, எல்லாக்‌ கூட்டத்தார்களாலும்‌ துக்கம்‌ கொண்டா 
டூம்படியாக காங்ரெஹின்‌ உத்தமப்‌ புதல்வர்களில்‌ ஒருவர்‌ 
அந்தக்‌ கலகங்களிலை மாண்டு போனார்‌. 


இந்தக்‌ கலகங்களைப்பற்றிக்‌ கேள்விப்பட்டவுடனே, 
கராச்ச காங்ரெஸ்‌ விசாரணைக்‌ கமிட்டி ஒன்றை நியமனம்‌ 
செய்தது. இந்தக்‌ கமிட்டி மிகவும்‌ விரிவான விசாரணை 
யைச்‌ செய்தது. பல மாதங்கள்‌ உழைத்து கமிட்டி. மிகவும்‌ 
விரிவான யாதாஸ்தை வெளியிட்டது. ஆனால்‌ அரசாங்கத்‌ 
தாரோ அந்த யாதாஸ்து அத்து மீறியதென்று தடுத்து 
யாதாஸ்தின்‌ அச்சுப்‌ பிரதிகளைப்‌ பறித்துக்கொண்டு அவை 
களை அழித்துவிட்டார்கள்‌ என்று நினைக்கறேன்‌. விசாரணை 
யின்‌ விளைவுகளை அமுக்கிவிட இவ்வாறு முயற்ச செய்தும்‌ 
கலகங்கள்‌ காக்ரெஹின்‌ வேலை என்று அடிக்கடி திருப்பிச்‌ 
சொல்லுவதை மட்டும்‌ ஈம்முடைய. அதிகாரிகளும்‌ பிரிட்‌ 
டிஷ்‌ பத்திரிகைகளும்‌ நிறுத்திவிடவில்லை இதிலும்‌ ஏனைய 
விஷயங்களிலும்‌ இறுதியில்‌ சத்தியமே ஜயிக்கும்‌ என்பது 
நிச்சயம்‌. ஆனால்‌ சில சமயங்களில்‌ பொய்‌ வெகு நேரம்‌ 
முன்னாடியே பிரயாணத்துக்கு புறப்பட்டு விடுகிறதே! எல்‌ 
லாம்‌ முடிர்ததும்‌ பொய்‌ அழுகிப்போய்‌ நாறும்‌. ௨ ண்மை 
மகத்தானது; அது நிலைத்துத்தான்‌ தீரும்‌; ௮ நிலைக்குமா 
நிலைக்காதா என்று யாரும்‌ கவலைப்படத்‌ தேவையில்லை. 


இந்த கிலைதடமாறிய போர்மனப்பான்மை சகஜம்‌ 
என்று தான்‌ நினைக்கறேன்‌, இந்தச்‌ சந்தர்ப்பங்களில்‌ உண்‌ 


544 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மையையும்‌ அடக்கத்தையும்யாரும்‌ எதிர்பார்க்க முடியாது, 
அனால்‌ சாஇர்பார்த்ததற்கு மீறியே௮பத்தமாகப்‌ போய்விட்ட 
தென்று தோன்றிற்று, சற்றேனும்‌ பொறுப்பில்லாமல்‌ ஒன்‌ 
றை ஆயிரமாக மிகைப்படூத்திச்‌ சொல்வதைக்‌ காண ஏச்சரி 
யமாக இருந்தது. இர்தியாவிலே ஆட்சி ஈடத்தும்‌ கூட்டத்‌ 
தாரின்‌ நரம்புகள்‌ எந்த நிலைமையில்‌ இருந்கன வென்றும்‌ 
அவர்கள்‌ சிறிது காலத்துக்கு முன்னர்‌ எவ்வாறு கஷ்டப்‌ 
பட்டு அவைகளை அடக்கி வைக்‌துக்கொண்டிருந்தார்கள்‌ 
என்றும்‌ இது காண்பித்தது. ஈாங்கள்‌ சொன்ன இலும்‌ செய்‌. 
ததிலும்‌ அவர்களுக்கு ஆத்திரம்‌ ஏற்பட்டசனால்‌ அவர்கள்‌ 
இவ்வாறு மதியிழக்கவில்லை. அனால்‌, தங்களுடைய சாம்‌ 
ராஜ்யத்தை இழக்க சேரும்‌ என்று அவர்கள்‌ ஏற்கனவே 
அச்சம்கொண்டிருர்ததை நினைத்து அவர்கள்‌ ஆத்‌இரப்பட்‌ 
டிருக்க வேண்டும்‌, 


தங்களுடைய சொந்த வல்லமையில்‌ ஈம்பிக்கைகொண்டு 
அளுபவர்கள்‌ இவ்வகையில்‌ நெஞ்சம்‌ கலங்கிப்போ வதில்லை, 
இந்தக்‌ காட்சியையும்‌ அதற்கெதிரான மற்றொரு காட்சியை 
யும்‌ ஓப்பிட்டுப்‌ பார்த்தால்‌ வியக்கத்‌ தக்கதாயிருக்கும்‌. 
ஏனெனில்‌ தேசத்தில்‌ மெளனமே அட்சி புரிந்து வந்தது. 
ஜனங்களின்‌ சொர்க வலுவாலும்‌, கம்பீரமான அடக்கத்தா 
௮ம்‌ ஏற்பட்ட மெளனம்‌ அல்ல. சிறையாலும்‌, அச்சத்தா 
௮ம்‌, எங்கும்‌ நிறைந்து நின்ற அடக்குமுறையாலும்‌, ஏற்‌ 
பட்ட மெளனம்‌ அகும்‌. இர்தத்‌ தடைகள்‌ மட்டும்‌ இல்லா 
திருந்தால்‌, அவர்களும்‌ கூச்சல்‌ போட்டிருப்பார்கள்‌; அவர்‌ 
களும்‌ ஏசியிருப்பார்கள்‌; மிகைப்படுத்திக்‌ கூறவும்‌ செய்தி 
ருப்பார்கள்‌. ஒவ்வொரு ஈகரத்திலும்‌ அச்சுச்‌ சட்டத்தை 
மீறி செய்திச்‌ தாட்கள்‌, வெளியிடப்‌ பட்டவேந்த சட்டத்தை 
மீறிய துண்டுப்பத்‌இரிகைகள்‌ மட்டும்‌ இர்த மெளனத்தைச்‌ 
சிறிது குலேத்தன. 


இர்தியாவிலிறுக்கும்‌ பிரிட்டிஷ்காரர்களுக்குச்‌ சொந்த 
மான ஆங்கலோ-இக்தியப்‌ பத்திரிகைகள்‌ இந்தப்‌ போலி 
தரும நெறிக்‌ கூச்சலில்‌ கலந்து கொண்டு, தாங்கள்‌ நீண்ட 
காட்களாக, இரகயேமாக அடக்கி வைத்துக்கொண்டு வளர்‌ 
ததுவர்த எண்ணங்களை எல்லாம்‌ பூரங்கப்படூத்தி வந்தன. 
சாதாரணமாக, தாங்கள்‌ எழுதும்‌ விஷயங்களைப்பற்றி 
அவைகள்‌ ஒறிதும்‌ எச்சரிக்கையோடதான்‌ இருக்கவேண்டும்‌, 


ட . 
ஜவஹரின்‌ புதல்வி 


ஸ்ரீமதி இந்திரா பிரியதர்ஷனி 


ர்‌ 


குழப்பமும்‌ கூச்சலும்‌ 646... 


ஏனெனில்‌, அர்தப்‌ பத்திரிகைகளை வாங்கப்‌ படி.ப்பவர்களில்‌ 


பெரும்பான்மையோர்‌. இந்தியர்கள்‌. ஆனால்‌ இர்தியாலில்‌ 


இப்பொழுது நெருக்கடி. ஏற்படவே, அர்த எச்சரிக்கை 


களும்‌ அடக்கமும்‌ தொலைர்துபோய்‌, இக்கிலீஷ்காரர்களும்‌ 


இர்தியர்களூம்‌ உண்மையாக நினைப்பவை யாவும்‌ வெளிவர்‌ 
தன,  இர்தியாவிலே , இப்பொழுது ௮இகமாக அல்லா 
இர்தியப்‌ பத்திரிகைகள்‌ இல்லை. அவைகள்‌ ஒவ்வொன்றாக 
செத்துப்‌ போய்‌ விட்டன, : 


பாக்‌ இருப்பவைகளிற்‌ பெரும்பான்‌ மை செய்திகளைச்‌ 
கொடுப்பதிலும்‌ பொதுவாக விஷயங்களை வரிசைப்படுத்தி 
நேர்த்தியாக அச்சடித்தக்‌ கொடுப்பதிலும்‌, உயர்ந்த. ரகத்‌ 
தைச்‌ சேர்ர்தவைகள்‌. உலக விஷயங்களைப்பற்றி அர்தப்‌ 
பத்திரிகைகளில்‌ காணப்பெறும்‌ தலையங்கங்கள்‌. பிற்போக்‌ 
கான வைக மனப்‌ பான்மையைத்‌ தழுவி இருந்தாலும்‌ 
திறமையோடு எழுதப்படுபவையாகும்‌. அவைகளில்‌ விஷ 
யங்கள்‌ நிறைய இருக்கின்றன. விஷய்ங்களை ஊன்றிக்‌ கவ 
னிக்க வல்லமையுண்டு என்பதையும்‌ காண்பிக்கன்‌ றன, பத்‌ 
இரிகைகள்‌ என்‌ ற்‌ முறையில்‌ பார்த்தால்‌ இர்தியாவில்‌ அவை 
கள்தான்‌ மிகச்‌ £றர்தவை என்று சொல்ல வேண்டும்‌.ஆனால்‌ 
இந்திய அரசியல்‌ பிரச்னைகளைப்‌ பற்றி எழுதும்‌ பொழுது 
அவைகள்‌ தலைக்குப்புற. விழுந்து விடன்றன. ஒருதலைப்‌ 
பட்சமாக எழுதுகின்றன, நெருக்கடி, காலத்தில்‌ இர்தப்‌ 
பட்சபாதம்‌, வெறிபிடித்த தடுமாற்றமாகவும்‌, பட்ரடோப்‌ 
மாகவும்‌ மாறி விடுன்றது. அவைகள்‌. இந்திய. அர்சாங்‌ 


கத்தின்‌ பக்தர்கள்‌ என்றாலும்‌, அரசாங்கத்தின்‌ சார்பாகச்‌ 


செய்யும்‌ .இடைவிடா . பிரசங்கத்தை, ஆடம்பரமின்றி 


ஈரஸுக்காசு செய்ய அவைகளுக்குத்‌ தெரியவில்லை, 


மேலே குறிப்பிட்ட சில ஆங்லோ-இந்தியப்‌ பத்திரி 
கைகளோடு ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌ இந்தியப்‌ பத்திரிகைகள்‌ 
அநேகமாக மட்டரகமானவை. அந்தப்‌ பத்திரிகைகளுக்கு 
பணவசதி ரொம்பச்‌ குறைவு. பண வசதிகளை விருத்தி 
செய்வதற்கு இந்தப்‌ பத்திரிகைகளின்‌ சொர்தக்காரர்கள்‌ 
முயற்சி செய்வதில்லை, இவைகள்‌ கஷ்டத்தோடு கைக்கும்‌ 
வாய்க்குமாக ஒவ்வொரு காளையும்‌ கழித்து வந்தன. அவை 
களின்‌ அர்ப்பாக்யெமான ஆசிரியர்‌ கூட்டத்தாரும்‌ கஷ்டப்‌ 
பட்டு . ஜீவனம்செய்து வருகிறார்கள்‌. இர்தப்‌ பத்திரிகை 

99 


ல, 


040 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


களின்‌ பார்வை கவர்ச்சி கொடூப்பதல்ல. அவைகளில்‌ பிர 
சுரிக்கப்படும்‌ விளம்பரங்கள்‌ அடிக்கடி ஆட்சேபத்துக்‌ குரிய 
வைகளாக இருக்கும்‌. அரசியலைப்பற்றி வெறிபிடிச்தாற்‌ 
போல்‌ எழுதும்‌. இந்தியர்களுக்கு உணர்ச்சி அதிகம்‌ என்‌ 
பதனால்‌ இதிருக்கலாம்‌. அல்லது ஆங்கிலம்‌ அந்நிய பாஷை 
யாகவிருப்பதால்‌ அதில்‌ சரளமாகவும்‌, சக்தியுடனும்‌ எழுத 
வது இர்தியர்களுக்குக்‌ கடினமாயிருப்பகாலும்‌ இருக்க 
லாம்‌, நீண்டகால அடிமைத்‌ தன த்துக்கும்‌ அடக்குமுறைக்‌ 
கும்‌ சாம்‌ எல்லோரும்‌ ஆட்பட்டுக்‌ கடப்பதனலே, அநேக, 
வகைகளில்‌ சிறியவர்கள்‌ என்ற எண்ணத்தால்‌ எதைச்சொன்‌ 
னாலும்‌ காம்‌ ழ்ப்பட்ட உணர்ச்சி மிதமிஞ்சிக்‌ கலந்து 
சொல்லவேண்டி. யிருக்கிறது என்பது உண்மையான காரண 
மாக இருக்கலாம்‌. 


இர்தியர்களுக்குச்‌ சொந்தமான ஆங்கிலப்‌ பத்திரிகை 
களுக்குள்‌ பத்திரிகை அமைப்பிலும்‌ செய்திகளை வழங்கா 
வதிலும்‌ சென்னை ((ஹிந்து'' பத்திரிகை மிக உயர்ந்தது. 
ஹிந்து” பத்திரிகையைப்‌ பார்த்தால்‌ கலியாணமாகாத இெவி 
யின்‌ ஞாபகம்‌ எனக்கு வருகிறது, அதாவது இழவி மிக 
சுத்தமாகவும்‌ சரியான வழியிலும்‌ ஈடந்து கொள்வாள்‌. 
ஆனால்‌ அவள்‌ முன்னிலையிலே குறும்பு வார்த்தை சொல்லி 
விட்டால்‌ அவள்‌ திக்குழுக்காடிப்போவாள்‌. வாழ்க்கையிலே 
௬௧ ஜீவிகளாக இருக்கும்‌ நடுத்தர வகுப்பார்களுக்கு உகந்த 
பத்திரிகை 4ஹிர்து'' அகும்‌. அதற்குப்‌ பணமுடை கடை 
யாது. வாழ்க்கைப்‌ போராட்டத்தைப்‌ பற்றியும்‌ கவலைகடை 
யாது. இப்பேர்ப்பட்ட கலியாணமாகா த இழவியின்‌ திட்டப்‌ 
படிக்கு மிதவா கப்‌ பத்திரிகைகள்‌ பல ஈடைபெற்று வருகின்‌ 
றன. ஆனால்‌ அவைகளுக்கு “ஹிந்துவின்‌ சிறப்பு இல்லை. 
கழவியைப்போல ஈடப்பதுதான்‌ அவைக்னாச்கு மிச்சமாகும்‌. 
அவைகள்‌ ஒவ்வொரு அம்சத்திலும்‌ வியக்கத்தக்க அளவு 
மர்தமாயிருக்கன்‌ றன. 

காங்கரசைத்‌ . தாக்குவதற்கு அரசாங்கம்‌ நீண்டகால 
மாகத்‌ தயார்‌ செய்துகொண்டிருந்தது என்பது தெளிவா 
கும்‌. எனவே துவக்கத்திலேயே பயங்காத்தோடு அடிக்க 
வேண்டும்‌ என்ற விருப்பம்‌ கொண்டது. 1980-ம்‌ வருஷத்‌ 
இல்‌ சிறிது சிறிதாக கேவலமாஇக்கொண்டு வந்த நிலைமையை 
சமாளித்துக்கொள்ள அவ்வப்போது புதிய புதிய அவசரச்‌ 
சட்டல்களை அரசாங்கம்‌ ஆக்கெற்தது. அப்பொழுது தாக்‌ 


குழப்பமும்‌ கூச்சலும்‌ 547 


கும்‌ லாபம்‌ காங்கரஹினிடம்‌ இருந்தது. ஆனால்‌ 1989-ம்‌ 
வருஷத்திய முறைகள்‌ வேறு, எல்லாத்‌ துறைகளிலும்‌ அர 
சாங்கம்‌ கடுமையாகத்‌ தாக்க ஆரம்பித்தது, 


அலல இந்தியாவுக்கும்‌ தனித்தனி மாகாணங்களுக்கும்‌ 
சேர்ந்தாற்போல்‌ அவசரச்சட்டங்களை அரசாங்கத்தார்‌ ஆக்‌ 
இக்கொண்டார்கள்‌. அவர்களுடைய கற்பனைக்கேற்றபடி 
எல்லாம்‌, இந்த அவசரச்‌ சட்டங்கள்‌ மூலமாக அதிகாரங்‌ 
களைப்‌ பெற்றுக்‌ கொண்டார்கள்‌. பல. அமைப்புகள்‌ சட்‌ 
டத்துக்கு மீறியவை என்று அறிவிக்கப்பட்டன, கட்டி 
டங்கள்‌, சொத்துகள்‌, மோட்டார்கார்கள்‌, வங்கிக்கணக்கு 
கள்‌ கைப்பற்றப்பட்டன. பொதுக்‌ கூட்டங்களும்‌ ஊர்‌ 
வலங்களும்‌ தடுக்கப்பட்டன. பத்திரிகைகளையும்‌ அச்சுக்‌ 
கூடங்களையும்‌ அரசாங்கத்தார்‌ முற்றிலும்‌ அடக்கிவிட்டார்‌ 
கள்‌. மேலும்‌ 1992-ல்‌ சட்டமறுப்பு வேண்டாமென்பது 
கார்திஜீயுடைய திட்டமான விருப்பமாகும்‌, அவரைப்‌ 
போலவே காரியக்கமிட்டி அங்கத்தினர்களில்‌ பெரும்பான்‌ 
மையோரும்‌ கருதினார்கள்‌. , 


நரங்கள்‌ விரும்பினாலும்‌ விரும்பா விட்டாலும்போராட்‌ 
டம்‌ வந்தே தீருமென்றும்‌ அதற்குக்‌ தயாராக இருக்க 
வேண்டுமென்றும்‌ நான்‌ உள்பட்‌ எங்களில்‌ சிலர்‌ கருதினார்‌ 
கள்‌. ஐக்யெமாகாணங்களிலும்‌ எல்லைப்புறமாகாணத்திலும்‌ 
தகராறு முற்றிப்போனதால்‌ போராட்டம்‌ விரைவில்‌ வரு 
மென்று ஜனங்கள்‌ எச்சரிக்கை செய்யப்பட்டு வந்திருந்தார்‌ 
கள்‌. ஆனால்‌ மொத்தத்தில்‌ அறிவாளிகளும்‌ நடுத்தர வகுப்‌ 
பார்களும்‌ போராட்டம்‌ என்ற ரீதியில்‌ யோசித்துப்‌ பார்க்க 
வில்லை. போராட்டம்‌ வர்து கொண்டிருப்பதை அவர்கள்‌ 
அறியாமலில்லை. ஆனால்‌ காந்திஜீ திரும்பி வந்ததும்‌ இந்தப்‌ 
போராட்டம்‌ தடுக்கப்பட்டு விடும்‌ என்று அவர்கள்‌ எண்ணி 
னார்கள்‌. அவர்களுடைய ஆசையே இந்த எண்ணத்துக்குக்‌ 
காரணமாக வீருந்தது. 1 


எனவே, 1982-ம்‌ வருஷத்தில்‌ அரசாங்கத்தார்‌ முத 
லில்‌ தாக்கத்துவக்கனொர்கள்‌. காங்ரெஸ்‌ எப்பொழுதும்‌ இர்‌ 
தத்‌ தாக்கை சமாளிக்கும்‌ வேலையிலேயே இருந்து வந்தது. 
அவசாச்சட்டங்களும்‌ சட்டமறுப்பும்‌ விரைவில்‌ ஒன்றை 


யொன்று பின்னிக்கொண்டு வருவதினால்‌, ஏற்பட்ட, நிகழ்ச்சி 


648 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


களைப்‌ பார்த்து ஸ்தல காங்கிரஸ்‌ தலைவர்கள்‌ பல இடங்க 
ளில்‌ வியப்படைந்து போனார்கள்‌. என்றாலும்‌ காங்ரெஷின்‌ 
அழைப்புக்குத்தக்க பதில்‌ இருந்தது. சட்டம்‌ மீறுறெவர்கள்‌ 
தொகை ஏராளமாக பெருகிக்‌ கொண்டே வந்தது. 1989-ம்‌ 
வருஷத்தில்‌ பிரிட்டிஷ்‌ ௮ரசாங்கத்‌துக்கு விரோதமாக காண்‌ 
பித்த எதிர்ப்பு, 1980 ம்‌ ஆண்டைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌ 
என்பதில்‌ சந்தேகமே இல்லை. அனால்‌ 1980-ம்வருஷத்தில்‌ 
போராட்ட அடம்பரம்‌ அ திகமாயிருர் தது. அதற்கு 
ஈல்ல விளம்பரம்‌ கிடைத்தது. முக்கியமாக பெரிய நகரம்‌... 


களில்‌ இவை இரண்டும்‌ இருந்தன. 


1989ல்‌ ஜனங்கள்‌ அதிகமான பிடி.வா தத்தைக்‌ காண்பித்‌ 
தார்கள்‌. அவர்கள்‌ மிகுதியும்‌ அமைதியுடன்‌ போரை ஈடத்தி 
னர்கள்‌ என்றாலும்‌ துவக்க அவேசம்‌ 1980-ம்‌ வருஷத்தை 
விடக்‌ குறைவாயிருர்த அ. விருப்பமில்லாமல்‌ நாம்‌ சண்டைக்‌ 
குப்‌ போவதாகத்‌ தோன்றிற்று, 19£0ம்‌ வருஷத்திலிருந்த 
ஜோதிமயமான போராவேசம்‌ இரண்டுவருஷத்‌இல்‌ கொஞ்சம்‌ 
குறைந்து போய்விட்டது. தன்‌ கையிலிருந்த ஒவ்வொறு உபா 
யத்தைக்கொண்டும்‌ அரசாங்கம்‌ காங்கிரசைத்தாக்திற்று, இர்‌ 
தியா அரேகமாக இராணுவ ௮மூலின்‌ ழ்‌ இருந்தது என 
லாம்‌, காங்கெசுக்கு வேலை செய்யும்‌ சுதந்திரம்‌ எந்த அளவி 
௮ம்‌ கடைக்கவில்லை. துவக்கத்திலே வாங்னெ அடிகளால்‌ 
காங்கரஸ்‌ கலங்கிப்‌ போயிற்று. காங்ரெசை ஆதரித்த 
நடுத்தர வகுப்பார்களும்‌ கலங்ப்‌ போனார்கள்‌. அவர்களு 
டைய வருமானத்திலும்‌ இடி.விழுந்தத. ௪ட்_மறுப்பியக்கத்‌ 
தைச்‌ சேர்ந்தவர்களும்‌ அல்லது அதை ஏதேனும்‌ ஒருவகை 
யில்‌ ஆதரிப்பதாகத்‌ தெரிகிறவர்களும்‌ தங்கள்‌ சுதந்திரத்தை 
இழப்பதோடல்லாமல்‌ அரேகமாகத்‌ தங்கள்‌ சொத்தையும்‌ 
இழக்க கேருமென்பது தெளிவாயிற்று, 


ஐக்கிய மாகாணத்தில்‌ எங்களுக்கு இதைப்பற்றி அதி 
கம்‌ கவலையில்லை. ஏனெனில்‌ எங்கள்‌ மாகாண காம்ரெஸ்‌ 
ஏழைகளுடை-ய காக்கிரசாகும்‌. ஆனால்‌ பம்பாயைப்போன்ற 
பெரிய ஈகரங்களில்‌ மகத்தான வேற்றுமை ஏற்பட்டது. 
அங்கே வியாபாரிகளுக்கு அழிவும்‌, சில்லரைத்‌ தொழில்‌ 
ஈடத்துபவர்களுக்கு பெருத்த ஈஷ்டமும்‌ ஏற்பட்டன. 
மேத்சொன்னவகையில்‌ பயமுறுத்தப்பட்டதும்‌ ஈகரத்தில்‌ 
வசித்த தனவர்தர்கள்‌ ஸ்தம்பித்துப்‌ போனார்கள்‌. பின்னர்‌ 


குழப்பமும்‌ கூச்சலும்‌ 549 


ஒரு செய்தி கேள்விப்பட்டேன்‌. ஒரு வியாபாரி, பெரிய 
தனவந்தர்‌, ஆனால்‌ மிகவும்‌ கோழை; அவருக்கும்‌ அரசிய 
லுக்கும்‌ சம்பந்தம்‌ இல்லை. ஒரே ஒரு சமயம்‌ காங்ரெ 
சுக்கு ரன்மொடையாக ஏதேனும்‌ அவர்‌ கொடுத்திருக்கக்‌ 
கூடும்‌. 6 உமக்கு ஐந்து லட்சரூபாய்‌ அபராதமும்‌ மீண்ட 
கால சிறைவாசமும்‌ வரப்போகின்றன '' என்று அவரைப்‌ 
போலீசார்‌ பயமுறுத்தினார்களாம்‌. இத்தகைய பயமுறுத்‌ 
தல்கள்‌ சாதாரணம்‌. அவைகள்‌ குருட்டு மிரட்டலுமல்ல, 
ஏனெனில்‌ போலீசார்‌ அப்பொழுது சர்வா திகாரிகளாயிருர்‌ 
தார்கள்‌. அவர்கள்‌ மிரட்டினாற்போல்‌, தினசரி காரியம்‌ 
செய்து காண்பித்தார்கள்‌. 


அரசாங்கத்தார்‌ கையாண்ட ஈடவடிக்கையை ஆட்சே 
பிக்க எந்தக்‌ காங்கெஸ்காரருக்கும்‌ பாத்தியம்‌ உண்டென்று 
நான்‌ நினைக்கவில்லை. - அரேகமாக சாத்வீகத்தில்‌ ஈடை 
பெற்றுவந்த இயக்கத்துக்கு விரோதமாக அரசாங்கத்தார்‌ 
கையாண்டு வந்த பலாத்காரமும்‌ அடக்குமுறைகளும்‌ எந்த 
நாகரிக அளவுகளைக்‌ கொண்டு மதிப்பிட்டாலும்‌ கண்டிக்கத்‌ 
தக்கவைகள்தான்‌. ஆனால்‌ புரட்சிச்‌ சாதனங்களாகிய யுத்த 
முறைகளை நாம்‌ கையாண்டால்‌ அர்த முறைகள்‌ எவ்வளவு 
சாத்வீகமாயிருந்தாலும்‌, அரசாங்கத்தார்‌ அவைகளை 
எல்லா வகைகளிலும்‌ எதிர்ப்பார்கள்‌ என்பதை நாம்‌ எதிர்‌ 
பார்க்கவேண்டியதே. 


வீட்டினுள்ளே உட்கார்ந்து சாம்‌ புரட்சி விளையாட்டு 
விளையாடமுடியாத, ஆனால்‌ “வீட்டிலும்‌ இருக்கவேண்‌ 
டும்‌; புரட்சியும்‌ தேவை'' என்று பலருக்கு விருப்பம்‌, 
புசட்ச முறைகளில்‌ ஈடபட்டுக்‌ டெக்கும்‌ ஒருவன்‌ தனக்கு 
சொர்தமாகவுள்ள எதையும்‌ இழக்கத்‌ தயாராக இருக்க 
வேண்டும்‌, ஆகவே தனவர்தர்களும்‌ உலக வாழ்க்கையின்‌ 
செழிப்பை விரும்புவோர்களும்‌, அநேகமாக புமட்சிக்காரர்‌ 
களாக இருப்பதில்லை. இந்தக்‌ கூட்டத்திலிருந்து ஒரிரண்டு 
பேர்‌ புரட்சியில்‌ கலந்துகொண்டு முட்டாள்‌ பட்டம்‌ வாங்‌ 
இக்‌ கொள்ளலாம்‌. அல்லது தங்கள்‌ வகுப்புக்கு கோடரிக்‌ 
காம்பாய்‌ முளைத்தான்‌ என்று வெறுக்கப்படலாம்‌. 


ஏழை எளியவர்களுக்கோ மோட்டார்கார்கள்‌ கிடை 


யாது. வங்கியிலே கணக்கு இல்லை. பறிமுதல்‌ செய்வதற்கு 


060 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


சொத்து பூச்சியம்‌. போராட்டத்தின்‌ உண்மையான பளு 
இவர்கள்‌ தலையிலேதான்‌ சுமந்துறின்றது. இவர்களை அடக்கு 
வதற்கு வேறு முறைகள்‌ சையாளப்படவேண்டும்‌. அரசாங்‌ 
கத்தின்‌ கொடுமையான அடக்குமுறையின்‌ வினைவு, ஒன்று 
நேர்ந்தது. அது என்ன வெனில்‌ இதுவரை சர்க்கார்‌ தாசர்‌ 
களாக பலர்‌ இருந்து வந்தார்கள்‌. அவர்களிற்‌ சிலர்‌ எதிர்‌ 
காலத்தில்‌ என்ன நேருமோ என்று காங்ரெஷினிடம்‌ 
ஜாடைமாடையாகக்‌ காதலைக்‌ காண்பிக்க கொஞ்சகாலமாகத்‌ 
துவக்கினார்கள்‌. அனால்‌ இந்தச்‌ செயல்‌ அரசாங்கத்தாருக்‌ 
குப்‌ பிடிக்கவில்லை. இவர்களுடைய தீவிரமான, கவைக்குத 
வாத ராஜபக்தி போதவில்லை; மருக்சுலப்பில்லாத ராஜ பக்திக்‌ 
குக்‌ குறைவாக இவர்கள்‌ எதைக்‌ காண்பித்தாலும்‌ அதி 
காரிகளுக்குத்‌ இருப்‌ தியா கவில்லை. 


எனவே, சர்க்கார்‌ தாசர்கள்‌ சுறு சுறுப்பு காண்பிக்க 
அரம்பித்தார்கள்‌. தங்களுடைய லிபரல்‌ கட்சியை விட்டு 
விட்டு அரசாங்கத்தோடு சேர்ர்துகொண்ட பிரிட்டிஷ்‌ தலை 
வர்களை சமயத்துக்குத்‌ தக்கபடி தங்கள்‌ நிறத்தை மாற்றிக்‌ 
கொள்ளும்‌ ஊர்வனவற்றின்‌ உதாரணங்கள்‌ என்ற! தம்மு 
டைய பழைய லிபரல்‌ கட்சித்‌ தோழர்களை ஒரு வருஷத்‌ 
அக்கு முன்னால்‌ லாயிட்‌ ஜார்ஜ்‌ கேலி செய்தார்‌. இந்தியா 
வில்‌ ஏற்பட்ட புதிய நிலைமையில்‌ யாரும்‌ நடநிலைமையாக 
இருக்க முடியாது. எனவே ஈம்முடைய தேசத்தாரில்‌ இலர்‌, 
நேர்த்தியான வர்ணங்களைத்‌ திட்டிக்‌ கொண்டு, விருந்தும்‌ 
பாட்டும்‌ கலக்க, தம்மை ஆளுபவர்களிடம்‌ அன்பையும்‌ 
பிரேமையையும்‌ காண்பிப்பகாக பகிரங்கப்படுத்திக்‌ கொண்‌ 
டார்கள்‌, 


அவசரச்‌ சட்டம்‌, தடை யுத்தரவுகள்‌, மாலைத்‌ தடை 
கள்‌; இரவு எட்ட மணி தடை யுத்தரவுகள்‌ முதலியவை 
களைப்பற்றி இவர்களுக்கு அச்சமே இல்லை. இவை யாவும்‌ 
கலகக்காரர்களுக்கும்‌ ராஜக்‌ அரோககெளுக்கும்‌ ஏற்பட்ட 
வை என்றும்‌, இதனால்‌ ராஜபக்கர்கள்‌ திலெடையக்‌ கார 
ணமே இல்லையென்றும்‌ உத்தியோக முறையில்‌ அறிவிக்கப்‌ 
படவில்லையா ? தேசத்திலே, அநேகரைப்‌ பீடித்து வாதித்து 
வந்த ௮ந்த அச்சம்‌ துளிக்கூட இல்லாமல்‌, நாற்புறமும்‌ 
சுற்றி, தலை தூக்கி நின்றாடும்‌ பூசலையும்‌ போராட்‌ டத்தையும்‌ 
இவர்களால்‌ மன அமைதியுடன்‌ பார்க்க முடியுமல்லவா £ 


குழப்பமும்‌ கூச்சலும்‌ 551. 


6 எனக்கு ஒரு அச்சத்தைப்பற்றி கவலையே யில்லை, என்னை 
யாரும்‌ ' பலவந்தமாக கற்பழிக்க முடியாது. ஏனெனில்‌, 
நான்‌ எப்பொழுதும்‌ யாருடனும்‌ சே விருப்பத்துடனேயே 
இருக்கிறேன்‌ '' என்று ஆங்க தத்தில்‌ இடைப்‌ பெண்‌ 
கூறிய நியாயப்படி, இவர்களும்‌ ஆனர்தமாகச்‌ சொல்ல 
முடியும்‌. . 


போராட்டத்தில்‌ ஸ்திரீகளைக்‌ கொண்டு நிறுத்தி சிறை 
களை நிரப்ப காங்கிரஸ்‌ உத்தேசித்திருக்றெதாகவும்‌ சிறை 
“களில்‌ பெண்கள்‌ நன்றாக ஈடத்தப்பவோர்கள்‌ அல்லது 
அவர்களுக்கு லேசான தண்டனைகள்‌ இடைக்கும்‌ என்ற 
ஆசையைக்‌ காங்கரஸ்‌ கொண்டிருந்ததாகவும்‌ சர்க்காருக்கு 
ஒரு எண்ணம்‌ உண்டாயிற்று, இது ஒரு அசட்டுத்தன 
மான எண்ணமாகும்‌. தமது பெண்டிர்களைச்‌ சிறையிலே 
ள்ள யாராவது விரும்புவார்களா £ சிறுமிகளோ அல்லது 
ஸ்திரீகளோ போராட்டத்தில்‌ ஊக்கமாகக்‌ கலந்துகொள்வா 
ராகில்‌ அது அவர்களுடைய தகப்பனார்கள்‌ அல்லது சகோ 
தரர்கள்‌ அல்லது கணவர்களை மீறியே கலர்துகொண்டதா 
கும்‌. இவர்களுடைய பூரண ௮னுமதியைப்பெற்று ௮வர்கள்‌ 
அவ்வாறு செய்யவில்லை என்று திட்டமாகச்‌ சொல்லலாம்‌. 


பெண்கள்‌ அதிகமாக சிறைக்கு வருவதைத்‌ தடூப்பதற்‌ 
காக அவர்களுக்கு நீண்டகால தண்டனை கொடுத்து சிறை 
யில்‌ அவர்களை ஈல்லதனமாக நடத்தக்கூடாதென்று அர 
சாங்கத்தார்‌ முடிவு கட்டிக்கொண்டார்கள்‌. என்னுடைய 
சகோதரிகள்‌ கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்றபின்‌ , 
பதினைந்து பதினாறு வயதுள்ள இறுமிகளான பலர்‌ ௮லகா 
பா த்தில்‌ கூடி என்ன செய்வதென்று யோசத்தார்கள்‌. அவர்‌ 
களுக்கு அனுபவம்‌ இடையாது. ஆனால்‌ உற்சாகம்‌ அதிகம்‌. 
அவர்கள்‌ பிறரிடமிருர்‌.து யோசனையை வேண்டினார்கள்‌. 
அவர்கள்‌ .ஒருவருடைய விட்டில்‌ கூடியிருக்கையில்‌ 
கைது செய்யப்பட்டார்கள்‌. அவர்களில்‌ ஒவ்வொரு 
வருக்கும்‌ 'இரண்டு வருஷக்‌ கடுங்காவல்‌ கிடைத்தது. இது 
ஒரு சிறிய நிகழ்ச்சி, இதைப்போல அநேக நிகழ்ச்சிகள்‌ 


இர்தியா முழுதும்‌ ஒவ்வொரு நாளும்‌ ஈடந்து வந்தன. 


ண்டனையடைந்த தீறுமிகளில்‌ பெரும்பான்மையோ. 
ரும்‌ ஸ்திரீகளும்‌ சிறையில்‌ மிகுந்த கொடுமையுடன்‌ காலம்‌ 


002 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கழிக்கவேண்டியதாயிற்ற, ஆண்களைக்‌ காட்டிலும்‌ அவர்‌ 
கள்‌ கேவலமாக நடத்தப்பட்டார்கள்‌. பல வருர்தத்தக்க 
சம்பவங்களை நான்‌ கேள்விப்பட்டேன்‌. ஆனால்‌ இவை 
கள்‌ எல்லாவற்றையும்‌ தூக்யெடிப்பதான நிகழ்ச்கெளைப்‌ 
பற்றி மீரா பென்‌ (மாடலின்‌ ஸ்லேட்‌) தொகுத்து வரு 
ணித்து எழுதிய வரலாற்றை நான்‌ படித்தேன்‌. . பம்பாய்‌ 
மாகாணச்‌ சிறையொன்றில்‌ மீராபென்னும்‌ ஏனைய சட்ட 
மறுப்புக்‌ கைதிகளும்‌ நஈடத்த்ப்பட்ட வலையும்‌, அனுபவித்த 
அனுபவங்களும்‌ அதில்‌ வரையப்பட்டிருர்‌ கன. 


ஜக்கிய மாகாணத்திலே எங்களுடைய போராட்டம்‌ 
கராமார்திரப்‌ பகுதிகளிலே மும்முரமாய்‌ ஈடந்து வந்தது. 
காங்ரெஸ்‌ விவசாயிகளின்‌ பிரதிநிதியாக இடை விடாமல்‌ 
அரசாங்கத்தைக்‌ தாக்கி வற்புறுத்தியதினால்‌ கணிசமான 
வஜாக்கள்‌ செய்வதாக அரசாங்கத்தார்‌ வாக்குக்‌ கொடுத்‌ 
தார்கள்‌, ஆனால்‌ அர்த வஜா போதாதென்பது எங்களுடைய 
ஏண்ணம்‌. நாங்கள்‌ கைது செய்யப்பட்டதும்‌ அதிகமான 
தள்ளுபடிகள்‌ அரசாங்கத்தாரால்‌ அறிவிக்கப்பட்டன. 
இர்த அறிவிப்பை ஏற்கனவே செய்திருக்கக்‌ கூடாதா? 
அதனால்‌ மகத்தான வேற்றுமை ஏற்பட்டிருக்கலாம்‌. 


நாங்களும்‌ அதைக்‌ கண்‌ மூடித்தனமாகப்‌ போதா 
தென்ற சொல்லியிருக்க மாட்டோம்‌. ஆனால்‌ இந்தத்‌ 
சீள்ளாபடிகளுக்காக காங்கிரஸுக்கு சீர்த்தி கிடைக்கக்‌ 
கூடாது என்பதுதான்‌ அரசாங்கத்தாருடைய ஓயாக்‌ கவலை. 
எனவே ஒருபுறம்‌ அவர்கள்‌ காங்கசெஸை ஈசுக்க ஏற்பாடு 
செய்தார்கள்‌; இன்னெருபுறம்‌ விவசாயிகள்‌ அமைதி 
யுடன்‌ இருப்பதற்காக போதுமான அளவு அவர்களுக்கு 
வரியைத்‌ தள்ளிக்‌ கொடுக்க வேண்டுமென்று தீர்மானித்தார்‌ 
கள்‌. எந்த எந்த பகுதிகளில்‌ காங்கிரஸ்‌ சளெர்ச்‌ி செய்து 
அரசாங்கத்தை வற்புறுத்தியதோ அந்தந்த இடங்களிலே 
தான்‌ விவசாயிகளுக்கு அதிகமான வரி தள்ளுபடி. இடைத்‌ 
கணு. 


இந்தத்‌ தள்ளுபடிகள்‌ தாராளமா க விருக்தா லும்‌ அவை 
கள்‌ நில சம்பந்தமான பிரச்னையைத்‌ தீர்க்கவில்லை. ஆனால்‌ 
அவை நிற்பற்து நிலைமையைக்‌ கொஞ்சம்‌ தளர்த்தி விட்‌ 
டன. அதனால்‌ விவசாயிகள்‌ தங்கள்‌ எதிர்ப்பை ஓரளவு 


குழப்பமும்‌ கூச்சலும்‌ 668 


குறைத்துக்‌ கொண்டார்கள்‌. இதைப்‌ பெரிய தேசியப்‌ 
போராட்டத்தோடு சேர்த்துப்‌ பார்த்தால்‌ போராட்டத்‌ 
அக்கு ஒரு சிறிது பலவீனம்‌ என்று சொல்லவேண்டும்‌. 
இர்தப்‌ போராட்டத்தால்‌ ஐக்கிய மாகாணங்களிலே பல்லா 
யிரக்கணக்கான விவசாயிகளுக்குத்‌ துன்பம்‌ நேர்ந்து அவர்‌ 
களில்‌ பலர்‌ அடியோடு அழிந்தே போய்விட்டார்கள்‌. ஆனால்‌ 
அந்தப்‌ போராட்டத்தின்‌ சக்தியால்‌ நில சம்பந்தமான 
சட்ட திட்டத்திற்கு கட்டுப்பட்டு எவ்வளவு வரி தள்ளுபடி 
கிடைக்கக்‌ கூடமோ அவ்வளவும்‌ லட்சக்கணக்கான விவசாயி 
களுக்கு டைத்தது. மேலும்‌ இதனால்‌ அவர்கள்‌ ஏராள: 
மான தொந்தரவுகளினின்றும்‌ தப்பினார்கள்‌. 


விவசாயிகளுக்கு கிடைத்த இந்தச்‌ சில்லரை லாபங்களி 
னால்‌ நிரந்தர ஈன்மை ஏற்பட்டு விடவில்லை. ஆனால்‌ எங்‌ 
கெங்கே இத்தகைய லாபங்கள்‌ இடைத்தாலும்‌ அத விவ 
சாயிகளுக்காக ஐக்கிய மாகாண காங்கிரஸ்‌ கமிட்டி பிடிவாத 
மாக உழைத்ததின்‌ பயனாகும்‌. பொதுவாக விவசாயிகளுக்கு 
தாற்காலிக பரிகாரம்‌ ஏற்பட்டது. ஆனால்‌ அவர்களில்‌ மிக்க 
தைரியசாலிகளாயிருந்தவர்கள்‌ போராட்டத்தில்‌ சின்னா பின்‌ 
னப்பட்டு சீர்குலைக தபோய்‌ உயிரையும்‌ இழக்க நேர்ந்தது. 


1981-ம்‌ வருஷம்‌ டிசம்பர்‌ மாதத்தில்‌ ஐக்யெ மாகாண 
விசேஷ அவசரச்‌ . சட்டத்தை அரசாங்கத்தார்‌ பிறப்பித்த 
பொழுது. வியாக்யொனக்‌ குறிப்பு ஒன்றையும்‌ சேர்த்து 
வெளியிட்டார்கள்‌. இந்தக்‌ குறிப்பிலும்‌ வேறு அவசரச்‌ 
சட்டங்களுக்குப்பின்‌ வந்த குறிப்புகளிலும்‌ பிரசார ரோக்‌ 
கத்தைக்கொண்டு பல பொய்களும்‌ பாதி உண்மைகளும்‌ 
சேர்க்கப்பட்டிருந்தன; அவைகள்‌ யாவும்‌ இப்போர்‌ தவக்‌ 
கத்தில்‌ ஜனங்களின்‌ மனத்தைக்‌ கலைக்கச்‌ செய்த சூழ்ச்சி 
களைச்‌ சேர்ந்தவை. அவைகளுக்கு பதில்‌ சொல்லவோ அல்‌ 
லது தவறுகளை எடுத்து விளக்கிக்‌ காண்பிக்க வோ எங்‌ 
களுக்கு சந்தர்ப்பமே இல்லை. வெர்வானியின்‌ பேரில்‌ ஒரு 
அபாண்டமான பொய்யைக்‌ கட்டப்‌ பார்த்தார்கள்‌. அதை 
அவர்‌ கைது செய்யப்படு முன்னர்‌ திருத்தி விட்டார்‌. இச்‌ 
தப்‌ பலவேறு குறிப்புகளையும்‌ அரசாங்கத்தின்‌ நொண்டிச்‌ : 
சமாதானங்களையும்‌ படித்தால்‌ மிகவும்‌ வினோதமாக 
இருக்கும்‌. ்‌ 


664 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அரசாங்கத்தாரின்‌ ஈரம்பு எவ்வளவு வரையில்‌ ஆட்‌ 
டம்‌ கண்மபோயிருர்கததென்பகை இவைகள்‌ தெளிவாக 
உணர்த்திவிட்டன. ஸ்பெயின்‌ தேசத்தில்‌ ௮ரசாட்சி ஈடத்‌ 
திய போர்போன்‌ மூன்றாவது சார்லஸ்‌ அவர்கள்‌ தமது 
நாட்டில்‌ *ஜெஸுட்‌'' மார்கள்‌ (ரோமன்‌ கதோலிக்க கிறிஸ்து 
வர்களுக்குள்‌ ஒரு செல்வாக்கு படைத்த கூட்டத்தார்‌) தங்‌ 
கலாகாது என்று தேசபிரஷ்டம்‌ செய்த உத்தரவை நான்‌ 
சமீபத்தில்‌ படிக்கும்பொழுது இந்திய அரசாங்கத்தார்‌ 
பிறப்பித்த உத்தரவுகளும்‌ அவசரச்‌ சட்டங்களும்‌ அவை 
களுக்காக அவர்கள்கொடுத்த சமாதானங்களும்‌ என்னையும்‌ 
அறியாமல்‌ என்நினைவுக்கு வர்தன . 1767-ம்‌ வருஷம்‌ பிப்ரவரி 
மாதத்தில்‌ பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவில்‌ அந்த அர 
சன்‌ என்னுடைய ராஜ்யத்தில்‌ குடிகளுக்கு மத்தியில்‌ ழ்ப்‌ 
படி. தலையும்‌ அமைதியையும்‌ நீதியையும்‌ காப்பற்றவேண்டிய 
எனது கடமையால்‌ ஏற்பட்ட காரணங்களாலும்‌ எனது 
ராஜாங்கமான இதயத்தில்‌ யாருக்கும்‌ தெரியாமல்‌ நான்‌ 
ஒளித்து வைத்துக்கொண்டிருக்கும்‌ இதர அவசரமான நியாய 
மான தேவையான காரணங்களாலும்‌ இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்கிறேன்‌” என்று சமாதானம்‌ கூறினார்‌, 


ஆகவே அவசரச்‌ சட்டங்களுக்கு உண்மையான கார 
ணங்கள்‌ (அவைகள்‌ வெளிப்படையாயிருந்த போதிலும்‌) 
வைசிராயின்‌ இதயத்திலோ அல்லது அவரது நிர்வாகக்‌ 
கமிட்டியாரின்‌ சாம்ராஜ்ய உள்ளங்களிலோ பூட்டப்பட்டூக்‌ 
இடர்தன. ஆனால்‌ உத்யோக முறையில்‌ அவர்கள்‌ அறிவித்த 
காரணங்களைக்‌ கொண்டு இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்‌ 
தார்‌ புதியதொரு பிரசார முறையைக்‌ கையாண்டு பக்குவப்‌ 
படுத்திக்கொண்டு வருகிறார்கள்‌ என்பதைத்‌ தெரிந்துகொள்ள 
லாம்‌. சில மாதம்‌ கழித்து அரசாங்கத்தாரால்‌ பல துண்டுப்‌ 
பிரசுரங்கள்வெளியிடப்பட்டு அவைகள்‌ ரொமாந்தரங்களிலே 
விநியோகம்‌ செய்யப்பட்டன. அவைகளிலே கணக்கு வழக்‌ 
இன்றி பொய்களைக்‌ காணலாம்‌. காங்ரெரனாலே அகவிலை 
இராக்‌ படுத்துப்போயித்று என்றும்‌ அதனாலேதான்‌ விவ 
சாயிகள்‌ கஷ்டப்படுறொர்களென்றும்‌ ஒரு தண்டுப்‌ பிரசு£த்‌ 
தில்‌ குறிப்பிடப்பட்டிருந்த.து. 


இது காங்கரஹின்‌ வல்லமைக்கு பெரியதொரு அத்‌ 
தாகி கொ$ப்பதுபோலிருக்கும்‌, உலகப்‌ பொருளாதார மர்‌ 


குழப்பமும்‌ கூச்சலும்‌ 666 


தத்தையே காங்கரஸ்‌ உண்டாக்கக்‌ கூடமோனால்‌ அது காஸ்‌ 
இரஹின்‌ வல்லமைக்கு பாராட்டுத்தானே! இந்தப்‌ பொய்‌ 
யைப்‌ பிடிவாதமாகவும்‌ விடாமலும்‌ பாப்பிக்கொண்டே 
சென்று காங்ரெசின்‌ ஈற்பெயரைக்‌ கெடுக்கப்‌ பார்த்தார்கள்‌ 
அரசாங்கத்தார்‌. 


எவ்வளவு எதிர்ப்‌ பிரசாரம்‌ செய்தாலும்‌ ஐக்கய மாகா 
ணத்தில்‌ சில முக்கியமான ஜில்லாக்களில்‌ . விவசாயி 
கள்‌ ஏராளமாக சட்ட மறுப்பு இயக்கத்தில்‌ கலந்து 
கொண்டார்கள்‌. சட்ட மறுப்பு இயக்கமும்‌, வரி தள்ளு 
படிக்‌ சளர்ச்சியும்‌ அநேகமாக பிணைந்து கடந்தன. இது 
1980-ம்‌ வருஷத்தைக்‌ காட்டிலும்‌ அதிகமான. கட்டுப்‌ 
பாட்டுடனே நடைபெற்றது. அவக்கத்திலே விவசாயிகள்‌ 
கொஞ்சம்‌ வேடிக்கையாகக்கூட ஈடந்து கொண்டார்கள்‌. 
ராய்பெரிலி ஜில்லாவில்‌ பஹுலியா கிராமத்துக்கு போலிஸ்‌ 
கூட்டம்‌ ஒன்று படையெடுத்துச்‌ சென்றது, . இதைப்பற்றி 
ருகெொமான கதை ஒன்றை நாங்கள்‌ கேள்விப்பட்டோம்‌. 
வரி செலுத்தாததற்காக சாமான்களை ஜப்தி செய்வதற்கு 
போலீஸ்‌ கூட்டம்‌ போயிருச்தது. சரொமம்‌ கூடீமானவரை 
யில்‌ செழிப்புள்ளதுதான்‌. அங்கே வசிப்பவர்களும்‌ சிறி 
தளவு சோஷக்காரர்கள்‌. 


அவர்கள்‌ ரெவின்யூ போலிஸ்‌ உத்தியோகஸ்தர்களை 
மரியாதையாக வரவேற்று எல்லா வீட்டுக்‌ கதவுகளையும்‌ 
திறந்துவைத்து (நீங்கள்‌ எங்கு வேண்டுமானாலும்‌ தாராள 
மாகப்‌ போகலாம்‌!” என்று சொன்னார்கள்‌. உத்தியோகஸ்‌ 
தர்கள்‌ கால்ஈடை முதலியவற்றை ஜப்தி செய்தார்கள்‌. ரொ 
மத்தார்கள்‌ பிறகு போலீஸ்‌ ரெவின்யூ உத்தியோகஸ்தர்களு 
க்கு வெற்றிலை பாக்கு கொடுத்தார்கள்‌. இந்தக்‌ காட்சியைக்‌ 
கண்டதும்‌ உத்தியோகஸ்தர்களின்‌ முகங்கள்‌ சறிதாய்ப்‌ 
போய்‌ வெட்கம்‌ குடிகொண்டது. அனால்‌ இது ஒரு அபூர்வ 
மான நிகழ்ச்யொகும்‌. வெகு விரைவிலே வேடிக்கையோ, 
தாராளமோ, கருணேயோ நிகழ்ச்சிகளில்‌ இல்லாமற்போய்‌ 
விட்டது. எவ்வளவு மரியாதையாக நடந்து கொண்ட போதி 
௮ம்‌ அதனுடைய ஹாஸ்யச்சுவைக்காக பஹூலியாவும்‌ 
கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டித்தான்‌ இருந்தது. ' 


குறிப்பிட்ட இந்த ஜில்லாக்களில்‌ .பல மாதங்களாக 
விலசாயிகள்‌ வரி கொடுக்காமல்‌ இருந்தார்கள்‌. கோடை 


566 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


காலத்‌ அவக்கத்தில்தான்‌ வரி வசூல்‌ சிறிது இறிதாக ஈடை 
டெற்றது.அரேகம்பேர்கள்‌ கைதுசெய்யப்பட்டார்கள்‌. ஆனால்‌ 
கைது செய்வது அரசாங்கத்தின்‌ நோக்கமில்லை. கைது செய்‌ 
யப்பட்டது அரசாங்கத்தின்‌ ரோக்கத்துக்கு மீறியே செய்யப்‌ 
பட்டதாகும்‌, பொதுவாக கராமத்‌ தலைவர்களும்‌, சிறப்‌ 
பாக ஊழியர்களும்‌ கைதுசெய்யப்பட்டார்கள்‌. மற்றவர்‌ 
களை அடிக்க மட்டும்‌ செய்தார்கள்‌. துப்பாக்இப்‌ பிரயோகத்‌ 
தைக்‌ காட்டிலும்‌ சிறந்தது அடி என்று அரசாங்கத்தார்‌ 
அனுபவத்தில்‌ தெரிர்து கொண்டார்கள்‌. 


தேவையான பொழுதெல்லாம்‌ அதைக்‌ கையாள முடி 
யும்‌. இது ரொமார்தரங்களில்‌ ஈடைபெறும்‌ பொழுது 
வெளியார்களின்‌ கவனத்துக்கு வருவதில்லை. இதனால்‌ சிறை 
செல்பவர்களின்‌ தொகையும்‌ குறைந்தது. பல குடியான 
வர்கள்‌ கங்கள்நிலத்திலிருக்து அரத்தப்பட்டார்கள்‌.சொத்து, 
கால்நடை ஜப்தியும்‌ ஏலமும்‌ சாதாரணமாக நடைபெற்‌ 
றன. தங்களிடமிருந்த சிறிய சொத்துக்கள்கூட பறிமுதல்‌ 
செய்யப்பட்டு ஈகைக்கத்தக்க கேவலமான விலைகளுக்கு ஏலம்‌ 
போடப்படுவதை விவசாயிகள்‌ கண்டு மிகவும்‌ மனவேதனைப்‌ 
பட்டார்கள்‌. 


ஸ்வசாஜ்யபவனம்‌'' அரசாங்கத்தாரால்‌ கைப்பற்றப்பட்‌ 
டது. காடெங்கும்‌ வேறு பல கட்டிடங்களும்‌ கைப்பற்றப்‌ 
பட்டன. (ஸ்வராஜ்யபவனில்‌'' ஈடைபெற்றுவந்த காங்கரஸ்‌ 
ஆஸ்பத்திரிக்குச்‌ சொந்தமான சாமான்களும்‌, விலைமதிப்புப்‌ 
பெற்ற மருந்துக்‌ கருவிகள்‌ முதலானவைகளும்‌ கைப்பற்றப்‌ 
பட்டன. சில நாட்கள்வரை ஆஸ்பத்திரி அடியோடு நடக்‌ 
காமல்‌ நின்றுபோயிற்று. பக்கத்திலே இருந்த ஒரு பார்க்‌ 
இல்‌" (பூங்காவனம்‌) யாதொரு கட்டிடமுமில்லாமல்‌ ஆஸ்‌ 
பத்திரி பின்னர்‌ ஈடந்து வந்தது. பிறகு அது “ஸ்வராஜ்ய 
பவனு”க்குப்‌ பக்கத்திலிருந்த வீட்ிக்குக்‌ கொண்டுபோகப்‌ 
பட்டு அங்கே சுமார்‌ இரண்டரை வருஷகாலம்‌ நடைபெற்று 
வந்தது. நாங்கள்‌ குடியிருந்த “(ஆனந்தபவன'' வீடும்‌ ௮ர 
சாங்கத்தாரால்‌ கைப்பற்றப்படப்‌ போகின்றது என்ற வதம்‌ 
தியும்‌ உலவிற்று, ஏனென்றால்‌ வருமான வரியாக. பெரிய 
தொகையைச்‌ செலுத்தாமல்‌ கான்‌ நிறுத்தி வைத்தக்கொண்‌ 
டிருந்தேன்‌. 1981-ம்‌ வருஷம்‌ தகப்பனாருக்கு வந்த வருவா 
யின்பேரில்‌ இந்த வரி விதிக்கப்பட்டது. சட்டமறுப்பியக்‌ 


குழப்பமும்‌ கூச்சலும்‌ 667 


கத்தால்‌ அந்த வருஷம்‌ அவர்‌ ஓன்றும்‌ கொடுக்கவில்லை, 
1951-ல்‌ டில்லி ஒப்பந்தத்‌ திற்குப்‌ பிறகு வருமான வரி அடி 
காரிகளோடு கட்சி பேதனேன்‌, அனால்‌ கடைசியில்‌ கொடுப்‌ 
பதாக ஓப்புக்கொண்டூ ஒரு தவணையும்‌ செலுத்தினேன்‌; 
அந்தச்‌ சமயத்தில்‌ தான்‌ அவசரச்‌ சட்டங்கள்‌ தோன்றின; 

ஒரு பைசாக்கூடக்‌ கொடுக்கக்கூடாதென்ற தீர்மா 
ளித்துக்‌ கொண்டேன்‌, 


.... வருமான வரி கொடுப்பதே தவறு என்பது என்‌ எண்‌ 
ணம்‌. கான்‌ வருமான வரியைக்‌ கொடுத்துவிட்டு “(இிஸ்தி 
யை நீங்கள்‌ கொடுக்கவேண்டாம்‌” என்று விவசாயிகளிடம்‌ 
சொல்லுவது மிகவும்‌ தவருனது, அதர்மமானதென்று 
நினைத்தேன்‌. எனவே அரசாங்கத்தார்‌ எங்களுடைய வீட்‌ 
டை. ஜப்தி செய்வார்களென்று எதிர்பார்த்தேன்‌. இந்த 
ஜப்தியைப்பற்றி எனக்கு அதிக மனக்கசப்பு உண்டாயிற்று, 
ஏனென்றால்‌ வீடு ஜப்தி செய்யப்பட்டால்‌ என்‌ தாயார்‌ 
வெளியே போகும்படி நேரிடும்‌, ஈாங்கள்‌ பல ஞாபகங்களால்‌ 
பிரியம்‌ வைத்திருந்த சாமான்கள்‌ யாவும்‌, எங்களுடைய 
புஸ்தகங்களும்‌, : தஸ்‌ தவேசுகளும்‌ மற்றும்‌ தட்டுமுட்டுச்‌ 
சாமான்களும்‌ யாருடைய கைக்குப்போய்ச்‌ சேருமோ? ஒருக்‌ 
கால்‌ அவைகள்‌ அடியோடு தொலைந்தே போகவும்‌ கூடும்‌. 
எங்களுடைய தேேயேக்கொடியை கீழே இறக்கிவிட்டு யூனி 


யன்ஜாக்‌ கொடியைப்‌ பறக்க விவொர்கள்‌, 


இந்த வெறுப்பு ஒருபுறமிருக்க வீட்டை இழப்பது 
என்ற எண்ணம்‌ மற்றோர்‌ புறம்‌ இன்பத்தையும்‌ . கொடுத்‌ 
தது. வீடில்லாமல்‌ தவிக்கும்‌ விவசாயிகளோடு நான்‌. ரெருங்‌ 
இப்‌ பழக அவர்களுடைய உள்ளத்தை உறுஇபடுத்தக்கூடும்‌ 
என்று சந்தோஷப்பட்டேன்‌, நம்முடைய இயக்கத்தின்‌ 
வளர்ச்சிக்காகவும்‌ இந்த ஜப்தி நிச்சயமாக விரும்பத்தக்க 
சங்கதிதான்‌. அனால்‌ அரசாங்கத்தார்‌ வேறு விதமாக தீர்‌ 
மானம்‌ செய்தார்கள்‌. என்னுடைய தாயாருக்கு :கஷ்டம்‌. 
கொடுக்க விரும்பா மலிருர்திருக்கலாம்‌; அல்லது வீட்டைத்‌ 
தொட்டால்‌ சட்டமறுப்பியக்கத்துக்குத்‌ தூண்டுதல்‌ அதிக. 
மாக ஏற்படும்‌ என்று. அரசாங்கத்தார்‌ சரியாக நிதானித்தி 
ருக்கலாம்‌. எந்த ரோக்கத்துடனேயோ அவர்கள்‌ வீட்டைத்‌ 
தொடவே இல்லை. வருமானவரி கொடுக்கா மலிருர்ததற்காக 
பூல மாதங்கள்‌ கழித்து எனக்கு சொந்தமான ரெயில்வே 


ட்08 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பங்குகள்‌ சிலவற்றைக்‌ கண்டுபிடித்து ஜப்தி செய்தார்கள்‌, 
என்‌ மோட்டார்‌ காரும்‌, என்‌ மைத்துனருடையதும்‌ எற்‌ 
கெனவே ஜப்தி செய்யப்பட்டு. விற்கப்பட்டன. 


இந்த ஆரம்ப மாதங்களில்‌ சம்பவித்ச ஒரு விஷயத்‌ 
தால்‌ எனக்கு மிகவும்‌ வருத்தம்‌ உண்டாயிற்று, அரேக 
நகர சபைகளும்‌ பொது ஸ்தாபனங்களும்‌ ஈம்முனடய 
தேசியக்‌ கொடியைக்‌ ழே இறக்கி விட்டன. பெரும்பான்‌ 
மையான காங்கிரஸ்‌ அங்கத்தினர்களிருக்க கல்கத்தா கார்ப்‌ 
பொரேஷன்கூட கொடியைக்‌ ழே இறக்கிவிட்டது. கொடி: 
யைக்‌ மே இறக்காமல்‌ விட்டால்‌ குமையான நடவடிக்கை 
கள்‌ எடுத்துக்கொள்ளப்பூம்‌ என்று போலீஸாரும்‌ ௮ திகரரி 
களும்‌ நிர்ப்பர்தம்‌ செய்யவே கொடி ழே இறக்கப்பட்‌ 
டது, நகர சபையைக்‌ தற்காலிகமாக அரசாங்கத்தார்‌ 
கலைத்து வைத்திருக்கலாம்‌; அல்லது நகரசபை அங்கத்தி 
னர்களைத்‌ தண்டனைக்குள்ளாக்கி யிருக்கக்கூடும்‌, 


சொத்தும்‌ பரம்பரை உரிமைகளும்கொண்ட அமைப்‌ 
புகள்‌ கோழைகளாகத்தான்‌ இருக்கமுடியும்‌. இப்படித்தான்‌ 
அவைகளால்‌ செய்யமுடியும்‌. இருந்தாலும்‌ அத எனக்கு 
பெரிய ' வேதனையைத்‌ தந்தது, நாங்கள்‌ அருமையாக 
மதித்த பலவற்றின்‌ அறிகுறியாக அந்தக்‌ கொடி திகழ்ர்‌ 
தது. அதனுடைய நிழலின்‌ ஒழ்‌ நின்றுகொண்டு அதனு 
டைய கெளரவத்தைக்‌ காப்பாற்றுவோமென்று நாம்‌ பல 
சமயங்களில்‌ விரதமெடுத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. ஈம்‌ 
சொர்தக்‌ கைகளாலே அதை இறக்குவதோ அல்லது ஈம்‌ 
முடைய உத்தரவின்பேரிலே யாராவதொருவர்‌ அதை இறக்‌ 
கவோசெய்வ அ அர்த விரதத்தை முறிப்பதாகமட்டூமல்லாமல்‌ 
அது ஒரு மகத்தான பாபமாகவும்‌ எனக்குத்‌ தோன்றிற்று, 
ஆத்மா அழிந்து விட்டதாகவும்‌, ஈம்மிடம்‌ சத்தியமில்லை 
யென்று சொல்வது போலவும்‌ தோன்றிற்று, ஏராளமாக 
தேகவலுவைக்‌ காண்பித்து பயமுறுத்தினால்‌ பொய்யை ஓப்‌ 
புக்கொள்ளவேண்டும்‌ என்பதுபோல தொனித்தது. இந்த 
வகையில்‌ வணங்கிக்‌ கொடுத்த யாவரும்‌ காட்டின்‌ ஈற்பெய 
ரைக்‌ கெடுத்து அதனுடைய தன்மதிப்பை பங்கப்படுத்தி 
விட்டார்கள்‌. 


அவர்கள்‌ வீரர்களாக ஈடந்துகொண்டூ இயில்‌ குதிக்க 
வேண்டும்‌ என்று ஒருவரும்‌ எதிர்பார்க்கவில்லை. முன்ன 


குழப்பமும்‌ கூச்சலும்‌ 660 


ணியில்‌ நின்று ஜெயிலுக்குப்‌ போகவில்லை யென்றாவது வேறு 
எவ்வித துன்பக்தையோ ஈஷ்ட த்தையோ ஏ ற்கவில்லையென்றா 
வது யாரையும்‌ குறை கூறுவது அபத்தமாகும்‌, ஓவ்வொரு 
வருக்கும்‌ எத்தனையோ கடமைகளும்‌ பொறணுட்புகளும்‌ 
உண்டு, எனவே அவர்மீது இர்ப்பு சொல்ல யாருக்கும்‌ பாத்‌ 
தியம்‌ கிடையாது. பின்னால்‌ நின்று வேலை செய்வதோ 
அல்லது சும்மா இருப்பதோ ஒரு சங்கதி, ஆனால்‌ 
உண்மையை மறுத்து அதைக்‌. கைவிட்டுவிடுவ.து மிகவும்‌ 
கேவலமான சங்கதியாகும்‌. தேசாலத்துக்கு விரோதமாக 
ஒன்றைச்‌ செய்யவேண்டுமென்‌ று ஈகரசபை அங்கத்தினர்‌ 
கள்‌ ஏவப்பட்டார்களாகல்‌ அவர்கள்‌ தங்கள்‌ ஸ்தானங்‌ 
களை ராஜினாமா செய்திருக்கலாம்‌. அனால்‌ அர்த ஸ்கானங்‌ 
களைக்‌ கெட்டியாகப்பற்றிக்கொண்டு அவர்கள்‌ அமர்க்‌இருர்‌ 
தார்கள்‌. “வண்டுகள்‌ பூவில்‌ உட்கார்ந்ததும்‌ தங்கள்‌ ரிம்‌ 
காரங்களை நிறுத்திவிடகின்‌ றன. அதுபோலவே சர்‌ திருத்தக்‌ 
காரர்களுக்கு பதவிகள்‌ இடைத்தால்‌ அவர்கள்‌ வாயடைத்‌ 
தப்‌ போரறொர்கள்‌''. 


திடீரென்று நெருக்கடியான: நிலைமை எதிர்‌ நின்று பய 
முறத்துங்‌ காலையில்‌ ஏதோ ஒருவகையாக ஒருவன்‌ நடந்த 
கொண்டால்‌ அவனைக்‌ கண்டிப்பது அநியாயமாக இருக்க 
லாம்‌. மகா தைரியசாலிகள்கூட சல சமயங்களில்‌ கலங்கிப்‌ 
போ௫றுர்கள்‌ என்பது சென்ற மகா.யுத்தத்தில்‌ அடிக்கடி 
நிரூயணமா யிற்று. அதற்கு முன்‌ 1912-ம்‌ வருஷத்தில்‌ 
டைடானிக்‌'' என்ற பெரிய கப்பல்‌ மூழ்கும்பொழுது 
கோழை என்று ஒருகாலும்‌ சொல்லமுடியாத பெரியார்க 
ளிற்‌ சிலர்‌ கப்பல்‌ இப்பந்திகளுக்கு லஞ்சம்‌ கொடுத்து தப்‌ 
பித்துக்கொண்டு மற்றவர்கள்‌ மூழ்ப்போகும்படியாக விட்டு 
விட்டார்கள்‌. சமீப காலத்தில்‌ பமோசோகேஷில்‌'' என்ற 
கப்பலில்‌ தீப்பிடித்து எரிந்தபொழு.து மிகவும்‌ கேவலமான 
நிலைமை வெளித்தோன்‌ றிற்று, விவேகத்தையும்‌, அடக்கத்தை 
யும்‌ அழிக்கும்படியான மிருக உணர்ச்சிகள்‌ மேலெழுகற 
காலையில்‌ நெருக்கடியில்‌ ஒருவன்‌ எவ்வாறு ஈடந்து கொள்‌ 
வான்‌ என்று யாருக்குமே தெரியாது. 


எனவே நாம்‌ யாரையும்‌ குறை கூறவேண்டாம்‌. ஆனால்‌ 
சரியான ஈடத்தையிலிருந்து தவறிப்போனதைக்‌ குறித்துக்‌: 
கொண்டு எதிர்காலத்தில்‌ சாட்டை நடத்தும்‌ பொறுப்பை, 


600 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அச்சத்தால்‌ நடுங்கும்‌ கைகளில்‌ கொடுக்கக்கூடாதென்பதை 
அறிந்துகொண்டு அதன்படி ஈடக்கவேண்டியது அவசி 
யம்‌. இவ்வாறு தவறிப்போனதற்கு சமாதானம்‌ சொல்லி 
அதைச்சரியான செயல்‌ என்று கொண்டு செலுத்தப்பார்ப்‌ 
பதுதான்‌ மகாக்கேவலமாகும்‌. அத தோல்வியைக்காட்டி 
௮ம்‌ மகத்தான குற்றமாகும்‌. 


எதிரிடையான இரண்டு சக்திகள்‌ ஒன்றையொன்று 
தாக்டிக்கொண்டு போராடுமாகல்‌ வெற்றி உறுதியான நெஞ்ச 
மும்‌, திடமான நரம்பும்‌ படைத்தோருக்கே கிடைக்கும்‌. 
பயங்கரமான யுத்தத்திலும்‌ இதைத்தான்‌ காணலாம்‌. இறு 
இக்கட்டத்தில்‌ சண்டைகள்‌ கெட்டியான நரம்புகளைக்‌ 
கொண்‌ ஜயிக்கப்படுசின்‌ றன என்று பிரஞ்சு சேனாபதி பாக்‌ 
சொன்னார்‌. சாத்வீக யுத்தத்தில்‌ இத்தகைய கெட்டி ஈரம்பு 
க்கும்‌, உறுதி உள்ளத்துக்கும்‌ அதிகமாகத்‌ தேவை இருக்‌ 
றத. தன்னுடைய நடத்தையால்‌ அந்த உறுதியைக்‌ 
கெடுத்து சாட்டின்‌ ஈரம்பைத்‌ தளர்ச்சி செய்கின்றவன்‌ இயக்‌ 
கத்துக்கு மகத்தான கேட்டைச்செய்தவன்‌ ஆகின்றான்‌. 


இந்த மாதங்களில்‌ ஒவ்வொரு நாளும்‌ ஈல்ல செய்தி 
யும்‌ வரும்‌; கெட்ட செய்தியும்‌ கிடைக்கும்‌. எங்களு 
டைய வழக்கமான, சாரமில்லாக சிறை வாழ்க்கைக்கு 
எங்களைச்‌ சரிப்படுத்‌தக்கொண்டோம்‌. எப்ரல்‌ 0-ந தேதி 
யிலிருந்து  18-க% தேதிவரை தேரேய வாரம்‌, இத்த 
வாரத்தில்‌ பல அசாதாரண நிகழ்ச்சிகள்‌ நேரும்‌ 
என்று எங்களுக்குத்‌ தெரியும்‌. அவ்வாறே ஈடைபெறவும்‌ 
செய்தன. அனால்‌ அவைகள்‌ எல்லாம்‌ என்‌ மனதில்‌ பதிய 
வில்லை, ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டம்‌ என்‌ மன திலிருந்து வேறு 
எல்லாவற்றையும்விரட்டி யடித்துவிட்ட அ.அலகபாத்தில்‌என்‌ 
தாயார்‌ ஒரு ஊர்வலத்திலிருந்தார்‌. அந்த ஊர்வலத்தைப்‌ 
போலீசார்‌ தடுத்தார்கள்‌. பின்னர்‌ தடியடிப்‌ பிரயோகமும்‌ 
செய்தார்கள்‌, ஊர்வலம்‌ நிறுத்தப்பட்டவுடனே யாரோ ஒரு 
வர்‌ அம்மாவுக்கு காற்காலி யொன்றை கொண்டுவந்து போட்‌ 
டார்‌. ஊர்வலத்தின்‌ முன்னணியில்‌, சஸ்தாவில்‌ நாற்காலி 
யில்‌ அம்மா உட்கார்ந்திருந்தார்‌. தாயாரைக்‌ கவனித்து 
பபர்தோபஸ்தாக வைத்துக்கொண்டிருந்த சிலர்‌ என்‌ காரிய 


தரிசியுள்பட கைது செய்யப்பட்டு அவ்விடத்திலிருந்து 


அல 


ப த கலவ வட கண குன்ற வ 


ன்‌ & pa த்‌ TS = 4 
பைட சு மோ கிலால்‌ கேருவின மனைவி ஸ்ரீமதி ஸ்வருப ராணி 


ட்‌ 


இட 2. அம்‌ 
டல்‌ குழப்பமும்‌ கூச்சலும்‌. 
ட்டே க ம்‌ கட்‌ கி 


வெளியேற்றப்பட்டார்கள்‌ட' பிறகு போலீசார்‌ சடியடிப்‌ மகட்‌ ஆ ்‌ 
யோகம்‌ தர்‌ ஹ்ம்‌ ்‌ பத்தல அத்தகு பட பதும்‌ 


« 


ட்‌! 


a தட தட பட்டது ஐல 
்‌ என்னுடைய தாயாரை அவள்‌ உட்கார்ர்திருர்த ராற்‌ 5 
காலியிலிருக்து 2 மல்கக்‌ பரிஸ்‌. pi தலை ல்‌ 
யில்‌ விடாமல்‌ பிரம்புகளால்‌ அடித்தார்கள்‌. தலையிலே 
காயம்‌ ஏற்பட்டு அதனின்றும்‌ இரத்தம்‌. பெராடிற்று, .. 
அவர்‌ மூர்ச்சையாகி ரஸ்தாவில்‌ கிடர்தார்‌. ரஸ்தாவிலே 

அப்பொழுது ஊர்வலமாவது' பொது ஜனங்களாவது 

இல்லை. எல்லோரையும்‌ போலீசார்‌ அடித்துத்‌ அரத்திவிட்‌ 
டார்கள்‌. கொஞ்ச ரேரம்‌ கழித்து போலீஸ்‌ அதிகாரி ஒரு 
வர்‌ அவரைத்‌ தாக்கி தமது காரில்‌ வைத்துக்கொண்டு 

... தனர்தபவனம்‌ சேர்த்தார்‌. ண்ட்‌ 


A என்னுடைய தாயார்‌ இறர்துபோனதாக பொய்வதர்தி 
ஒன்று அலகபாத்தில்‌ அன்றிரவு பரவியது, ஆத்திரம்‌ 
- கொண்ட கூட்டங்கள்‌ சேர்ந்துகொண்டு சாத்வீகத்தையும்‌, ... - 
அமைதியையும்‌ அடியோடு மறந்து விட்டு போலீசான₹த்‌ ' ... 
.... தாங்கினார்கள்‌, போலிசார்‌ அப்பாக்கிப்‌ பிரயோகம்‌ செய்‌ - 

... தார்கள்‌; சிலர்‌ மாண்டுபோனார்கள்‌; இர்தச்செய்தி எல்லாம்‌ ... .... 
இது நிகழ்ந்த சில ராட்கள்‌ கழித்து ஒரு வாரப்பத்திரிகை 
்‌ மூலமாக எனக்குத்‌ தெரிர்ததும்‌, அந்தத்‌ தூசி நிறைர்த ரஸ்‌ ப்பு 
தாவில்‌ என்னுடைய மெல்லிய இழப்‌ பருவம்‌ வாய்ந்ததாயார்‌ 
இரத்தம்‌ வரும்படியாக படுக்க நேர்ந்ததே என்ற எண்ணம்‌ 
என்னை மிகுதியும்‌ வருத்தியது. ரான்‌ அங்கே இறுர்‌ திறார்‌ 
சல்‌ எவ்வாறு ஈடர்திருப்பேன்‌ என்பதைப்பற்றி ஆலோ 
சத்துப்பார்த்தேன்‌. என்னுடைய சாத்வீகம்‌ என்னை எவ்வ 

ளவு வரையில்‌ கட்டுப்படுத்தி இருக்கும்‌? கொஞ்ச அளவில்‌ 
கூட இருக்கமுடியாது, சென்ற பன்னிரண்டு வருஷங்களாக 
நான்சாத்வீகத்தில்‌௮ திகமாகப்‌ பயிற்சிசெய்துகொண்டிருந்த 
போதிலும்‌, அதைமறந்து விடும்படியாக அந்தக்‌ காட்டு என்‌ 
ளைச்‌ செய்திருக்கும்‌. எனக்கோ தேசத்துக்கோ என்ன 
நேருமென்பதைப்பற்றி, அத்தருணம்‌ கான்‌ சவல்ப்பட்‌ 


டிருக்கமாட்டேன்‌. த்‌ 


-இறிது, சிறிதாக ' தாயார்‌ குணமடைந்தார்‌. அடுத்த ஆ 
மாதம்‌ பாரில்லி ஜெயிலுக்கு அவர்‌ என்னைப்‌ பார்க்க வந்த 
பொழுது தலைக்கட்டென்தான்‌ இருந்தார்‌. ஆனால்‌ ஈம்‌ 

தட்‌ தபால ல்க 2 ட்‌ 


ம, 


602 ஜவஹரின்‌ சயசரித்திரம்‌ 


முடைய தொண்டர்‌ பையன்களோடும்‌ சறுமிகளோடூம்‌ தடி 
யடிப்‌ பிரயோகத்தில்‌ கலந்து கொண்டு அடியை அனுபவிக்‌ 
கும்‌ பாக்கியம்‌ தமக்குக்‌ கிடைத்ததற்காக அவர்‌ மஒழ்ச்ட 
நிறைந்து, கர்வத்தோடு இருந்தார்‌. தோற்றத்திலே அவர்‌ 
குணமடைர்தாரேயொ ழிய,உண்மையா க குணமடையவில்லை. 
அந்த வயதில்‌, நரம்புகள்‌ பயங்கரமாக ஆட்டப்பட்டதால்‌, 
அவருடைய தேகமே உருக்குலைந்து போய்‌, காயமான ஒலை 
உபாதிகளை வெளித்தோற்றிவிட்டது. இந்த உபாதிகள்‌ 
ஒருவருஷம்‌ கழித்து பயங்கரமான நிலைமைக்கு வந்துவிட்‌ 
டன, 


XLIII 
பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 


நைனி சிறையில்‌ ஆற வாரமிருந்த பிறகு, சான்‌ பெரில்லி 
ஜில்லா ஜெயிலுக்கு மாற்றப்பட்டேன்‌. மீண்டும்‌. இப்பொ 
முஅகொஞ்சம்‌ உடம்பு சரியாயில்லை. ஒவ்வொருநாளும்‌ சிறி 
தளவு காய்ச்சல்‌. இதைக்கண்டு எனக்கு ஆத்திரம்‌. கடுங்‌ 
கோடையாயிருந்த காலத்தில்‌ நான்கு மாதம்‌ பெரில்லியில்‌ 
கழித்தபின்னர்‌ இமயமலையின்‌ அடிவாரத்திலிருக்கும்‌ சீதள 
மான டேராடூன்‌ சிறைக்கு மீண்டும்‌ மாற்றப்பட்டேன்‌. 
அங்கேயே நிலைத்ததாக, என்னுடைய இரண்டுவருஷ்‌ தண்ட 
னையில்‌ சுமார்‌ 14] மாதம்‌ வரையில்‌ இருந்தேன்‌. பேட்டி, 
கடிதங்கள்‌, பொறுக்காக வந்த பத்திரிகைகள்‌ இவைகளின்‌ 
மூலமாக எனக்கு செய்திகள்‌ கிடைத்துக்கொண்டிருர் தன. 
ஆனால்‌ வெளியே நடப்பது ஒன்றும்‌ எனக்குத்‌ தெரியவில்லை. 
முக்யெமான நிகழ்ச்சிகள்‌ தான்‌ அப்படியும்‌ இப்படியும்‌ 
தெரியும்‌. க்‌ ்‌ 


ரான்‌ விடுதலையானபொழுது என்‌ சொந்த விஷயங்‌ 
களில்‌ சிறிது: ஈடுபட்டு இருந்தேன்‌. அப்பொழுதிருந்த 
அரசியல்‌ நிலைமையையும்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 
ஜர்.து மாதகாலம்‌ சுதந்திரத்தோடு இருந்த பின்னர்‌ மீண்டும்‌ 
சிறைக்குக்‌ கொண்டுவரப்பட்டு இப்பொழுது இங்கே வசித்து 
வந்தேன்‌. எனவே, சென்ற மூன்று வருஷங்களில்‌, பெரும்‌ 
பான்மைக்‌ காலத்தை சிறையிலே போக்கி வந்தேன்‌. ஆத 
லால்‌ வெளியே ஈடந்தது. சரிவரத்‌ தெரியாது. இந்தக்‌ 
காலத்தில்‌ நேர்ந்த எல்லாவற்றையும்‌ விவரமாகச்‌ தெரிர்து 
கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம்‌ கிடைக்கவில்லை. காற்திஜீ 
போயிருந்த இரண்டாவது வட்டமேஜை மகாநாட்டில்‌, 
திரைக்குப்‌ பின்னே என்ன நேர்ந்தது என்பது விவரமாக 
இப்பொழுதும்‌ எனக்குத்‌ தெரியாது. . இது சம்பந்தமாக 
கார்‌இஜீயிடம்‌ கலந்து பேசவும்‌, பொதுவாக அவரிடமும்‌ 
மற்றவர்களிடமும்‌ பின்னர்‌. நாட்டில்‌ நேர்ந்தவைகளைப்‌ 


604 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பற்றி கலந்துகொள்ளவும்‌ எனக்குச்‌ சந்தர்ப்பமே கிடைக்க 


வில்லை. 


ஈம்‌( டைய தேசிய இயக்கம்‌ 1982-88-ம்‌ வருஷப்‌ 
களில்‌ எவ்வா.று போய்க்கொண்டி.ருந்த.து என்பதைத்‌ இட்ட 
மாக நிர்ணயிக்க போதுமான வீவரங்கள்‌ எனக்குத்‌ தெரி 
யாது, அனால்‌ நிகழ்ச்சிகளின்‌ போக்கும்‌, அதற்கு இருந்த 
பின்வலுவும்‌, போராட்ட மேடையில்‌ டித்த பேர்‌ வழிகளும்‌, 
சானக்குத்‌ தெரியும்‌. எனவே நேர்ந்த பல சிறு நிகழ்ச்சி 
களைக்கூட உள்ளபடியே மதிப்பிட என்னால்‌ முடிந்தது; 
பொதுவாக போராட்டம்‌ இப்படித்தான்‌ போயிருக்கு 
மென்று என்னுள்‌ நிகானம்‌ செய்துகொண்டேன்‌. முதல்‌ 
தான்ரு மாதகாலம்‌ வரையில்‌ சட்டமறுப்பு இறமையோடும்‌ 
சுறுகறுப்போடும்‌ ஈடந்து வந்தது. பிறகு சிறிது சிறிதாக 
றைர்துபோய்‌ இடையிடையே தலைதூக்கிற்று, நேர்‌ 
பேர்ரா படத்தில்‌ சிறிது காலத்துக்குத்தான்‌ புரட்‌ யுற்சா 
கத்தை வைத்துக்கொண்டிருக்க முடியும்‌. அந்த உற்சாகம்‌ 
நிலைத்ததாக ஒரே படியில்‌ இருக்க முடியாது, அது ஏற 
வேண்டும்‌ அல்லது இறங்கவேண்டும்‌. முதல்‌ பிரவாகத்‌ 
அக்குப்‌ பின்னர்‌, சட்டமறுப்பு சிறிது தளர்ந்து போயிற்று. 
அனால்‌ அதே ரீதியில்‌ இருந்து கொண்டு நீண்ட காலம்‌ 
அது நடைபெற்றிருக்க முடியும்‌. சட்டம்‌ மீறியது என்று 
அறிவிக்கப்பட்டபோதிலும்‌, அலெ இந்திய காங்ரெஸ்‌ 
அமைப்பு ஓரளவு வெற்றியோடு வேலை. செய்துகொண்டே 
வந்தது. அதற்கும்‌ மாகாண ஊழியர்களுக்கும்‌ தொடர்பு 
விட்டுப்‌ போகவில்லை, அடிக்கடி யோசனை சொல்லிக்‌ 
கொண்டே வந்தது. இலை சமயங்களில்‌ மாகாணங்களுக்கு 
பண உதவியும்‌ செய்தது, மாகாண நிகழ்ச்சிகளைப்பற்றி 
அதற்கு அடிக்கடி ரிப்போர்ட்டுகள்‌ வந்து கொண்டிருக்கும்‌. 


மாகாண அமைப்புகளும்‌ கூட மோன வரையில்‌ ஒழுங்‌ 
காக வேலை செய்து கொண்டு வந்தன. சான்‌ சிறையிலிருந்த 
வருஷங்களில்‌ மற்றைய மாகாணக்களைப்பற்றி எனக்கு 
அதிகமாகத்‌ தெரியாது. ஆனால்‌ நான்‌ விரிதலையான பிறகு 
ஐக்கிய மாகாணங்களில்‌ நேர்ர்தவைகளைப்பற்றிய விவரங்‌ 
களைச்‌ சேகரித்தேன்‌. ஐக்கிய மாகாண காங்கிரஸ்‌ காரியா 
லயம்‌ 1982-ம்‌ வருஷம்‌ முழுதும்‌ 1998-ம்‌ வருஷம்‌. மத்தி 
வரையிலும்‌ ஒழுங்காக வேலை செய்து கொண்டு வந்தது. 


பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 606 


1988-ம்‌ வருஷ மத்தியிலேதான்‌ கார்திஜீயின்‌ யோசனையின்‌ 
பேரில்‌ அப்பொழுதிருந்த தாற்காலிக காங்ரெஸ்‌ தலைவர்‌ 
முதன்‌ முதலாக சட்ட மறுப்பை நிறுத்தி விட்டார்‌. 


இந்தக்‌ காலத்தில்‌ அடிக்கடி. ஜில்லாக்களுக்கு தாகு 
கள்‌ அனுப்பப்பட்டு வந்தன. அச்சடித்தோ, கையால்‌ எழுதி 
யோ பிரசுரங்கள்‌ ஒழுங்காக வெளிப்‌ படுத்தப்பட்டன. 
ஜில்லாக்களின்‌ வேலை காலா காலங்களில்‌ சோதிக்கப்பட்டு 
வந்தது. ஈம்முடைய தேசத்‌ தொண்டர்களுக்கு... ஒழுன்‌ 


காக சம்பளம்‌ கொடுக்கப்பட்டு வந்தது, இந்த வேலையைப்‌ 


பெரும்பான்மை இரகசியமாகவே செய்ய நேர்ந்தது. ஆனால்‌ 
மாகாண கமிட்டியின்‌ காரியதரிசி (காரியாலய நிர்வாகி) 
காரியதரிசி என்ற ஹோதாவில்‌ பகிரங்கமாக வேலை செய்து 
வந்தார்‌. அவர்‌ கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு 
செல்லப்பட்டதும்‌ இன்னொருவர்‌ அவரிருந்த ஸ்தானத்‌ 
திற்கு வந்து சேருவார்‌. 


இந்தியா முழுதும்‌ இரகசிய அமைப்புகள்‌ மூலமாக 
செய்திகளை எளிதிலே பரப்ப முடியும்‌ என்பது நம்மு 
டைய 1980-82-ம்‌ வருஷத்திய. அனுபவத்தினின்‌ றும்‌ ஈன்‌ 
முகத்‌ தெரிர்தது. அதிகமான முயற்சி இல்லாமல்‌ சிறிதளவு 
எதிர்ப்பு இருந்த போதிலும்‌ நல்ல்‌ பயன்கள்‌ கிடைத்தன. 
ஆனால்‌ இசக$யத்துக்கும்‌ சட்ட மறுப்பின்‌ நோக்கத்துக்கும்‌ 
பொருர்தியதல்ல வென்றும்‌ பொது மக்களின்‌ மனதில்‌ 
இரகசிய ஈடவடிக்கைகளால்‌ குழப்பம்‌ உண்டாகிறதென்‌ 
அம்‌ எங்களில்‌ பலர்‌ எண்ணினார்கள்‌. இந்த இரகசியத்தை 
மகத்தான பொதுஜன இயக்கத்தின்‌ ஒரு சிறு பகுதியாக 
வைத்துக்கொண்டு வேலை செய்தால்‌ அது உபயோகமாயிருக்‌ 
கலாம்‌. அனால்‌ இயக்கம்‌ தளர்ந்து வருகிற சமயத்தில்‌ 
ஆபத்து உண்டாகிவிடும்‌. பெரிய பொதுஜன இயக்க த்துக்குப்‌ 
பதிலாக இரகசியமாக பயனற்ற லே சில்லறை நிகழ்ச்சிகள்‌ 
நேர்ந்து விடும்‌. எத்தகைய இரகசியமும்‌ கூடாதென்று 
1983-ம்‌ வருஷம்‌ ஜூலை மாதம்‌ கார்திஜீ கண்டித்தார்‌. 


வரிகொடா இயக்கங்கள்‌ கல காலத்துக்கு ஐக்யெ 
மாகாணத்தில்‌ தவிர, குஜராத்திலும்‌ கர்னாடகத்திலும்‌ 
நடைபற்று வந்தன. குஜராத்திலும்‌ கர்னாடகத்திலும்‌ சில்‌ 
லரை மிராசுதார்கள்‌ ஏராளம்‌. அவர்கள்‌ அரசாங்கத்துக்கு 


தக 


606 ஜவஹ்ரின்‌ சுயசரித்திரம்‌ 


வரி கொடுக்க மறுத்து விட்டார்கள்‌. அதனால்‌ அதிகமான 
கஷ்டத்தை அவர்கள்‌ அனுபவிக்க நேர்ந்தது. சொத்து 
பறிமுதலாலும்‌ வெளியேற்றங்களாலும்‌ ஏற்பட்ட அயரத்‌ 
தைப்‌ போக்க கஷ்டப்படுபவர்களுக்கு ஒத்தாசை செய்வதற்‌ 
காக காங்கரஸ்‌ சிறிது முயற்சி செய்து பார்த்தது. உதவி 
போதவில்லை. ஐக்கிய மாகாணத்‌ திலோ, காங்கரஸ்‌ இத்‌ 
சுகைய ஓத்தாசையை நிலமிழர்க விவசா யிகளுக்குச்‌ செய்ய 
முயலவில்லை, ஐக்கிய மாகாணத்தில்‌ சில்லரை மிராசுதார்‌ 
களைவிட பயிரிடும்‌ குடியானவர்கள்‌ தான்‌ அதிகம்‌. எனவே 
இர்த மாகாணத்தில்‌ பிரச்னை வேறு வகையானது. மேலும்‌ 

க்யெ மாகாணம்‌ மிகவும்‌ விஸ்தாரமான பிரதேசம்‌. எங்‌ 
கள்‌ கையிலிருந்த பணமோ ரொம்ப சொற்பம்‌, ஒத்‌ 
தாசையைப்‌ பற்றி நினைக்கவே முடியாது. 


போராட்டத்தினால்‌ கஷ்டத்துக்காளான ஆயிரக்கணக்‌ 
கானவர்களுக்கு ஒத்தாசை செய்வதென்பது எங்களுக்கு 
சாத்தியப்படாத சங்கதியாகும்‌, இவர்களையும்‌, எப்பொ 
முதுமே அநேகமாக பட்டினி இடக்கும்‌ குடியானவர்களை 
யும்‌, வித்தியாசப்படூத்தி ஒத்தாசை செய்வதென்பறும்‌ முடி. 
யாத காரியம்‌. சில ஆயிரம்‌ பேர்களுக்கு மட்டும்‌ ஓத்‌ 
தாசை செய்வதாயிருந்தால்‌ அதனால்‌ மனக்‌ கசப்பும்‌, 
இரத்தக்‌ கொபிப்பும்‌ ஏற்பட்டிருக்கும்‌. எனவே. பண 
ஒத்தாசை செய்ய முடியாதென்று நாங்கள்‌ தீர்மா 
னித்துக்‌ கொண்டோம்‌. இந்த சங்கதியை துவக்கத்தி 
லேயே நாங்கள்‌ ஈன்றாக விளம்பரப்படுத்தி விட்டோம்‌. 
எங்களுடைய நில்மையை விவசாயிகள்‌ நன்றாக உணர்ந்து 
கொண்டு சரியென்று சொல்லி விட்டார்கள்‌. யாதொரு 
குறை கூறுதலும்‌ முணுமுணுப்புமின்‌றி, அவர்கள்‌ எவ்‌ 
வளவு சகித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌ என்பது ஆச்சரிய 
மாகும்‌. ஏதோ எங்களால்‌ முடிந்ததை கலருக்கு செய்‌ 
கோம்‌. சிறைக்குச்‌ சென்ற சிலரின்‌ மனைவிகளுக்கும்‌ குழர்‌ 
தைகளுக்கும்‌ கொஞ்சம்‌ பண உதவியளித்தோம்‌. . இந்த 
அர்ப்பாக்கயமானதேசத்தின்‌ தரித்திரத்தை என்னவென்று 
சொல்லுவது? மாதம்‌ ஒரு ரூபாய்‌ கொடுத்து ஒத்தாசை 
செய்தால்கூட, அத மிகவும்‌ பெரிதாகக்‌ கருதப்படுகிறது. 


க்யெ மாகாண: காங்ரெஸ்‌ கமிட்டி தன்‌ £ம்‌ ௪ம்‌ 
பனம்‌ வாங்கி வேலைசெய்யும்‌ ஊழியர்களுக்கு இந்தக்‌ காலம்‌ 


பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 567 


முழுதும்‌ தவமுமல்‌ (கொஞ்சமாயிருர்தாலும்‌) சம்பளப்‌ 
படியை நிறுத்தாமல்‌ கொடுத்துக்‌ கொண்டே வந்தது. ஊழி 
யர்கள்‌ சிறைக்குச்‌ சென்றால்‌ (அவர்கள்‌ எல்லோரும்‌ 
சிறைக்குப்‌ போய்விட்டார்கள்‌) அவர்களுடைய சம்பளம்‌ 
அவர்களுடைய குடும்பங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டு வந்தது. 
எங்களுடைய வரவு செலவு திட்டத்தில்‌ இதுதான்‌ முக்கிய 
மான இனம்‌. பிரசுரங்களை அச்சடிப்பதற்கும்‌ ஆயிரக்‌ 
கணக்கில்‌ கையெழுத்துப்‌ பிரதிகளைத்‌ தயார்‌ செய்வதற்கும்‌ 
பணம்‌ செலவாயிற்று, இந்தத்‌ தொகையும்‌ பெரிய 
தொகைதான்‌. பிரயாணச்‌ செலவுகளினால்‌ கொஞ்சம்‌ 
பணம்‌ செலவாயிற்று, செழிப்பில்லா த சல ஜில்லாக்களுக்கு 
கொஞ்சம்‌ அதிகமாக பண ஒத்தாசை செய்ய வேண்டி 
வந்தது. 


காங்கிசோ வல்லமை பொருந்திய அரசாங்கத்தோடு 
நீண்டகாலம்‌ சாத்வீகப்‌ போர்‌ ஈடத்தி வந்தது, இதற்காக 
மேலே குறிப்பிட்ட பல இனங்களில்‌ பணம்‌ செலவழிக்க 
நேர்ந்தது. அப்படிக்கிருந்தும்‌ 1982 ஜன வரியிலிருந்து 1988 
ஆகஸ்ட்டு வரையிலும்‌ ஐக்கிய. மாகாண காங்கரஸ்‌ கமிட்டி 
மொத்தத்தில்‌ 68000. ரூபாய்‌ செலவழித்தது. அதாவது 
மாதம்‌ 8140 ரூபாய்‌ (அலகபாத்‌ இக்ரா கான்பூர்‌ லக்ஷ்மண 
புரிபோன்‌ ற செழிப்பான ஜில்லாக்களில்‌ வலுவான காங்‌ 
சிரஸ்‌ கமிட்டிகள்‌ துண்டாக செலவழித்த பணம்‌ மேற்‌ 
சொன்ன தொகையில்‌ சேரவில்லை.) 1982-88 வருஷங்களில்‌ 
சட்டமறுப்புப்‌ போராட்டம்‌ நிறுத்தப்படும்வரையில்‌, 
ஐக்கிய மாகாணம்‌ முன்னணியில்‌ ' நின்று போராடி.ற்று. 
போராட்டத்தின்‌ நிகழ்ச்சிகளைத்‌. தொகுத்துப்‌ பார்த்தால்‌, 
அவைகளுக்கான செலவு எவ்வளவு குறைவு என்பதை 


நினைக்க ஆச்சரியமாக இருக்கிறது. 


சட்டமறுப்பு இயக்கத்தை நசுக்க மாகாண அரசாங்‌ 
கத்தார்‌ எவ்வளவு பணம்‌ செலவழித்தார்கள்‌ ? அந்தத்‌ 
தொகையோடு காங்ரெஹின்‌ அடக்கமான தொகையை ஓப்‌ 
பிட்டுப்‌ பார்த்தால்‌ ரொம்ப. வேடிக்கையாய்‌ இருக்கும்‌. 
வேறு இல பெரிய காங்கரஸ்‌ மாகாணங்கள்‌ அதிகமாகப்‌ 
பணம்‌ செலவழித்திறாக்கக்‌ கூடுமென்று நான்‌ எண்ணு 
றேன்‌. இதைப்பற்றித்‌ திட்டமாக சான்‌ ஒன்றும்‌ சொல்ல 
முடியாது. காங்ரெஷின்‌ மதிப்பில்‌ பீகார்‌ மாகாணம்‌ ஐக்‌ 


608 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இய மாகாணத்தைவிட மிகவும்‌ ஏழையான தாகும்‌. ஆனால்‌ 
போராட்டத்தில்‌ அனு வியக்கத்தக்க முறையில்‌ பங்‌ க 


துக்‌ கொண்டது, 


சட்ட மறுப்பு இயக்கம்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
தளர்ந்து கொண்டே போயிற்று, என்றாலும்‌ அடியோடு 
கின்று போகவில்லை. குறிப்பிடத்தக்க . நிகழ்ச்சிகளும்‌ 
நேர்க்கன. அனால்‌. கொஞ்சம்‌ கொஞ்சமாக பொதுஜனப்‌ 
போராட்டம்‌ என்ற தன்மை மாறிவிட்டது. அரசாங்கத்‌ 
இன்‌ அடக்குமுறை ஒரு புறமிருக்க, ஹரிஜன பிரச்னைக்காக 
முதன்முதலாக காந்திஜீ 1982-ம்‌ வருஷம்‌ செப்டம்பர்‌ 
மாதம்‌ உண்ணாவிரத மீறும்‌ தபொமுது, சட்டமறுப்பியக்கத்‌ 
வக்கு கடுமையாக முதல்‌ அடி. விழுந்தது. அந்த. விரதத்‌ 
தினால்‌ பொதுஜனக்‌ கிளர்ச்சி ஏற்பட்டது; ஆனால்‌ அது 
வேறு அறையில்‌ சென்றது, 


1988-ம்‌ வருஷம்‌ மே மாதத்தில்‌ சட்டமறுப்பை 
நிறுத்ிதியபொழுது, அது அநேகமாக கொல்லப்பட்டு விட்‌ 
டது என்றே சொல்லலாம்‌. அதன்‌ பின்னர்‌ வாசா கங்‌ 
கரியத்தில்‌ நடைபெற்றதே ஓழிய, அனுபவத்தில்‌ நடைபெற 
வில்லை, போராட்டத்தை நிறுத்தாமல்‌ போனா௮ுமே, அது 
தானாகவே கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ மங்கிப்‌ போயிருக்கு 
மென்பது உண்மைதான்‌, அடக்குமுறையின்‌ கொடுமையா 
அம்‌ பல தக்க தாலும்‌ இந்தியா ஸ்தம்பித்துப்‌ போய்‌ 
நின்ன விட்டது. நரம்பின்‌ சக்தி, தாற்காலிகமாக, நாட்டா 
ருக்கு இல்லாம்‌ போய்விட்டது. அர்தச்சக்தியை மீண்டும்‌ 
கொண்டு வந்து தாக்கவில்லை. சட்ட மறுப்பியக்கம்‌ என்று 
பேர்‌ வைத்துக்‌ கொண்டு, தனிப்‌ பேர்வழிகள்‌ சிறைக்குச்‌ 
சென்று கொண்டி. ருக்கலாம்‌; ஆனால்‌ அது சாரமில்லாத 


வேலையாக இருந்திருக்கும்‌. 


நமது பெரிய 'இயக்கம்‌ இவ்வாறு மெதுவாக இர்‌ 
குலக்து வருவதை நாங்கள்‌ சிறையில்‌ கேட்டபொழுது எங்‌ 
களுக்‌ த்‌ துயாமுண்டாயித்று. என்னாலும்‌ மின்னலைப்போல 
வற்றி இடைக்கும்‌ என்று நாங்கள்‌ எதிர்பார்க்கவுமில்லை. 
பொதுஜனங்களுக்குள்‌ அடக்கமுடியாத அளவில்‌ எழுச்சி 
ஏற்பட்டு ஏதேனும்‌ படீரென்று நேரலாமோ என்பதற்கு 
சந்தர்ப்பம்‌ இருக்கக்கூடும்‌ என்று மட்டும்‌ சாங்கள்‌ எண்ணு 


பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 600 


வோம்‌. அனால்‌ அந்தச்‌ சந்தர்ப்பத்தை ஈம்பி எதுவும்‌ 
செய்யவில்லை, எனவே, மேடுபள்ளம்‌ நிறைந்த கடுமையான 
போராட்டத்தைத்தான்‌ கருத்தில்‌ நினைத்துக்‌ கொண்டோம்‌. 
அடிக்கடி போராட்டம்‌ செய்து பொதுஜனங்களைக்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்கும்‌ தெளிந்த லட்சியத்துக்கும்‌ ஆளாக்‌ அவர்கள்‌ 
ஓன்று சேர்ந்து காரியம்‌ செய்யவேண்டும்‌ என்பதைப்‌ 
.. பழக்கிக்‌ கொடுப்பது தான்‌ எங்கள்‌ நோக்கம்‌, 


சில சமயங்களில்‌, 1982-ம்‌ வருஷத்‌ துவக்கத்தில்‌, விரை 
வில்‌ ஆடம்பரமான வெற்றி நேர்ந்துவிமிமோ என்று நான்‌ 
பயப்பட்டதுமுண்டு, இவ்வாறு வெற்றி கிடைத்தால்‌ சர்க்‌ 
கார்‌ தாஸர்களும்‌ சமயோஜித வாதிகளும்‌ உச்சியில்‌ நின்று 
கொண்டு அதிகாரம்‌ செலுத்தத்‌ துவக்கிவிவொர்கள்‌.1981-ம்‌ 
வருஷத்திய அனுபவத்திலிருந்து இது ஈன்றாகத்‌ தெரிந்த 
சங்கதி. ஜனங்கள்‌ பொதுவாக வல்லமையுடனிருர்‌ த, தெளி 
வான கருத்துகளுடன்‌, கடைக்கும்‌ வெற்றியை நல்ல லாப 
கரமாக உபயோகப்படுத்தத்‌ தெரிந்துகொண்டிருர்தால்கான்‌ 
வெற்றியால்‌ ஈன்மை உண்டு, அப்படி இல்லாவிட்டால்‌ 
பொது ஜனங்கள்‌ போராடி தியாகம்‌ செய்துகொண்டிருக்‌ 
கையில்‌, சரியான சந்தர்ப்பம்‌ பார்த்து, மற்றவர்கள்‌ நேர்த்தி 
யாகப்‌ பிரவேசம்‌ செய்து உடைத்த பலன்களைத்‌ தாங்கள்‌ 
அனுபவிக்கத்‌ துவக்க விடுவார்கள்‌. இந்த ஆபத்து எப்‌ 
பொழுதும்‌ இருந்தது. காங்ரெஹிலும்‌ தெளிவான யோசனை 
இல்லை. வரப்போற. அரசியலை எப்படி அமைக்கவேண்‌ 
டும்‌ என்றும்‌ ஜனசமூகத்தில்‌ எத்தகைய மாறுதல்களைச்‌ 
செய்ய வேண்டுமென்றும்‌ தெளிவாக யாரும்‌ யோசனை 
செய்யவே இல்லை. இப்பொழுது. இருக்கும்‌ அரசியல்‌ 
முறையை அதிகமாக மாற்றுவதற்கு சில காங்கிரஸ்‌ 
வாதிகள்‌ விரும்பவில்லை. வெள்ளைக்கார உத்தியோகஸ்தர்‌ 
களுக்குப்‌ பதிலாக சுதேரசிப்‌ பேர்வழிகளைப்‌ போடுவதே 
ஸ்வராஜ்ய மென்பது அவர்களின்‌ கருத்து. 


சுத்தமான சர்க்கார்‌ தாசர்களைப்பற்றி . அதிகக்‌ 
கவலை இல்லை. அவர்களுடைய முதல்‌ கொள்கை, எத்தகைய 
அரசியல்‌ அமைப்பு இருந்தாலும்‌, அதற்குப்‌ பணிர்து ஈடக்க 
வேண்டும்‌ என்பதுதான்‌. மிதவாதிகளும்‌ பரஸ்பர ஒத்‌ 
துழைப்பாளர்களும்கூட பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ 1 
டத்தையே. அரேகமாக ஒப்புக்‌ கொண்டார்கள்‌, எனடே 


670 ஐவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அவர்கள்‌ ஏதோ சி சில சமயம்‌. ௮சசாட்சியைக்‌ கண்டி. த்தா 
அம்‌ அந்தக்‌ கண்டனம்‌ மதிப்பிலலாமலும்‌ பயனற்றும்‌ 
. ய்‌ விடறது. அவர்கள்‌ எக்காலத்திலும்‌ சட்டத்துக்கு 
பக்தர்கள்‌. எனவே அவர்கள்‌ சட்டம அப்பை வரவேற்க 
முடியாது. ஆனால்‌ அத்தோடு நிற்காமல்‌, அவர்கள்‌ எல்லை 


டற்று, அரச ரங்க துடன்‌ இரண்டறக்கலர்‌ ந்துவிட்டார்கள்‌. 


தந்திரங்கள்‌ முழு. அம்‌ பறிபோவதைக்‌ கண்டு, அவர்‌ 
கள்‌ திலெடைர்து போனார்கள்‌; அனால்‌ நறெளனம்‌ சாதித்‌ 
தார்கள்‌. சட்ட மறுப்பை எதிர்க்து அதை ஈசுக்கவேண்டும்‌ 
என்பதுமட்டும்‌ அர சாங்கத்தாரின்‌ ( நோக்கமல்ல. எல்லாப்‌ 
பொதுஜனக்‌ ிளர்ச்சியையும்‌ ஊக்கத்தையும்‌ தடுத்துவிட 
வேண்டுமென்பது அரசாங்கத்தாரின்‌ கருத்து அகும்‌. மித 
வாதிகள்‌ இதைக்‌ கண்டி. க்கவில்லை. இத்தகைய உரிமைகளை 
வேண்டி வழக்கமாக அவைகளுக்காகப்‌ பாடுபடுபவர்கள்‌ 
தட்‌ டத்தில்‌ சிக்கிக்கொண்டுவிட்டார்கள்‌ : அரசாங்கத்‌ 
தின்‌ பலாத்காரத்துக்கு பணியமுடி. யாதென்று அவர்கள்‌ 
மறுத்து விட்டதால்‌, அவர்கள்‌ தண்டனை பெற்றார்கள்‌. 
மற்றவர்களோ அரசாங்கத்தின்‌ பயமு அத்துதலால்‌ திதி 
லடைந்துபோய்‌ கண்டிப்பதற்குக்கூடத்‌ தங்கள்‌ குரல்களை 
உயர்‌ த்தவில்லை, லேசாக அவர்கள்‌ கண்டித்தபொழுதும்கூட 
மன்னிப்பு கேட்பதுபோலிருந்தது. காங்கொசையும்‌ போராட்‌ 
டத்தை கப னாய ம்‌ வாய்கொண்ட மட்டும்‌ இட்டி 
விட்டு, பி பிறகு அரசாங்கத்தை இவர்கள்‌ ஜாடையாகக்‌ கண்‌ 
டி.ப்பார்கள்‌. 


மேனா$களில்‌ உரிமைகளின்‌ பொருட்டு வலுவான 
பொதுஜன அபிப்பிராயம்‌ ஆக்கப்பட்டிருக்றெது. ஈபர்‌ உரி 
மைக்கு எங்கேனும்‌ பழுது கேருமாயின்‌ அங்கே ஆத்திரத்தை 
ம்‌ எதிர்ப்பையும்‌ காணலாம்‌. (ஒருக்கால்‌ இது பழைய 
சரித்திரமாயிருக்கலாம்‌) பலர்‌ தாங்களே நேர்முறைப்‌ 
போராட்டத்தில்‌ கலந்துகொள்ளத்‌ தயாராயில்லாவிட்டா 
லும்‌ பேச்சு சுதந்திரத்திலும்‌ எழுத்து சுதந்திரத்திலும்‌ 
னஸ்‌: அளவு அக்கரை கொண்டிருக்‌றொர்கள்‌. கூட்‌ 
டம்‌ கூட்டும்‌ உரிமை; அமைப்பை அமைத்துக்கொள்ளும்‌ 
உரிமை, ஈபர்‌ உரிமை, அச்சுக்கூடஉரிமை' இவைகளுக்காக 
இடைவிடாமல்‌ ளொர்ச்‌சசெய்து. இவைகளின்பேரில்‌ : அர 
சாங்கம்‌ ஆக்ரமிப்பு செய்து, ஒடுக்க முயற்சி கெங்யுமாில்‌, 
அதைத்‌ தடுக்க இவர்கள்‌ உதவியாயிருப்பார்கள்‌. 


பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 611 


'இந்தியாவிலிருக்கும்‌ மிதவாதிகள்‌ பிரிட்டிஷ்‌ லிபரல்‌ 
கட்சி பரம்பரையைச்‌ சேர்ந்தவர்களென்று சொல்லிக்‌ 
கொள்ளுகமுர்கள்‌. பெயரைத்‌ தவிர இர்த இரண்டு கூட்டச்‌ 
காருக்கும்‌ யாதொரு ஓற்றுமையும்‌ இடையாது. நபர்‌ ௬தர்‌ 
திரங்கள்‌ ஒடுக்கப்படும்‌ பொழு, மிதவாதிகள்‌ அதைக்‌ 
கொஞ்சமாவது எதிர்த்துப்‌ போராடியிருக்கலாம்‌. ஏனெ 
னில்‌ இந்தச்‌ சுதந்திரப்‌ பறிமுதலுக்கு இவர்களும்‌ ஆளாகி 
யிருக்கவில்லையா ? ஆனால்‌ இவர்கள்‌ அர்தமாதிரி ஒன்றும்‌ 
செய்யவில்லை. (நீ சொல்வதை நான்‌ கொஞ்சம்கூட ஓப்புக்‌ 
கொள்ளமாட்டேன்‌. ஆனால்‌ அதைச்‌ சொல்வதற்கு உனக்கு 
உரிமை இருக்றெதே, அந்த உரிமையை என்‌ உயிரைக்‌ 
கொடுத்தேனும்‌ காப்பா ற்றுவேன்‌'' என்ற வால்டேர்‌ சொன்‌ 
னதுபோல இவர்களால்‌ சொல்ல முடியவில்லை. . 


இதற்காக அவர்களைக்‌ குறைகூறுவது ஒருக்கால்‌ 
நேர்மையில்லா மலிருக்கலாம்‌. சுதர்திரம்‌, ஜனநாயகம்‌ முத 
லியவைகளின்‌ ரக்ஷகர்கள்‌ தாங்கள்‌ என்று சொல்லிக்‌ 
கொண்டு அவர்கள்‌ வெளி வந்ததேயிலலை. மேலும்‌ சட்ட 
மறுப்பு நெருக்கடியில்‌, அவர்கள்‌ ஏதாவதொரு வார்த்‌ 
தையை யோசிக்காமல்‌ பிரயோகம்‌ செய்திருந்தாலும்‌ அவர்‌ 
களுக்குக்‌ கஷ்டம்‌ உண்டாயிருக்கலாம்‌. சுதந்திர அபிமானி 
களென்று நீண்டகாலமாக உலகக்‌ இர்த்திபெற்ற பிரிட்டிஷ்‌ 
தொழிற்கட்சியாரும்‌ இர்தியாவில்‌ அடக்குமுறை கையாள்ப்‌ 
பட்டதைப்பற்றி, என்ன நினைத்தார்கள்‌ என்பதைக்‌ கவ 
னிப்பது பொருத்தமானதாகும்‌. இந்தியாவில்‌ கையாளப்‌ 
பட்ட அடக்குமுறைகளை மனநிம்மதியோடு அவர்கள்‌ 
ரோக்ஜனொர்கள்‌. மாஞ்செஸ்டர்‌ கார்டியன்‌ பத்திரிகையின்‌ 
நிருபர்‌ ஒருவர்‌ எழுதியதுபோல, அடக்குமுறை சாஸ்தி 
சோக்தமாகக்‌ கையாளப்பெறுவதைக்‌ கண்டு அவர்கள்‌ லே 
சமயங்களில்‌ சந்தோஷப்பட்டார்கள்‌. 


சமீபகாலத்துக்குமுன்‌ பிரிட்டிஷ்‌ தேசீய அரசாங்கத்‌ 
தரர்‌ ராஜ மிந்தனைச்‌ சட்டம்‌ ஒன்றை ஆக்கக்கொள்ள 
முயன்றார்கள்‌. லிபரல்களும்‌ தொழிற்கட்சியாரும்‌ இதை 
மிகுதியும்‌ எதிர்த்தார்கள்‌. அவர்கள்‌ கூறிய. காரணம்‌ என்ன? 
இந்தச்‌ சட்டத்தினால்‌ பேச்சு சுதந்தரம்‌ குறைக்கப்பட 
தென்றும்‌ சோதனை போடுவதற்கு வாரண்டு விட மாதஜிஸ்‌ 
டிடூரட்டுகளுக்கு அதிகாரம்‌ கொடுக்கப்படுன்றது என்றும்‌ 


613 ஐஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


காரணங்கள்‌ சொல்லி எதிர்த்தார்கள்‌. இந்த ஆட்சேப 
னையை நான்‌ படித்தபோதெல்லாம்‌; அதனிடம்‌ எனக்கு 
அனுதாபம்‌ எற்பட்டது. அதோடீகூட இர்தியாவின்‌ காட்சி 
யும்‌ என்‌ கண்முன்னே வந்தது. பிரிட்டிஷ்‌ ராஜறிந்தனைச்‌ 
சட்டத்தால்‌ கேட்கும்‌ அதிகாரங்களைக்‌ காட்டிலும்‌, நாறு 
மடங்கு அதிகமான கொடுமை கொண்ட அதிகாரங்களை 
அரசாங்கத்தாருக்குக்‌ கொடுக்கும்‌ சட்டங்கள்‌ இன்றைக்கு 
இந்தியாவில்‌ அமுலிலிருக்கின்றன. 


ஒரு சிறிய பூச்சிக்காக இங்லொர்தில்‌ வருந்தும்‌ பிரிட்‌ 
டிஷ்காரர்கள்‌ மயிர்‌ சிலிர்க்கா மல்‌ இந்தியாவில்‌ ஒட்டகத்தை 
எவ்வாறு விழுங்குகிமுர்கள்‌ என்பதை நினைக்க ஆச்சரியமா 
யிருக்கிறது. தங்களுடைய இகலோக லாபங்களுக்குத்‌ தக்க 
படி. தங்களுடைய தர்மசாஸ்திரங்களைப்‌ பொருத்திவைத்‌ 
துக்கொள்ளக்கூடிய அதிசயமான சக்தி பிரிட்டிஷ்‌ பொது 
மக்களிடம்‌ இருப்பதையும்‌ அவர்களுடைய சாம்ராஜ்ய 
ரோக்கங்களைப்‌ பூர்த்தி செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலும்‌ 
தர்மம்‌ நிறைந்திருப்பகாக அவர்கள்‌ லாகவகமாக எண்ணிக்‌ 
கொண்டிருப்பதையும்‌ கண்டு நான்‌ எப்பொழுதுமே ஆச்‌ 
சரியப்பதெறேன்‌ ஈபர்‌ சுதந்திரத்தைத்‌ தாக்ஜெனராயகத்தை 
அழித்துவிட்டார்கள்‌ என்று பிரிட்டிஷார்‌ ஈல்லெண்ணத்‌ 
கோடும்‌, ஆத்திரத்தோடும்‌ முசோலினியையும்‌, ஹிட்லரை 
யும்‌ கண்டிக்றொர்கள்‌. இதேமாதிரி இந்தியாவிலும்‌ நபர்‌ 
சுதந்திரம்‌ பறிமுதல்‌ செய்யப்படநிற தென்றால்‌ அதை 
“தேவை! என்று நினைக்றொர்கள்‌. இங்கிலிஷ்காசர்கள்‌ 
யாதொரு பிரதிப்‌ பிரயோ ஜனமுமிம்லா மல்‌ இவைகளை யெல்‌ 
லாம்‌ செய்யவேண்டி யிருக்றெதென்‌ று உயர்ந்த தர்ம சாஸ்‌ 
திரம்‌ பேசுரர்கள்‌. 


இந்தியா தீப்பட்டு எரிந்து கொண்டிருக்கையில்‌, சாட்‌ 
டாரின்‌ ஆத்மாக்கள்‌ சோதனையில்‌ ஈடுபட்டுக்‌ இடக்கை 
யில்‌, எட்டத்திலிருக்கிற லண்டன்மா நகரில்‌ “பொறுக்கி 
எடுத்த பேர்வழிகள்‌” கலந்துகொண்டு, இந்தியாவுக்கு ௮௪ 
சியல்‌ திட்டம்‌ ஒன்றை வரைய ஏற்பாடு செய்துகொண் . 
டிருந்தார்கள்‌. மூன்றாவது வட்ட மேஜை மகாநாடு 
1982-ம்‌ வருஷத்தில்‌ ஈடைபெற்றது. அங்கே அநேக கமிட்‌ 
டிகள்‌ வேலை செய்தன. இந்தக்‌ கமிட்டிகளில்‌ ஸ்தானங்கள்‌ 
பெறுவதற்காக இந்தியா சட்டசபை அங்கத்தினர்களில்‌ 


பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 678 


பலர்‌ தூண்டில்‌ போட்டுக்‌ கொண்டிருர்தார்கள்‌. ஏனென்‌ 
முல்‌ பொதுஜன வேலையில்‌ இங்கிலாந்துக்குப்‌ போய்‌, அனர்க 
மாக ஓய்வெடுத்துக்‌ கொள்ளலாம்‌ என்று எண்ணினார்கள்‌. 


பொதுஜனப்‌ பணத்தில்‌ ஏகப்பட்ட கூட்டம்‌ இர்தி 
யாவை விட்டு பிரயாணமாகிப்‌ போயிற்று, பின்னர்‌ 1988-ம்‌ 
வருஷத்தில்‌ கூட்டுக்கமிட்டி நியமிக்கப்பட்டது. அதற்றா 
இர்தியாவிலிருர்து யோசனை கூறுபவர்கள்‌ பலர்‌ செல்ல 
வேண்டுமென்று மறுபடியும்‌ காருண்ய கவர்ன்மெண்டார்‌ 
அந்தக்‌ கமிட்டியின்‌ முன்னர்‌ சாட்சியம்‌ கொடுக்கச்‌ சென்ற 
வர்களுக்கு பிரயாணப்‌ படி.ச்செலவு கொடுத்தார்கள்‌, இர்‌ 
இயாவுக்கு தொண்டுசெய்ய வேண்டுமென்ற உண்மையான 
ஆவலுடன்‌ பொதுஜனப்‌ பணத்தில்‌ பலர்‌ மீண்டும்‌ கடல்‌ 
கடந்து சென்றார்கள்‌. பிரயாணப்படி அதிகமாக வேண்டு 
மென்று இலர்‌ போம்‌ செய்தார்கள்‌ என்றும்‌ கேள்வி, : 


இந்தியாவில்‌ நடைபெற்று வந்த பொதுஜனப்‌ 
போராட்டங்களினால்‌ திலடைந்து சொத்து பரம்பரை 
உரிமை முதலியவைகளுக்கு பிரதிநிதிகளாக இருந்த. இவர்‌ 
கள்‌ பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யப்‌ பாதுகாப்புக்‌ கொடியின்‌ £ழ்‌, 
லண்டனில்‌ சேர்ந்துகொண்டதில்‌ ஆச்சரியமில்லை. . எனி 
னும்‌, ஈமது தாய்ஈாடு உயிருக்காகப்‌ போராட்டத்தில்‌ ஈடு 
பட்டுக்‌ கலங்கி நின்று தவிக்கையில்‌, இந்தியன்‌ ஒருவன்‌ 
லண்டனுக்குச்‌ சென்று இவ்வாறு நடந்து கொள்வதைக்‌ 
காண ஈமது தேசியத்தைக்‌ கோல்கொண்டு குத்தினதுபோல்‌ 
ஆயிற்று. ] 


இன்னொரு நோக்கத்தைக்‌ கொண்டு பார்த்தால்‌, இந்த 
மாதிரி நேர்ந்தது ஈல்ல சங்கதி என்று எங்களில்‌ பலருக்குத்‌ 
தோன்றிற்று, இந்தச்‌ செயலால்‌ பிற்போக்காளர்கள்‌ 
யார்‌, தாராள நோக்கம்‌ கொண்டவர்கள்‌ யார்‌ என்பதைக்‌ 
கடை முடிவாகப்‌ பிரிப்பது சுலபமாஇிவிடும்‌ என்று எங்க 


ளுக்குத்‌ தோன்றிற்று, 


இவ்வாறு பிரிக்கப்படுவதால்‌ பொது ஜனங்களுக்கு அர 
சியல்‌ அனுபவம்‌ அதிகமாகக்‌ கிடைத்து பூரண விடுதலையின்‌ 
மூலமாகத்‌ தான்‌ ஜனசமூகப்‌. பிரச்னைகளுக்குப்‌ பரிகாரம்‌ 
தேடி, பொது ஜனங்களை வருத்திவரும்‌ சுமைகளை நீக்க 


674 ஜவஹரின்‌ சுயசரித்தாம்‌ 


முடியும்‌ என்பதை எல்லோருக்கும்‌ தெளிவாக அறிவுறுத்த 
முடியும்‌, 

தங்களுடைய தினசரி வாழ்க்கைகளில்‌ மட்டுமல்லா 
மல்‌ மனப்போக்கிலும்‌, ஈடைப்போக்கிலும்‌ இவர்கள்‌ இற்‌ 
இயப்‌ பொது மக்களிடமிருந்து எவ்வளவு ஆரம்‌ விலகிப்‌ 
போய்விட்டார்கள்‌ என்பதைக்‌ காண ஆச்சரியமாயிருந்தது. 
பொது ஜன்ங்களோடு அவர்களுக்கு தொடர்புகள்‌ இல்லை. 
பொது ஜனங்களை அவர்கள்‌ நேரே அறிந்து கொள்ளவு 
மில்லை. இயாகத்துக்கும்‌, அன்பத்தை அனுபவீப்பதற்கும்‌ 
தாண்டும்‌ உள்‌ வலிமைப்‌ பிரவாகம்‌ அவர்களிடம்‌ அளிக்‌ 
கூட இல்லை, ஒன்றே ஒன்றுதான்‌ இந்தக்‌ இர்த்திபெற்ற 
ராஜ தந்திரிகளுக்கு உண்மையென்று கண்களில்‌ பட்டது. 
(பிரிட்டிஷ்‌ சாம்சாஜ்ப வல்லமையை எதிர்த்துப்‌ போராடி 
வெற்றிபெற முடியாது... எனவே 'அதை முகமலர்ச்சி 
யோடோ அல்லதுமுகச்சுளிப்புடனோ ஓப்புக்கொண்டுதான்‌ 
ஆகவேண்டும்‌'' என்பது . இவர்கள்‌ கண்ட உண்மை 
யாகும்‌. இந்தியப்‌ பொதுமக்களின்‌ சம்மதத்தைப்‌ பெரு 
மல்‌ உயிருள்ள அரசியல்‌ திட்டத்தை வரையவும்‌, இந்தி 
யாவின்‌ பிரச்னையைத்‌ இர்க்கவும்‌ அவர்களால்‌ சற்றேனும்‌ 
சாத்தியப்படாது என்பது இவர்களுக்கு மனத்தில்‌ பட்ட 


தாகத்‌ தெரியவில்லை. 


ஜே. எஸ்‌. ஸ்பெண்டர்‌ அவர்கள்‌ ஈம்முடைய காலத்‌ 
இய சுருக்கமான சரித்திரம்‌ '' என்ற நூலைச்‌' சமீபகாலத்‌ 
அக்கு முன்‌ எழுதியிறாக்றொர்‌. ௮ந்த நாலில்‌ 1910-ம்‌ வரு 
ஷம்‌ கூடிய ஐரிஷ்‌ கூட்டு மகாநாடு அரசியல்‌ நெருக்கடியைத்‌ 
தவிர்க்க முடியாமல்‌ தோற்றுப்போனதைப்‌ பற்றி அவர்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 4 நெருக்கடியின்‌ மத்தியில்‌ அரசியல்‌ 
அமைப்புத்‌ திட்டத்தை வரைய ' முயலுபவர்கள்‌ வீடு தீப்‌ 
ப்ற்றி எரியும்பொழுது இன்ஷ்யூர்‌ செய்ய முயலும்‌ மனிதர்‌ 
களைப்‌ போன்றவர்கள்‌ '” என்று அவர்‌ சொல்லுறுர்‌. 
1910-ம்‌ ஆண்டில்‌ அயர்லார்திலிருக்ததைவிட 1982-88-ம்‌ 
வருஷங்களில்‌ இக்‌இயாவில்‌ எரிர்துகொண்டி ருந்த தீ மிகவும்‌ 
பெரிதான தாகும்‌. ஜ்வாலைகள்‌ நின்று போனாலும்‌, தகதக 
வென்று எரிந்து கொண்டிருக்கும்‌ 'தணல்‌ நீண்ட காலத்‌ 
அக்கு நிலையாக இருந்து விடுதலைக்கு இந்தியாவின்‌ மன 
உறுதித்‌ தூண்டுதலாக அழியாமல்‌, இருந்து கொண்டே 
இருக்கும்‌, 


பெரில்லி, டேசாடூன்‌ சிறைகளில்‌ 616 


இந்தியாவில்‌ அதிகாரிகளின்‌ குழாத்தில்‌ பலாத்கார 
உணர்ச்சி அபரிமிதமாக வளர்ந்து சொண்டே வந்தது. 
இந்த .பலாத்காரப்‌ பரம்பரை உணர்ச்சி மிகவும்‌ புராதன 
மான சரக்குத்தான்‌. இந்தியாவை போலீஸ்‌ அரசாங்க 
மாகக்‌ கருதி பிரிட்டிஷார்‌ அரேகமாக அண்டு வர்தார்கள்‌. 
சாதாரண அதிகாரியின்‌ . மனப்பான்மையில்‌. கூட இராணு 
வத்‌ தன்மைதான்‌. தாண்டவமாடிற்று, ஜெயித்த காட்‌ 
டில்‌ வெற்றி பெற்றவர்களின்‌ சேனை இருந்துவரும்‌ திருக்‌ 
கோலக்‌ காட்சியை சாதாரணமாக இந்தியாவில்‌ காணலாம்‌. 
அவர்களுடைய அரசியலமைப்புக்கு ஆபத்து வருமென்று 
தோன்றியபொழுது, .இர்த இராணுவ மனப்பான்மை 
அதிகாரிகளிடம்‌ வளர்ந்தது. வங்காளத்திலோ வேறு 
எங்கேயோ புரட்சிக்காரர்கள்‌ ஓரொரு சமயம்‌ காண்பித்த 
பலாத்காரம்‌ அதிகாரிகளின்‌ பலாத்கார மனப்பான்மையை 
வளர்த்து, அடக்குமுறைச்‌ .செயல்களுக்கு சமாதானம்‌ 
சொல்லுவதாக இருந்தது.. - அரசியல்‌ . போக்கனொலும்‌ அவ 
சரச்‌ சட்டங்களாலும்‌ .அதிகாரிகளுக்கும்‌ போலீஸ்காரர்‌ 
களுக்கும்‌ ஏராளமான அதிகாரங்கள்‌ கொடுக்கப்பட்டு, 
இந்தியா போலீஸ்‌. அரசாட்சியின்‌ ழ்‌ வந்துவிட்டதென 
லாம்‌. இந்த அதிகாரங்களுக்குத்‌ தடைகளே இல்லை. 


அநேகமாக இந்தியாவிலிருந்த எல்லா மாகாணப்‌ 
களும்‌ அடக்குமுறைத்‌ தீயை மிதித்துச்‌ செல்லவேண்டி 
யிருந்தது. ஆனால்‌ எல்லைப்புற மாகாணமும்‌, வங்காளமும்‌ 
தான்‌ மிகுதியும்‌ கஷ்டப்பட்டன. ' எக்காலத்திலும்‌.ராணு 
வத்‌ திட்டத்தின்‌8ழ்‌ நிர்வாகம்‌ செய்யப்படும்‌ மாகாணம்‌ 
எல்லைப்புற மாகாணம்‌. எல்லைப்புற மாகாணத்தின்‌ இருப்‌ 
பிடம்‌ அந்நியப்‌ படையெடுப்பு சம்பந்தமாக முக்கியமான 
தாகும்‌. செஞ்சட்டை இயக்கம்‌ அரசாங்கத்சை முழுதும்‌ 
நிலைதடுமா றச்‌. செய்துவிட்டது. மாகாணத்தை அமைதிப்‌ 
படுத்துவதிலும்‌, கலகக்கார கிராமங்களை... அடக்குவதிலும்‌ 
ராணுவம்‌ ஏராளமாக உபயோகப்‌ படுத்தப்பட்ட்து. 
பொதுவாக கிளர்ச்சி மிகுந்த ரொமங்களின்‌ பேரில்‌ கன 
மான கூட்டு அபராதங்களை அரசாங்கத்தார்‌ விதிப்பது 
இர்தியா முழுதும்‌ 'ஒரு பொதுவான பழக்கமாயிருர்தது, 
சிற்சில சமயங்களில்‌ வங்காளத்தின்‌ ஈகரங்களுக்கும்‌ இந்த 
அவதி நேரும்‌. இந்த ஸ்தலங்களில்‌ போலீசாரை வைத்தி 
ருப்பார்கள்‌.போலீசாரின்‌ செலவை, அர்த ஊர்கள்‌ கொடுக்க 


6106 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வேண்டும்‌. எராளமான விசேஷ அதிகாரங்களும்‌ இருந்து 
யாதொரு தடையில்லாமலும்‌ போனால்‌, போலிசாரின்‌ அக்‌ 
இரமங்கள்‌ தானாக ஏற்படக்கூடியவை,. இந்தச்‌ சட்டமீறிய 
ஒழுங்னே ங்களை வெளிக்காண்பிக்க பல நிகழ்ச்சிகள்‌ நேர்ர்‌ 


தன, 


வங்காளத்தில்‌ அரேக பகுதிகளில்‌ அசாதாரணமான 
காட்சி கண்ணுக்குப்‌ பட்டது. அர்தப்‌ பகுதிகளிலுள்ள 
பொது ஜனங்களை (உண்மையைச்‌ சொல்றுமிடத்து ஹிர்‌ 
அக்களை) எதிரிகளாக அரசாங்கத்தார்‌ கருதினார்கள்‌. 
பன்னிரண்டிலிருர்து இருபத்தைந்து . வயதுள்ள அண்‌, 
பெண்‌, சிறுவன்‌, சிறுமி எல்லோரும்‌ அடையாளக்‌ கார்டு 
களை எப்பொழுதும்‌ தூக்கக்கொண்டு . போகவேண்டும்‌. 
கூட்டம்‌ கூட்டமாக ஜனங்கள்‌ வெளியேற்றப்‌ பட்டார்கள்‌ 
அல்லது காவலில்‌ வைக்கப்பட்டார்கள்‌, இப்படித்தான்‌ 
உடை உடுத்திக்கொள்‌ வேண்டும்‌: என்று அரசாங்கத்தார்‌ 
உத்திரவு போட்டார்கள்‌. பள்ளிக்கூடங்கள்‌ மூடப்பட்டன. 
அல்லது அதிகாரிகளின்மேற்‌ பார்வையின்‌ ழ்‌ கொண்டு 
வரப்பட்டன. ஸைக்கிள்களை உபயோகப்படுத்தக்கூடா து. 
ஈடமாட்டங்கள்‌ போலிசாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும்‌. 
இரவு '8 மணி உத்தரவு, அர்திச்‌ சட்டம்‌, இராணுவத்‌ 
தாரின்‌ ஆடம்பர. ஊர்வலம்‌, தண்டப்போலீஸ்‌, கூட்டு அப 
சாதங்கள்‌ இன்னும்‌ எத்தனையோ உத்தரவுகளும்‌ திட்டங்‌ 
களும்‌ நிறைந்து நின்றன. 

வங்காளத்தின்‌ சல பாகங்கள்‌ நிரந்தரமான முற்றுகை 
யில்‌ இருப்பதாகக்‌ காணப்பட்டன. அங்கே வசிக்கும்‌ ஜனங்‌ 
களை போலீஸார்‌ கடுமையாகக்‌ கண்காணித்து வந்தார்கள்‌. 
ஆண்களும்‌ பெண்களும்‌ அனுமதிச்‌ சட்டுக்களைக்‌ காண்பித்‌ 
அத்தான்‌ உள்ளே வரமுடியும்‌; வெளியே போக முடியும்‌. 
இத்தகைய நிபந்தனைகளும்‌ சட்டங்களும்‌ சர்க்காரின்‌ நோக்‌ 
கங்களுக்குக்‌ கூட தேவையா இல்லையா என்பதைப்பற்றி 
இர்ப்புக்கூற என்னால்‌ முடியாது. அவைகள்‌ தேவையில்லை 
யென்றால்‌ பல பிரதேசங்களில்‌ உள்ள ஜனங்களை அடக்கி 
ஒடுக்கி அவமானப்படுத்தி, மகத்தான ஈஷ்டத்தை யுண்டாக்‌ 
இய பெரிய குற்றத்தை அரசாங்கத்தின்பேரில்‌ சுமத்த 
வேண்டியிருக்கும்‌. அந்த நிர்ப்பந்த நிபந்தனைகள்‌ தேவை 
யானால்‌, இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்டு ஜனங்களால்‌ வெறுக்‌ 
கப்பட்ட தென்பதற்கு அது முடிவான தீர்ப்பாகும்‌; 


பெரில்லி, டேராடூன்‌ இறைகளில்‌ 577 


அதிகாரிகளின்‌ பலாத்கார . மனப்பான்மை ஈம்மு 
டைய ஜனங்களை ஒிறைக்குள்கூடத்‌ அரத்திக்‌ கொண்டு வர்‌ 
தது. கைதிகளை முக்கூறுகளாகப்‌ பிரித்தது கேலிக்‌ கூத்‌ 
தாகவிருந்தது. இவ்வாறு கூறு போட்டது மேல்‌ 
வகுப்புக்காரர்களுக்கு ஒத்திரவதையைப்போல அடிக்கடி. 
தோன்‌ றியிறாக்கெறது. இந்த மேல்‌ வகுப்புகளுக்கு ஒரு சிலரே 
சென்றார்கள்‌. இடைவிடாமல்‌ வேதனை கொக்கும்‌ நிலைமை 
களுக்குத்‌ தன்மதிப்புள்ள ஆண்களிலும்‌ பெண்களிலும்‌ 
பலர்‌ பணிய வேண்டியிருந்தது. சாதாரணக்‌ கைதிகளின்‌ 
வாழ்க்கையைக்‌ காட்டிலும்‌ கேவலமாக அரசியல்‌ கைதி 
களின்‌ நிலைமையைச்‌ செய்துவிடவேண்டு மென்பது அரசாங்‌ 
கத்தாரின்‌ பிடிவாத நோக்கமாகக்‌ காணப்பட்டது. சிறை 
களின்‌ தலைமையதிகாரி ஒருவர்‌ எல்லாச்‌ ிறைகளுக்கும்‌ இர 
கசிய சுற்றறிக்கை விடுக்கும்பொழுது, சட்டமறுப்புக்‌ கைதி 
கள்‌ பயங்கரமாக ஈடத்தப்பட வேண்டும்‌ என்று குறிப்பிட்‌ 


டிருக்கிறர்‌. 


கசையடி அடிப்பது சிறையில்‌ மாமூலா கிவிட்டத.1988ம்‌ 
வருடம்‌ ஏப்ரல்‌ மாதம்‌ 27-ந்தேதி காமன்ஸ்‌ சபையில்‌ 
உதவி இந்தியா மர்திரி இந்தியாவில்‌ சட்டமறுப்பு இயக்க 
சம்பந்தமான குற்றங்களுக்கு 600 பேர்களுக்குமேல்‌ கசை 
யடி. அடிக்கப்பட்டார்கள்‌ என்ற ஸர்‌ சாமுவேல்‌ ஹோர்‌ 
[ இந்தியா மந்திரி] அவர்களுக்குத்‌ தெரியும்‌ என்று அறி 
வித்தார்‌. சிறைத்‌ திட்டத்துக்கு விரோதமாக ஈடந்ததற்‌ 
காக சிறைகளில்‌ கசையடி அடிக்கப்பட்ட சம்பவங்கள்‌ 
மேற்சொன்ன தொகையில்‌ சேர்ந்ததாவென்பது தெளிவா 
யில்லை. 1982-ம்‌ வருடத்தில்‌ சிறையில்‌ கசையடி அடித்த 
தாக எங்களுக்கு அடிக்கடி செய்தி வந்து கொண்டிருர்தது, 
இரண்டொரு கசையடிகள்‌ நேர்ந்ததை ஆட்சேபித்து நாங்‌ 
கள்‌ 1980-ம்‌ வருடம்‌ டிசம்பர்‌ மாதம்‌ மூன்று நாள்‌ உண்‌ 
ணாவிரதமிருர்தது எனக்கு நினைவுக்கு வர்தது. அப்பொழுது 
'இந்த நிகழ்ச்சியின்‌ மிருகப்‌ பிராயத்தைக்‌ கண்டு இடுக்கிட்‌ 
டுப்‌ போனேன்‌. இப்பொழுதும்‌ நான்‌ தடுக்கட்டுப்‌ போனது 
உண்மை. எனக்கு உள்ளூர வருத்தமும்‌ அன்பமும்‌ குடி 
கொண்டிருந்தன. ஆனால்‌ மீண்டும்‌ இவைகளை ஆட்சேபித்து 
உண்ணாவிரதம்‌ இருக்கவேண்டும்‌ என்று எனக்குத்‌ தோன்ற 
வில்லை. இந்த விஷயத்தில்‌ இப்பொழுது முந்‌ இயதைக்காட்டி 
அம்‌ திக்கற்ற நிலைமையிலிருந்தேன்‌. சிறிது காலத்திற்குப்‌ 

97 


678 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பிறகு இத்தகைய மிருகத்தன்மையைக்‌ கண்டு மனம்‌ மழுங்‌ 
சிப்போய்‌ பழக்கமாய்ப்‌ போய்விட்டது. கெட்ட பழக்கம்‌ 
ஓன்று நீண்டகாலம்‌ இருக்குமாகில்‌, அதோடு உலகம்‌ பழகி 
விடத்தான்‌ செய்யும்‌. 


சிறையில்‌ ஆண்களுக்கு எண்ணெய்‌ இயர்திரங்களிலும்‌, 
வேறு இயர்திரங்களிலும்‌ கடமையான வேலை கொடுக்கப்‌ 
பட்டது. அவர்களை எவ்வளவு கொடுமையாக நடத்த 
வேண்மோ அவ்வளவு கொடுமையாக நடத்தினார்கள்‌. 
எதற்காக? அவர்கள்‌ மன்னிப்புக்‌ கேட்டுக்கொள்ள வேண்‌ 
டும்‌; சர்க்காருக்கு உறுதிமொழிப்‌ பத்திரம்‌ எழுதிக்‌ 
கொடுத்துவிட்டு விதேலை பெறவேண்டும்‌ என்பது உத்தேசம்‌. 
இப்படி. சேர்ந்தால்‌ அது சிறை அதிகாரிகளுக்கு மகத்தான 
வெற்றியாகக்‌ கருதப்பட்டது. ்‌ 


இந்தச்‌ சிறைத்தண்டனைகளில்‌ பெரும்பான்மை, சிறு 
வர்களுக்கும்‌ இளைஞர்களுக்கும்‌ கிடைத்தது. இந்த இளைஞர்‌ 
கள்‌ சிறையில்‌ நேர்ந்த பலவர்கத்தையும்‌ அவமானத்தை 
யும்‌ கண்டு ஆத்திரப்பட்டார்கள்‌. எப்பேர்ப்பட்ட நேர்த்தி 
யான சோஷமுள்ள இளைஞர்கள்‌! அவர்கள்‌ தன்மதிப்பும்‌ 
ரோஷமும்‌ துடி.துடிப்புத்‌ தன்மையும்‌ நிறைந்தவர்கள்‌. இத்‌ 
தகைய இளைஞர்களை ஆங்கலை நாட்டில்‌ இங்லீஷ்‌ பள்ளிகளி 
அம்‌ பல்கலைக்‌ கழகத்திலும்‌ வெகுவாக ஆதரித்துப்‌ புகழ்ச்‌ 
இருப்பார்கள்‌.  இந்தியாவிலேயோ ' அவர்களுடைய இள 
மைப்‌ பருவமும்‌, லட்சிய ஆவலும்‌ அவர்களுக்கு விலங்கு 
களையும்‌, கசையடியையும்‌, தனிக்காவலையும்‌ சன்மானங்‌ 
களாகக்‌ கொண்டுவந்து கொடுத்தன. 


சிறையிலிருந்த ஈமது பெண்‌ தொண்டர்களின்‌ கதியும்‌ 
நினைக்கக்கூடாதபடி. கொடுமையாயும்‌' அக்ககரமாயும்‌ இருந்‌ 
தது. அவர்களிற்‌ பெரும்பான்மையோர்‌ நடுத்தர வகுப்புப்‌ 
பெண்மணிகள்‌. ஓதுக்கமாக பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை 
வாழ்ந்துவந்தவர்கள்‌. தன்னலத்துச்காக அதிகாரம்‌ செலுத்‌ 
இன ஆண்களின்‌ எதேச்சாதிகாரி ஜனசமூகத்திலே - ஏற்‌ 
பட்ட பல பழக்கங்களாலும்‌ 'அடக்குமுறைகளாலும்‌ : கஷ்‌ 
டப்பட்டுக்கொண்டு இடப்பவர்கள்‌. விடுதலை யழைப்பு என்‌ 
றால்‌ அவர்களுக்கு எப்பொழுதுமே இரண்டு அர்த்தங்களைக்‌ 
கொடுத்தது. இந்தப்‌ போசாட்டத்தில்‌ அவர்கள்‌ ஊக்கத்‌ 


பெரில்லி, டேராடூன்‌ ஸை ற்களில்‌ 579 


துடலும்‌ உற்சாகத்துடனும்‌ குதித்ததற்கு அஸ்திவாரமான 
காரணமொன்றைச்‌ சொல்லலாம்‌.அதை அவர்கள்‌ அறிந்து 
செய்யாமல்‌ இருக்கலாம்‌. அனால்‌ அந்தக்‌ காரணம்‌ ஒரு 
வகையில்‌ உண்மையானது, வீட்டு அடிமைத்‌ தனத்தி 
லிருந்தும்‌ விபட வேண்டுமென்ற ஆவலினால்‌ அவர்கள்‌ 
போராட்டத்தில்‌ கலர்‌ துகொண்டிருக்கலாம்‌. 


ஒரு. சிலரைத்‌ தவிர இவர்கள்‌ எல்லோரும்‌ சாதார 
ண்க்‌ கைதிகளாகக்‌ கருதப்பட்டு, சாதாரணப்‌ பெண்‌ குற்ற 
வாளிகளிடையே . வைக்கப்பட்டார்கள்‌. பயங்கரமான 
நிர்ப்பர்தங்களுக்காளானார்கள்‌. பெண்கள்‌ வைக்கப்பட்டி 
ருந்த விடுதிக்குப்‌ பக்கத்திலே நான்‌ ஒரு சமயம்‌ இருந்தேன்‌; 
என்‌ விடுதிக்கும்‌ அவர்கள்‌ இருந்த இடத்துக்கும்‌ நடுவே 
ஒரே ஒரு சுவர்தான்‌. அர்த அடைப்புக்குள்‌ சாதாரண 
கைதிகளோடு லெ அரசியல்‌ பெண்‌ கைதிகளும்‌ இருந்தார்‌ 
கள்‌. இந்த அரசியல்‌ கைதிகளுள்‌ ஒருவர்‌ எனக்குத்‌ தெரிர்‌ 
தவர்‌. .இந்த அம்மாளின்‌ வீட்டில்‌ முன்னொரு சமயம்‌ 
சான்‌ விருந்தாளியாக. இருந்தேன்‌. . நடுவிலே, பெரிய, சுவர்‌ 
இருந்தாலும்‌ அங்கே அவர்கள்‌ பேசிக்கொள்ளுகிற சத்தம்‌ 
என்‌ காதில்‌. விழா மலிருக்கமுடியா த. பெண்‌ கைதி வார்‌ 
டர்கள்‌ என்ன கேவலமாகப்‌ பேசுநறொர்கள்‌! என்ன இட்டு 
இட்டுஇரர்கள்‌! என்ன சாபம்‌ கொடுக்கிமுர்கள்‌! இவைகளை 
யெல்லாம்‌ ஈமது அரசியல்‌ கைதிப்‌ பெண்மணிகள்‌ பொறுத்‌ 
அக்கொண்டிருக்க வேண்டியிருந்தது ! 


1980-ம்‌ வருஷம்‌ அதாவது இரண்டு வருஷத்துக்கு 
முன்னர்‌' நடத்தப்பட்டதைக்‌ காட்டிலும்‌ கேவலமாக 
1982-88-ம்‌ வருஷங்களில்‌ அரசியல்‌ கைதிகள்‌ ஈடத்தப்பட்‌ 
டார்கள்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. இது அதிகாரிகளின்‌ 
தனித்தனி மனப்போக்குகளின்‌ பயனாக இருக்கமுடியாது. 
இது அரசாங்கத்தின்‌ திட்டமான கொள்கை என்று ஊஇப்‌ 
பதுதான்‌ நியாயமான தாகும்‌. அரசியல்‌ கைதிகள்‌ ஒருபுற 
மிருக்க, கருணை மண்ம்‌ வீசும்‌ எதற்கும்‌ விரோதமாக . அர்‌ 
தக்‌ காலத்தில்‌ ஈடர்துகொண்டார்கள்‌ என்ற சீர்த்தி ஐக்கிய 
மாகாண சிறை இலாகாவுக்கு டைத்துவிட்டது. நம்பத்‌ 
தகுந்த இடத்திலிருந்து இதற்கு வினோதமான ஆதரவும்‌ 
கிடைத்தது, ப்‌ . . ச 


080 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌: 


இர்த்திபெற்ற ஜெயில்‌ விஷிட்டர்‌ ஒருவர்‌, ஸர்‌ பட்‌ 
டம்‌ பெற்ற வீரர்‌, எங்களைப்போல கலகக்காசரும்‌ ராஜ நிர்‌ 
தனை வாதியுமில்லாத ஒருவர்‌, அரசாங்கத்தார்‌ பட்ட 
மளித்து மரியாதை செய்து மூழ்ச்சிபெற்ற ஒருவர்‌, அவர்‌ 
எங்களைச்‌ சிறையில்‌ வந்து கண்டார்‌. இல மாதங்களுக்கு 
முன்பு, வேறொரு சிறையைத்‌ தாம்‌ பார்த்ததாயும்‌ ஜெயில 
ரைப்பற்றி (கருனை நிறைந்த கண்டிப்புக்காசர்‌'” என்று தாம்‌ 
சோதனைக்‌ குறிப்பில்‌ எழுதியதாயும்‌ அவர்‌ என்னிடம்‌ 
சொன்னார்‌. பிரஸ்தாப ஜெயிலர்‌ தமது காருண்யத்தைப்‌ 
பற்றி ஒன்றுமே சொல்ல வேண்டாமென்றும்‌ அதிகாரிகள்‌ 
இந்த காருண்யத்தை விரும்பமாட்டார்கள்‌ என்றும்‌ அவ 
ரிடம்‌ சொல்லிக்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டாராம்‌. இவ்‌ 
வாறு வருணித்து எழுதுவதால்‌, யாதொரு கெடுதியும்‌ 
ஜெயிலருக்கு ரேருமென்ற தாம்‌ கருதாததால்‌ அவ்வாறு 
தான்‌ செய்யவேண்டுமென்‌.று ஸர்‌ பட்டம்பெற்ற வீரர்‌ 
“அமுத்தி” எழுதிவிட்டார்‌. இதன்‌ பயன்‌ என்னவெனில்‌, 
பிரஸ்தாப ஜெயிலர்‌ கண்‌ காணாத எட்டத்திலிருந்த சிறைக்கு 
மாற்றப்பட்டார்‌. இந்த மாற்றம்‌ தண்டனையாகப்‌ பாவிக்‌ 
கப்பட்டது என்‌.று சொல்லத்தேவை இல்லை. 


பயங்கரமாயும்‌ தர்மா தர்ம விவேகமின்றியும்‌ நடந்து 
கொண்ட சல ஜெயிலர்களுக்கு பதவி உயர்வும்‌ பட்டன்‌ 
களும்‌ அளிக்கப்பட்டன. சிறையில்‌ லஞ்சம்‌ என்பது சர்வ 
சாதாரண நிகழ்ச்சியாகும்‌. அதனின்றும்‌ யாரும்‌ விலகி 
நிற்கமுடியாது. என்னுடைய அனுபவமும்‌, என்னுடைய 
தோழர்களில்‌ பலரது அனுபவமும்‌ என்னவென்றால்‌, இறை 
யில்‌ கண்டிப்புக்காரர்கள்‌ என்று பெயர்‌ வாங்கும்‌ றை 
நிர்வாகிகள்தான்‌ கூசாமல்‌ லஞ்சம்‌ வாங்குற பேர்வழிக 
ளாகும்‌. - 


சிறையிலும்‌ வெளியேயும்‌ ரான்‌ ஒரு பாக்யெசாலியாக 
விருந்தேன்‌. என்னோடு கலந்து பழயெவர்கள்‌ எல்லோரும்‌ 
எனக்குத்‌ தகுதி இல்லாமலிருந்தாலும்‌ கூட, எனக்கு மதிப்‌ 
பும்‌ மரியாதையும்‌ கொடுத்திருக்‌றொர்கள்‌. சிறையில்‌ நேர்ந்த 
ஒரு நிகழ்ச்சி எனக்கும்‌ என்னுடைய வீட்டார்களுக்கும்‌ 
மிகுந்த வருத்தத்தைக்‌ கொடுத்தது. என்னுடைய தாயார்‌, 
கமலா, என்மகள்‌ இந்திரா மூவரும்‌ எனது மைத்துனர்‌ 
சஞ்சிட்‌ பண்டிட்டை அலகபாத்‌ ஜில்லா சிறையில்‌ பேட்டி. 


பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 681. 


காணப்‌ போயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ பேரில்‌ யாதொரு 
தவறும்‌ இல்லாமலிருக்கையிலேயே, ஜெயிலர்‌ அவர்களை 
அவமானப்படுத்தி வெளியே அனுப்பி விட்டார்‌. இதைக்‌ 
கேள்விப்பட்டதும்‌ நான்‌ மிகவும்வருத்தப்பட்டேன்‌. இதை 
மாகாண அரசாங்கத்தார்‌ சகித்துக்‌ கொண்டதைப்பற்றி, 
எனக்கு இன்னும்‌ அதிகமான துயரம்‌ உண்டாயிற்று, 
சிறையதிகாரிகளால்‌ என்‌ தாயாருக்கு இனி எத்தகைய அவ 
மானமும்‌ நேராமலிருப்பதற்காக பேட்டியே வேண்டா 
மென்று தீர்மானித்தேன்‌. ஏழு மாத காலம்‌ சான்‌ 
டேராடூன்‌ சிறையிலிறாக்கையில்‌ ஒரு பேட்டியுமே இல்லை. 


நானும்‌ கோவிர்த வல்லப பர்த்‌ அவர்களும்‌ பரிலி 
ஜில்லா சிறையிலிருந்து டேராடூன்‌ சிறைக்குச்‌ சேர்ந்தாற்‌ 
போல்‌ மாற்றப்பட்டோம்‌. ஜனங்கள்‌ கூடிக்கொள்வார்‌ 
களோ என்று அஞ்சி, பரிலியில்‌ ஈாங்கள்‌ ரெயிலில்‌ ஏற்‌ 
றப்படவில்லை. அதற்கப்பால்‌ 50 மைல்‌ தூரத்திலுள்ள ஒரு 
சின்ன ஸ்டேஷனில்‌ ரெயிலில்‌ ஏற்றப்பட்டோம்‌. இரவில்‌ 
இரகசியமாக எங்களை மோட்டாரில்‌ ஏற்றிச்‌ சென்றார்கள்‌. 
பலமாதங்கள்‌ அடைக்கப்பட்டு வாழ்ந்துவந்த எங்களுக்கு 
அன்றிரவு குளிர்காற்றினடுவே மோட்டார்‌ கார்‌ பிரயாணம்‌ 
செய்தது அபூர்வ ஆனந்தமாக இருந்தது, 


நாங்கள்‌ பரிலி சிறையை விட்டுச்செல்லுமுன்‌ சிறிய 
நிகழ்ச்சி ஒன்று நேர்ந்தது. அது என்னை மிகுதியும்‌ உருக்கி 
விட்டது. இன்றைக்கும்‌ என்னுடைய நினைவில்‌ அது 
பசுமையாக இருக்கறது. பரிலி போலீஸ்‌ சூப்பரிண்டு 
ர ஆங்கிலேயர்‌; அங்கே பிரசன்னமாயிருந்தார்‌; நான்‌ 
மோட்டாரில்‌ ஏறினதும்‌ மிகவும்‌ கூச்சத்தோடு என்னிடம்‌ 
வந்து ஒரு சிறிய மூட்டையை என்‌ கையில்‌ கொடுத்து, ஜெர்‌ 
மன்‌ சித்தாப்படப்‌ பத்திரிகைகள்‌ அதில்‌ இருப்பதாகச்‌ 
சொன்னார்‌. கான்‌ ஜெர்மன்‌ பாஷை கற்றுக்கொள்வதாக 
அவர்‌ கேள்விப்பட்டு, இந்தப்‌ பத்திரிகைகளை என்பொருட்டு 
கொண்டுவந்ததாக அவர்‌ சொன்னார்‌. : அதற்கு முன்‌ நான்‌ 
அவரைச்‌ சந்தித்ததே இல்லை. பின்னரும்‌ பார்த்தது இடை 
யாது. அவருடைய பெயரும்‌ எனக்குத்‌ தெரியாது. தன்னை 
அறியாமலே செய்த மரியாதையும்‌ அதற்குக்‌ காரணமா 
யிருந்த: ஈல்லெண்ணமும்‌ என்னை உருக்கி விட்டன. : நான்‌ 


அவருக்கு மிகுதியும்‌ ஈன்றிகொண்டேன்‌. இ 


689 ஜவஹரின்‌ சுயசரி 'க்திரம்‌ 


அன்றிரவு நீண்டநேரம்‌ மோட்டாரில்‌ பிரயாணம்‌ 
செய்துகொண்டிருக்கையில்‌, இங்கிலீஷ்காரர்களுக்கும்‌ இந்தி 
யர்களுக்கும்‌ உள்ள உறவைப்பற்றியும்‌ ஆளுகிறவன்‌ அளப்‌ 
படுகிறவன்‌ இவர்கள்‌ உறவைப்பற்றியும்‌ அதிகாரப்‌ பதவி 
யில்‌ இருப்பவர்களையும்‌ அவர்களுக்குக்‌ இழ்ப்படிய வேண்டி 
யவர்களைப்‌ பற்றியும்‌, உத்தியோகஸ்தர்களையும்‌ உத்தியோக 
மில்லாதவர்களையும்‌ பற்றியும்‌ சிந்தனை செய்துபார்த்தேன்‌. 
இர்க இரண்டு கூட்டத்தார்களிடையே எவ்வளவு பெரிய 
பிளவு இருக்கிறது ? இந்த இரண்டு கூட்டத்தாரும்‌ பாஸ்‌ 
பரம்‌ நம்பிக்கையற்று ஒருவரை ஒருவர்‌ எவ்வளவு தூரம்‌ 
வெறுக்கின்முர்கள்‌ ? வெறுப்பையும்‌ அவறம்பிக்கையையும்‌ 
காட்டிலும்‌ ஒருவரையொருவர்‌ அறிந்துகொள்ளாததுதான்‌ 
விசேஷமாக இருக்கறது. இதனால்‌ ஒரு கூட்டம்‌ மற்றதைக்‌ 
கண்டு அஞ்சி, மற்ற கூட்டத்தின்‌ முன்னிலையில்‌ ஜாக்கிரதை 
யுடன்‌ இருக்கப்பார்க்கின்‌ றது. ஒருவரைப்‌ பார்த்தால்‌ மற்ற 
வர்‌ அர்முகியாகவும்‌ பழகக்கூடா தவராகவும்‌ கண்ணில்‌ படு 
கிறார்‌. இந்தத்‌ திரைக்குப்பின்னே ஈயமும்‌ சரேகபாவமும்‌ 
இருக்கின்றன என்பதை இருவரும்‌ உணருவதில்லை. 


காட்டை  ஆளுபவர்கள்‌ இங்கிலீஷ்காரர்கள்‌. இந்த 

ஹோ காவில்‌ அவர்கள்‌ யாருக்கும்‌ எத்தகைய லாபத்தை 
யம்‌ செய்துவைக்க முடியும்‌. ஆகவே பதவிக்கு ஆசைப்படும்‌ 
பிச்சைக்காரர்களையும்‌ சமயோசித வாதிகளையும்‌ அவர்கள்‌ 
தங்களிடம்‌ இழுத்துக்கொள்ளுகிறார்கள்‌. இந்த வெறுக்கத்‌ 
தக்க பேர்வழிகளைக்‌ கொண்மதான்‌; அவர்கள்‌ இந்தியா 
வைப்‌ பொதுவாக மதிப்பிகினுர்கள்‌ . இயர்தரத்தைப்போல்‌ 
கொடுமையாகவும்‌ தன்னுடைய சலுகைகளை எவவகையா 
௮ம்‌ காப்பாற்றிக்கொள்ள ஆவல்படைத்தவனாகவும்‌ உழைக்‌ 
கும்‌ அதிகாரியாக இங்கிலிஷ்காரன்‌ இந்தியன்‌ கண்ணில்‌ படு 
முன்‌. சொக்தமுறையில்‌ தன்னுடைய சொர்தமனப்போக்‌ 
காக ஓவ்வொருவன்‌ ஈடப்பதற்கும்‌, அவனே அதிகாரியா" 
கவோ அல்லது சேனையில்‌ ஒரு அம்சமாகவோ இருந்து 
ஈடர்துகொள்வகுற்கும்‌ எவ்வளவு வித்தியாசம்‌ இருக்கின்‌ 
றது! உத்தரவைக்‌ கேட்டு விரைத்து கிற்றெ சிப்பாய்‌ தன்னு 
டைய காருண்யத்தை இழந்து, இயந்திரத்தைப்போல 
வேலைசெய்து, அவனுக்கு யாதொரு திமையும்செய்யாத நிச. 
பராதியான சாதுக்களைச்‌ சுட்டுக்‌ கொன்‌ அவிடெறொன்‌. இப்‌ 
படியே தனிப்பேர்வழி ஒருவனுக்கு எந்தக்‌ கொடுமையை , 


பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 588 


யும்‌ சொர்க முறையில்‌ இழைக்கத்‌ தயங்குபவன்‌ போலீஸ்‌. 

. ர ௩. ச. ௩. . 
உத்தியோகஸ்‌ கனாக நிரபரா தியின்‌ பேரில்‌ தடியடிப்‌ பிரயோ 
கத்தை உத்தரவு செய்யக்‌ தயங்குவதே இல்லை, அப்பொ 
முது தன்னை அவன்‌ மனிதனாகவே நினைத்துக்‌ கொள்வ 
இல்லை. அவன்‌ அடித்து வீழ்த்துகற அல்லது கொல்லுகிற 
அந்தக்‌ கூட்டங்களையும்‌ மனிதக்கூட்டம்‌ என்றும்‌ அவன்‌ 
கருதுவ தில்லை. 


ஒருவன்‌ எதிர்க்கட்சியை ஒரு கும்பலாகவோ அல்லது 
ஒரு உருவமில்லாத பொருளாகவோ எண்ணத்‌ அவங்கிவிட்‌ 
டால்‌, அதனிடம்‌ மனிதஉணர்ச்சி போய்விவேதாகத்‌ தோன்‌ 
அதிறது. கூட்டங்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ நேசித்துப்‌ பகைத்‌ 
அம்‌ கஷ்டப்படும்‌ ஆண்களும்‌ பெண்களும்‌ குழந்தைகளும்‌ 
கொண்டது என்பதை மறந்து விடுகிறோம்‌. உள்ளதைச்‌ 
சொல்ல விருப்பமிருக்தால்‌ இந்தியர்களுக்குள்‌ சில ஈயமான ' 
பேர்வழிகள்‌ இருக்கிருர்கள்‌ என்று ஒவ்வொரு இங்கிலீஷ்‌ 
காரனும்‌ சொல்லுவான்‌. அனால்‌ இத்தகைய இந்தியர்கள்‌ 
விதிவிலக்குகள்‌ என்றும்‌ பொதுவாக இந்தியர்கள்வெறுக்கத்‌ 
க்ககூட்டத்தார்‌ என்றும்‌ அவன்‌ சொல்லக்கூடும்‌. தனக்‌ 
குத்‌ தெரிந்த சில இங்கிலீஷ்காரர்கள்‌ மிகவும்‌ சீரேஷ்டமான 
பேர்வழிகளென்றும்‌, ஆனால்‌ இந்தச்‌ சிலரைத்‌ தவிர பொது 
வாக இங்கிலீஷ்காரர்கள்‌ அகம்பாவம்பிடித்த; மிருகத்‌ தனம்‌ 
வாய்ந்த கெட்ட பேர்வழிகளென்றும்‌ சராசரி இந்தியன்‌ 
சொல்லுவான்‌. தான்‌ நெருங்கப்‌ பழய ஆளைக்கொண்டு 
ஒரு சமூகத்தை மதிப்பிடாமல்‌, 'தான்‌ காணாமலும்‌ அவர்‌ 
களைப்‌ பற்றி ஒன்றுமே தெரியாமலும்‌ இருக்கும்‌ ஏனையோ 
ரைக்கொண்டு, ஒரு சமூகத்தை ஒவ்வொருவரும்‌ மதிப்பிடு 
வது வினோதமானதே. ்‌ ட்‌ 
என்‌ சம்பந்தப்பட்ட வரையில்‌,. அதிர்ஷ்டவசமாக 
என்னுடைய தேசத்தாரும்‌ சரி, இங்கிலீஷ்காரர்களும்‌ சரி 
என்னிடம்‌ அரேகமாக மரியாதையுடன்‌ நடந்து கொண்டி. 
ருக்கிறார்கள்‌. என்னுடைய ஜெயிலர்களும்‌ என்னைக்‌ கைது 
செய்து, ஓரிடத்திலிருந்து மற்றோேரிடத்துக்கு அழைத்துச்‌ 
சென்ற போலீஸ்காசரர்களும்‌ என்னுடன்‌ மிருந்த பிரியமாகத்‌ 
தான்‌ இருந்தார்கள்‌. போராட்டத்தின்‌ கசப்பும்‌, சிறை 
வாழ்க்கையின்‌ கசப்பும்‌ இரந்த மனிதத்தன்மை வாய்ந்த 
காட்யொல்‌: . ஒருவாறு குறைந்துபோயித்று, - என்னுடைய 
சொந்த நாட்டார்‌ என்னை அவ்வாறு மதிப்பது ஆச்சரியம்‌ 


584 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அல்ல. ஏனெனில்‌ நான்‌ அவர்களுக்கு மத்தியில்‌ ஓரளவு 
செல்வாக்கு பெற்றிருக்கிறேன்‌. இங்கிலிஷ்காரர்கள்‌ கூட 
என்னை ஒரு தனி ஆளாகவும்‌, கூட்டத்தில்‌ சேர்ர்த ஒரு இறு 
அணு அல்ல என்றும்‌ மதிக்க நேர்ர்ததற்குக்‌ காரணம்‌ கான்‌ 
என்னுடைய கல்வியை ஆங்லெ நாட்டில்‌ கற்றேன்‌ என்பது 
என்று நினைக்கிறேன்‌. ஆங்கிலப்‌ பள்ளியில்‌ பயின்றவன்‌ 
என்ற முறையில்‌ நான்‌ அவர்களோடு சேர்க்தவன்‌ அனேன்‌. 
என்னுடைய பொதுஜன அனவல்கள்‌ எவ்வளவு கோணல்‌ 
கொண்டவையா யிரு்கபோதிலும்‌, கான்‌ அவர்களுடைய 
நாகரிகத்தில்பயிற்சிபெற்றவன்‌ என்‌ றதனால்‌ அவர்கள்‌ என க்கு 
மரியாதை செலுத்தா மலிருக்க முடியவில்லை போலும்‌! ௭ ன்னு 
டைய தோழர்களிடமிருந்து என்னைப்‌ பிரித்து எனக்குத்‌ 
சகனியான சலுகை காண்பிக்கப்பட்ட பொழுதெல்லாம்‌ 
நான்‌ சிறிதளவு வெட்கப்பட்டு நொர்துகொண்டிருக்கறேன்‌ 


இத்தகைய சலுகைகள்‌ பல எனக்கு இருர்தபோதி 
அம்‌ சிறை சிறையாகத்தான்‌ இருந்தது. சிறையின்‌ கொடு 
மையான தன்மைகள்‌ தல சமயங்களில்‌ தாங்கமுடியாததா 
கவே இருந்தன. சிறையில்‌ பலாத்காரமும்‌ அற்பத்தனமும்‌ 
லஞ்சமும்‌ பொய்யும்‌ நிறைர்‌ இருந்தன. அங்கேஒன்று கெஞ்ச 
வேண்டும்‌ அல்லது சபிக்க வேண்டும்‌. கொஞ்சம்‌ ரோஷக்கார 
சாயிருந்து விட்டால்‌, சதா மானபங்கம்‌ நேரிமிமோ வென்று 
கிலேசப்பட்டுக்‌ கொண்டிருக்கவேண்டும்‌. சிறிய சம்பவங்கள்‌ 
ஒருவனைத்‌ தமோறச்‌ செய்துவிடும்‌. கடிதத்தில்‌ வந்த சிறிய 
செய்தியும்‌; பத்திரிகையில்‌ படிக்கும்‌ கறிய சம்பவமும்‌ 
அவனை கவலைக்‌ கடலிலும்‌ கோபசமுத்திரத்திலும்‌ அழ்த்தி 
பரிதபிக்கச்‌ செய்யும்‌. சிறைக்கு வெளியே இருந்தால்‌ இந்தக்‌ 
கோபத்தையும்‌ கவலையையும்‌ ஏதேனும்‌ செயலில்‌ ஈடுபட்டு, 
ஆற்றிக்கொள்ள முடியும்‌. பல வேறு அலவுவல்களாலும்‌, 
ருசகளாலும்‌ உடம்பிலும்‌ உள்ளத்திலும்‌ அமைதி உண்டா 
கலாம்‌. ஆனால்‌ சிறையிலோ இத்தகைய போக்கு சடையா ௮. 
ஒருவன்‌ தன்னை புட்டியில்‌ போட்டு அடைத்து வைத்திருப்‌ 
தாக எண்ணிக்‌ கொள்ளுகிறான்‌. எதையும்‌ ஒரு தலைப்பட்ச 
மாகப்‌ பேசுவான்‌. எந்த நிகழ்ச்சிக்கும்‌ கோணலாக அர்த்‌ 
தம்‌ செய்வான்‌. சிறையில்‌ நோயின்‌ கொடுமையும்‌ மிகவும்‌ 
அதிகரிக்றெது. 

இருந்தாலும்‌, சிறைத்‌ திட்டத்துக்கு என்னை பழக்கப்‌ 
படுத்திக்‌ கொண்டேன்‌. தேகப்‌ பயிற்யோலும்‌ நல்ல கடுமை 


பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 686 


யான மூளை வேலையாலும்‌, என்னை தக்க நிலைமையில்‌ வைத்‌ 
துக்‌ கொண்டிருந்தேன்‌. வெளியிலே தேகப்பயிற்யொலும்‌ 
மூளை வேலையாலும்‌, என்ன நன்மை இருக்குமோ இருக்‌ 
காதோ, சிறையிலே அவைகள்‌ முக்யெமானவை, அவைகள்‌ 
இல்லாமற்போனால்‌, ஒருவன்‌ நிலை தடுமாறிப்போய்‌ விடு 
வான்‌. நான்‌ கண்டிப்பான கால அட்டவனை ஒன்றை ஏற்‌ 
படுத்திக்‌ கொண்டேன்‌. அவைகளைத்‌ இட்டபடி. நிறைவேத்றி 
வைப்‌ பதற்காக, சாதாரணமாக வெளியேயிருர்த பழக்கங்‌ 
களை எல்லாம்‌ உள்ளேயும்‌ வைத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 
இனம்‌ க்ஷவரம்‌ செய்துகொள்வேன்‌; இந்தச்‌ சின்ன விஷ 
யத்தை ஏன்‌ குறிப்பிரிகிறேன்‌ என்றால்‌, பொதுவாக சிறை 
யில்‌ இதையும்‌ மற்ற பழக்கங்களையும்‌ விட்டுவிட்டு சோம்‌ 
பிக்கிடந்து விடகிறார்கள்‌. காள்‌ முழுதும்‌ கடுமையாக வேலை 
செய்தபின்‌, அர்திப்பொழுது சமீபித்தால்‌ எனக்கு ஆனந்த 
மாக இருக்கும்‌. அப்பொழுது நான்‌ சோர்ந்து போவேன்‌: 
தூக்கம்‌ தானாக என்னைக்‌ கவ்விக்‌ கொண்டு விடும்‌. 


இவ்வாறு நாட்கள்‌ கழிந்தன; வாரங்களும்‌ மாதங்‌ 
களும்‌ கழிர்தன; ஆனால்‌ சில சமயங்களில்‌ ஒரு மாதம்‌ பயங்‌ 
கரமாக நீடித்துக்‌ கொண்டே இருந்து முடிவடையாது 
போல்‌ தோன்றும்‌. சில சமயங்களில்‌ எனக்கு அலுப்பு உண்‌ 
டாகி விடும்‌, எதைக்‌ கண்டாலும்‌ யாரைப்‌ பார்த்தாலும்‌ 
கோபப்படவேன்‌ : சிறையிலிருக்கும்‌ என்‌ தோழர்களோடும்‌, 
சிறை சிப்பர்திகளோடும்‌ ஆத்திரப்படூவேன்‌ . வெளியே இருக்‌ 
கிற ஜனங்கள்‌ லை காரியங்கள்‌ செய்ததற்கும்‌ அவைகளைச்‌ 
செய்யத்‌ தவறியதற்காகவும்‌, அவர்களின்‌ பேரில்‌ ஆத்திரப்‌ 
படுவேன்‌. பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்தை நினைத்து குழுறு 
வேன்‌. இந்தக்‌ குமுறல்‌ மட்டும்‌ எக்காலமும்‌ என்னிடம்‌ 
குடிகொண்டிருந்தது. என்னுடைய தன்மையைப்‌ பற்றியும்‌ 
கோப்மடைவேன்‌. சிறை வாழ்வினால்‌ ஏற்பட்ட பலவகை 
யான மனோ நிலைமைகளுக்குஆட்பட்டு, சான்‌ ஒரு அடிதுடிக்‌ 
கும்‌ ஈரம்பு மூட்டையாக ஆகிவிடவேன்‌... அதிஷ்ட வசமாக 
இந்த மனோ நிலைமையினின்‌ றும்‌ விரைவில்‌ நீங்கி அமைதி 


யடைவேன்‌. 
சிறையில்‌ பேட்டி நாட்கள்‌ எல்லாம்‌ உற்சவ தினங்கள்‌; 


அந்த ஈாட்களுக்காக ஆவல்கொண்டி காத்திருந்து நாட்களை 
எவ்வாறு எண்ணிக்‌ கொண்டிருப்போம்‌! பேட்டிகளால்‌.ஏற்‌ 


686 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பட்ட பரபரப்புக்குப்‌ பின்னர்‌, தனிமை யுணர்ச்சியும்‌, சிறை 
வாழ்க்கையின்‌ சாரமின்மையும்‌ அவற்றின்‌ எ திர்மறைப்‌ 
பயன்களாகத்‌ தோன்றும்‌. சல சமயங்களில்‌ ஒரு கெட்ட 
செய்தியாலோ, வேறு காரணத்தாலோ பேட்டி அதிருப்தி 
கரமாக முடிந்தால்‌, பலநாட்கள்‌ நான்‌ மிகவும்‌ வேதனைப்படு 
வன்‌, பேட்டிகளில்‌ சிறைஅதிகாரிகள்‌' பிரசன்‌ னமாயிருப்‌ 
பார்கள்‌. ஆனால்‌ டெல்லியில்‌ இரண்டு மூன்‌ ற: தடவை உள: 
வுப்போலிஸ்காரன்‌ ஒருவன்‌ காதெமும்‌ பென்சிலும்‌ கையு 
மாக இருந்து நாங்கள்‌ பேசிக்கொள்ளும்‌ ஒவ்வொரு வார்த்‌ 
கதையையும்‌ அப்படியே எழுதிக்கொள்வான்‌.' இது என்க்கு 
மிகுந்த ஆத்திரத்தை உண்டாக்கிற்று, இந்தப்‌ பேட்டிகள்‌ 
அத்தனையும்‌ பயனற்றவையாகப்‌ போய்விட்டன. 


அலகபாச்‌ சிறையில்‌ பேட்டிக்குப்‌ போய்‌ என்‌ தாயா 
ருக்கும்‌ மனைவிக்கும்‌ கேர்ந்க அவமானத்தாலும்‌ அதற்காக 
அரசாங்கத்தார்‌ பரிகாரம்‌ தேட மறுத்ததாலும்‌, இந்த விலை 
மதிக்கமுடியாத பேட்டிகளே எனக்கு வேண்டாமென்று 
சொல்லிவிட்டேன்‌. சுமார்‌ ஏழுமாத காலம்வரையில்‌ பேட்‌ 
டியே கிடையாது, இந்தக்காலம்‌ எனக்கு. மிகவும்‌ பயங்கர 
மாக இருந்தது. இந்தக்‌ காலத்தின்‌ இறுதியில்‌ பேட்டியை 
மீண்டும்‌ கோர நான்‌ தீர்மானித்து, எனது ஜனங்கள்‌ என்‌ 
னைப்‌ பார்க்க வர்தபொழுது, ஒரே ஆனந்த மயக்கம்‌ உண்டா 
யிற்று, என்னுடைய சகோதரியின்‌ சிறிய குழந்தைகளும்‌ 
என்னைப்பார்க்க வருவார்கள்‌. சிறிய குழர்தைகள அ தோள்‌ 
களின்‌ பேரில்‌ வழக்கமாக ஏறுவதுபோல்‌ ஏற யத்தனிக்கை 
யில்‌, அதை உணர்ச்சிப்பெருக்கால்‌ தாங்க முடியா அ. மீண்ட 
காலம்‌ மனிதத்‌ தொடர்புகளுக்காக ஆசைப்பட்டுத்‌ தவித்‌ 
அக்கொண்டிருச்த பின்னர்‌, இத்தகைய குடும்ப வாழ்க்கை 
யின்‌ ஸ்பரிசம்‌ என்னைத்‌ தாக்கத்‌ தடுமாறச்‌ செய்யும்‌. - 


பேட்டிகள்‌ நின்ற உடனே, வீட்டிலிருக்தோ, அல்லது 
வேறு சிறைகளிலிருந்தோ (அப்பொழுது. எனது இரண்டு 
சகோதரிகளும்‌ சிறையிலிருர்தார்கள்‌) பதினைந்து : நாள்‌ 
தவணையில்‌ வரும்‌ கடிதங்கள்‌ மிகவும்‌ தேவையாஇவிட்டன. 
அவைகளுக்காக கான்‌ அவலுடன்‌ காத்துக்கொண்டிருப்‌ 
பேன்‌. குறிப்பிட்ட 'கரளில்‌ கடிதம்‌. வராவிட்டால்‌: “நான்‌ 
மிகுதியும்‌. சள்ளைப்பட்டுப்போவேன்‌;. ஆனால்‌ கடிதம்‌ வர்‌. 


சால்‌, அதைத்‌ திறக்காமல்‌: வைத்துக்கொண்டே _ இருப்‌. 


பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 687 


பேன்‌. றிச்சயமாய்க்‌ கிடைத்த மகிழ்ச்சியுடன்‌ ஒருவன்‌ 
விளையாவெதபோல்‌ சாலும்‌ அரந்தக்கடிதத்துடன்‌ விளையாடு 
வேன்‌. இவ்வளவுக்கும்‌ பின்னால்‌ அளி பயமும்‌ என்மனதில்‌ 
அள்ளி ஓடும்‌. அந்தக்‌ கடிதத்தில்‌ எனக்கு ஆத்திரம்‌ மூட்டும்‌ 
படி. ஏதேனும்‌ இருந்துவிட்டால்‌? சிறையில்‌ கடி.தம்‌ எழுது 
வதும்‌ கடிதம்‌ பெறுவதும்‌ அமைதியுடன்‌ போய்க்கொண்டி. 
ருக்கும்‌ வாழ்க்கையைக்‌ கலக்கும்‌ ஆக்கிரமிப்புகளாகவிருர்‌ 
ஜன. அவைகளினால்‌ மிதமிஞ்சிய உணர்ச்‌ப்பெருக்கு உண்‌ 
டாகிவிடகின்‌ றது. இரண்டொருராள்‌ வரையிலும்‌ ம்னது 
எங்கேயோ இரிர்தலைறது. இனசரி வேலைக்கு மனதைத்‌ 
திருப்பிக்கொண்டுவரக்‌ கஷ்டப்படூதிறது,  ' i 
சைனி. சிறையிலும்‌ பரிலி சிறையிலும்‌ ' என்னோடு, 
பல தோழர்கள்‌ இருந்தார்கள்‌. டேராடூன்‌ சிறையில்‌ தவக்‌ 
கத்தில்‌ கோவிர்த வல்லப பர்த்‌, காசிபூர்‌ கன்வார்‌ அனந்த: 
சங்‌ ராம்‌ மூன்று பேரும்‌ இருந்தோம்‌. அனால்‌ அவருடைய 
ஆறுமாத தண்டனை முடிவடையவே, இரண்டு மாதக்‌ 
களுக்குப்‌ பின்னர்‌, கோவிந்த வல்லப பரந்த்ஜீ: விடுதலை 
அடைந்தார்‌. பின்னர்‌ வேறு இருவர்‌ வந்து சேர்ந்து 
கொண்டார்கள்‌. 1988-ம்‌-வருஷம்‌ ஜனவரி மாதம்‌. அலக்‌ 
கத்தில்‌, என்னுடைய தோழர்கள்‌ எல்லோரும்‌ என்னை 'விட்‌' 
டூப்பிரிர்துபோனார்கள்‌. நான்‌ மட்டும்‌ தனியாக. இருந்தேன்‌. 
சுமார்‌ எட்டீமாத காலம்‌ வரையில்‌ அதாவது ஆகஸ்மோ தக்‌ 
கடைசியில்‌, கான்‌ விடுதலையாகும்‌ வரையில்‌ டேராடூன்‌ சிறை 
யில்‌ நான்‌ தனித்து வாழ்ந்து. வந்தேன்‌; இச்சிறைச்‌ சிப்பந்தி 
கள்‌ சிலர்‌, தினசரி இரண்டொரு நிமிஷங்கள்‌. என்னிடம்‌ 
பேசினதைத்‌ தவிர, என்னிடம்‌ பேசுவதற்குக்‌ வேறு யாருமே 
கிடையாது. . இதைச்‌. சட்டப்படி: தனிக்‌ காவல்‌ என்று 
சொல்ல முடியாது. ஆனால்‌, அகேகமாக: அந்த ரகத்துக்கு 
வந்துசேர்ந்து விட்டது. அந்தக்காலம்‌ எனக்கு மிகவும்‌ 
பயங்கரமாகவும்‌ வெறுப்பாகவும்‌. இருந்தது. 


நல்ல வேளையாக, பேட்டிகளை மறுபடியும்‌ வைத்துக்‌ 
கொண்டேன்‌. அவைகளினால்‌ கிறிதளவு : ஆறுதல்‌ ஏற்‌ 
பட்டது. . வெளியிலிருந்து. புது மலர்‌ கொண்டு வந்து 
கொடுக்கவும்‌, சல படங்களை வைத்துக்கொள்ளவும்‌ விசேஷ: 
சலுகைகளாக எனக்கு கிடைத்தன. அவைகள்‌ எனக்கா. 
மிகுதியும்‌ உற்சாகத்தை ஊட்டின. .சாதாரணமாக்‌ படம்‌. 


688 ஐவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


களும்‌ பூக்களும்‌ சிறைக்குள்‌  அனுமதிக்கப்பவெதில்லை, 
பல சமயங்களில்‌ எனக்கு அனுப்பப்பட்ட பூக்களை வாங்கிக்‌ 
கொள்ள முடியாதென்றும்‌ சொல்லிவிட்டார்கள்‌. அறை 
களை நன்றாக வைத்துக்‌ கொள்ள முயற்சி செய்வது தறை 
அதிகாரிகளுக்குப்‌ பிடிப்பதில்லை, எனக்குப்‌ பக்கத்தறையி 
லிருந்த ஈண்பர்‌ ஒருவர்‌, தமது 4 ஸ்நான பான த்துக்குரிய 
சாமான்களை மிகவும்‌ நேர்த்தியாக வரிசைப்படுத்தி வைத்‌ 
திருந்தார்‌. அதைக்‌ கண்ட சிறை சூபரிண்டு ஒருவர்‌, 
மிகவும்‌ ஆட்சேபித்தது எனக்கு ஞாபகம்‌ இருக்கிறது. உம்‌ 
முடைய அறையைக்‌ கவர்ச்சி பொருந்தியதாகவும்‌ ஆடம்பர 
நேர்த்தி கொண்டதாயும்‌ வைத்துக்கொள்ளக்கூடாது ” 
என்று சூப்ரெண்டு சொன்னார்‌. ஆடம்பர நேர்த்தி என்று 
அவர்‌ குறிப்பிட்ட சாமான்கள்‌ பின்வருமாறு :--பல்லுக்கு 
ப்ருஷ்‌, பல்‌ விளக்கும்‌ பசை, பவுண்டன்‌ பேனா மை, ஒரு 
புட்டித்‌ தைலம்‌, ஒரு புருஷ்‌, சீப்பு ஒன்ற இன்னும்‌ இரண்‌ 
டொரு சிறிய சாமான்களும்‌ இருக்கலாம்‌. 


சிறிய சாமான்களின்‌ மதிப்பையும்‌ தேவையையும்‌ 
சிறையிலே தான்‌ ஒருவன்‌ ஈன்றாகத்‌ தெரிந்து கொள்ளமுடி 
யும்‌. சிறையிலே, ஒருவனுக்கு சொந்தமான சாமான்கள்‌ 
ரொம்பக்‌ கொஞ்சம்‌. அவைகளை எளிதிலே அதிகரிக்கவும்‌ 
முடியாத; பழுதாய்ப்போன சாமான்களுக்குபதில்சா மான்‌ 
களைக்‌ கொண்டு வருவதும்‌ எளிதல்ல. சிறையிலே இர்த 
கா மான்களோடு ஒட்டிக்கொண்டு, சில்லரையாக பலசாமான்‌ 
களை ஒருவன்‌ சேர்ப்பான்‌. வெளியிலே இருந்தால்‌, இதே 
சாமான்களை, அவன்‌ அழுக்குக்‌ கூடையில்‌ போவேதற்குத்‌ 
தயாராக இருந்திருப்பான்‌. அனுபவிப்பதற்குத்‌ தகுதிபெற்ற 
வஸ்து சிறையில்‌ இல்லாமல்போனாலும்‌, சொத்து உணர்ச்‌ 
மட்டும்‌ நீங்ப்‌ போவதில்லை. . 


சில சமயங்களில்‌, வாழ்க்கையில்‌, மிருதுவான இன்பம்‌ 
தீரும்‌ சாமான்களுக்கு ஒரு ஆவல்‌ உண்டாகி விம்‌. தேக 
சுகம்‌, இனிமையான சுற்றுப்புறம்‌, நண்பர்களின்‌ கூட்டம்‌, 
ருசியான சம்பாஷணை; குழந்தைகளோடு . விளையாட்டு 
கள்‌; இவைகளைப்போன்‌ றவைகளில்‌ மனதிற்கு ஆசை உண்‌ 
டாகும்‌. சில சமயத்தில்‌, பத்திரிகையில்‌ சித்திரத்தையோ 
அல்லது போட்டோப்‌ படத்தையோ பார்ப்பேன்‌. அதனால்‌, 
கவலை இல்லாத எனது இளமைப்பருவம்‌, என்‌ கண்முன்னே 


பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 689 


வந்து நிற்கும்‌. உடனே ஒருவித பரபரப்பு என்னைக்‌ கவ்விக்‌ 
கொள்ளாம்‌. அர்த மாள்‌ முழுதும்‌ அமைதியே இருக்காது. 


தினம்‌ சிறிதளவு கான்‌ நாற்பது வழக்கம்‌, கடுமையான 
மூளை வேலையிலிருந்து மாற்றும்‌ ஆறுதலும்‌ ஏற்படுவதற்கு, 
கையால்‌ வேலை செய்வது தேவை என்பதைக்‌ கண்கொண் 
டேன்‌. என்னுடைய முக்கயெமான வேலை படிப்பதும்‌ எழுது 
வதுமாகும்‌, எனக்கு வேண்டுமென்கிற புஸ்தகங்கள்‌ இடைக்‌ 
காது. அதற்குக்‌ காரணம்‌ சிறைத்‌ தடைகள்‌ தான்‌, இவ்‌ 
வாறு தடைசெய்யும்‌ அதிகாரத்தைப்‌ பெற்றவர்கள்‌ அநேக 
மாக அந்த வேலைக்குத்‌ தகுதியற்றவர்களாகவே இருக்கிறார்‌ 
கள்‌. ((மேனாட்டின்‌ க்ஷயம்‌'' என்று ஸ்பெங்களர்‌ எழுதிய 
காலைத்‌ தடுத்து விட்டார்கள்‌. அப்‌ புஸ்தகத்தின்‌ பெயர்‌ 
அபாயகரமாகவும்‌, ராஜ நிந்தனையாகவும்‌ தோன்றிற்றாம்‌, 
ஆனால்‌ நான்‌ குறைகூறக்கூடாது. ஏனெனில்‌, மொத்தத்தில்‌ 
எனக்கு பல ரகமான ஈல்ல: நூல்கள்‌ கிடைத்தன. 


எனக்கு சிறப்பான சலுகைகள்‌ காண்பித்தார்கள்‌ 
என்றே சொல்ல வேண்டும்‌. ஏ. வகுப்புக்‌ கைதிகளான 
எனது தோழர்களிற்‌ பலருக்கு ஈவீன கால சம்பந்தமான 
விஷயங்களைப்பற்றி எழுதப்பட்ட நூல்கள்‌ கிடைப்பதே 
இல்லை. பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ இந்தியாவுக்கு அளிக்‌ 
கப்போகும்‌ அரயேல்‌ திட்டத்தைப்பற்றிய உத்தியோக 
முறை “(வெள்ளைக்‌ காத அறிக்கையைச்‌ சேர்ந்த'' தஸ்தா 
வேஜுகள்கூட காசி றையில்‌ வரக்கூடாதென்று தடுக்கப்‌ 
பட்டதாக நான்‌ கேள்விப்பட்டேன்‌. “(வெள்ளைக்‌ காகித 
அறிக்கை” அரசியல்‌ சம்பந்தம்‌ கொண்டதாம்‌. பிரிட்டிஷ்‌ 
சிறை அதிகாரிகள்‌ மனப்பூர்வமாக பொர்சு செய்த புஸ்த 
கங்கள்‌ மத சம்பந்தமான நூல்கள்‌ அல்லது நாவல்களா 
கும்‌. பிரிட்டிஷ்‌ : சர்க்கார்‌ மத சம்பந்தமான விஷயத்தை 
எவ்வளவு அருமையாகத்‌ தங்கள்‌ உள்ளத்தில்‌ போற்றிவறா 
இரார்கள்‌ என்பதும்‌, மதத்தில்‌ எத்தனையோ ரகங்களிறார்தா 
அம்‌, அவைகளைப்‌ பட்‌௪பாதமில்லாமல்‌ ஆதரிக்கன்றார்கள்‌ 
என்பதும்‌ ஆச்சரியப்படத்தக்கதல்லவா [்‌ 


தனி மனிதர்களின்‌ சாதாரண உரிமைகள்‌ கூட இர்தி 
யாவில்‌ பறிமுதல்‌ செய்யப்பட்டபொழுது கைதிகளின்‌ உரி 
மைகளைப்பற்றிப்‌ பேசுவது பொருத்தமாகவே இராது, 


000 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


'இருர்தாலும்‌, இக்க விஷயம்‌ யோசனைக்குரிய தாகும்‌. ஒரு 
வனுக்கு கோர்ட்டார்‌ சிறைத்‌ தண்டனை விதித்தால்‌ அவ 
னுடைய உடம்பைச்‌ சிறைப்படுத்துவதுமல்லாமல்‌ அவ 
னுடைய மனதையும்சேர்த்து சறைப்படுத்தவேண்டுமென்‌ ப! 
அண்டா? கைதிகளுடைய உடம்புகளுக்கு சுதர்திரம்‌ கடை 
யாது. அவர்களுடைய மனதுக்கு ஏன்‌ சுதந்திரம்‌ இருக்கக்‌ 
கூடாது? இத்தகைய கேள்வியைக்‌ கண்டு இந்தியாவிலே 
இறை நிர்வாகம்‌ செய்யும்‌ அதிகாரிகள்‌ ஆத்திரப்பட்டாலும்‌ 
படலாம்‌, ஏனென்றால்‌ தீர்க்கமாக யோசிப்பதற்கும்‌ புதுக்‌ 
கருத்துக்களை ஏற்பதற்கும்‌ அவர்களுக்கு அதிகமான சக்தி 
இடையாது, 


நூல்களையும்‌ பிரசுரங்களையும்‌ அரசாங்கத்தார்‌ கண்‌ 
காணிப்பதென்பது எப்பொழுதுமே கூடாத காரியமாகும்‌. 
அனு ஒரு தலைப்பக்ஷமாகும்‌; முட்டாள்‌ தனமுமாகும்‌, பிர 
சரங்களை கண்காணிக்கும்‌ வேலையினால்‌ இந்தியாவிலே ஈவீன 
இலக்கியமும்‌ தீவிரக்கொள்கைகள்கொண்ட பத்திரிகைகளும்‌ 
வார; மாத வெளியிகெளும்‌ அதிகமாக வளராம்ல்‌ நின்று 
விட்டன. தடுக்கப்பட்ட. புஸ்தகங்களின்‌ ஜாப்தா ஏற்க 
னவே விரிவானது. அது இன்னும்‌ 'வளர்க்து கொண்டே 
இருக்கிறது. இதோகூட கைதிகளுக்கு இரண்டாம்‌ முறை 
யாக கண்காணிப்பு ஏற்பட்டு சிறைக்கு வெளியே சட்டப்‌ 
படி. வாங்கிப்‌ படிக்கக்கூடிய ' புஸ்தகங்களும்‌ ' பத்திரிகை 
களும்கூட சிறையிலே அவர்களுக்குக்‌ கிடைப்பதில்லை, 
திறிது காலத்துக்கு முன்பு அமெரிக்க ஐக்யெ மாகா 
ணங்களில்‌ நியூயார்க்‌ நகரத்தின்‌ பிரசித்தி பெற்ற £ங்கீங்‌ 
சிறையில்‌ இந்தப்‌ பிரச்னை எழுந்தது. அந்த சிறைக்குள்‌ 
பொது உடமைப்பத்திரிகைகள்‌ வரலாகாதென்று தடுக்கப்‌ 
பட்டன. அமெரிக்காவில்‌ ஆளும்‌ வகுப்பர்ர்களுக்குள்‌ சம 
தர்மிகளுக்கு விசோதமர்க உணர்ச்சி மிகவும்‌ வலுவாக இரும்‌ 
தது. இவ்வாறு இருந்தபோதிலும்‌ பொது உடமைப்பத்தி 
ரிகைகள்‌, பிரசுரங்கள்‌ உள்பட்‌ வேண்டுமான நூல்களையும்‌ 
பிரசுரங்களையும்‌ கைதிகள்‌ சிறைக்குள்‌: வரவழைத்துக்‌ கொள்‌ 
ளலாமென்று சிறை அதிகாரிகள்‌ முடிவுசெய்தார்கள்‌. ம்ன 
தைப்‌ புகைத்து தீப்பற்றிக்கொள்ளச்‌ செய்யும்‌ கூடார்த்தப்‌ 
படங்களை மட்டும்‌ விலக்கிவைக்க வேண்டும்‌ என்ற உத்தரவு 
கொடுத்தார்கள்‌. இக்தியாவிலே சிறையில்‌ கைதிகளுக்கு சாதா 
சண பத்திரிகைகளும்‌ எழுத்துக்கருவிகளும்‌: கொடுக்கப்படா 


பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 691. 


மலிருக்கும்பொழுது இறையில்மன இன்‌ ச.தர்‌இரத்கைப்பத்தி 

விவாதம்‌ செய்வது கொஞ்சம்‌ அபத்தமான துதான்‌. ஏதோ 
சிலவற்றைக்‌ தடுத்தார்கள்‌ என்பதல்ல, இர்தியாவிலே கைதி 
களுக்கு ஒன்றையுமே கொடுப்பதில்லை. வங்காளத்திலே 
முதல்‌ . வகுப்புக்‌ கைதிகளுக்கும்‌ பொதுவாக எஸ்‌. வகுப்புக்‌ 
கை டர்‌ வழக்கமாக எழுத்துக்குத்‌ தேவையான 'கரு 
விகள்‌ கொடுக்கப்படுநின்றன. ஆனால்‌  இவர்களுக்குக்கூட 
இனசரிப்பத்திரிகைகள்‌ உத்தரவா வதில்லை. ஏதேனும்‌ ' இன 
சரிப்பத்திரிகை கொடுக்கப்பட்ட போதிலும்‌ அது அரசாங்‌ 
கத்தார்‌ இச்சைப்படி. அனுப்பியதாகும்‌. பி. ஹி, வகுப்பு 
அரசியல்‌ கைதிகளுக்கும்‌ ம்ற்றக்கைதிகளுக்கும்‌ எழுத்துக்‌ 
கருவிகள்‌ கொடுக்கப்பவெ தில்லை. பி. வகுப்புக்‌ “கைதிகளுக்கு 
சில சமயங்களில்‌ அவைகள்‌ தனிச்‌ சலுகையாக 'கொடுக்கப்‌ 
படும்‌. ஆனால்‌ அவைகள்‌ அடிக்கடி. வாபஸ்‌ வாங்கிக்கொள்‌ 
ளவும்‌ ப$ன்றன. ஏ. வகுப்பில்‌ ஒரு கைதி இருர்தால்‌ மற்‌ 
றைய வகுப்புகளிலும்‌ ஆயிரம்‌ . கைதிகள்‌ இருப்பார்கள்‌. 
இந்தியாவில்‌ பொதுவாக கைதிகளின்‌ 'நிலைமையைப்பற்றி 
யோசிக்கும்பொழுத ஆயிரத்தில்‌ ஒருவர்கூட இல்லாத 
ஏ. வகுப்பு கைதிகளை ஒதுக்கிவிடலாம்‌.' எனினும்‌ மற்ற காடு 
களில்‌ சாதாரணக்‌ கைதிகளுக்கு நூல்கள்‌, பத்திரிகைகள்‌ 
சம்பந்தமாக இருக்கும்‌ உரிமைகளுக்கு, குறைவாகவே இந்தி 
யாவில்‌ ஏ வகுப்புக்‌ கைதிகளுக்குக்கூட உரிமைகள்‌ இருக்‌ 
கின்றன என்பது ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்ள வேண்டிய 
விஷயமாகும்‌. ப ்‌ 


ஆயிரத்தில்‌ பாக்கியிருக்கும்‌ தொளாயிரத்துத்‌ தொண்‌ 
ணூற்றென்பது பேர்களுக்கும்‌ ஒவ்வொரு சமயமும்‌ 
இரண்டு மூன்று 'புத்தகங்கள்‌ அனுமதிக்கப்படும்‌. ஆனால்‌ 
அவர்களின்‌ நிலைமையில்‌ இர்த உரிமையை அவர்களால்‌ எப்‌ 
பொழுதும்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள முடியாது. சிறையில்‌ 
எழுதுவதும்‌ படித்த. புஸ்தகங்களைப்பற்றி குறிப்பு 
கள்‌ எடுப்பதும்‌ தவறான ஜோலிகளாகும்‌. இந்த .. விளை 
யாட்டிலே கைதிகள்‌ ஈ$படலாகாது,. வேண்டுமென்றே 
இவ்வாறு அறிவு அபிவிருத்தியைத்‌ தடுக்கப்பார்ப்‌ 
பது வினோதமாய்‌ இருக்கிறது. அது அரசாங்கத்தின்‌ 
நோக்கத்தை வெளியிடிவதாகவும்‌ இருக்கறது. கைதியைச்‌ 
சீர்திருத்‌ வனை நாகரீகத்தில்‌ உயர்த்த வேண்டுமானால்‌ 
வ லதா வேறு வழியில்‌. a 


609 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வேண்டும்‌. அவனுக்கு எழுதப்‌ படிக்க கற்றுக்‌ கொடுக்க 
வேண்டும்‌, ஏதேனும்‌ ஒரு தொழிலைக்‌ கற்பிக்க வேண்டும்‌, 


அனால்‌ இத்தகைய கருத்து ஒன்றும்‌ இர்தியாவிலிருக்‌ 
கும்‌ சிறை அதிகாரிகளுக்குத்‌ தோன்றினதாகக்‌ தெரியவே 
இல்லை, நிச்சயமாக இத்தகைய கருத்து ஐக்கிய மாகாணம்‌ 
களில்‌ இல்லவே இல்லை. சமீபகாலமாக இளைஞர்களுக்கும்‌ 
வாலிபர்களுக்கும்‌ சிறையில்‌ எழுதப்படிக்க கற்றுக்கொடுக்க 
முயற்சிகள்‌ செய்யப்பட்வேருகின்‌றன . அனால்‌ அவைகள்‌ 
முழுதும்‌ பயன ற்றவையாகும்‌. இவைகளை நிர்வகித்து 
நடத்தும்‌ மனிதர்கள்‌ றிது கூட அர்த வேலைக்குத்‌ தகுதி 
பெறாதவர்கள்‌. கை இகளுக்கு ௧ ற்றுக்‌ கொள்ள விருப்ப 
மில்லை யென்று சில சமயம்‌ சொல்லப்படுகிறது, அனால்‌ என்‌ 
அனுபவமோ இதற்கு நேர்‌ விசோதமான தாகும்‌. கற்றுக்‌ 
கொள்வதற்காக என்னிடம்‌ வந்தவர்களில்‌ பெரும்பான்மை 
யோருக்கு எழுதப்படிக்க ஆவல்‌ நிறைந்திருந்ததைக்‌ கண்‌ 
டன்‌, எங்களிடம்‌ வந்த கைதிகளுக்கு நாங்கள்‌ சொல்லிக்‌ 
கொடுப்பது வழக்கம்‌. அவர்கள்‌ ஈன்றாக உழைத்துக்‌ கற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. சல சமயங்களில்‌ நடுநிசியில்‌ நான்‌ எழும்‌ 
இருந்தால்‌ அப்பொழுதுகூட இரண்டொருவர்கள்‌ விடுதியில்‌ 
மங்கிய விளக்கு வெளிச்சத்தில்‌, தங்களுடைய மறுநாள்‌ 
பாடங்களைக்‌ கற்றுக்‌ கொண்டிருப்பதை நான்‌ ஆச்சரியத்து 
டன்‌ பார்த்திருக்கேன்‌, ஒரு சகத்திலிருந்து மற்றொரு ரக 
மாக நான்‌ பல புஸ்தகங்களைப்‌ படித்தேன்‌ . ஆனால்‌ வழக்கமாக 
கஷ்டமான புஸ்தகங்களைத்தான்‌ படித்தேன்‌. காவல்களைப்‌ 
படித்தால்‌ மனதில்‌ சோம்பேறித்தனம்‌ உண்டாகின்றது. 
எனவே அதிகமாக்‌ அவைகளை நான்‌ படிப்பதில்லை. சில சம 
யங்களில்‌ கனமான நூல்களை அதிகமாகப்படித்து அலுத்துப்‌ 
போவேன்‌. அப்பொழுது எழுதத்‌ துவக்குவேன்‌. நான்‌ 
என்னுடைய மகளுக்கு எழுதிய சரித்திர சம்பந்தமான 
தொடர்‌ கடிதங்கள்‌ என்னுடைய இரண்டு ' வருஷ வேலை. 
அதற்குப்‌ பொழுது சரியாக இருந்தது. எனது மனத்‌ 
இறமை கெடாமலிருப்பதற்கு அது பெரிதும்‌ உதவியாக 
இருந்தது. . நான்‌ . பண்டைக்‌ காலங்களைப்பற்றி சரித்திர 
மாக எழுஇக்கொண்டிருந்ததால்‌ அந்தக்‌ காலத்தில்‌ வாழ்ந்து 
வந்ததாக எண்ணிக்கொண்டு என்னுடைய றை வாழ்க்கை 
யை அநேகமாக மறந்து போனேன்‌, - 


பெரில்லி, டேராடூன்‌ சிறைகளில்‌ 608 


உலக சஞ்சார நூல்களைப்‌ படிப்பதில்‌ எனக்கு எப்‌ 
பொழுதுமே பிரியம்‌, பண்டைக்காலத்து சஞ்சாரிகளான 
ஹியூன்த்பொங்‌, மார்க்கோபோலோ; இபனேபட்டுட்டா 
முதலியவர்கள்‌ எழுதிய வரலாறுகளையும்‌ மத்திய ஆசயோ 
வில்‌ பாலைவனங்கள்‌ வழியாகப்‌ பிரயாணம்‌ செய்த ஸ்வென்‌ 
ஹெடின்‌ திபேத்தின்‌ வினோத சம்பவங்களைக்‌ கண்ட ரோரிக்‌ 
முதலிய ஈவீனர்கள்‌ எழுதிய வரலாறுகளைப்படிக்க அசை, 
மலைகளையும்‌, பனிக்குன்றுகளையும்‌, பாலைவனங்களையும்பற்றி 
சித்‌ இரங்களுடன்‌ எழுதியிருக்கும்‌ நூல்களிலும்‌ - பிரியம்‌. 
ஏனெனில்‌ சிறையில்‌ அடைபட்டிருக்கையில்‌ விஸ்தாரமான 
பிரதேசங்களையும்‌ சமுத்திரங்களையும்‌ மலைகளையும்‌ காண 
தாபம்‌ ஏற்படுகிறது. இமயமலை, ஆல்ப்ஸ்‌ மலை இவைகளைப்‌ 
பற்றிய. நேர்த்தியான சத்திர நால்கள்‌ லெ என்னிடம்‌ 
இருந்தன. என்னுடைய விடுதியில்‌ உஷ்ணம்‌ 115 டிசரிக்கு 
மேல்‌ இருக்கும்‌ பொழுதெல்லாம்‌: இந்தப்‌ படப்பனிக்‌ குன்‌ 
றங்களை உற்று நோக்கி அழகு பார்த்து ஆறுதல்‌ அடை 
வேன்‌, அட்லாஸைப் பார்த்தால்‌ எனக்குப்‌ பரபரப்பு உண்டா 
கும்‌. பழையஞாபகங்கள்‌ எல்லாம்‌ வரும்‌. நாங்கள்‌ போய்ப்‌ 
பார்க்க . எண்ணிய: இடங்களைப்பற்றி கனவு காண்பேன்‌, 
சென்ற காலத்தில்‌ சாங்கள்‌ போயிருந்த இடங்களை மீண்டும்‌ 
காணவும்‌; படத்தில்‌ புள்ளிபுள்ளியாக பொறிக்கப்பட்டிருக்‌ 
கும்‌ பெரிய ஈகரங்களைக்‌ காணவும்‌, தடித்த கோடுகளில்‌ குறிப்‌ 
பிடப்பட்டிருக்கும்‌ மலைகளின்பேரில்‌ ஏறிச்‌ செல்லவும்‌, நீல 
வர்ணங்களில்‌ -திட்டிக்காண்பித்திறாக்கும்‌ கடல்களைத்தாண்‌ 
டவும்‌, உலகத்தின்‌ அழகுகளைக்‌ காணவும்‌ மனித வர்க்கம்‌ 
போராட்டத்தாலும்‌ துன்பங்களாலும்‌ மாறிக்‌ கொண்டு 
வரும்‌ காட்சியைக்‌ கவனித்துப்‌ பார்க்கவும்‌ பேராவல்‌ உண்‌ 
டாகும்‌. உடனே மிக்க துயரத்தோடு அட்லாஸைக்‌ கீழே 
வைத்து விட்டு எங்களுடைய சாரமில்லாத தினசரி, வாழ்க்‌ 
கையையும்‌, எங்களைச்‌ சூழ்ந்து நிற்கும்‌ மதில்‌ களையும்‌ நினைப்‌ 
பூட்டிக்‌ கொள்வோம்‌. 


98 


3 


அ 


XLV 


சிறைப்‌ பிராணிகள்‌ 


பதினாலரை மாதங்கள்‌ டேராடூன்‌ சிறையில்‌ என்னு 
டைய சிறு அறையில்‌ வசித்து வந்தேன்‌. நான்‌ அந்த 
அழறையோடு கலந்து அதன்‌ ஒரு பகுதியாக ஆகிவிட்டேன்‌ 
போல்‌ தோன்றிற்று. அர்த அறையில்‌ ஓவ்வொரு று 
பாகமும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. ஓவ்வொரு குழியும்‌ தெரி 
யும்‌, வெள்ளையடித்த சுவர்களிலும்‌, மேட்பள்ளமான தரை 
யிலும்‌, செல்லரித்த ௮ட்டைகளின்பேரில்‌ இருந்த கூரை 
யிலும்‌ இருந்த ஒவ்வொரு அடையாளமும்‌. குழியும்‌ 
எனக்குத்‌ தெரியும்‌. வெளியே இங்கு மங்கும்‌ மூளைத்‌ 
துக்‌ கடக்கும்‌ புல்லையும்‌ சிறு சிறு துண்டுக்‌ கற்களையும்‌ 
பழைய ஈண்பர்களாகப்‌ பாவித்து ஆனந்தம்‌ அடைவேன்‌. 
என்னுடைய அறையில்‌ நான்‌ தனியாக வசிக்கவில்லை, 
ஏனென்றால்‌ குழவிகளும்‌ பூச்சிகளும்‌ ஏராளமாகக்‌ குடி 
யேறி இருந்தன. உத்தரங்களின்‌ பின்னே வீடு கட்டி 
வாழ்ந்த பல்லிகளில்‌ பல சாயங்கால வேளைகளில்‌ இரை 
தேடிக்‌ கொண்டு வெளியே வரும்‌. மனித எண்ணங்களா லும்‌ 
உணர்ச்கெளாலும்‌; வெளியுலகில்‌ அடையாளங்கள்‌ ஏற்படு 
மால்‌ அற்த அறைக்குள்‌ முன்‌ வசித்தவர்களின்‌ ஏராள 
மான அடையாளங்கள்‌ இருக்க வேண்டும்‌. அந்தச்‌ சிறு 
இடத்தில்‌ இருந்த ஒவ்வொரு பாகத்திலும்‌, அதன்‌ காற்றி 
அங்கூட அந்த அடையாளங்கள்‌ ஓட்டிக்‌ கொண்டிருக்க 


வேண்டும்‌. 


வேறு சிறைகளில்‌ எனக்கு நல்ல அறைகள்‌ இருந்தன, 
அனால்‌ டேராடூன்‌ சிறையில்‌ நான்‌ மிகுதியும்‌ பாராட்டிய 
உரிமையொன்‌ அ எனக்கு டைத்தது. பக்கா சிறை, ரொம்பச்‌ 
சிறிய இடம்‌. எனவே ஜெயில்‌ காம்பவுண்டுக்குள்‌, ஆனால்‌. 
சிறை மதில்களுக்கு வெளியே இருந்த பழைய விடுதி ஒன்‌ 
நில்‌ வைக்கப்பட்டிருந்தோம்‌. இந்த இடம்‌ மிகவும்‌ சிறிது. 
அதற்குள்ளே ஈடப்பதற்கு இடமே இல்லை. ஆகையால்‌ 


ன 
சிறைப்‌ பிராணிகள்‌ 60௦ 


காலையிலும்‌ மாலையிலும்‌ வாயிற்படிக்கு முன்னால்‌ நாறு கஜ 
தாரம்‌ வரையில்‌ போய்‌ வர எங்களுக்கு அனுமதி கிடைத்‌ 
தனு. நாங்கள்‌ சிறைக்‌ காம்பவுண்டுக்குள்‌ தான்‌ இருப்போம்‌. 
அனால்‌ மதில்களுக்கு வெளியே வந்துவிட்ட. தால்‌ மலைகளை 
யும்‌ கழனிகளையும்‌ எட்டத்திலிருர்த ரஸ்தாவையும்‌ பார்க்க 
வசதி ஏற்பட்டது. இது எனக்கு மட்டும்‌ கிடைத்த தனி 
உரிமை அல்ல.டேராடூனில்‌ வைக்கப்பட்டிருர்த ஏ. வகுப்புக்‌ 
கைதிகள்‌ எல்லோருக்கும்‌ பொதுவான உரிமையாகும்‌. காம்‌ 
பவுண்டுக்குள்‌ ஆனால்‌ சிறை மதில்களுக்கு வெளியே வெள்‌ 
ளைக்கார விதி என்று இன்னொரு சிறிய கட்டிடம்‌ இரும்‌ 
தது. இதைச்சுற்றி சுவர்‌ இடையாத. இந்த விடூதிக்குள்‌ 
இருக்கும்‌ யாரும்‌ மலைகளையும்‌ வெளியே நடக்கும்‌ 'எல்லா 
வற்றையும்‌ பார்க்க முடியும்‌. இங்கே காவலில்‌. வைக்கப்பட்‌ 
டிருந்த ஐரோப்பியக்‌ கைதிகளும்‌ மற்றவர்களும்‌ சறைவாயிற்‌ 
படி. வரையிலும்‌ காலையிலும்‌ மாலையிலும்‌ ஈடக்க அனுமதிக்‌ 
கப்பட்டிருந்தார்கள்‌. 2 


நெடு மதில்‌ சூழ்ந்த சிறைக்குள்ளே நீண்ட காலம்‌ 
வ௫த்துவந்த கைதிக்குத்தான்‌ வெளி உலகக்‌ காட்சியாலும்‌ 
வெளியே ஈடமாடுவதாலும்‌ ஏற்படும்‌ மனமலர்ச்ச ஈன்கு 
_ விளங்கும்‌. இந்த வெளி ௪ஞ்சாரங்களில்‌ என்க்கு ரொம்ப 
பிரியம்‌. மழை தாரைதாரையாகக்‌ கொட்டினாலும்‌, கணுக்கால்‌ 
வரையில்‌ தண்ணீரில்‌ ஈடந்துபோக நேர்ந்தாலும்‌ மழைகாலத்‌ : 
தில்கூட நான்‌ வெளியில்‌ உலாத்தாமல்‌ இருந்ததில்லை. எந்த 
இடத்திலுமே வெளி சஞ்சாரம்‌ என்றால்‌ எனக்கு ரொம்‌ 
பப்‌ பிடித்தம்‌. அதுவும்‌ பக்கத்திலே இருக்கும்‌ இமயமலைக்‌ 
காட்சியைக்‌ கண்டுவிட்டால்‌ சும்மா இருக்கமுடியுமா? என்‌ 
னுடைய அனந்தம்‌ பெருக்கடைந்து சிறையின்‌ ௮லுப்பை 
இந்த “வெளி ஈடை வெகுவாக நீக்கிற்று, நீண்ட காலம்‌ 
பேட்டி. இல்லாமல்‌ சான்‌ தனியாக வ௫த்துவந்த மாதங்களி 
அம்‌ இந்த மலைகளை எப்பொழுதும்‌ பார்க்கக்‌ கொடுத்து 
வைத்தது எனது பாக்கியமே அகும்‌. என்னுடைய அறையி 
. லிருந்து மலைகளைப்‌ பார்க்க முடியாது. ஆனால்‌ என்னுடைய 
மனதில்‌ அவைகள்‌ நிறைந்து கடந்தன... 


வைகள்‌ என்‌ பக்கத்திலே இருக்கின்றன என்ற எண்‌ 
ணம்‌ என்னைவிட்டு ஒரு நிமிஷமும்‌ அகன்‌ றதில்லை. எங்களுக்‌ 
குள்ளே - இரகசியக்‌ 'காதல்‌ வளர்ந்து வந்ததாகத்‌: தோன்‌. 


606 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


றிற்று, கூட்டம்‌ கூட்டமாக பட்சகள்‌ வந்து உயரப்‌ பறந்‌ 
தோடிப்போயின. வான வீ திகளிலே, தனித்து நின்ற மேக 
மும்‌ தனது சஞ்சாரத்திற்குக்‌ கிளம்பி விட்டது. நானும்‌ 
எனக்கு எதிரே: வானளாவி நிற்கும்‌. இங்டிங்‌ சிகரமும்‌ 
தான்‌ தனித்து நிற்கின்றோம்‌. நாங்கள்‌ இருவரும்‌, மலையும்‌ 
நானும்‌ ஒருவரைக்‌ கண்டு மற்றொருவர்‌ அலுத்துப்‌ போகவே 
இல்லை.” இவ்வாறு பாடிய கவி லீடாய்ப்போ அவர்கள்‌ 
மலையை சதரகண்டு அஅத்துப்போக்‌ வில்லை. அவரைப்போல 
கானும்‌ ஒருக்காலும்‌ அலுக்கவில்லை என்று கூற முடியாது. 
பொதுவாக நான்‌ அலுர்துப்‌ போவதில்லை என்று தான்‌ 
சொல்லுவேன்‌. மலைகிட்ட இருப்பதால்‌ எனக்கு அதிகமான 
அணிதல்‌ உண்டாயிற்று, மலை அசையாமல்‌ அலுக்காமல்‌ இரு 
நீதஇடத்திலேயே கோடிக்கணக்கான வருஷங்களாக இருப்ப 
தால்‌ அந்த மலை தனது நீண்டகால ஞானத்தைக்கொண்டு 
அடிக்கடி. மாறும்‌ என்னுடைய மனதைக்‌ கேலி செய்தது 
போலிருந்தது. டேராடூனில்‌ வசந்தகாலம்‌ ' மிகவும்‌ இன்ப 
மாய்‌ இருக்கும்‌. பள்ளத்தாக்கை விட டேராடூனில்‌ நீண்ட 
காலம்‌ வசந்த காலப்பருவம்‌ இருக்கும்‌. மழையினால்‌ எல்லா 
மரங்களும்‌ இலையுதிர்ந்து போய்‌ மொட்டையாயும்‌ முண்ட 
மாயும்‌ இருந்தன, சிறைவாசலுக்கு எதிரில்‌ நின்று கொண்டி 
ருந்த சாலு கம்பீரமான அரசமரங்களும்‌ அப்படியே இலை 
கள்‌ எல்லாம்‌ கொட்டிப்‌ போய்‌ நின்று கொண்டிருந்த 
காட்டு எனக்கு அச்சரியமாயிருந்தது. வானளாவி இன்‌ 
பமே இல்லாமல்‌ அவைகள்‌ அங்கே நின்று கொண்டிருந்தன. 
வசந்தகாலத்தின்‌ காற்று அவைகளின்‌ மேலே பட்டு துன்‌ 
பத்தைப்‌ போக்கு அவைகளின்‌ உள்ளுக்குள்ளே இருந்த 
பரமாணுக்களுக்கும்‌ உயிர்ச்சத்தைஊட்டிவிட்டது. உடனே 
அரசமரங்களிலும்‌ மற்ற மரங்களிலும்‌ ஒருவிதமான பரப 
ரப்பு தோன்றிற்று, இசைகளுக்குப்பின்னால்‌ ஏதோ இரக 
மாக வேலைகள்‌ ஈடக்றெதைப்போல அவைகளைச்சு ற்றி யெல்‌ 
லாம்‌ மூடு மந்திரமாய்‌ இருந்தது. அந்த மரங்களிலெல்லாம்‌ 
பச்சைப்பசேல்‌ என்று முளை களம்புவதைப்பார்த்து திடுக்‌ 
இட்டுப்போனேன்‌. பார்க்கப்‌ பார்க்க ஆனந்தக்‌ காட்சியாக 
இருந்தது. விரைவிலே இலைகள்‌ கோடிக்‌ கணக்கில்‌ வெளியே 
வந்து சூரிய வெளிச்சத்தில்‌ பிரகாசித்து காற்றில்‌ அலைந்து 
விளையாடிக்கொண்டிருந்தன. பொட்டிலிருந்து இலைக்கு 
இவ்வளவு. விரைவிலே மாறுதல்‌ ஏற்படுவது எவ்வளவு 
ஆச்சரியமாக இருக்கிறது ! இள மாந்தளிர்கள்‌ . பழுப்புச்‌ 


சிறைப்‌ பிராணிகள்‌ 607 


சிவப்பு வர்ணம்‌ கொண்டதென்று அது வரையிலும்‌ 
எனக்குத்‌ தெரியாது. காஷ்மீரக்‌ குன்றங்களில்‌ இலையுதிர்‌ 
கர்லத்தில்‌ காணுவது அதே வர்ணம்‌. அனால்‌ இந்த இளர்‌ 
தளிர்கள்‌ ிக்ரெமாக நிறம்‌ மாறி பச்சையாக விசன்‌ றன. 
பருவக்கால மழைகள்‌ எப்பொழுதும்‌ வரவேற்கப்பட 
வேண்டி. யவைகளாகும்‌. ஏனென்றால்‌ அவைகள்‌ தான்‌ 
கோடைச்சூட்டைத்‌ தணிக்கின்‌றன. ஆனால்‌ நல்ல சாமான்‌ 
அதிகமாகப்‌ போய்விட்டாலும்‌ கஷ்டமாகத்தான்‌ இருக்‌ 
தின்றது. டேராடூன்‌ பகுதி வருண பகவான்‌ பிரியத்தோடு 
“டேரா” அடிக்கும்‌ இடங்களில்‌ ஒன்று, பருவக்காலம்‌ 
ஆரம்பித்து ஐந்தாறு வாரங்களுக்குள்ளாகவே ஐம்பது அல்‌ 
லது அறுபது அங்குல மழை பெய்துவிடும்‌. மேலே இருர்து 
ஓழுகுநறெதா அல்லது ஜன்னல்‌ மூலமாக சாரல்‌ அடிக்றெதா 
என்று கவனமாகப்பார்த்து ஜலமில்லாத சிறிய இடத்தில்‌ 
காலைக்‌ கட்டிக்‌ கொண்டு எப்பொழுதும்‌ உட்கார்ந்‌ திருப்ப 
தென்பது இனிப்பான காரியமல்ல. 


மறுபடியும்‌ இலையுதிர்காலம்‌ இன்பமாகத்தானிருர்தது. 
ரொம்பவும்‌ மழை பெய்தாலொழிய மாரிகாலமும்‌ இன்ப 
மாச இருக்க: ஆனால்‌ இடியும்‌ மழையும்‌ தொளைக்கிற 
காற்றோடு சேர்ந்து கொள்ளும்பொழுது ஈல்லவீடும்‌, உஷ்ண 
மும்‌ வேண்டுமென்று ஆசை உண்டாகும்‌. சல சமயம்‌ 
ஆலங்கட்டிமழை பெய்யும்‌. ஆலங்கட்டி சாதாரண கோலிக்‌ 
குண்டிகளைக்‌ காட்டிலும்‌ பெரிதாக இருக்கும்‌. அவைகள்‌ 
இரும்புத்‌ தகட்டுக்கரையிலே விழும்பொழுது ஒரே சத்த 
மாக இருக்கும்‌. போர்க்‌ களத்தில்‌ அுப்பாக்இப்‌ படைகள்‌ 
சண்டை போடுவது போல அவ்வளவு சத்தம்‌ கேட்கும்‌. 
ருராள்‌ எனக்கு ஈன்றாக ஞாபகம்‌ இருக்கிறது, அத 
0992-ம்‌ வருடம்‌ டிசம்பர்‌ மாதம்‌ 24-ந்தேதி, அன்றைக்கு 
நாள்முழுதும்‌ இடியும்‌ புயலும்‌ மழையும்‌. குளிர்‌ பொறுக்க 
முடியவே இல்லை. தேக சுகத்தைப்‌ பொறுத்த மட்டிலும்‌: 
சிறையில்‌ கான்‌ கழித்த மகாகஷ்டமான நாட்களில்‌ ௮௮ 
ஒன்று. மாலையில்‌ திடீரென்று வெக்காளித்தது, உடனே” 
என்னுடைய மனத்துயரம்‌ எல்லாம்‌ நீங்கி கனமான பனிப்‌ 
போர்வையைப்‌ டோர்‌ த்துக்கொண்டிருந்த பக்கத்து மலைகளை 
யும்‌ குன்‌ அகளையும்‌ பார்த்தேன்‌. அடுத்த ஈநாள்‌—5றிஸ்மஸ்‌ 
பண்டிகை. நாள்‌. மிகவும்‌ தெளிவாகவும்‌ நேர்த்தியாகவும்‌ 
இரும்தது.பனிமலைகளின்‌ அழகர்னகாட்சி கண்ணில்பட்டது. 


608 வஹரின்‌ சுயசரித்திரம்‌ 
3 


சாதாரண அலுவல்கள்‌ செய்யமுடியாகதனால்‌, இயற்‌ 
கையின்‌ மர்மங்களை நாங்கள்‌ நட்பமாகக்‌ கவனித்து வர்‌ 
தோம்‌. எங்கள்‌ கண்ணுக்குத்‌ தென்பட்ட அநேக மிருகங்‌ 
களையும்‌ பூச்சிகளையும்‌ கவனித்தோம்‌. கவனித்துப்‌ பார்த்த 
அம்‌ என்னுடைய அறையிலும்‌ அதற்கு வெளிப்புறத்திலும்‌ 
எல்லாவிதமான பூச்சிகளும்‌ இருப்பதைக்‌ கண்டேன்‌. கனி 
யாக இருக்கிறேன்‌ என்று நான்‌ முறையிட்டக்கொண்டி ருந்த 
காலத்தில்‌ ஒன்றுமே இல்லாததுபோலவும்‌, காலியாக இரும்‌ 
சுதுபோலவும்‌ தோன்‌ றின, அர்த முற்றத்தில்‌ உயிர்கள்‌ நிறை 
ந்து நின்றதைக்‌ கண்டேன்‌. இந்த ஊர்வனவும்‌ பறப்பன 
வும்‌ ஈடப்பனவும்‌ என்‌ வழிக்கு வராமல்‌ தங்கள்‌ வாழ்க்‌ 
கையை நடத்திவந்தன . எனவே அவைகளின்‌ வழிக்கு நான்‌ 
ஏன்‌ போகவேண்டும்‌? அனால்‌ எனக்கும்‌ மூட்டைப்‌ பூச்சி 
களுக்கும்‌ கொ௫க்களுக்கும்‌ ஈக்களுக்கும்‌ இடைவிடாமல்‌ 
போர்‌ ஈடந்து கொண்டே இருந்தது. குளவிகளை ரான்‌ 
பொணறத்துக்கொண்டிருந்தேன்‌. என்னுடைய அறையில்‌ 
அவைகள்‌ நூற்றுக்கணக்கில்‌ இருந்தன. 


ஓரு நாள்‌ அகஸ்மாத்தாக ஓரு குளவி என்னைக்‌ 
கொட்டிவிட்டது. உடனே எங்களுக்குள்‌ சண்டை. 
என்னுடைய கோபத்திலே குளவிப்‌ பூண்டையே அழிக்க 
முயற்சி செய்தேன்‌. அவைகள்‌ முட்டை இட்டிருந்த 
தங்களுடைய தற்காலிக வீட்டைக்‌ காப்பாற்றிக்கொள்வ 
திற்காக குளவிகள்‌ என்னோடு தைரியமாக யுத்தம்‌ செய்தன. 
கடைசியாக, அவைகள்‌ என்‌ பாதையில்‌ குறுக்கிடாமல்‌ 
இருந்தால்‌, அவைகளை சமாதானமாக விட்டு விவெதாகத்‌ 
தீர்மானம்‌ கொண்டேன்‌. ஒரு வருஷத்துக்கு அதிகமாக, 
இந்தக்‌ குளவிகளுக்கு மத்தியில்‌, கான்‌ அந்த அறையில்‌ 
வகித்து வந்தேன்‌. அனால்‌, எங்களுடைய சண்டைக்குப்‌ 
பிறகு, அவைகள்‌ என்னை ஒரு பொழுதும்‌ தாக்யெதே 
இல்லை. காங்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ மரியாதையாக இரும்‌: 
தோம்‌. வெளவால்களைக்‌ கண்டால்‌ எனக்குப்‌ பிடிப்பதில்லை. 
ஆனால்‌, அவைகளைச்‌ சகித்துத்‌ தொலைக்க வேண்டி. இருந்தது. 
மாலையில்‌ வெளிச்சம்‌ மறைகிற சமயத்தில்‌ அவைகள்‌ சத்தம்‌ 
செய்யாமல்‌ பறக்கும்‌. இருள்‌ பரவி வரும்‌ வானத்தில்‌ அவை 
களை நன்றாகக்‌ காணலாம்‌. ஆகாயப்‌ பிசாசுகள்‌! அவைகளைக்‌ 
கண்டால்‌ எனக்கு வெறுப்பு. அவைகள்‌ என்‌ முகத்தைத்‌ 
சொட்கெ கொண்டு போவதைப்‌ போலத்‌ தோன்றும்‌. அவை 


ர்‌ 


சிறைப்‌ பிராணிகள்‌ 599 


கள்‌ என்னை இடித்து விமோ என்று நான்‌ எப்பொழுதும்‌ 
பயப்படுவேன்‌. ஆகாயத்தில்‌ உயரத்தில்‌ ராஜா வெளவால்கள்‌ 
பறந்து செல்லும்‌. எறும்புகளையும்‌ கரையான்களையும்‌ ஏனைய 
பூச்சிகளையும்‌ மணிக்கணக்கில்‌ கவனித்துப்‌ பார்த்துக்‌ கொண் 
டிருப்பேன்‌. மாலை வேளைகளில்‌ தங்களுடைய இரையில்‌ குறி 
வைத்து, பல்லிகள்‌ சத்தப்படாமல்‌, ஈகருவதையும்‌ பல்லி 
கள்‌ வினோதமாகத்‌ தங்களுடைய வால்களை ஆட்டிக்கொண்டு 
ஓன்றை யொன்று வேட்டையாடு வதையும்‌ பார்த்திருக்‌ 
இறேன்‌. சாதாரணமாக பல்லிகள்‌ குளவிகளிடம்‌ செல்லுவ 
இல்லை. ஆனால்‌, இரண்டுதடவை மட்டும்‌ அவைகள்‌ மிகுந்த 
எச்சரிக்கையுடன்‌ குளவிகளிடம்‌ சென்‌.ற, அவைகளை முன்‌ 
புறத்திலிருர்‌து பிடித்துக்கொள் வதைப்‌ பார்த்தேன்‌. குளவி 
கொட்டுவதைத்‌ தடுக்க பல்லிகள்‌ தெரிக்தே முயலுகின்‌ றன 
வோ அல்லவோ, என்பது எனக்குத்‌ தெரியாது. 


அப்புறம்‌ அணில்கள்‌; பக்கத்திலிருக்கும்‌ மரங்களில்‌ 
அவைகளைக்‌ கூட்டமாகக்‌ காணலாம்‌. அவைகளில்‌ பல மிக்க 
துணிவுடன்‌ எங்களுக்கு அருகாமையில்‌ கூட வந்துவிடும்‌. 
லக்ஷ்மணபுரி சிறையில்‌ அரேக மணி நேரம்‌ நான்‌ அசை 
யாமல்‌ உட்கார்ந்து கொண்டே படிப்பேன்‌. அணில்‌ ஓன்று 
என்‌ கால்கள்‌ மீது ஏறி முழங்காலில்‌ உட்கார்ந்து கொண்டு 
நாலா பக்கங்களிலும்‌ பார்த்தது. பிறகு, அது என்னுடைய 
கண்களுக்குள்ளே பார்த்தது. பார்த்துவிட்டு நான்‌ மரமில்லை 
என்று தெரிக்து கொண்டது. அல்லது என்னை எதுவாக 
அது நினைத்துக்‌ கொண்டிருர்ததோ, அர்தப்‌ பொருளல்ல 
வென்று கண்டு கொண்டிருக்க வேண்டும்‌. பயத்தினால்‌ ஒரு 
நிமிஷம்‌, ௮அ ஸ்தம்பித்து நின்‌ ற பிறகு ஒரே நாலுகால்‌ பாய்ச்‌ 
சல்தான்‌! இறிய அணில்‌ குஞ்சுகள்‌ சில சமயங்களில்‌ மரங்‌ 
களிலிருர்து பொத்தென்று விழும்‌. அவைகளின்‌ பின்னே 
தாய்‌ அணில்‌ வந்து, சிறிய பர்தைப்‌ போல்‌ அவைகளைச்‌ 
சுருட்டி பத்திரமாக எடுத்துச்‌ செல்லும்‌. சில சமயம்‌ குஞ்சு 
வழி கெட்டு வந்து விடும்‌. இவ்வாறு வழி கெட்டுவந்த குஞ்சு 
களில்‌ மூன்றை என்னுடைய தோழர்களில்‌ ஒருவர்‌ எடுத்து 
வளர்த்தார்‌. அவைகள்‌ மிகச்‌ சிறியவை. அவைகளுக்கு 
எப்படி அகாரம்‌ கொடுப்பது என்பது பெரிய பிரச்னையாகப்‌ 
போய்விட்டது. அந்தப்‌ பிரச்சனையை' ஒருவாறு புத்தி. 
சாலித்தனமாக தீர்த்து விட்டோம்‌. பவுண்டன்‌ பேனாவுக்கு 
மை அடைக்கும்‌ ரப்பர்‌ குழாயில்‌ கொஞ்சம்‌ பஞ்சைவைத்து 


600 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அடைத்து அதை அகாரம்‌ ஊட்டும்‌ புட்டியாகச்‌ செய்யப்‌ 
பட்டது. அல்மோரா மலைச்சிறையைத்‌ தவிர நான்‌ இருந்த 
சிறைகளில்‌ எல்லாம்‌ புறாக்கள்‌ ஏராளமாக இருந்தன . அவை 
களை ஆயிரக்‌ கணக்கில்‌ காணலாம்‌. சாயர்திர வேளைகளில்‌ 
அகாயத்தில்‌ அவைகள்‌ ஒரே கூட்டமாக இருக்கும்‌. சல 
சமயங்களில்‌ றை அதிகாரிகள்‌ அவைகளைக்‌ சுட்டு வீழ்த்தி 
சாப்பிட்டு விவொர்கள்‌. எர்சு இடத்திலும்‌ மைனாக்களைப்‌ 
பார்க்கலாம்‌. என்னுடைய டேராடூன்‌ சிறையறையின்‌ கத 
வில்‌ ஒரு ஜோடி. கூடு கட்டிக்‌ கொண்டிருந்தன. அவை 
களுக்கு ரான்‌ தீனி போவெது வழக்கம்‌. அவைகள்‌ மிகவும்‌ 
பழூப்போய்விட்டன. காலையிலோ மாலையிலோ தீனிபோட 
நான்‌ தாமதித்துவிட்டால்‌ அவைகள்‌ என்‌ பக்கத்தில்‌ வந்து 
உட்கார்ர்துகொண்‌டு நீனிக்காக உரக்கச்‌ ௪ த்தமிட்ம்‌. அவை 
கள்‌ செய்யும்‌ ஜாடைகளைக்‌ கவனிப்பதும்‌ அவைகளுடைய 
ஆத்திரக்‌ குரல்களைக்‌ கேட்பதும்‌ வேடிக்கையாக இருக்கும்‌. 


நைனியில்‌ ஆயிரக்‌ கணக்கான கிளிகள்‌ இருந்தன. 
அவைகளிற்‌ பல என்னுடைய விடுதியின்‌ சுவர்களிலே 
இருந்த வெடிப்புகளில்‌ குடியிருந்து வந்தன. அவைகள்‌ 
கொக்கரித்து காதல்‌ செய்யும்‌ காட்சி மிகவும்‌ கவர்ச்சி 
பொருந்தியதாகும்‌. சல சமயங்களில்‌ ஒரு பெண்‌ எிளிக்காக 
இரண்டு ஆண்‌ கிளிகளுக்குள்‌ கடுமையான போர்‌ நடக்கும்‌. 
சண்டையை மிகவும்‌ அமைதியுடன்‌ அந்தப்‌ பெண்கிளி 
பார்த்துக்கொண்டிருக்கும்‌. வெற்றிபெற்ற ஆணுக்கு முத்தம்‌ 
கொடுக்க தயாராகக்‌ காத்துக்கொண்டி ருக்கும்‌. டேராடூனில்‌ 
பலவகைப்‌ பறவைகள்‌ இருந்தன. அவைகள்‌ போடும்‌ 
சத்தம்‌ ஓரே கதம்பச்‌ சத்தம்தான்‌. ஒரு குருவி ஒரு 
மாதிரி கத்தும்‌, இன்னொன்று சரபிரவென்று சத்தம்‌ 
செய்யும்‌. இந்தச்‌ சத்தங்களுக்கு மேலாக குயிலின்‌ சோகக்‌ 
குமல்‌ தெளிவுடன்‌ கேட்கும்‌. மழைக்காலத்தில்‌ அதற்குச்‌ 
சற்று முன்னோடும்‌ மூளைக்காய்ச்சல்‌ பட்சி நாங்கள்‌ இருர்த 
இடத்துக்கு வந்து சேர்ந்தது. அதற்கு ஏன்‌ மூளைக்காய்ச்‌ 
சல்‌ பட்ியென்று பெயர்‌ கொடுத்தார்கள்‌ என்பதை சீக்கிரம்‌ 
தெரிர்துகொண்டேன்‌. இரவிலும்‌ பகலிலும்‌ சூரியவெளிச்ச த்‌ 
திலும்‌ கொட்டுகிற மழையிலும்‌ அது ஒரே மாதிரியாகத்‌ 
திருப்பித்‌ திருப்பி சத்தம்போடும்‌ பிடிவாதம்‌ ஆச்சரியமாக 
இருக்கது. இந்தப்‌ பறவைகளில்‌ பலவற்றை எங்களால்‌ 
பார்க்கமுடியாது. எங்களுடைய சிறிய முற்றத்தில்‌ மரங்கள்‌ 


சிறைப்‌ பிராணிகள்‌ 001 


இல்லாமையால்‌ அவைகள்‌ “வருவதில்லை, ' அவைகள்‌ செய்‌ 
யும்‌ சத்தத்தைத்தான்‌ எங்களால்‌ கேட்கமுடியும்‌. அகாயத்‌ 
தில்‌ நேர்த்தியாக ஊர்வதைப்போல வல்லூறுகளும்‌ பருந்து 
களும்‌ பறப்பதைப்‌ பார்ப்பேன்‌. திடீரென்று அவைகள்‌ 
ஒழே வரும்‌. பின்னர்‌ காற்றடித்து அவைகளை இழுத்துச்‌ 
சென்றாலும்‌ சும்மா காற்று வாடையிலேயே போய்க்‌ 
கொண்டிருக்கும்‌. அடிக்கடி கூட்டம்‌ கூட்டமாக நாரைகள்‌ 
எங்கள்‌ தலைக்குமேலே பறந்து செல்லும்‌. 


பெரில்லி சிறையில்‌ குரங்குகள்‌ கூட்டம்‌ கூட்டமாக 
இருந்தன. அவைகள்‌ அடிக்கற கூத்துக்களைக்‌ கவனித்துப்‌ 
பார்த்தால்‌ எப்பொழுதும்‌ தமாஷாக இருக்கும்‌: ஒரு சம்‌ 
பவம்‌ எனக்கு ஈன்றாக ஞாபகம்‌ இருக்கிறது. சிறிய குரங்‌ 
குக்குட்டி ஒன்று எங்களுடைய விடுதி அடைப்புக்குள்‌ 
எப்படியோ வந்துசேர்ந்து விட்டது. ஆனால்‌ அதனால்‌ மீண்‌ 
டும்‌ சுவரின்பேரில்‌ ஏறமுடியவில்லை. வார்டரும்‌ சில கைதி 
களும்‌ கைதி வார்டர்களும்‌ சேர்ந்து அதைப்பிடித்து அதன்‌ 
கழுத்தில்‌ ஒரு கயிற்றைக்‌ கட்டினார்கள்‌. குட்டியின்‌ பெற்‌ 
ஜோர்கள்‌. (என்று நினைக்கிறேன்‌) இதை எல்லாம்‌ சுவர்‌ உச்சி 
யிலிருந்து பார்த்துக்கொண்டே இருந்தன. அவைகளுடைய 
ஆத்திரம்‌ வளர்ந்துகொண்டே இருந்தது. திடீரென்று அவை 
களில்‌ ஒன்று (பெரிய குரங்கு) இழேகுதித்து குரங்குக்குட்டி 
யைச்‌ சுற்றிக்கொண்டிருர்த கூட்டத்தில்‌ ஒரே பாய்ச்சலா 
கப்‌ பாய்ர்து தாக்றெறு. அப்படிப்‌ பாய்ந்தது மிகவும்‌ துணி 
கரமான செயல்தான்‌. ஏனென்றால்‌ வார்டர்‌, கைதிகள்‌ 
முதலிய எல்லோரிடத்திலும்‌ கம்புகளும்‌ தடிகளும்‌ இரும்‌ 
தன. அவர்கள்‌ இந்தத்‌ தடிகளை நாலாபக்கமும்‌ சுற்றி குரங்‌ 
கைத்‌ தாக்னொர்கள்‌. இவர்களில்‌ பல பேர்கள்‌ இருந்தார்‌ 
கள்‌. இருந்தாலும்‌ உயிரை மதிக்காத துணிவு வெற்றி பெற்‌ 
றது. மனிதக்‌ கூட்டமோ இலெடைடந்து தங்கள்‌ கம்புகளை 
விட்டுவிட்டு ஒட்டம்‌ எடுத்தது. குட்டியைக்‌ குரங்கு காப்‌ 
பாற்றிக்‌ கொண்டு போயிற்று. மக்‌ 


எங்களுடைய அறைக்கு இல சமயங்களில்‌ வேறுவகை 
யான விருந்தாட்கள்‌ அழையாமலே வருவார்கள்‌. அவர்கள்‌ 
வருவது எங்களுக்குப்‌ பிடிப்பதில்லை. இடி இடித்து மழை 
பெய்து ஓய்ற்தவுடனே ே 'தள்கள்‌ அடிக்கடி எங்கள்‌ ௮றைகளு 
க்கு வந்து விடும்‌. அவைகளால்‌ நான்‌ கொட்டப்படாதது 


602 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மிகவும்‌ ஆச்சரியப்படத்தக்க சங்கதி. ஏனென்றால்‌ தேளும்‌ 
நானும்‌ எங்கெல்லாமோ சந்திப்போம்‌. சில: சமயத்தில்‌ 
தேள்‌ என்‌ படுக்கையில்‌ இருக்கும்‌. அல்லது அப்பொழுது 
தான்‌ நான்‌ கையில்‌ எடுத்துக்கொண்ட புஸ்தகத்தில்‌ அதி 
உல்லாசமாக வீற்றிருக்கும்‌. கொஞ்ச காலம்‌ பயங்கரமான 
கருந்தேள்‌ ஒன்றைக்‌ குப்பியில்‌ அடைத்து ஈக்கள்‌ முதலிய 
வற்றை காரமாக புட்டிக்குள்‌ போட்டு வளர்த்து வர்‌ 
தேன்‌. பிறகு ஒரு கயிற்றைக்‌ கொண்டு அதைச்‌ சுவரில்‌ 
கட்டி வைத்திருந்தேன்‌. ஆனால்‌ மாயமாய்‌ அது தப்பி ஓடி 
விட்டது. அந்தத்‌ தேளை மீண்டும்‌ என்‌ அறையில்‌ சந்திக்க 
எனக்கு விருப்பம்‌ இல்லை. ஆகவே என்னுடைய அறையை 
ஒரு இடம்‌ பாக்கி வைக்காமல்‌ முழுதும்‌ தேடிப்பார்‌ த்தேன்‌. 
ஆனால்‌ தேள்‌ அகப்படவில்லை. 


எங்களுடைய அறைகளிலோ அல்லது அறைகளின்‌ 
பக்கத்திலோ மூன்ற நான்கு பாம்புகளும்‌ வந்து சேர்ந்தன. 
இவைகளில்‌ ஒன்றைப்பற்றி எப்படியோ செய்தி சிறைக்கு 
வெளியே போய்விட்டது. இந்தச்‌ செய்தி பத்திரிகைகளில்‌ 
கொட்டை எழுத்துக்களில்‌ பிரசுரிக்கப்பட்டத. உள்ள 
படியே இரந்த அதிசய சம்பவத்தை நான்‌ வரவேற்றேன்‌. 
ஏனென்றால்‌ சிறைவாழ்வு சாரமில்லாத மந்தமான வாழ்வா 
கும்‌. அந்த இனிப்பில்லாத தன்மையை போக்கக்‌ கூடிய 
எதுவும்‌ நேர்க்கால்‌ சந்தோஷமாய்‌ இருந்தது. இதற்காக 
பாம்புகளை வரவேற்று அவைகளுடன்‌ குலவினேன்‌ என்ப 
தல்ல. அனால்‌ சிலர்‌ பாம்பைக்‌ கண்டு பயப்படுவதைப்போல 
எனக்கு அவ்வளவு திகில்‌ கிடையாது. அவைகள்‌ நடித்தால்‌ 
எனக்குப்‌ பயந்தான்‌. ஒரு பாம்பைக்‌ கண்டு விட்டால்‌ என்‌ 
னைக்‌ காத்துக்கொள்ளத்தக்க ஏற்பாடு செய்துகொள்‌ வேன்‌ 
என்பது உண்மை. ஆனால்‌ அவைகளைக்கண்டால்‌ உடல்‌ நடுக்‌ 
கமும்‌ வெறுப்பும்‌ எனக்குக்‌ இடையாது. மரவட்டைகளைக்‌ 
கண்டால்‌ எனக்குக்‌ கொஞ்சம்‌ அதிக பயம்‌. பயத்தைக்காட்‌ 
டிலும்‌ அருவருப்பு என்று சொல்லுவது பொருந்தும்‌. கல்‌ 
கத்தா அலிப்பூர்‌ ஜெயிலில்‌ ஒருநாள்‌ நடுநிசியில்‌ எழுத்திருர்‌ 
தன்‌. என்னுடைய காலில்‌ ஏதோ ஒள் று ஊர்ந்து செல்வ 
தாகத்‌ தோன்றிற்று, என்னுடைய மின்சார விளக்கைப்‌ 
போட்டுப்‌ பார்த்தேன்‌. படுக்கையிலே ஒரு மரவட்டை 
யைக்‌ கண்டேன்‌. என்னை யறியாமலே வியக்கத்தக்க வேகத்‌ 
துடன்‌ ப$ூக்கையிலிருந்து ஒரே பாய்ச்சலாகப்‌ பாய்ந்து 


“சிறைப்‌ பிராணிகள்‌ 608 


அறையின்‌ 'சுவரின்பேரில்‌ அரேகமாக மோதிக்‌ கொண்டேன்‌. 
பாவ்லாவ்‌ என்ற மனோதர்ம ஞானியின்‌ தத்துவங்கள்‌ அப்‌ 
பொழுதுதான்‌ எனக்கு விளங்கிற்று. (ஒருவன்‌ தன்னையறி 
யாமலே' செய்யும்‌ காரியங்களைப்பற்றி பாவ்லாவ்‌ எழுதி 


யிருக்கிறார்‌) 4 


டேராடூனில்‌ நான்‌ ஒரு புதிய மிருகத்தைக்‌ கண்டேன்‌. 
அதாவது எனக்குப்‌ புதிதாயிருர்க ஒரு மிருகம்‌. இறைவாயி 
அக்குப்‌ பக்கத்தில்‌ நின்று கொண்டு ஜெயிலரோடு பேசிக்‌ 
கொண்டிருந்தேன்‌. அப்பொழுது வினோ கமான விலங்கு 
ஒன்றைக்‌ தூக்கிக்‌ கொண்டு ஒருவன்‌ போவதைக்‌ கண்டேன்‌, 
ஜெயிலர்‌ அவனைக்‌ கூப்பிட்டுவிட்டார்‌. அந்த மிருகம்‌ ப்ல்லிக்‌ 
கம்‌ முதலைக்கும்‌ இடையே இருந்த இனத்தைச்‌ சேர்ந்தது 
பாலத்‌ தோன்றிற்று, அத இரண்டு அடி நீளம்‌. ஈகங்கள்‌ 
இருந்தன; உடம்பின்‌ மேல்‌ முள்‌ முள்ளாய்ப்‌ போர்வை; 
இந்த அவலட்சணமான பிராணி உயிரோடுதான்‌ இருர்கது. 
அதை ஒரு விரோதமான முடிச்சாக எப்படியோ முறுக்கி, 
அந்த மூடி.ச்சுக்குள்‌ ஒரு கம்பைவிட்டு கம்பைத்‌ தோளின்‌ 
மீது சார்த்தித்‌ தாக்கக்கொண்டு போனான்‌. அதற்கு அவன்‌ 
போ”? ஏன்று பேர்‌ சொன்னான்‌. ஜெயிலர்‌ அவனை இதை 
நீ என்ன செய்யப்போறொய்‌'' என்று கேட்டார்‌. அவன்‌ 
சிரித்துக்கொண்டு (இ திலிருந்து பஜ்ஜி செய்யப்போகிறேன்‌”! 
என்ற பதில்‌ கூறினான்‌. அவன்‌ காட்டில்‌ வசிப்பவன்‌. எப்‌, 
டப்ளியு. சாம்பியன்‌ அவர்கள்‌ காட்டைப்பற்றி எழுதிய 
காலிலிருந்து இந்த மிருகத்துக்கு பங்கோலின்‌ (உடும்பு) 
என்ற பெயர்‌ என்று பின்னர்‌ தெரிந்து கொண்டேன்‌. 


கைதிகள்‌ முக்கியமாக நீண்ட காலதண்டனை பெறும்‌ 
கைதிகள்‌, தங்கள்‌ உணர்ச்சிகளுக்கு அவகாசமில்லாமல்‌ இரு 
தயம்‌ வரண்டு போகிறார்கள்‌. அவர்கள்‌ எதன்‌ பேரிலும்‌ பிரி 
யம்‌ காண்பிக்க வழி இல்லாமல்‌ அன்புப்‌ பெருக்கை அழித்‌ 
அுக்கொள்ளவேண்டியதாயிருக்கிறது. இதை அழியாமல்‌ 
காத்துக்கொள்வதற்காக செல்லமாக சில மிருகங்களை அவர்‌ 
கள்‌ வளர்க்கிறார்கள்‌. சாதாரணக்‌ கைதிகள்‌ இவ்வாறு செய்ய 
முடியாது. ஆனால்‌ கைதி வார்டர்களுக்குக்‌ கொஞ்சம்‌ சுதர்‌ 
இரம்‌ உண்டு, கைதி வார்டர்கள்‌ இவ்வாறு மிருகங்கள்‌ 
வளர்ப்பதை சிறை சிப்பந்திகள்‌ ஆட்சேபிப்பதில்லை, சாதா 


ரணமாக செல்லமாக வளர்க்கப்படும்‌ பிராணிகள்‌ அணில்‌ 


604 ஜவறஹரின்‌ சுய்சரித்திரம்‌ 


கள்‌. இரிப்பிள்ளைகளை வளர்ப்பதைக்‌ கண்டு எனக்கு விரோ 
தமாக இருந்தது. காய்களைச்‌ சிறைக்குள்ளே விடுவதில்லை: 
ஆனால்‌ பூனைகளைப்‌ பற்றி அவ்வளவு ,கே்ஷேபனை இல்லை. 
பூனைக்குட்டி. ஒன்‌ று ஒருசமயம்‌ என்னிடம்‌ சரேகம்‌ கொண்‌ 
டது. அது சிறை அதிகாரி ஒருவருக்குச்‌ சொந்தமானது. 
அவர்‌ சிறையை விட்டு மாற்றப்படுகையில்‌ அதை அவர்‌ தம்‌ 
மோடு எடுத்துக்‌ கொண்டு போய்‌ விட்டார்‌. ஒரு ஈண்பன்‌ 
போய்‌ விட்ட்தபோல்‌ தோன்றிற்று, 


நாய்களைச்‌ சிறைக்குள்‌ விடாவிட்டாலும்‌ டேராடூன்‌ 
சிறையில்‌ அகஸ்மாத்தாக சில நாய்கள்‌ என்னை அண்டிப்‌ 
பிழைக்க நேரிட்டது. சிறை அதிகாரி ஒருவர்‌ பெண்‌ நாய்‌ 
ஒன்றைக்கொண்டு vod பிறகு அவர்மா ற்றப்படவே 
இந்த காயை அவர்‌ எடுத்துக்‌ கொண்டு போகாமல்‌ போய்‌ 
விட்டார்‌. அது இங்கேயே தங்கி விட்டது. அந்த நாய்க்கு 
இருப்பிடமில்லா மல்‌ தவித்து பாலங்களுக்கடியில்‌ இருந்து 
கொண்டு வார்டர்கள்‌ போட்ட சிறு இறு துண்டங்களைச்‌ 
சாப்பிட்டுவிட்டு அரேகமாக பட்டினி டெர்தது. சிறைக்கு 
வெளியே நான்‌ லாக்கப்பில்‌ இருந்ததால்‌ அது வாலைக்குழைத்‌ 
துக்கொண்டு என்னிடம்‌ வந்து தீனிக்காக கெஞ்சிற்று. தவ 
ரேமல்‌ அதற்கு அகாரம்‌ கொடுத்துவந்தேன்‌. பாலத்தடியிலே 
அது குட்டிகள்‌ போட்டது. குட்டிகளில்‌ பல மற்றவர்களால்‌ 
எடுத்துக்கொண்டு போகப்பட்டன. பாக்கியிருந்த மூன்றை 
யும்‌ கான்‌ வளர்த்துவந்தேன்‌. குட்டிகளில்‌ ஒன்றுக்கு கம்மை 
யாக சோய்‌ கண்டுவிட்டது. அதனால்‌ எனக்கு அதிக தொர்‌ 
தரவு உண்டாயிற்று, ரொம்ப ஜாக்செதையாக பராமரித்து 
வந்தேன்‌. லே சமயங்களில்‌ இரவில்‌ பத்துப்‌ பன்னிரண்டு 
தரம்‌ எழுந்திருக்து பார்ப்பேன்‌. நல்ல வேளையாக அத 
பிழைத்துக்கொண்டது. கான்‌ கவலையோடு அதைப்‌ பாது 
காத்ததால்‌ பிழைத்துக்‌ கொண்டது என்ற காரணத்தால்‌ 
சந்தோஷம்‌ அடைந்தேன்‌. ்‌ 


சிறைக்கு வெளியே நான்‌ அதிகமாக மிருகங்களோடு 
பழனெ இல்லை. கறையிலே அதிகமாகப்‌ பழகினேன்‌. நாய்‌ 
களின்பேரில்‌ எனக்கு - எப்பொழுதுமே ரொம்பப்‌ பிரியம்‌. 
நான்‌“ வெளியிலிருக்கையில்‌ சல நாய்களை வைத்துக்கொண்டி. . 
ருந்தேன்‌. வேறு அலுவல்களில்‌ என்‌ கவனம்‌ சென்றுவிட்ட 
படியால்‌ நான்‌ அவைகளைச்‌ சரியாகப்‌ பார்த்து பராமரிக்க 


சிறைப்‌ பிராணிகள்‌ 605 


முடியவில்லை. சிறையில்‌ நாய்கள்‌ என்னுடன்‌ கூட இருந்த 
தால்‌, நான்‌ மிகுதியும்‌ ஆறுதல்‌ அடைந்தேன்‌. இந்தியர்கள்‌ 
பொதுவாக வீட்டிலே எதையும்‌ செல்லமாக வைத்து 
வளர்ப்பதில்லை. இக்திய்கள்‌ பொதுவாக ஜிவஜர்‌துக்களை 
ஹிம்சை செய்ய விரும்பா விட்டாலும்‌ அவர்கள்‌ அஜாக்‌ 
கரதை உள்ளவர்களாயும்‌ அவைகளிடத்தில்‌ காருண்யமில்‌ 
லாமலும்‌ இருக்கின்றார்கள்‌. ஹிந்துக்கள்‌ தெய்வமாகப்‌ 
பாவித்து வணங்குறெ பசுவும்கூட, எதன்‌ காரணமாக அடிக்‌ 
கடி. கலகங்கள்‌ கேருசனெறனவோ அந்தப்‌ பசுவும்கூட, ௧௬ 
ணையுடன்‌ ஈடத்தப்‌ படுவதில்லை. பூசை வேற்‌, தயை வேறு 
போலும்‌! 'அவைகள்‌ இரண்டும்‌ சேர்க்‌ இருக்காதோ ள்ன்‌ 
னவோ ! பல நாடுகள்‌ தங்கள்‌ ஈடத்தைக்கோ அல்லது 
ஆசைக்கோ "அறிகுறியாக பலமிருகங்களை வைத்துக்‌ கொண்‌ 
டிருக்கன்றன. அமெரிக்க ஐக்கிய மாகாணங்களும்‌ ஜெர்‌ 
மனியும்‌ வல்லூறைப்‌ 'போத்றுகின்றன்‌. இங்லெர்ந்துக்குப்‌ 
பிடித்தவை சிங்கமும்‌, கடிநாயும்‌. பிரான்சுக்கு. சண்டைக்‌ 
கோழி, பழைய ரஷியாவுக்கு கரடி, இந்த மிருகங்களுக்கும்‌ 
அந்த காட்டாரின்‌ ஈடத்தைக்கும்‌ எவ்வளவு தொடர்பு 
என்பது தெரியாது. ஆனால்‌ அந்த மிருகங்கள்‌ யாவும்‌ தாக்‌ 
இப்‌ போரிடும்‌ ஜந்துக்கள்‌; மாமிச: பட்சிணிகள்‌. என்வே 
இவைகளைக்‌ கொண்டாடி வாழ்க்கையில்‌ வளரும்‌ மக்கள்‌, 
இவைகளைப்‌ போலவே அநேகமாக ' ஆகிவிட்டு பிறரைத்‌ 
தாக்‌இியும்‌ கூச்சல்‌ போட்டும்‌ அவர்களை பிம்பம்‌ செய்து 
கொள்ள நினைப்பதுவும்‌ ஆச்சரியப்‌ படத்தக்கதே ' அல்ல. 
ஹிந்துக்கள்‌ போற்றிக்‌ கொண்டாடும்‌ பீராணி பசு அகும்‌. 
என்வே அவர்கள்‌ சாதுக்களாயும்‌ அஹிம்ஸா 'வாதிகளர்‌ 
யும்‌ க ப! வ ணிபட்ம்‌ 


ல 


பல 


XLVI 
போராட்டம்‌ 


சிறைக்கு வெளியே போராட்டம்‌ ஈடர்து கொண்‌ 
டிரும்தது. தற்சமயத்திலோ அல்லது சமீபத்திலோ தாங்‌ 
கள்‌ கோரிய காரியம்‌ கை கூடப்‌ போவதில்லையென்று 
நன்றாகத்‌ தெரிர்‌து கொண்டிருந்தாலும்‌ தைரியசாலியான 
ஆண்களும்‌ பெண்களும்‌ வலுவான அரசாங்கத்தின்‌ உத்த 
ரவுகளை சாத்வீக முறையில்‌ தொடர்ந்து மீறிக்‌ கொண்டே 
இருந்தார்கள்‌. கொஞ்சம்கூட குறைக்காமலும்‌ இடைவீடா 
மலும்‌ அடக்கு முறையை அரசாங்கத்தார்‌ கையாண்ட 
தால்‌, இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்டு எத்தகைய தன்மை 
கொண்டது என்பது விளக்கமாகப்‌ போயிற்று,” பாசாங்கு 
கள்‌ ஞ்ழிர்‌து பிரிட்டிஷ்‌ ஆட்யின்‌ உண்மையான தன்மை 
வெட்ட .வெளியானதைக்‌ கண்டு நாங்கள்‌ சிறிதளவு 
திருப்தி யடைந்தோம்‌. எந்த இடத்திலும்‌, சிப்பாய்களின்‌ 
ஈட்டிகள்‌ தன்‌ வெற்றியோடு திகழ்ந்தன. ஈட்டிகளோடு 
நீங்கள்‌ எதை வேண்டுமானாலும்‌. செய்யலாம்‌.' "அனால்‌ 
அவைகளின்‌ பேரில்‌ உட்கார மட்டும்‌ முடியாது'' என்று 
பேர்‌ பெற்ற போர்வீரரொருவர்‌ ஒரு சமயம்‌ சொல்லியிரு 
க்கிறார்‌ ஈம்முடைய ஆத்மாக்களை விற்றுவிட்டு அந்நிய ஆட்சி 
யுடன்‌ விபசாரத்தனம்‌ செய்வதைக்‌ காட்டிலும்‌ நாம்‌ பலாத்‌ 
காரத்தால்‌ ஆட்சி செய்யப்படுவது உயர்ந்ததென்று நாங்கள்‌ 
எண்ணினோம்‌. சிறையிலே எங்களால்‌ ஓன்றும்‌ செய்யமுடி. 
யா.து. ஆனாலும்‌ வெளியிலே இருக்கும்‌ பலரைக்‌ காட்டிலும்‌ 
சிறைக்குள்ளே சென்று நம்முடைய இயக்கத்துக்குத்‌ 
தொண்டு செய்து வருகிறோம்‌ என்ற எண்ணம்‌ எங்களுக்கு 
இருந்தது. 


இப்பொழுது நாம்‌ பலவீனர்கள்‌ என்பது உண்மை 
தான்‌. ௮தன்‌ பொருட்டு ஈம்மை பத்திரமாகக்‌ காப்பாற்றிக்‌ 
கொண்டு இந்தியாவின்‌ எதிர்கால வாழ்க்கையை நாம்‌ பறி 
கொடுத்துவிடவேண்டூமென்பது சரியா ? மனிதர்களின்‌ *சச்‌ 


போராட்டம்‌ 607 


திக்கும்‌, சசிப்புத்கன்மைக்கும்‌ கு.றுகெயஎல்லைகள்‌ இருப்பது 
உண்மை. எனவே போராட்டத்தில்‌ பலர்‌ கைகால்‌ முறிந்து 
போயிருக்கலாம்‌. சுகக்கேடு அடைர்திருக்கலாம்‌; இறர்திருக்‌ 
கலாம்‌; இயக்கத்தை விட்டு விலகியிருக்கலாம்‌; இயக்கத்‌ 
அக்கே துரோகம்‌ செய்துமிருக்கலாம்‌. ஆனால்‌ எத்தனையோ 
இடையூறுகள்‌ நேர்ர்காலும்‌ போராட்டம்‌ . மட்டும்‌ நிற்கா 
மல்‌ ஈடைபெற்றுக்கொண்டே இருந்தது. லக்ஷியத்தில்‌ மாசு 
படியாமல்‌ உறுதி தளராமலிருர்தால்‌ தோல்வியே ஏற்பட 
முடியாது, என்றைக்கு ஈமது கொள்கையை விட்டுக்‌ கொடுக்‌ 
கிரோமோ, என்றைக்கு ஈம்முடைய உரிமையை இழக்கச்‌ 
சம்மதிக்கறோமோ என்றைக்கு அநியாயத்துக்கு அவலமாகக்‌ 
கீழ்ப்படினெறோமோ அன்றைக்கு உண்மையான தோல்வி 
உண்டாகும்‌. எதிரி உண்டாக்கிய காயம்‌ விரைவில்‌ஆறிவிடும்‌. 
தானே.. உண்டாக்கிக்‌ கொண்ட காயங்கள்தான்‌ சிக்ரெமாக 
ஆறமாட்டா, ஈம்முடைய பலவீனங்களைக்‌ கண்டும்‌ நாட்‌ 
டாரின்‌. தவமுன போக்குக்களைப்‌ பார்த்தும்‌ சாம்‌ அடிக்கடி 
அலுப்படைந்தோம்‌. ஆனால்‌ இதுவரையில்‌ சாதித்த காரியத்‌ 
தால்‌ கர்வமும்‌ அடைந்தோம்‌. ஏனென்றால்‌ இந்திய மக்கள்‌ 
எவ்வளவு கம்பீரமாக ஈடந்துகொண்டார்கள்‌! அந்த வீரர்‌ 
களின்‌ கூட்டத்தில்‌ நானும்‌ ஒருவன்‌ என்று சொல்லிக்‌ 
கொள்வது இந்தியர்களில்‌ யாருக்கும்‌ கர்வப்படத்‌ தக்க விஷ 
யம்தான்‌. சட்டமறுப்பு சஈடைபெற்ற அர்த வருஷங்களில்‌ 
பகிரங்கமாக காங்கரஸை நடத்த ' இரண்டு முயற்சிகள்‌ 
செய்யப்பட்டன. ஒன்று டில்லியில்‌; மற்றொன்று கல்கத்தா 
வில்‌. சட்டத்திற்கு மீறிய கூட்டம்‌ சமாதானத்துடன்‌ பி 
சங்கமாக கூடமுடியாது 'என்பது வெளிப்படை. ப௫ரங்க 
மாக கூடுவதற்கு முயற்சி செய்தால்‌ போலீஸார்‌ நிச்சயம்‌ 
தடுப்பார்கள்‌. போலீஸார்‌ இர்தக்‌ கூட்டங்களைப்‌ ' பலவந்த 
மாகத்‌ தடிகொண்டு தாக்கக்‌ கலைத்தார்கள்‌. பலரைக்‌ கைது 
செய்தார்கள்‌. சட்டம்மீறிய இக்‌ கூட்டங்களுக்குப்‌ பிரதி 
நிதிகளாக இந்தியாவின்‌ எல்லாப்‌ பகுதிகளிலிருர்‌தும்‌ ஆயி 
ரக்கணக்கானவர்கள்‌ வந்திருந்தது குறிப்பிடத்தக்க.து: இர்த 
இரண்டு கூட்டங்களிலும்‌ ஐக்கிய மாகாணத்து ஜனங்கள்‌ 
சிறப்பான பங்கு எடுத்துக்‌ கொண்டார்கள்‌ என்பதைக்‌ 
கேட்க எனக்கு சந்தோஷமாக இருர்‌த௮௫. ்‌ 


1988-ம்‌ வருஷம்‌ மார்ச்சு மாதக்‌ கடைசியில்‌ ஈடர்த கல்‌ 
கத்தா காங்ரெஸுக்குப்‌ போவதென்று என்னுடையதாயார்‌ 


008 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


தீர்மானம்‌ செய்துகொண்டார்‌. பண்டித மாளவியா முத 
லிய பலரோடும்‌ கல்கத்தாவுக்குப்‌ போகிற வழியில்‌ கைது 
செய்யப்பட்டு, அவர்‌ அஸென்ஸால்‌ சிறையில்‌ சில நாட்கள்‌ 
வைக்கப்பட்டிருக்தார்‌. அவர்‌ அசெளகரியமான தேகத்து 
டன்‌ காண்பித்த ஊக்கத்தையும்‌ பிடிவாதத்தையும்‌ கண்டு 
சான்‌ ஆச்சரியப்பட்டேன்‌ . அவருக்கு சிறையைப்பற்றி லக்ஷி 
யமே இல்லை, சிறையைக்‌ காட்டிலும்‌ கடமையான கஷ்டப்‌ 
களை எவ்வளவோ அனுபவித்திக்றொர்‌. அவருடைய மகன்‌ 
சிறையிலிருக்கான்‌. அவருடைய மகள்கள்‌ இருவரும்‌ சிறை 
யில்‌ இருந்தார்கள்‌. அவர்‌ அன்போடு நேசித்துவர்த வேறு 
பலரும்‌ சிறையில்‌ இருந்தார்கள்‌. அவர்‌ வசித்து வந்த காலி 
விடு பேயடைந்த விடுபோல்‌ ஆகிவிட்டது. வ்‌ 


ஈம்முடைய போராட்டம்‌ வேகத்தில்‌ தணிந்து, குறு 
இய அளவுக்குள்‌ ஈடந்து கொண்டி.ருந்ததனால்‌, அதனிடம்‌ 
இருர்த பெருவாரியான 'உற்சாகம்‌ குறைந்து நீண்ட காலத்‌ 
அக்‌ கொருதரம்‌ ஏதோ கொஞ்சம்‌ பரபரப்பு தோன்றிற்று. 
என்னுடைய எண்ணங்கள்‌ அதிகமாக வேறு நாடுகளின்‌ 
போக்கில்‌ சென்றுகொண்டிருந்தன. வலுவான பொருளா 
தாரமந்தத்தில்‌ அகப்பட்டுக்கொண்டு இடக்கும்‌ உலகம்‌ எவ்‌ 
வாறு சமாளித்துக்‌ கொண்டுவருறெது என்பதை சிறையிலி 
ரர்‌. துகொண்டு என்னால்‌ கூடுமான வரையிலும்‌ கூர்ந்து கவ 
னித்து வந்தேன்‌. இந்த விஷயம்‌ சம்ப்ந்தமாக எனக்குக்‌ 
கடைக்த புஸ்தகங்களை யெல்லாம்‌ படித்தேன்‌. எவ்வளவு 
அதிகமாகப்‌ படித்தேனோ அவ்வளவு அதிகமாக “வைக 
ளின்‌ பேரில்‌ எனக்கு கவர்ச்சியும்‌ உண்டாயிற்று; உலகத்‌ 
திலே ஈடைபெறும்‌ மகத்தான இந்த சாடகத்தின்‌ ஒரு பகு 
தியாகவும்‌ எல்லா காடுகளிலும்‌ ஈடைபெற்‌.றுக்கொண்டிருந்த 
மகத்தான அரசியல்‌ பொருளாதாரப்‌ போராட்டங்களின்‌ 
ஒருபகுதியாகவும்‌. இந்தியாவின்‌ பிரசனைகளும்‌ போராட்ட 
மும்‌ இருப்பதாக எனக்குத்‌ தோன்றின. இந்தப்‌ போராட்‌ 
டத்தில்‌ என்னுடைய சொந்த அனுதாபங்கள்‌ 'அதிகமாக 
பொது உடமையின்‌ சார்பாகச்‌ சென்றன. . ' ்‌ 


நீண்ட காலமாகவே எனக்கு அபேதவாதத்திலும்‌ சம 
தர்மக்‌ கொள்கையிலும்‌ பிடித்தம்‌ உண்டாயிருந்தது. 
ருஷியா என்னை ஜாடை காட்டி அழைத்தது, ஸோவியத்‌ 
ரஷியாவில்‌ நேர்ந்த பல நிகழ்ச்சிகளில்‌ பலவற்றை வெறுத்‌ 


போசாட்டம்‌ 609 


தேன்‌. எதிர்கட்சியைக்‌ காருண்யமில்லாமல்‌ அடக்குதல்‌, 
அநேக திட்டங்களை அமுலுக்குக்‌ கொண்டுவருவதில்‌ தேவை 
யில்லாத அளவுக்கு பலாத்காரத்தை உபயோகப்படுத்‌ நுதல்‌, 
எல்லோரையும்‌ ரே வித பொம்மைகளாக அக்கப்பார்த்தல்‌, 
இவைகள்‌ எனக்குப்பிடி.க்கவில்லை. ஆனால்‌ முதலாளி அரசாங்‌ 
கங்களிலும்‌ இந்தக்‌ கொடுமைகளுக்கும்‌ அடக்குமுறைகளுக்‌ 
கும்‌ குறைவில்லை, சொத்து உரிமை எந்த ஜனசமூகத்தில்‌ 
கொண்டாடப்படுகிறதோ.௮ங்கே,பலாத்காரத்தை௮ஸ்‌ இவார 
மாகக்‌ கொண்டுதான்‌ அர்த உரிமையைக்‌ காப்பாற்ற முடியும்‌ 
என்பதைத்‌ தெளிவாக இப்பொழுது உணர்ந்தேன்‌. பலாத்‌ 
காரமின்‌ றி அர்த ஜனசமூகமும்‌ சொத்துரிமையும்‌ நிலைத்தி 
ருக்க முடியாது. பெரும்பான்மையோர்‌ ௪தா ஏழைகளாக 
வும்‌, தங்கள்‌ பட்டினியைப்‌ போக்க சி.றுபான்மையோருக்கு 
அடிமைகளாக இருந்து அவர்களின்‌ பெருமைக்கும்‌, தன்‌ 
மைக்கும்‌ கட்டாயமாகப்‌ பாடுபடவேண்டி.யிருக்கும்‌ நிலைமை 


யில்ஓரளவு.அரசியல்சு தர்‌ திரம்‌இருப்பதால்‌ ௮.திகலாபமில்லை, 


முதலாளி, சமதர்ம உலகங்கள்‌ இரண்டிற்கும்‌ பலாத்‌ 
காரம்‌ பொதுவானது. அனால்‌ முதலாளி உலகத்தின்‌ பலாத்‌ 
காரம்‌ அதன்‌ சுபாவத்திலிருந்து தோன்‌.றுகறது. ரஷியாவின்‌ 
சமதர்மக்‌ கொள்கையால்‌ ஏற்படும்‌ பலாத்காரம்‌ கெட்டது 
தான்‌. என்றாலும்‌, அர்த தாற்காலிக பலாத்காரத்தின்‌ கூல 
மாக பொது மக்களுக்கு உண்மையான சுதந்திரமும்‌ சகோ 
தரத்துவமும்‌ சமாதானமும்‌ நாட்ப்படிகின்றன. சோவியத்‌ 
ருஷியா எத்தனையோ தவறுகள்‌. செய்‌ திருக்கன்றது. என்‌ 
முலும்‌ எத்தனையோ இடையூறுகளைக்‌ காலில்‌ மிதித்துத்‌ 
தேய்த்து, வெற்றி பெற்று புதுப்‌ பாதையில்‌ வெகு தாரம்‌ 
சென்றிருக்கிறது. உலகத்தின்‌ ஏனைய பகுதிகள்‌ எல்லாம்‌ 
பொருளாதார' மந்தத்தில்‌ சிக்கிக்கொண்டு பின்னே போய்க்‌ 
கொண்டிருக்கற தருணத்தில்‌ ரஷியாவில்‌ மட்டும்‌ ஈமது 
கண்களின்‌. முன்னாலேயே மகத்தான புதிய உலகம்‌ ஒன்று 
அமைக்கப்பட்டு வருக்கன்றது. மற்றைய தேசங்கள்‌ இறந்த 
காலத்தைக்‌ கட்டியமு.து கொண்டு, பண்டைக்‌ காலத்தின்‌ 
உயிரற்ற சின்னங்களைக்‌ காப்பாற்றுவதற்காக தங்களுடைய 
ஊக்கத்தைச்‌ செலவழித்து வருங்காலையில்‌, லெனின்‌ மகா 
னைப்‌ பின்பற்றி ரஷியா தூரதிருஷ்டிக்‌ கண்களுடன்‌ வருங்‌ 
காலத்தை நோக்கி அதற்காகத்‌ தம்‌ மக்களைப்‌ பக்குவப்‌ 
(படுத்தும்‌ “வேலையில்‌ ஈபேட்டிருந்தது, மிகவும்‌ பிற்போக்கு 

99 


010 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 

கொண்ட மத்திய ஆசியாவில்‌ சோவியத்‌ இட்டத்தால்‌ 
மிகுதியும்‌ முற்போக்கடைந்து வருகிறது என்பதைக்‌ கேட்டு 
நான்‌ மகிழ்ச்சியுற்றேன்‌. மொத்தத்தில்‌ இரண்டையும்‌ 
எடைபோட்டுப்‌ பார்த்தால்‌ ௬ஷியா பக்கம்தான்‌ எனக்கு 
பூரணமான அனுதாபம்‌. பயங்கரமும்‌ அறியாமையும்‌ குடி 
கொண்டிருக்கும்‌ இந்த உலகத்தில்‌ சோவியத்‌ ரஷியாவின்‌ 
உதாரணம்‌, பிரகாசத்தையும்‌ தைரியத்தையும்‌ . கொடுக்கக்‌ 
கூடிய தோற்றமாக இருக்கின்றது. 


சமதர்ம திட்டத்தைக்‌ தழுவிய அரசாட்சியை நிர்மா 
ணம்‌ செய்ய முயலுகையில்‌, ' ருஷியாவின்‌ வெற்றி தோல்வி 
யைப்பற்றி கவனிப்பது பொருத்தமானதாக இருந்தாலும்‌ 
அதனால்‌ பொது உடமைத்‌ தத்துவங்களின்‌ உண்மையில்‌ 
எத்தகைய பழுதையும்‌ கண்டு பிடிக்க ' முடியாது. தேசியக்‌ 
காரணங்களாலோ அல்லது மற்ற தேசங்களால்‌ எற்பட்ட 
தடைகளினாலோ ருஷ்யாவின்‌ போல்ஷ்விக்‌ கக்ஷி தவறு 
செய்யலாம்‌; அல்லது தோற்றுப்போகலாம்‌. இருந்தாலும்‌ 
பொதுஉடமை சாஸ்திரம்‌ சரியாய்‌ இருக்கக்கூடும்‌. அந்த 
சாஸ்திரத்தை ஆதாரமாகக்‌ ' கொண்டு பார்த்தாலுமே, 
ருஷியா செய்கிறது போலவே, குருட்டுத்தனமாக எல்லா 
காடுகளும்‌ செய்ய வேண்டுமென்பது அபத்தமாகும்‌.' ஒவ்‌ 
வொரு சாட்டிலும்‌ அப்பொழுதிருக்கும்‌ விசேஷ நிலைமை 
களையும்‌, சரித்திரப்‌ போக்கையும்‌ பொருத்து, அந்தந்த நாடு 
களுக்கேற்றவா று, சமதர்ம சாஸ்திரத்தைப்‌ பிரயோகம்‌ 
செய்ய வேண்டும்‌. மேலும்‌ போல்ஷ்விக்கர்களின்‌ வெற்றி 
களையும்‌,. நிர்ப்பந்தத்தால்‌ செய்த தவறுகளையும்‌ கொண்டு 
இந்தியாவும்‌ மற்ற காடுகளும்‌ ஈன்மை அடையக்‌ கூடும்‌; 
தங்களைச்‌ சூழ்ந்துகொண்டு காலா பக்கங்களிலும்‌ எதிரி 
கள்‌ வளைத்துக்‌ கெ ண்டிருந்தால்‌, அவர்கள்‌ தங்களைத்‌ தாக்‌ 
வார்களோ என்னு பயந்து" வெகு விரைவில்‌ தாங்கள்‌ முற்‌ 
பாக்கு அடைய வேண்டுமென்று போல்ஷ்விக்கர்கள்‌ ருஷி 
யாவில்‌ முயற்சி செய்திருக்கலாம்‌. மெதுவாக ய்து 
தால்‌ ருஷியக்‌ ராமார்திரங்களில்‌ ஏற்பட்ட துன்பங்களில்‌ 
பெரும்பான்மை' கேராமலே இருந்திருக்கும்‌. ஆனால்‌; 
மற்றொரு கேள்வி'பிறக்திருக்கெறது. ஆத்திரத்துடன்‌ வேக 
மாகச்‌ செல்லாவிட்டால்‌, உண்மையாக புரட்சப்‌ பயன்களை 


அடைய முடியுமா ? ஜன சமூகத்தின்‌ ' அடிப்படையையே 


போராட்டம்‌ 011 


மாற்தவேண்டிய நெருக்கடியில்‌, வெறும்‌ சிர்திருத்தத்தைக்‌ 
கொண்டு புரட்டி செய்யப்‌ பார்ப்பது முடியாத காரியம்‌. 
தனது ஈன்மையழிகச்து முற்போக்குக்குத்‌ தடையாக இருர்து 
வரும்‌ பண்டை அமைப்பை அடியோட உடை த்தெறிர்து 
விட்டு புதிய அமைப்பை விரைவில்‌ கட்ட முயலத்தான்‌ 


வேண்டும்‌. 


இக்தியாவில்‌ காணப்பெறும்‌ முக்கியமான நிலம்‌ கைத்‌ 
தொழில்‌ சம்பந்தமான பிரச்னைகளையும்‌ இதரப்ரச்னை 
களையும்‌, புரட்சித்‌. திட்டத்தைக்‌ கொண்டுதான்‌ தீர்க்க 
முடியும்‌. உலகப்‌ போரைப்‌ பற்றித்‌ தான்‌ எழுதியிருக்‌ 
கும்‌' வரலாறுகளில்‌ : லாயிட்‌ ஜார்ஜ்‌ சொல்லியிருப்‌ 
பது போல்‌ : “இிடுதிடு : பள்ளத்தை இரண்ட தாண்டு 
களால்‌ தாண்ட ' முயலுவதைக்‌ காட்டிலும்‌ முட்‌ 
டாள்‌ கனமான முயற்சி வேறொன்றமே இல்லை.'' ரஷியா 
வையே விட்டுவிரவோம்‌. மார்க்ஸ்‌ அவர்களின்‌ 'திட்டமும்‌ 
தத்துவமும்‌ இருளடர்ந்திருந்த என து' மனத்தின்‌ பல பகு 
திகளுக்கு வெளிச்ச த்தைக்கொடுத்தன . அதனால்‌ உலகத்தின்‌ 
சரித்திரப்‌ பிரவாகத்திற்குப்‌ புதிதாக அர்த்தம்‌ தோன்‌: 
திற்று.' மார்க்ஸின்‌ தத்துவ போதம்‌ சரித்திர்‌ சம்பந்தமான 
பிரகாசத்தை எனக்குக்‌ கொடுத்து உதவியது. உலக சரித்திசத்‌ 
தில்‌,தன்னை அறியா மலேஒருவித ரோக்கத்‌துடனும்‌ஒழுங்குட 
னும்‌ காரியங்கள்‌ நடந்து வருவதைக்‌ கண்டேன்‌. பண்டைக்‌ 
காலத்திலும்‌' இப்பொழுதும்‌ உலகத்தில்‌ இன்பமும்‌, வீண்‌ 
முயற்சியும்‌, பயங்கரமாக நிறைந்து நின்றபோதிலும்‌ எதிர்‌ 
காலம்‌ ஈன்றுயிருக்க முடியுமென்று நம்பினேன்‌ ௮ த்தனையோ 
ஆபத்துகள்‌ குறுக்கிட்டாலும்‌ பாதகமில்லை. மார்க்ஸ்‌ அவர்க 
ளுடைய தத்துவம்‌ மூட ஈம்பிக்கையைத்‌ தவிர்த்து பகுத்தறி 
வுக்கும்‌, தர்க்க சாஸ்திரத்துக்கும்‌ பொருத்தமாக இருக்கற 
'படியால்‌ அது என்‌ உள்ளத்தைக்‌ கவர்ந்தது. (“இதை ஈம்பு'' 
என்று அந்தத்‌: தத்துவம்‌ எதையும்‌. குருட்டுத்தனமாகக்‌ 
குறிப்பிடவே 'இல்லை. ' அதிலே எனக்கு மகிழ்ச்சி. 'ருஷ்யாவி 
௮ம்‌ மற்ற இடங்களிலும்‌ சமதர்மக்‌ கொள்கை சம்பந்த, 
மாக வைதிக மனப்பான்மை உண்டாகி அதை எதிர்த்தவர்‌ 
களை “எதிரிகள்‌” எனக்கொண்டு அவர்களைத்‌ துன்புறுத்தியது, 
உண்மைதான்‌. அவ்வாறு செய்தது வருந்தத்தக்கதே. ஆனால்‌ 
பொது உடமை நாடுகளில்‌ விரைவிலே மகத்தான மாறுதல்‌ 
தள்‌ . கேர்ந்துகொண்டிருர்தபடியால்‌ ௮ப்பொழுதுஎதிர்க்கட்‌ 


612 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


சியைச்‌ சும்மா விட்டுக்‌ கொண்டிருந்தால்‌ அது சமதர்மக்‌ 
pi ஆபத்தாக முடிந்திருக்கும்‌. இதைக்‌ கொண்டு 
அந்த அக்கிரமத்தை ஒருவாறு, அறிந்து கொள்ளலாம்‌. 


உலகப்‌ பொருளாதார மந்தமும்‌ நெருக்கடியும்‌ பொது 
உடமைத்‌ தத்துவத்துக்கு அத்தாக்ிகளாக அமைந்து இடர்‌ 
தனபோல்‌ தோன்றிற்று, ஏனைய சாஸ்திரங்களும்‌ திட்டங்க 
ம்‌ இருளிலே விஷயம்‌ புரியாமல்‌ தடவிக்‌ கொண்டிருக்கை 
ல்‌, பொதுவுடமை தத்துவத்தினால்தான்‌ திருப்திகரமான 
காரண விளக்கமும்‌ வழிகாட்டியும்‌ கிடைத்தன. இத்தகைய 
உறுதி என்‌ மனதிலே வளர ஆரம்பிக்கவே எனக்குள்ளே 
இயதொரு பரபரப்பு நிறைந்து சட்ட மறுப்பு இயக்கம்‌ 
வேற்திபெறவில்லையே என்ற ஏக்கம்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமா 
கத்‌ தணிந்தது. சான்‌ விரும்பிய லக்ஷியத்தைப்ரோக்‌இ உலகம்‌ 
முன்னேறிச்‌ செல்கின்றது என்று நினைத்து ஆணறுதலடைர்‌ 
தேன்‌. போர்களும்‌ ஏனைய ஆபத்துகளும்‌ குறுக்கடலாம்‌. 
என்றாலும்‌ உலகமும்‌ நாமும்‌ முன்னே சென்றுகொண்டு 
தான்‌ இருக்கிறோம்‌; தேக்கமுற்று நின்றுபோய்‌ விடவில்லை. 
அந்தப்‌ பெரிய பிரயாணத்தில்‌ ஈம்முடைய கேயேப்போராட்‌ 
டமும்‌ ஒரு கட்டமாகும்‌. அடக்குமுறையும்‌ கஷ்டங்களும்‌ 
நேருவது நல்லது தான்‌. அவைகளினால்‌ ஈம்முடைய ஜன்‌ 
கள்‌ எதிர்காலப்‌ போராட்டங்களுக்கு வலுவும்‌, தகுதியும்‌ 
பெற்று விடுவார்கள்‌. அவைகளினால்‌ ஈமது ஜனங்கள்‌ உல 
கத்தையாட்டிவைக்கும்‌ புதிய கருத்துகளைப்பற்றி யோசிப்ப 
தற்கு கட்டாயமான சந்தர்ப்பம்‌ ஏற்பட்டுவிடும்‌. இந்தப்‌: 
போராட்டங்களினால்‌ பதர்களும்‌, பலவினர்களும்‌ ஒஅங்கிப்‌ 
போய்‌ வலுவுள்ளவர்கள்‌ கெட்டிப்பட்டு க கட்டப்பாட்டுக்குள்‌ 
வந்து விடுவார்கள்‌. கால சக்கரம்‌ ஈமக்குத்தான்‌ சாதகமா 


யிருக்கிறது. 


எனவே நான்‌ ரஷியா, ஜெர்மனி, இங்லொர்த, அமெ 
ரிக்கா, ஜப்பான்‌, சைனா, பிரான்‌௬, ஸ்பெயின்‌, இத்தாலி, 
மத்திய ஐரோப்பா முதலிய நாடுகளில்‌ நேர்வனவற்றை ஜாக்‌ 
கரதையாகக்‌ கவனித்து வந்தேன்‌. ஈவீன நிகழ்ச்சிகளின்‌ 
சிக்கல்களை அறிந்து கொள்ள முயற்சசெய்தேன்‌. எதிர்காலத்‌ 
இல்‌ வரப்போகிற புயலைத்‌'” தடுப்பதற்காக ஒவ்வொருராடும்‌ 
தனித்தனியே செய்யும்‌ முயற்கெளைக்‌ கவனித்து வந்தேன்‌. 
எல்லாகாககேளும்‌ சேர்ந்து செய்வதையும்கவனித்து வந்தேன்‌. 


போராட்டம்‌ 618 


அரசியல்‌ பொருளாதார நோய்களுக்குப்‌ பரிகாரம்‌ தேவெதற்‌ 
காக கூட்டப்பெற்ற சர்வதேச மகாநாடுகளில்‌ ஒன்றாவது 
உருப்படி.யாகவில்லை. ஆயுதப்‌ பரிகரணத்தைப்‌ பற்றி யோசிப்ப 
தற்காகல்‌ கூடிய மகாநாகேளும்‌ யாதொரு பிரயோசனமுள்ள 
முடிவுக்கும்‌ வரவில்லை, இந்த மகாநாகேள்‌ தோற்றதிலிருர்து 
வகுப்புவாத ப்ரச்னையைத்‌ தீர்க்க ஈம்‌ முயற்சிகள்‌ வீணானது 
எனக்கு நினைவு வந்தது. ஈம்முடைய வகுப்பு வாதப்‌ பிரச்னை 
நசட ஆலை எவ்வளவு மகாகாடுகளைக்‌ கூட்டினோம்‌! 
ஈம்மிடத்தில்‌ ஈல்லெண்ணத்துக்குக்‌ குறைவா? இருந்தாலும்‌ 
அந்தப்பிரச்னைக்கு சாம்‌ இதுவரையிலும்‌ பரிகாரம்‌ தேட 
முடியவில்லை. சர்வதேச மகாநாடுகள்‌ கூடி ஒன்றும்‌ செய்ய 
முடியாமல்‌ கலைந்துபோனால்‌ உலகத்‌தக்கு மகத்தானஆபத்து 
நேரும்‌ என்ற உணர்வு பொதுவாக எல்லோருக்கும்‌ இருந்த 
போதிலும்‌ பெரிய பெரிய அமெரிக்க ஐரோப்பிய ராஜ தர்‌ 
திரிகள்கூட ஒன்‌.றுகூடி. உழைக்க முடியவில்லையே? இரண்டு 
பிரச்னைகளிலும்‌, பரிகாரத்தை நாடிய மார்க்கம்‌ தவறாகும்‌. 
இப்பிரசனைகளைத்‌ இிர்க்க முயன்றவர்களுக்கு சரியான 
பாதையில்‌ செல்லத்‌ துணிவு உண்டாகவில்லை, 


பொதுவாக உலகத்தின்‌ கஷ்டங்களையும்‌ போராட்டங்‌ ' 
களையும்‌ பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்ததில்‌, என்னுடைய 
சொந்த வருத்தங்களையும்‌ ஈமது காட்டின்‌ கஷ்டங்களையும்‌ 
ஓரளவு மறர்‌துபோனேன்‌. உலக சரித்திரத்தில்‌ மகத்தான 
புரட்சி ஈடக்கும்‌ இக்காலத்தில்‌ நான்‌ உயிரோடு இருக்கி 
றேனே என்பதை நினைத்து ஒரோர்‌ சமயத்தில்‌ ஏராளமான 
உற்சாகம்‌ கொள்ளுவேன்‌. வரப்போகிற பெரிய மாறுதல்‌ 
'களில்‌ என்னுடைய சிநிய உலகத்தில்‌ கானும்‌ கொஞ்சம்‌ 
வேலை செய்யும்‌ பாக்கியம்‌ பெறக்கூடுமென்‌ று எண்ணுவேன்‌. 
வேறு இல சமயங்களில்‌ “ஜயோ, இர்த உலகம்‌ பாழாய்ப்‌. 
போய்க்கொண்டு வருறெதே!என்ன அனாவகியமானபலாத்கா 
ரம்‌! என்ன ௮னாவசயமான சண்டைகள்‌""என்‌ றநினை த்து 
மனம்‌ ஏங்குவேன்‌. உலகத்திலே துன்பழும்‌. அறியாமையும்‌ 
கொடுமையும்‌ நிறைர்‌ திருப்பதைக்கண்டும்‌, ஆத்திரப்படாமல்‌ 
மனிதர்கள்‌ அவல வாழ்க்கை வாழ்ந்து அடிமைகளாக 
இருப்பதைப்‌ பார்த்து பொறுத்துக்கொண்டிருக்கக்கூடிய 
அளவில்‌ புத்திசாலிகளான ஆண்களும்‌, பெண்களும்‌ 
உணர்ச்சியற்றிருப்பதை நினைக்கும்போது, எனக்குத்‌ அயர 
மாயிருக்கும்‌. படாடோபமான டம்பமும்‌, திட்டமாக 


014 ஜவஹரின்‌ சுயசரீத்திரம்‌ 


வேண்டுமென்றே செய்யும்‌ ' வஞ்சகமும்‌, மேற்சொன்ன 
நிலைமையில்‌ வளருவதற்கு என்ன தடை இருக்கிறது ? நல்ல 
மனிதர்களோ, வாயைப்‌ பொத்திக்கொண்டு மெள்னம்‌ 
சாதித்தார்கள்‌. ஹிட்லரின்‌ வெற்றியும்‌, அதன்‌ பின்னால்‌ 
நேர்ந்க பயங்கர அடக்கு முறையும்‌; என்னைத்‌ ' இடக்டெச்‌ 
செய்தன. என்முனும்‌ அவைகள்‌ தற்காலிகமாகத்தான்‌ 
இருக்க முடியும்‌ என்று எண்ணி அறுதலடைந்தேன்‌. 
மனித முயற்சியால்‌ பயனில்லையோ என்ற எண்ணம்கூட 
ஓரொரு சமயம்‌ வந்துவிடும்‌. குருட்டுத்தன மாக இயந்திரம்‌ 
இயங்கக்‌ கொண்டே இருக்கிறது. அதற்குள்ளே இருக்‌ 
மும்‌ ஒரு சிறிய சக்கரம்‌ இயந்திரத்தின்‌ போக்கைத்‌ தடுத்து 
நிறுத்த முடியுமா £ 


இருந்தாலும்‌ னிதவரழ்க்கையின்னொருபத்தைலிளக்‌ 
இக்காட்டும்‌ சமதர்ம தத்துவம்‌ எனக்கு ஆனுதலைக்கொடுத்து 
நம்பிக்கையை ப்‌ அந்தத்‌ தத்துவத்தை இந்தி 
யாவில்‌ எவ்வாறு பிரயோகம்‌ செய்வது? நாம்‌ இன்னும்‌ அர 
சியல்‌ சுதந்திரப்‌ பிரச்னையைத்‌ திர்த்தபாடில்லை. தேசீயரோக்‌ 
கமேஈமது உள்ளங்களில்‌ நிரம்பி நிற்தெறது. அரசியல்‌ சுதந்தி 
சத்தோடு சேர்த்து பொருளாதார விடுதலைக்கும்‌ நாம்‌ பாபே 
வேதா? அல்லது இவ்விரண்டிற்கும்‌ ஈவில்‌ உள்ள சிறிதாக 
லிருப்பினும்‌-- வ்வொன்றுக்காகவும்‌ தனித்தனியாகப்‌ பாடு 
பவவேதா !உலகநிகழ்ச்சிகளும்‌ சரி)இந்தியாவில்‌ நேரும்‌ நிகழ்ச்‌ 
சிகளும்‌ சரி, அவைகள்‌ சமூக நிர்மாணப்‌ பிரச்னையை முன்‌ 
னணிக்குக்‌ கொண்ட வந்து விட்டன. எனவே அரசியல்‌ 
சுதந்திரத்தையும்‌ சமூக நிர்மாரைத்தையும்‌ இனியும்‌ பிரித்து 
வைத்திருக்கக்‌ கூடாது என்று தோன்திற்று. 


இர்‌ தியாவில்‌ நடைபெறும்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சிமுறையால்‌ 
ஜன சமூகத்தின்‌ பிற்போக்காளர்களாய்‌ இருக்கும்படியான 
கூட்டத்தார்கள்‌ அரசியல்‌ சுதந்திரத்துக்கு விரோதிகளாக 
ஆவெட்டார்கள்‌. அவசியம்‌ இப்படித்தான்‌ நேரும்‌. இந்தியா 
வில்‌ பல கூட்டங்களும்‌ வகுப்புகளும்‌ தங்கள்‌ இயல்புக்குத்‌ 
சருக்தபடிக்கு தெளிவாகப்‌ பிரிந்து நிற்பதை நான்‌ வரவேற்‌ 
கன்றேன்‌. இதை மற்றவர்கள்‌ அங்கேரிப்பார்களா ? அநே 
கர்‌ மாட்டார்கள்‌. இந்தியாவின்‌ பெரிய நகரங்கள்‌ சிலவற்‌ 
தில்‌ வைதிக சமதர்மீகள்‌ சிலர்‌ இருந்தார்கள்‌ என்பது உண்‌ - 


மை. ஆனால்‌ அவர்கள்‌ பனு இயக்கத்துக்கு நேர்விரோ தமா 


போராட்டம்‌ 615 


யிருந்து அதை மிகவும்‌ கடுமையாகத்‌ தாக்கினார்கள்‌. பம்‌ 
பாயிலும்‌ ஓரளவு' கல்கத்தாவிலும்‌ இருக்கும்‌ தொழிற்கட்சி 
கள்‌ ௮பேதவாதக்‌ கொள்கைகொண்டவை எனலாம்‌. ஆனால்‌ 
தொழிலாளர்‌ இயக்கம்‌ துண்டு அணுக்குகளாகப்‌ பீளவுபட்‌ 
டுப்போப்‌ பொருளாதார. மந்தத்தால்‌ கஷ்டப்பட்டுக்‌ 
கொண்டு வருறெது. ' எனினும்‌ தெளிவற்ற சமதர்ம 
அபேதவாதக்‌ கருத்துகள்‌ அறிவாளிகளின்‌ மத்தியில்‌ பரவி 
சர்க்கார்‌ அதிகாரிகளில்‌ பல புத்திமான்களையும்‌ கவர்ந்து 
வருகின்றன. 


முன்னர்‌ மார்லி, மாஜினி, பிரைஸ்‌, இத்‌ முதலியவர்கள்‌ 
ஜனநாயகத்தைப்‌ பற்றி எழுதிய நூல்களைப்‌ படித்த காங்க 
ரஸ்‌ வாலிபர்கள்‌ இப்பொழுதெல்லாம்‌ அபேதவாத சமதர்‌ 
மத்தைப்பற்றியும்‌ ருஷியாவைப்பற்றியும்‌ எழுதப்பட்டுள்ள 
நூல்களைப்‌ படித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ மீரட்.டு ௪ திவழக்‌ 
கால்‌ ஜனங்கள்‌ இந்தப்புதிய கருத்துக்களின்‌ பால்‌ தங்கள்‌ 
கவனத்தைச்‌ செலுத்த வாரம்பித்தனர்‌. மேலும்‌ உலகரெருக்‌ 
கடி இந்தக்‌ கருத்துக்களைக்‌ கவனிக்கும்படி. கட்டாயப்படுத்தி 
விட்டது. எல்லா இடங்களிலும்‌ இந்தப்‌ புதிய ஆராய்ச்சி 
மனப்பான்மை காணப்பட்டது. பழைய அமைப்புகளை 
எப்படி மாற்றுவது என்பதைப்பற்றி தீவிரமாக யோசிக்கத்‌ 
தலைப்பட்டார்கள்‌. மனதிலே அடித்துக்‌ கொண்டிருந்த 
காற்றின்‌ திக்கு ஈன்கு புலப்பட்டது. அனால்‌ அந்தக்‌ காற்று 
மிகவும்‌ சாந்தமாக விருந்து. தன்னைப்பற்றியே ஈம்பிக்கை 
யில்லாத காற்று, சிலர்‌ பாஷிஸ்ட கருத்துக்களைத்‌ தழுவிப்‌ 
புசண்டுகொண்டிருந்தார்கள்‌. தெளிவான, திட்டமான கருத்‌ 
அக்களே இல்லை. தேசியம்‌ ஒன்றுதான்‌ இப்பொழுதும்‌ 
இந்தியர்களின்‌ உள்ளத்தில்‌ அரசு செலுத்திவரும்‌ எண்ண 


மாகும்‌. ' 


அரசியல்‌ சுதந்திரம்‌ டைக்கப்பெறும்‌ வரையில்‌ முக்‌ 
இயமாக தேூயத்திலேதான்‌ பெரும்பான்மையோர்‌ அழுத்த 
மாக நிற்பார்கள்‌ 'என்று எனக்குத்‌ தெளிவாகத்‌ தோன்‌ 
நிற்று, இதனாலேதான்‌ காங்கரஸ்‌ தீவிகொள்கைகொண்ட. 
அமைப்பாகவும்‌, மிகவும்‌'வலுவான ஸ்தாபன மாகவும்‌ இந்தி. 
யாவில்‌ இப்பொழுது இருந்து வருகிறது. . சென்ற பதின்‌ 
மூன்று வருஷமாக காந்திஜீயின்‌ தலைமையின்‌ ழ்‌. காங்கிரஸ்‌ 
வியக்கத்தக்கவகையில்‌ பொத ஜனங்களுக்குள்‌ கண்விழிப்பை 


616 ஜவஹரின்‌ சுயசரித்திசம்‌ 


உண்டாக்கிவிட்டது. மத்தியதர வகுப்பாரின்‌ நோக்கத்து 
டன்‌ காங்கரஸ்‌ வேலைசெய்து வந்தாலும்‌ அத காட்டிலே 
புரட்சி மனப்பான்மையை உண்டாக்கி விட்டது. காங்க 
ஷின்‌ உபயோகம்‌ இன்னும்‌ ஒழிர்‌துபோய்விடவில்லை. தேய 
நோக்கம்‌ நிறைவேறி சமூக நிர்மாண நோக்கம்‌ ஏற்படுகிற 
வரையில்‌ காங்கரஷஹின்‌ உபயோகம்‌ . அழிந்து போய்விட 
முடியாது. . கருத்திலும்‌ சரி, காரியத்திலும்‌ சரி, எதிர்காலத்‌ 
இல்‌ அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமானால்‌ அவை இரண்டை 
யும்‌ வேறு சில வசதிகளைக்‌ கொண்டு சாதிக்க முயன்றாலும்‌ 
முக்கியமாக காங்ரெஸைக்‌ கொண்டுதான்‌ சாதித்துக்‌ 
கொள்ள வேண்டியதாயிருக்கும்‌. 


காங்கரஸைக்‌ கைவிடுவது கூடாது என்று எனக்குத்‌ 
தோன்றிற்று, நாட்டாரின்‌ ஜீவாதாரமான உணர்ச்சியி 
னின்றும்‌ பிரிந்துபோய்‌ ஈம்மிடத்திலிருக்கும்‌ மிக வல்லமை 
பொருர்திய ஆயுதத்தை மழுங்கச்‌ செய்து பயனற்ற புதுப்‌ 
பாதையில்‌ ஊக்கத்தை விணாகச்செய்ய வேண்டுமானால்‌ காங்‌ 
இரஸை விட்டு விலகிக்‌ கொள்ளலாம்‌. காங்கிரஸ்‌ இப்பொ 
முது அமைக்கப்பட்டிருக்கும்‌ வகையிலிருந்து தீவிரமான 
உண்மையான சமூக நிர்மாரைத்தை நாமொவென்பது சர்‌ 
தேகம்‌. சமூக நிர்மாணப்‌ பிரச்னையைக்‌ காங்கரஹின்‌ முன்‌ 
னால்‌ வைத்தால்‌ காங்கிரஸ்‌ இரண்டு மூன்று கூறுகளாக 
உடைந்துபோகும்‌ அல்லது காங்கரஹினின்‌ அ பெரும்‌ பகுதி 
யான மக்களைத்‌ துரத்திவிவெகாக அனாலும்‌ அகும்‌. ' இந்த 
மாதிரி நேர்ந்தாலும்‌ பாதகமில்லை. பிரச்னைகள்‌ தெளிவாக 
உணரப்பட்டு காங்ரெஸுக்குள்‌ . மிகுந்த கட்டுப்பாட்டுடன்‌ 
மெஜாரிட்டியோ அல்லது மைனாரிட்டியோ. தீவிரமான ஜன 
நிர்மாணதிட்டத்தை அங்கெரித்து அதற்காக பாடுபடத்‌ 
தீர்மானம்‌ கொண்டால்‌ காங்கெஹில்‌ பிளவு ஏற்பட்டாலும்‌ 
பாதகமில்லை. 


அனால்‌ இப்பொழுது காங்கிரஸ்‌ என்றால்‌ காந்திஜி 
என்று அர்த்தம்‌. அவர்‌ என்ன செய்வார்‌ ? கொள்கை 
களில்‌ லே சமயங்களில்‌ திகைத்துப்‌ போகும்படியாக . அவர்‌ 
பிற்போக்கு கொண்டவர்‌. ஆனால்‌ காரியத்திலோ அவர்‌ 
சமீப காலங்களில்‌ இந்தியாவில்‌ தோன்றிய புர்ட்சிக்காரர்‌ 
களுக்குள்‌ முதன்மையானவர்‌. அவருடைய வூகரத்தன்மை 
ஓப்பற்றது. வழக்கமாயுள்ள அளவுகளைக்கொண்டு அவரை 


போராட்டம்‌ ட்ப 017 


மதிப்பிடவே முடியாது. தர்க்க சாஸ்திர: சூத்திரங்களைப்‌ 
பிரயோகம்‌ செய்த, மதிப்பிடப்‌ பார்ப்பது பயனற்ற 
வேலையாகும்‌. அவர்‌ அந்தராத்மாவில்‌ புரட்சிக்காரர்‌. 
இந்தியாவின்‌ அரசியல்‌ விடுதலைக்காக அவர்‌ கங்கணம்‌ கட்‌ 
டி.க்கொண்டிருக்கிறார்‌. அந்த சுதந்திரத்தை அடையும்‌ 
வரையில்‌ அவர்‌ கத்தி முனையில்‌ இருப்பதுபோல எந்தப்‌ 
பக்கத்திலும்‌ அசையாமல்‌ கடுமையாகப்‌ போராடித்தான்‌ 
திருவார்‌. இந்தப்‌ போராட்டத்தால்‌ பொதுமக்களின்‌ ஊக்‌ 
கத்தை மிகுதியும்‌ கிளப்பி விடுவார்‌. ஒவ்வொரு படியாக 
சமூக நிர்மாண லட்சியத்திலும்‌ அவர்‌ தாமாகவே வந்தூ 
சேர்ந்து விடுவார்‌ என்று எனக்கு அறைகுறையாக நம்பிக்கை 
இருந்தது. 


இந்தியாவிலும்‌ வெளியேயும்‌ இருக்கும்‌ வைதீக: 
சமதாமிகள்‌ சென்ற சில வருஷங்களாக காந்திஜியையும்‌ : 
காங்கிரசையும்‌ கடுமையாகத்‌ தாக்கி வருறொர்கள்‌. காங்க 
சஸ்‌ தலைவர்களிடம்‌ என்னவெல்லாமோ அற்பத்தனமான 
எண்ணங்களைக்‌ கற்பிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ சாஸ்திர 
ரீதியாககா ங்கிரணையும்‌ காங்கெஹின்‌ லட்சியத்தையும்‌ கருத்‌ 
அக்களையும்‌ கண்டி த்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய கண்ட 
னம்‌ ஓரளவு நியாயமாகவும்‌ உண்மை கொண்டதாயுமிருர்‌ 
ததர. பின்னே நேர்ந்த நிகழ்ச்சிகளால்‌ ஓரளவு ௮து ௬௬ 
வாயிற்று. பொதுவாக இந்திய அரசியல்‌ நிலைமையைப்பற்றி 
சமதர்மிகள்‌ அவக்ககாலத்தில்‌ சொன்ன யூகமெல்லாம்‌ மிக 
வும்‌ சரியாகப்‌ போய்விட்டது. ஆனால்‌ சமதர்மிகள்‌ தங்க 
ளுடைய பொதுவான கொள்கைகளை விட்டுவிட்டு, விவரங்‌ 
களில்‌ புகுர்‌.து கொண்டால்‌, அதவும்‌ காங்கரஸ்‌ செய்து 
வரும்‌; செய்யவேண்டிய வேலையைப்பற்றி அவர்கள்‌ யோசிக்‌ 
கையில்‌ அவர்கள்‌ மோசமாக தவறிப்‌ போகிறார்கள்‌. 


இர்தியாவில்‌ சம்தர்மிகள்‌ தொகையிலும்‌ செல்வாக்க 
அம்‌ குன்றந்திருப்பதற்கான காரணங்களிலொன்று,' அவர்‌ 
கள்‌. சமதர்மக்‌ கொள்கைகளை சாஸ்திர ரீதியாகப்‌ பரப்பி, 
மக்களுடைய மனதைமாற்ற முயற்சிசெய்யா மல்‌, மற்றவர்‌ 
களைச்‌, கண்டபடி திட்டத்‌ துவக்கி விடுகிருர்கள்‌ என்பது. 
இத அவர்கள்‌ தலையிலேயே வர்துவிடிர்து, அவர்களுக்குப்‌ 
பெருத்த தீமையை உண்டாக்கி விட்டது. அவர்களிற்‌ 
பெரும்பான்மையோர்‌ தொழிலாளர்களின்‌ கூட்டங்களில்‌ 


618 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


உழைப்பவர்கள்‌. அற்தக்‌ கூட்டங்களில்‌ வழக்கமான இரண்‌ 
டொரு சூத்திரங்களைச்‌. சத்தம்‌ போட்டுச்‌ சொல்லிவிட்‌ 
டால்‌, தொழிலாளியின்‌ மனதை எளிதிலே. ' மாற்றிவிட 
முடியும்‌. இனால்‌, அறிவாளிகளிடம்‌ :இக்தச்‌ சூத்திரங்களை 
மட்டும்‌ சொன்னால்‌ பிரயோஜனமில்லை. இந்தியாவில்‌ இப்‌ 
பொழு.து, நடுத்தர வகுப்பார்களுக்குள்‌ படித்தவர்கள்‌ தான்‌ 
மிகுதியும்‌ புரட்சி மனப்பான்மையைக்‌ கொண்டிருக்கிறார்‌ 
கள்‌ என்பதை சமதர்மிகள்‌ இன்னும்‌ உணரவில்லை, வைதிக 
சமதர்மிகளை மீறியே அறிவாளிகளிற்‌ பலர்‌ பொது உட 
மைத்‌ திட்டத்தை ஏற்று வருகிறார்கள்‌. அனால்‌ சமதர்மிக 
ளுக்கும்‌ இவர்களுக்குமிடையே அதிக வித்தியாசம்‌ இருக்‌ 
றது. பொது ஜனங்களைக்‌ கொண்டு அரசாங்கத்தைத்‌ 
தாக்கி இந்திய முதலாளிகளுக்காகவும்‌ ஜமீன்‌ தார்களுக்காக 
வும்‌ தொழில்‌ துறையிலும்‌ வியாபாரத்துறையிலும்‌ சிறப்‌ 
பான சலுகைகளை வாங்கிக்‌ கொடுப்பதுதான்‌ காங்கிரஸ்‌ 
தலைவர்களின்‌ கோக்கமென்று சமதர்மிகள்‌ கருதறோர்கள்‌. 


“விவசாயிகள்‌; தொழிற்சாலைத்‌ தொழிலாளர்கள்‌, 
ஏழைகளான நடுத்தர வகுப்பார்கள்‌, இவர்களுடைய பொரு 
ளாதார அரசியல்‌ அதிருப்தி வேகத்தை பம்பாய்‌, ஆமதா 
பாத்‌, கல்கத்தா நகரங்களின்‌ முதலாளிகளுடைய இசதத்‌ 

ல்‌ பூட்வெதுகான்‌'' காங்ரெஹின்‌ ரோக்கமாம்‌! இந்திய 
முதலாளிகள்‌ திரைக்குப்பின்னே செளக்கியமாய்‌ உட்கார்ந்து 
கொண்டு, காங்கிரஸ்‌ காரியக்கமிட்டிக்கு உத்தரவு போடு 
வார்களாம்‌. காங்கிரஸ்‌ காரியக்‌ கமிட்டி அர்த உத்தரவைத்‌: 
தலைமேற்கொண்டு பொதுஜனப்‌ போராட்டத்தைத்‌ துவக்கு 
மாம்‌. பொதுஜனப்‌ போராட்டம்‌ விரிவாகப்‌ போய்‌ ஆபத்‌ 
அுக்டெமானதாக விடும்‌ போலிருந்தால்‌ அப்பொழுது 
காரியக்‌ கமிட்டி இயக்கத்தை நிறுத்தி விடுமாம்‌. அல்லது 
இயக்கத்துக்கு வேறு போக்கு காண்பித்து விமோம்‌. 
மேலும்‌ பிரிட்டிஷ்காரர்களை வெளியேற்றுவதில்‌ காங்கரஸ்‌ 
தலைவர்களுக்கு உண்மையிலேயே எண்ணமில்லையாம்‌. பிரிட்‌ 
டிஷாரின்‌ உதவியைக்‌ கொண்டுதான்‌ முதலாளிகளும்‌, காங்க 
ரஸ்‌ தலைவர்களும்‌, ஏழைஎளியவர்களின்பணத்தைச்‌ சுரண்ட 
முடியுமாம்‌. பிரிட்டிஷார்‌. இல்லாமல்‌ இந்திய நடுத்தர 
வகுப்பார்களுக்கு இந்த வேலையில்‌ அவ்வளவு தோது தெரி 


யாதாம்‌. ட்‌ 


போராட்டம்‌ ்‌ 019 


இத்தகைய ஈகைக்கத்தக்க கட்சி வாதத்தை சமதர்மி 
களுள்‌ புத்திசாலிகள்‌ கூட ஈம்பினர்களே என்பதுதான்‌ 
ஆச்சரியமாய்‌ இருக்கிறது. இத்தகைய ஈம்பிக்கையோடு 
அவர்கள்‌ இருர்கதனாலேதான்‌ அவர்களுடைய பிரசாரம்‌ 
இந்தியாவிலே வெகுவாகப்‌ பரவவே இல்லை. எனவே 
இதைப்பத்தி ஆச்சரிய! படவேண்டிய தேவை யில்லை. இர்‌ 
திய தேசிய இயக்கத்தை அவர்கள்‌ ஐரோப்பியத்‌ தொழிற்‌ 
கட்சி அளவுகளைக்‌ கொண்டு அளக்கப்‌ பார்ப்பதுதான்‌ 
அவர்கள்‌ செய்யும்‌ அடிப்படையான தவறாகும்‌, மேனாடு 
களில்‌ தொழிற்கட்சித்‌ தலைவர்கள்‌ தங்கள்‌ கட்சிக்கு அநேக 
தடவைகளில்‌ அரோகம்‌ செய்‌திருக்கிறார்கள்‌ . அக்தச்‌ சரித்தி 
ரத்தை சமதர்மிகள்‌ இந்தியாவுக்குப்‌. பொருத்திப்பார்க்கி 
றார்கள்‌. இந்திய தேசிய “இயக்கம்‌ தொழிலாளர்‌ இயக்க 


மல்ல; பாமரர்களின்‌ புரட்சி இயக்கமுமல்ல. 


இந்திய தேயே இயக்கம்‌ ஈடத்தச வகுப்பார்களின்‌ இயக்‌ 
கமாகும்‌. அதன்‌ பெயரிலிருந்தே அதனுடைய லட்சியத்தைத்‌ 
தெளிவாகத்‌ தெரிர்து சொள்ளலாம்‌. அதனுடைய லட்சியம்‌ 
அரசியல்‌ விடுதலையாகும்‌. சமூக நிர்மாணம்‌ அல்ல. இர்தலட்‌ 
சியம்‌ விரிவாயும்‌ போஅமானதாயும்‌ இருக்கவில்லையென்‌ று 
கண்டன ம்‌ செய்யலாம்‌. தேசீயமே இக்காலத்திற்குப்‌ பயன்‌ 
லட்சியம்‌ என்று நிராகரிச்கப்படலாம்‌. ஆனால்‌ இந்திய 
தேசிய இயக்கத்தின்‌ அடிப்படையான தன்மையையும்‌ லட்‌ 
சியத்தையும்‌ ஏற்றுக்‌ கொண்டபின்னர்‌ தலைவர்கள்‌ பொது 
ஜனங்களுக்குத்‌ அரோகம்‌ செய்கிறார்கள்‌ என்றும்‌ நிலசம்‌ 
பக்தமான ஜமீன்‌ தா ரித்திட்டத்தையும்‌ முதலாளித்தத்துவத்‌ 
தையும்‌ அவர்கள்‌ மாற்றமுயற்சி செய்யாமல்‌ அரோகம்செய்‌ 
கிறார்களென்‌ றும்‌ கூறுவது அபத்தமாகும்‌. இவ்வா ண தாங்‌ 
கள்‌ செய்யப்போவதாகக்‌ காங்கிரஸ்‌ தலைவர்கள்‌ சொல்லிக்‌ 
கொண்டதே இல்லை. காங்செஷஹில்‌ சிலர்‌ நிலத்திட்டத்தையும்‌ 
முதலாளித்‌ தத்துவத்தையும்‌ மாற்ற விரும்புகிறார்கள்‌ ஆனால்‌ 
அவர்கள்‌ காங்கரஹின்‌. பேரால்‌ பிரசாரம்‌ செய்யமுடியா அ. 
இப்பொழுது இவர்களுடைய எண்ணிக்கை கல்‌ 
பெருகிக்‌ கொண்டுவருகின்‌ றத. 


தேசிய இயக்கத்தினால்‌ இர்திய ஆலை முதலாளிகள்‌ மிக 
வும்‌ லாபமடைர்தார்கள்‌. என்பது உண்மை. ஏனென்றால்‌ 
பிரிட்டிஷ்‌ சாமான்களும்‌ அந்நிய. நாட்டுச்‌ சாமான்களும்‌ 


020 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பகிஷ்காரம்‌ செய்யப்படவே சுதேசி சாமான்களுக்கு மிகவும்‌ 
இராக்கி ஏற்பட்டது. இவ்வாறு சேருவது இயல்புதான்‌. 
ஏனென்றால்‌ ஒவ்வொரு தேசிய இயக்சத்திலும்‌ தேசக்‌ 
கைத்தொழில்கள்‌ ஆதரிக்கப்படவேண்டுமென் றம்‌ அந்நிய 
சாமான்களை விலக்க வேண்டுமென்றும்‌ பிரசாரம்‌ செய்யப்‌ 
படகிறதல்லவா? சட்டமறுப்பு ஈடைபெற்றக்கொண்டு நாம்‌ 
பிரிட்டிஷ்‌ சாமான்களை விலக்கவேண்டுமெனப்‌ பிரசாரம்‌ 
செய்து கொண்டிருக்கையிலேயே லங்காஷயரோடு ஒப்பர்‌ 
தம்‌ செய்து கொள்ளும்படியாக பம்பாய்‌ ஆலை முதலாளிக 
ளுக்கு ஒரு அசட்டுத்துணிவு ஏற்பட்டது. காங்கிரசின்‌ ரோக்‌ 
கம்‌ சம்பந்தப்பட்டவரையிலும்‌ இத தேசத்துசோகமாகக்‌ 
கருதப்பட்டது. அவ்வாறே குறிப்பிடவும்‌ பட்டது. பம்பாய்‌ 
அலை முதலாளிகளின்‌ டில்லி சட்டசபைப்‌ பிரதிநிதி எங்க 
ளிற்‌ பெரும்பான்மையோர்‌ சிறையிலிருக்கும்பொழுது காங்‌ 
இரசையும்‌ திவிர வாதிகளையும்பற்றி மூச்சுவிடாமல்‌ உதா 
சினமாகப்‌ பேசிக்கொண்டே இருந்தார்‌. 


சென்ற சில வருஷங்களாக, இச்தியாவில்‌ பெரும்பான்‌ 
மை முதலாளிமார்கள்‌ ஈடர்து கொண்டவகை மிகவும்‌ கேவ 
லமானதாகும்‌. காங்செஹவின்‌ தேசிய லட்யெத்துக்குக்கூட 
அவர்கள்‌ செய்தது பொருத்தமானதல்ல. ஒட்டாவா ஓப்‌ 
பந்தம்‌ தற்காலிகமாக சிற்சில சிறிய கூட்டங்களுக்கு ஈன்‌ 
மையை அளித்திருக்கலாம்‌. ஆனால்‌ மொத்தத்தில்‌ ௮௮ இக்‌ 
தஇயத்‌ தொழிலுக்கே தீமையான தாகும்‌. அந்த ஒப்பந்தத்தி 
னால்‌ இந்தியத்‌ தொழில்களை பிரிட்டிஷாரின்‌ முதலுக்கும்‌, 
தொழிலுக்கும்‌ அடங்கெடக்க  வேண்டியதாகச்செய்து 
விட்டது. பொதுஜன ஸ்‌ களுக்கோ அது பொல்லாத திமை 
யாகும்‌. ஈமது போராட்டம்‌ ஈடர்துகொண்டு, பல ஆயிரக்‌ 
கணக்கான தேசபக்தர்கள்‌ சிறையிலிருக்கையில்‌ ' இந்த ஒப்‌ 
பந்தம்‌ கையெழுத்தாயிற்று. ஒவ்வொரு குடியேற்ற டிம்‌, 
தங்களுக்கு வேண்டுமென்ற அளவில்‌ இங்லொர்தினிட 
மிருந்து சலுகைகளையும்‌ நிபந்தனைகளையும்‌ பலவந்தப்படுத்திப்‌ 
பெற்றுக்கொண்டன. ஆனால்‌ இந்தியாவோ. எல்லாவற்றை 
யும்‌ இங்கிலாந்துக்கு தானமாக அளிக்கும்‌ உரிமையைப்‌ 
பெற்றது. சென்ற சல ஆண்களாக பணக்கார சூதர்கள்‌ 
இர்தியாவுக்கு ஈஷ்டம்‌ வருறவகையில்‌, தங்கத்திலும்‌, 
வெள்ளியிலும்‌ வியாபாரம்‌ செய்தார்கள்‌.” 


போராட்டம்‌ 621 


பெரிய ஜமீன்தார்களும்‌ தாலுக்தார்களுமோ வட்ட 
மேஜை மகாநாட்டில்‌ காங்கிரசுக்கு விரோதமாக எதிர்ப்ப 
இல்‌ வரிசையாக நின்று கொண்டார்கள்‌. சட்டமறுப்பு ஆரம்‌ 
பித்து நிறுத்தப்படிறெவரையிலும்‌, தாங்கள்‌ சர்க்கார்‌ வாதி 
கள்‌ என்று அவர்கள்‌ பஇிரங்கமாயும்‌ ஆபாச டம்பத்துட 
னும்‌ சொல்லிக்கொண்டார்கள்‌, அவர்களுடைய ஒத்தாசை 
யைக்கொண்டுதான்‌ அநேக மாகாணங்களில்‌ அவசரச்‌ சட்‌ 
டங்களின்‌ போக்கைத்தழுவிநிரந்தரமாக அடக்குமுறைச்‌ சட்‌ 
டங்களை அரசாங்கத்தார்‌ ஆக்கெ கொண்டார்கள்‌. ஐக்கிய 
மாகாண சட்ட சபையில்‌ ஜமீன்தார்‌ அங்கத்தினர்களிற்‌ 
பெரும்பான்மையோர்‌ சட்டமறுப்புக்‌ கைதிகளை விடுதலை 
செய்ய வேண்டுமென்ற தீர்மானத்துக்குவிசோகமாக வோட்டு 
போட்டார்கள்‌. 


பொதுஜன அபிப்பிராயம்‌ திரண்டு வந்த கட்டாயத்தி 
னால்‌ தான்‌, 1921-லும்‌ 1980-லும்‌ சட்டமறுப்பு போராட்‌ 
டங்களை காந்திஜீ துவக்கவேண்டியதாயிற்று என்பதும்‌ சத்‌ 
தத்‌ தவறாகும்‌. பொதுஜன பரபரப்பு இரண்டு தடவை 
களிலும்‌ . இருந்தது என்பது உண்மை. ஆனாலும்‌ அவை 
களை அர்த இரண்டு தடவைகளிலும்‌ துரிதப்படுத்தி, 
வேகத்தைத்‌ தூண்டியவர்‌ கார்திஜீதான்‌, 1921-ம்‌ வருஷத்‌ 
தில்‌ வேறு யாருடைய ஓத்தாசையுமில்லாமல்‌ தம்முடைய 
சொந்த வல்லமையைக்‌ கொண்டு காங்சரெஸை வசப்படுத்தி, 
தமது சாத்வீக ஒத்துழையாமைத்‌ திட்டத்தை ஏற்கும்படி 
யாகச்‌ செய்தார்‌. 1980-ம்‌ வருஷத்தில்‌அவர்‌ மனதில்‌ வதே 
னும்‌ தோன்றி எ திர்த்திருப்பாரேயா ல்‌ காங்ரெஸ்‌எ.த்தகைய 
நேர்ப்‌ போராட்டத்தையும்‌ துவக்கி இருக்கவே முடியாது, 


காந்திஜீயை சிலர்‌ முட்டாள்தனமாகவும்‌, விஷயங்களை 
நேரே அறிர்து கொள்ளாமலும்‌ தாக்குறொர்கள்‌. இது 
விசனிக்கத்தக்கது. ஆளைத்‌ தாக்கினால்‌, உண்மையான பிரச்னை 
கள்‌ கண்ணினின்றும்‌ மறைபட்டுப்‌ போகின்றன. காந்திஜீ 
யின்‌ ஈல்லெண்ணத்தைத்‌ தாக்கிக்‌ குறை கூறுவது ஈம்மை 
யும்‌ ஈம்முடைய இயக்கத்தையும்‌ தாக்கிக்‌ கரயப்ப்‌த்தி 
கெடுத்துக்‌ கொள்வதாகும்‌. இர்தியாவில்‌' கோடிக்கணக்‌ 
கானவர்கள்‌ அவரை சத்தியத்தின்‌ திரு அவதாரமாகப்‌ 
போற்றுதன்றார்கள்‌. அவருடன்‌ நெருங்கப்‌ பழயெ யாரும்‌, 
கார்திஜீ எப்பொழுதும்‌ நியாயமானதையே செய்ய 


099 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ஆவல்‌ படைத்தவராக இருக்கிறார்‌ என்பதைத்‌ தெளி 


வாக அறிவார்கள்‌. 


இர்இியாவிலுள்ள சமதர்மிகள்‌ பெரிய ஈகரங்களிலிருக்‌ 
கும்‌ அலைக்தொழிலாளர்களுடன்‌ பழூவெர்தவர்கள்‌; அவர்‌ 
களுக்கும்‌ சொமார்தரவ்களுக்கும்‌ தொடர்பு இடையாது. 
அவர்களுக்கு ரொமார்தரங்களைப்பற்றி அதிகமாக ஒன்றும்‌ 
தெரியாது. அலைத்‌ தொழிலாளிகள்‌ முக்யெமான ஒரு கூட்‌ 
டத்தாராக இருர்தபோ திலும்‌ அவர்களுக்கு முதன்மை 
ஸ்தானம்‌ இடையாது. இந்தியாவில்‌ விவசாயிகளைத்‌ தான்‌ 
முதலாவதாக கவனிக்கவேண்டும்‌. இந்தியாவின்‌ இன்றைய 
பிரச்னை விவசாயிகளின்‌ பிரச்னையாகும்‌. காங்கரஸ்‌ ஊழி 
யர்களோ கிராமாக்தரங்களில்‌ பரவி நின்று பிரசாரம்‌ செய்து 
வர்திருக்கிறார்கள்‌. காலக்கிரமத்தில்‌, காங்கரஸ்‌ விவசாயி 
களின்‌ மகத்தான ஸ்தாபனமாக மாறவேண்டிய அமைப்‌ 
பாகும்‌. விவசாயிகளின்‌ தற்காலிக லட்சியம்‌' பூர்த்தியான 
அம்‌ அவர்கள்‌ புரட்சி மனப்பான்மையுடன்‌ இருப்பதில்லை. 
சமீப காலத்துக்குள்‌ ஈகரத்துக்கும்‌ சரொமத்துக்கும்‌ போட்டி 
ஏற்பட்டு விவசாயிகளும்‌ ஆலைத்‌ தொழிலாளிகளும்‌ இக்தி 


யாவில்‌ கூட எதிர்க்கட்சியாளர்களாக ஆகவும்‌ கூடும்‌. 


பெரும்பான்மையான காங்கிரஸ்‌ தலைவர்களோடும்‌ 
ஊழியர்களோடும்‌ நெருங்கப்‌ பழகும்‌ பாக்யெம்‌ எனக்குக்‌ 
இடைத்திருர்கது. என்னுடைய கூட்டேவுக்கு அவர்களைக்‌ 
காட்டிலும்‌ கேர்த்தியானவர்கள்‌ எனக்கு இடைத்திருக்கவும்‌ 
முடியாது. ஜீவாதாரமான பிரச்னைகளில்‌ அவர்களுக்கும்‌ 
எனக்கும்‌ கருமையான வித்தியாசங்கள்‌ இருந்தன. எனக்கு 
எது மிகவும்‌ வெளிப்படையான சங்கதி யென்று தோன்று 
ெதோ, அதை அவர்கள்‌ அறிந்து கொள்வதுமில்லை மதிப்‌ 
பதுமில்லை யென்பதைக்‌ கண்டு, ஈான்‌' அவர்களிடம்‌ பல தட 
வைகளில்‌ அலுத்துக்‌ கொண்டிருக்கன்றேன்‌. அவர்களுக்கு 
புத்திக்‌ குறைவு என்பதல்ல. என்னுடைய வழி வேறு; 
அவர்கள்‌ சென்று கொண்டிருந்த பாதை வேறு. இந்த 
எல்லைகளைத்‌ திடீரென்று கடப்பது கஷ்டமென்ற எனக்குத்‌ 
தெரியும்‌. அர்த வித்தியாசங்கள்‌ மாறுபட்ட தத்துவங்‌ 
களின்‌ விளைவுகளாகும்‌. சிறிது சீதிதாக ஈம்மைய்றியா மலே 
அந்த வேற்றுமைகள்‌ நமக்குள்‌ ஏறி வளர்ந்துவிடு்‌ றன. 
எதிர்க்‌ கட்சியைக்‌ குறை கூறுவது வீணான ' வேலையாகும்‌. 


போராட்டம்‌ 628 


அபேதவாதத்துக்கு ஒருவித மனப்பான்மை வேண்டும்‌, 
வாழ்க்கையையும்‌ அதன்‌ பிரச்னைகளையும்‌ தனி முறையில்‌ 
கவனிக்கக்‌ கூடிய மனப்பான்மை வேண்டும்‌. வெறும்‌ தர்க்‌ 
கம்‌ போதாது, பரம்பரை, பயிற்சி, பண்டைக்காலத்தின்‌ 
சம்பிரதரய வாழ்க்கை முதலியவைகளால்‌ ஏற்படும்‌ மனப்‌ 
பான்மைகள்‌ வெணும்‌ தர்க்க சாஸ்திர த்துக்குக்‌ கட்டுப்பட்ட 
வைகள்‌ அல்ல. வாழ்க்கையில்‌ சிக்கலான சம்பவங்கள்‌ 
நேரரேர புது வழிகளில்‌ செல்ல நாம்‌ கட்டாயப்படுத்தப்படு 
கிறோம்‌. இறுதியில்‌ வேறு வகையான  விஷயங்களைப்பற்றி 
யோசிக்க அதனால்‌ அவசியம்‌ ஏற்படுகிறது. இப்படிச்‌ சிந்திப்‌ 
பதால்‌ நாமும்‌ புதிய சரித்திரத்தை ஆக்குவதில்‌ பங்காளிக 
ளாக ஒருக்கால்‌ ஆகக்கூடும்‌, விதியின்‌ போக்கை நன்கறிந்த 
ஒருவன்‌. அதனை எதிர்த்து அதையும்‌ தன்‌ .வழிப்படுத்‌ 


வான்‌ என்று ஒரு கவி கூறியிருக்கிறார்‌. ட 


XLVII 
மதம்‌ என்பது யாது? 


1982-ம்‌ வருஷம்‌ செப்டம்பர்‌ மாதம்‌ மத்தியில்‌ இடீ 
சென்று எங்களுடைய வழக்கமான சாரமற்ற சிறைவாழ்வில்‌ 
வெடிகுண்டு வீழ்ர்க,துபோல்‌ ஒரு செய்தி எட்டிற்று.ராம்சே 
மாக்டனால்‌ அவர்கள்‌ கொடுத்தவகுப்புவாதக்‌ தீர்ப்பில்‌ தண்‌ 
டாதார்களுக்கு அளித்த தனித்தொகுதித்‌ தேர்தலை ஆட்சே 
பித்து மரணம்‌ வரையில்‌ உண்ணாவிரதமிருக்க காந்திஜீ 
திர்மானங்‌ கொண்டதாக செய்தி எட்டிற்று, ஜனங்களைத்‌ 
இடுக்டெச்‌ செய்ய அவருக்கு எத்தகைய சக்தி இருக்கறது! 
இடீரென்று எத்தனையோவகை கற்பனைகள்‌ என்‌ மூளையில்‌ 
மோதின பலவித பயங்கரமான நிலைமைகளும்‌, சம்பவங்‌ 
களும்‌ ஏற்படக்கூடும்‌ என்று நினைத்து நினைத்து மன அமை 
இயை இழக்து கலேசப்‌ பட்டேன்‌. இரண்டுநாட்கள்‌ பூராவும்‌ 
ஒரே அந்தகாரமாக விருந்தது. வழியொன்றும்‌ புரியவே 
இல்லை. காந்திஜீயின்‌ செயலினால்‌ நேரக்கூடிய சில பலன்க 
ளைப்பற்றி கான்‌ யோசிக்கும்பொழுஅ எனது உள்ளம்‌ தவித்‌ 
அப்போய்‌ விட்டது. அவரிடம்‌ எனக்கு அளவில்லா பிரேமை 
இருந்தது. அவருடன்‌ சென்று அவரை இங்ஜலார் துக்கு 
வழியனுப்பிவிட்டு வந்து ஒருவருஷத்துக்கு மேலாயிற்று. 
அதுதான்‌ எனக்குக்‌ இடைத்த கடைசித்‌ தரிசனமாகப்போய்‌ 
விடமோ ? கான்‌ அவரை இனிப்பார்க்க முடியாதோ என்று 
துயரத்தில்‌ ஆழ்ந்தேன்‌. 


சிறிய சங்கதியான தனித்தொகுதி விஷயத்தில்‌, தமது 
உயிரை மாய்த்துக்கொள்ள அவர்‌ தீர்மானித்தாரே ' என்று 
எனக்கு ஆத்திரமும்‌ மற்றோர்‌ பக்கம்‌ உண்டாயிற்று, ஈம்மு 
டையவீதெலைஇயக்கம்‌ என்ன ஆகும்‌? தற்காலீகமாகவேனும்‌, 
முக்கியமான பிரச்னைகள்‌ மதிப்பிழக்து, பின்னே போய்‌ 
விடாதா? அவருடைய தற்காலிக நோக்கம்‌ பலித்து, தீண்டா 
தார்களுக்காக, கூட்டுத்‌ தொகுதியை ௮டைந்துவிட்டாலும்‌, 
அதனால்‌ லேசான வெற்றி மயக்கம்‌ ஏற்பட்டு, இனி சிறிது 


மதம்‌ என்பது யாது? 626 


காலத்துக்கு எதுவும்‌ செய்யவேண்டியதில்லை யென்ற எண்‌ 
ணம்‌ நாட்டில்‌ உண்டாகிவிடாதா? அ௮ரசாங்கத்தாரால்தோற்‌ 
அவிக்கப்படும்‌ வகுப்புத்‌ தீர்ப்பையும்‌ பொதுவாக அமைக்‌ 
கப்படும்‌ இட்டத்தையும்‌ கார்திஜீ தமது இந்தச்‌ செயலால்‌ 
ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடாதா? இத சட்ட மறுப்புக்‌ 
(கும்‌ ஒத்துழையரமைக்கும்‌ பொருத்த முள்ளதாகுமா? 
மிக்க துணிவுடன்‌ எவ்வளவோ தியாகம்‌ செய்ததற்காப்‌ பின்‌ 
னர்‌ ஈம்முடைய இயக்கம்‌ ஒரு சின்ன விஷயத்துக்காகவா 
வழி பிளர்துபோகவேண்டும்‌? கார்திஜீ அடிக்கடி கடவுள்‌ 
பெயரைக்‌ குறிப்பிடுவது எனக்குப்‌ பிடிக்கவில்லை, அரசியல்‌ 
பிரச்னையை மத சம்பந்தமான உணர்ச்சிப்‌ பெருக்கைக்‌ 
கொண்ட பார்வையுடன்‌ அவர்‌ பார்ப்பதில்‌ ஆத்திரப்பட்‌ 
டேன்‌. உண்ணாவிரதத்துக்கு சாள்‌ முதற்கொண்டு கடவுள்‌ 
குறிப்பிட்டுவிட்டதாக, அவர்‌ சொன்னதுபோல்‌ எனக்குத்‌ 
தோன்றிற்று, அவர்‌ இப்படியா உதாரணம்‌ கற்பிப்பது? 
பாபு (மகாத்மாஜீ) இறந்து போனால்‌ அப்பொழுது இர்‌ 
தயா எப்படி இருக்கும்‌? அதனுடைய அரசியல்‌ போக்கு 
எப்படி. இருக்கும்‌? எதிர்காலம்‌ பயங்கரத்‌ தோற்றமாக என்‌ 
கண்ணில்‌ பட்டது. சான்‌ அதைப்பற்றி நினைக்கையில்‌, ஏன்‌ 
னுடைய உள்ளத்தில்‌ ஏக்கம்‌ குடிகொண்டது. இப்படியாக, 
- எண்ணி, . எண்ணிக்‌ கவலைப்பட்டேன்‌. கூளை குழம்பிப்‌ 
'போயிற்று. ஆத்திரம்‌, திக்கற்ற நிலைமை, இந்த மனத்‌ அயரத்‌ 
அக்குக்‌ காரணமாயிருந்தவர்‌ பேரில்‌ அன்பு இவைகள்‌ மாறி 
மாறித்‌ தோன்றின. என்ன செய்வதென்று எனக்குத்‌: தெரி 
யவே இல்லை. எனக்கு ஆத்திரம்‌, கண்டவர்களிடமெல்லாம்‌ 
கோபம்‌. எல்லாரிடத்திலும்விட என்னிடத் திலேயே தான்‌ 
எனக்கு அதிகக்கோபம்‌. 


பின்னர்‌ விரோதமான ஒரு மாறுதல்‌ நேர்ந்தது 
எனக்குள்ளே உணர்ச்சி வேகம்‌ கரையேறிப்‌ போய்‌ 
அதன்‌ இறுதியில்‌ ஓரளவு அமைதி ஏற்பட்டது. 
எதிர்காலம்‌ அவ்வளவு இருள்‌ சூழ்ர்ததாகக்‌ காணப்‌ 
படவில்லை. சரியான 'சமயத்தில்‌, பக்குவமான காரி 
யத்தைச்‌ செய்யும்‌ விரோதமான ஆற்றல்‌ கார்திஜீக்கு 
உண்டு, காந்திஜீயின்‌ இந்தச்‌ செயலை என்னுடைய 
நோக்கப்படி. நான்‌ அதரிக்கவே முடியாது, என்றாலும்‌ இர்‌ 
தச்‌ செயலால்‌ காந்திஜீயின்‌ தற்காலிக சோக்கம்‌ பலிப்பதோடு 
கூட, ஈம்முடைய தேசியப்‌ பேராட்டத்திலும்‌ மகத்தான 


40 


626 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


விளைவுகளை உண்டாக்கினாலும்‌ உண்டாக்கவிடலாம்‌, பாபு 
இறர்‌.து போனாலுமே ஈம்முடைய விடலைப்‌ போராட்டம்‌ 
ஈடந்து கொண்டிருக்கும்‌. ஆகையால்‌ எது நேர்ந்தாலும்‌ 
அதற்காக நாம்‌ தயாராய்த்தான்‌ இருக்க வேண்டும்‌. கார்‌ 
திஜீ இறர்‌.தூபோனாலம்‌ பாதகமில்லேயென்று ஒருவாறு௪ ன்‌ 
னுடைய மனதைத்‌ தேற்றிக்கொண்ட பின்னர்தான்‌ எனக்கு 
அமைதி ஏற்பட்டது. எ.து சேர்ந்தாலும்‌, அதைச்‌ சர்திக்க 
நான்‌ தயாராக ஆய்விட்டேன்‌. நாடு முழுதும்‌ மகத்தான 
எழுச்சி ஏற்பட்டதாக செய்தி உடைக்க து. ஹிந்து ஜன 
சமூகத்தில்‌ மந்திரம்‌ செய்தது போல, உற்சாக ௮லை 
மோதிற்ற. தீண்டாமைக்கு சாவு மணி அடித்துவிட்டதாக 
தோன்றிற்று, எரவாடா சிறையில்‌ வீத்திருக்கும்‌ இந்தச்‌ ஏறிய 
மனிதன்‌ என்ன மர்திரவாதி என்‌ று எண்ணினேன்‌. 'ஜனவ்‌ 
களின்‌ உள்ளங்களை ஆட்டி வைக்கும்‌ கயிறுகளை இழுப்ப 
தற்கு இவருக்கு எவ்வளவு சாமர்த்தியம்‌, 


அவரிடமிருர்து எனக்கு ஒரு தர்தி வந்தது. நான்‌ 
சிறைக்குச்‌ சென்றபின்‌ இதுதான்‌ அவரிடமிருந்து இடைத்த 
முதல்‌ தர்தியாகும்‌, இவ்வளவு நீண்டகாலத்துக்குப்பின்‌ , 
அவரிடமிருந்து செய்தி வந்ததில்‌ எனக்கு ,ஆறுதலாயிருக்‌ 
தது. அவருடைய தந்தி பின்வருமாறு; _ 


மனம்‌ புண்ணாயிருக்கும்‌ இந்த ஈரட்களிலெல்லாம்‌, 
நீ என்னுடைய மனக்‌ கண்ணின்‌ முன்னே இருக்துவருக 
றோேய்‌. உன்னுடைய அபிப்பிராயத்தைத்‌ தெரிந்து கொள்ள 
நான்‌ மிகுர்த ஆவல்கொண்டிருக்‌ றேன்‌. உன்னுடைய அபிப்‌ 
பிராயத்தை நான்‌ எவ்வளவு மதிக்கிறேன்‌ என்பது உனக்‌ 
குத்‌ தெரியும்‌. இர்துவைப்‌ பார்த்தேன்‌. ஸ்வரூபின்‌ குழந்தை 
களையும்‌ பார்த்தேன்‌. இந்து சக்தோஷமாயிருப்பதாகக்காண 
ப்பட்டாள்‌. அவளுக்கு இப்பொழுது கொஞ்சம்‌. சதை 
போட்டிருக்கறுப்போல்‌ தோன்‌.றுெது. சுகமாக இருக்க 
ஜேன்‌. பதில்‌ தந்தி கொடு, அன்பு.” 


அவர்‌ உண்ணாமை வேதனையிலும்‌ வேறு எவ்வளவோ 
தொல்லைகளிலும்‌ சிக்கிக்கொண்டு தவித்‌ தக்கொண்டிருந்தார்‌. 
இருந்தாலும்‌ என்னுடைய மகளும்‌ எனது சகோதரியின்‌ 
குழக்தைகளும்‌ அவரைப்‌ போய்ப்‌ பார்த்ததைப்பற்றி குறிப்‌ 
பிட்டிருந்தார்‌. அதமட்டுமா? இக்திராவுக்கு சதை போட்‌ 


மதம்‌ என்பது யாது ? 627 


டிருக்றெது என்பதையும்‌ அவர்‌ குறிப்பிடவேண்டுமாம்‌! இத 
மிகவும்‌ விரோதமாக விருந்தபோதிலும்‌, இப்படிச்‌ செய்‌ 
வதுதான்‌ அவரது வழக்கம்‌. என்னுடைய . சகோதரியும்‌ 
அப்பொழுது சிறையிலிருர்தாள்‌. இந்தக்‌ குழந்தைகள்‌ எல்‌ 
லாம்‌ அப்பொழுது பூனாவில்‌ பள்ளிக்கூடத்தில்‌ படித்துக்‌ 
கொண்டிருந்தன பார்வைக்கு வாழ்க்கையிலே சிறிதாகத்‌, 
தோன்றினாலும்‌. மகத்தான .ஐறதல்‌ உண்டாக்கும்‌ சங்கதி 
களை காந்திஜீ ஒரு நாளும்‌ மறப்பதே இல்லை. 


தொகுதிப்‌ பிரச்னை சம்பந்தமாக ஒருவகையில்‌ ராஜி 
எற்பட்டூவிட்டதென்ற அப்பொழுது எனக்குச்‌ செய்தி 
கிடைத்தது. காந்திஜீக்று பதில்‌ தந்தி அனுப்புவதற்கு சிறை 
சூப்ரின்டு எனக்கு அனுமதித்தார்‌. 8ம்காணும்‌ தர்‌ தியை மான்‌ 
காந்‌ ஜிக்கு ௮னுப்பினேன்‌:-- ட்‌ 


“தங்கள்‌ தநத இடைத்தது ஒருவகையில்‌ முடிவு வற 
பட்டுவிட்டது என்ற செய்தி கேட்டு எனக்கு ஆணதலும்‌ 
ஆனந்தமும்‌ ஏற்பட்டுவிட்டன. உண்ணாவிரதம்‌ இருக்கத்‌ 
தாங்கள்‌ திர்மானங்கொண்டீர்கள்‌ என்ற செய்தியை முதல்‌ 
முதல்‌ கேட்டதும்‌ எனக்கு குழப்பமும்‌ மனவேதனையும்‌ 
உண்டாயின. ஆனல்‌ இறுதியில்‌ எல்லாம்‌ ஈல்லதாய்‌ முடி. 
யும்‌, வெற்றியாக முடியும்‌ என்று எண்ணி, மீண்டும்‌ மன 
அமைதியைப்‌ பெற்றேன்‌. தாழ்த்தப்‌ பட்டவர்களுக்காக 
எவ்வளவு தியாகம்‌ செய்தாலும்‌ போதாது. ஜன சமூகத்‌ 
திலே, அடித்தட்டீகளில்‌ கடக்கும்‌ மக்களுக்கு இருக்கும்‌ 
௬.தந் தரத்தைக்‌ கொண்டுதான்‌; நாட்டின்‌ சுதந்திரத்தை 
மதிப்பிட முடியும்‌, ஆனால்‌.ஈமது பூர்ண சுதந்திர லட்சி 
யத்தை மறைக்கும்படியான , ஏனைய . பிரச்னைகள்‌ குறுக்‌ 
இட்டு ஆபத்து நேரிிமோ என்று அஞ்சுகிறேன்‌. உண்ணா 
விரதத்தை மத சம்பந்தமான நோக்குடன்‌ மதிப்பிட என்‌ 
னால்‌ முடியாது உங்களுடைய முறைகளை மற்றவர்கள்‌ தங்‌ 
கள்‌ சொந்த நலத்துக்காக உபயோகப்படுத்திக்‌ கொள்வார்‌ 
கள்‌ என்ற ஆபத்தும்‌ இருக்கெ. ஆனால்‌ மர்திரவாதிக்கு 
யோசனை சொல்ல நான்‌ யார்‌? அன்பு.” 


பூனாவில்‌ அப்பொழுது வந்து கூடிய பலவேறு பிரமுகர்‌ 
களால்‌ ஒப்பந்தம்‌ ஒன்‌ அ கையெழுத்திடப்பட்ட அ. அவசர 
அவசரமாக பிரிட்டிஷ்‌ பிரதம மந்திரி அதை , ஏற்றுக்‌ 


028 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கொண்டு, தம்முடைய முந்திய தீர்ப்பை இதற்ணெங்க மாற்‌ 
நிக்கொண்டார்‌. ஒப்பந்தங்களிலும்‌ ராஜிகளிலும்‌ எனக்கு 
அதிகமானவெறுப்பு. ஆனால்‌ அதன்‌ ஷரத்துக்களின்‌ பிரயோ 
சனம்‌ ஒருபுறமிருக்க கார்‌ திஜீயின்‌ உண்ணாரவிரதத்தை முடித்‌ 
பர்த்து இக்க பூனா ஒப்பர்தத்தில்‌ எனக்கு சொம்ப 
பி, யம்‌. 


பரபரப்பெல்லாம்‌ அடங்கிப்‌ போய்‌, மறுபடியும்‌ எங்க 
ஞூடைய சிறைத்‌ திட்ட வாழ்க்கைக்கு திரும்பி வர்து விட்‌ 
டோம்‌. ஹரிஜன இயக்கச்‌ செய்திகளும்‌ அர்த இயக்கசம்பர்‌ 
சமாக கார்திறீ சிறையிலிருந்து கொண்டே செய்து வந்த 
அலுவல்களைப்பற்றிய தகவல்களும்‌ எங்களுக்கு வந்து 
கொண்டிருர்கன. இவைகளைப்பற்றி எனக்கு மனத்திருப்தி 
உண்டாகவில்லை. தீண்டாமையை ஒழித்‌அதுர்ப்பாக்யெமான 
திண்டாதார்களை உயரக்‌ கொண்டுவர நினைக்கும்‌ இயக்கத்‌ 
அக்கு மகத்தான சக்தியளிக்கப்பட்டது. ஒப்பந்தத்தால்‌ 
அல்ல. தீண்டாமையை ஒழிக்கவேண்டும்‌ என்ற மனப்பான்‌ 
மையை நாடுமுழுதும்‌ இளப்பிவிட்டதால்‌ அது வரவேற்கப்‌ 
படவேண்டியதுதான்‌. ஆனால்‌ இதனால்‌ சட்டமறுப்பு வேகம்‌ 
தணிக்துவிட்டது என்பதும்‌ வெளிப்படையாகும்‌. நாட்டின்‌ 
கவனம்‌ வேறு துறைகளில்‌ செலுத்தப்பட்டது. காங்கிரஸ்‌ 
ஊழியர்களில்‌ பலர்‌ ஹரிஜன இயக்கத்திலே ஈபெட்டு 


விட்டார்கள்‌. 


சிறைக்குப்‌ போகாமலும்‌, தடியடிபடாமலும்‌, சொத்‌ 
அப்‌ பறிமுதலுக்கு ஆளாகாமலும்‌ பத்திரமான வேலைகளைச்‌ 
செய்ய இது ஒரு சாக்காக அரேகருக்கு அமைந்து 
போயிற்று. இது இயல்புதான்‌. ஆயிரக்கணக்கான ஈம.து ஊழி 
யர்கள்‌ யாவரும்‌ கோரமான துன்பத்துக்கும்‌, குடும்பம்‌ 
சிதைந்து உடைந்து போகும்படியான நிலைமைக்கும்‌ எப்பொ 
முதுமே தயாராக இருக்க வேண்டுமென்று எதிர்பார்ப்பது 
கேர்மையானதல்ல, இருக்தாலும்‌ ஈம்முடைய மகத்தான 
சட்டமறுப்பு இயக்கம்‌ சிறிது சிறிதாக ஈத்து வருவதைக்‌ 
கண்டு கான்‌ அக்கம்‌ அடைந்தேன்‌. சட்ட மறுப்பு இப்‌ 
பொழுதும்‌ ஈட்‌ துகொண்டுதான்‌ இருந்தது. 1988-ம்‌ வரு 
ஷத்தில்‌ மார்ச்‌ ஏப்ரல்‌ மாதத்தில்‌ கல்கத்தாவில்‌ ஈடந்த காவ்‌ 
இரசைப்போல, சல சமயங்களில்‌ கூட்டச்‌ சட்டமறுப்பும்‌ 


நடைபெற்றது. காந்திஜீ எரவாடா சிறையில்‌ இருந்தார்‌. 


629 


மதம்‌ என்பது யாது? 


ஹரிஜன இயக்கங்கள்‌ சம்பந்தமாக ஜனங்களைச்‌ சர்திக்கவும்‌ 
வெளியே யோசனை சொல்லியனுப்பவும்‌ அவருக்கு சிறப்பாக 
உரிமைகள்‌ அளிக்கப்பட்டிருர்தன. இந்தச்‌ சலுகைகளால்‌ 
காம்திஜீ சிறையில்‌ இருக்கிறார்‌ என்று ஜனங்களுக்கிருர்த 
மனவேதனை பெரிதும்‌ குறைந்து போய்விட்டது. இவைகளை 
எல்லாம்‌ கண்டு என்மன திலே மிகுதியும்‌ துக்கமேற்பட்டத. 


பல மாதங்கள்‌ கழித்து, 1988-ம்‌ வருஷம்‌ மேமாதத்‌ 
துவக்கத்தில்‌ கார்திஜீ தமது 21 காள்‌ உண்ணாவிரதத்தை 
ஆரம்பித்தார்‌. இதைப்பற்றியும்‌ முதன்முதலாக எனக்குச்‌ 
செய்தி டைத்ததும்‌ நான்‌ திக்கிட்ட்ப்போனேன்‌. ஆனால்‌, 
தவிர்க்கமுடியாத நிகழ்ச்சி என்று அதை ஏற்றுக்கொண்டு 
என்னைத்‌ தேற்றிக்‌ கொள்ள பயிற்சி செய்துகொண்டேன்‌. 
அவர்‌ தமது மனதில்‌ தீர்மானித்துக்கொண்ட விரதத்தைப்‌ 
பற்றி பொது ஜனங்களுக்கு அறிவித்த பின்னர்‌, அதை 
நிறுத்திவிட வேண்டுமென்ற மற்றவர்கள்‌ போய்‌ அவரைக்‌ 
கேட்டதில்‌ நான்‌ மிகவும்‌ ஆத்திரப்பட்டேன்‌. என்சம்‌ 
மந்தப்பட்ட வரையிலும்‌, உண்ணாவிரதமென்பது அர்த்தமா 
காத சங்கதியாகும்‌. தீர்மானம்‌ செய்வதற்குமுன்‌ கார்‌ திஜீ 
என்னைக்‌ கேட்டிருந்தால்‌ ரான்‌ அதற்கு ப தமாம்‌ நிச்‌ 
சயமாக தீர்ப்பு சொல்லியிருப்பேன்‌. காந்திஜீ தம்முடைய 
வார்த்தையைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌ என்பதில்‌ எனக்கு 
ரொம்ப அக்கரை. அவர்‌ சொன்ன வார்த்தை ஒரு நாளும்‌ 
கிழே போகக்‌ கூடாது என்பது என்னுடைய சங்கல்பம்‌, 
தமது சொந்த முறையில்‌, மிகவும்‌ முக்கியமான சங்கதி 
யென்று அவர்‌ நினைத்துக்‌ கொண்டிருப்பதை மீறி அவர்‌ 
ஈடக்கவேண்டுமென்று யாரும்‌ அவரிடத்தில்‌ போய்ச்சொல்‌ 
வது தவறு என்று எனக்குத்‌ தோன்றிற்று, காந்திஜீயின்‌ 
உண்ணாவிரதத்தைப்‌ பற்றி சான்‌ துயரப்பட்டபோதிலும்‌ 
அதைச்‌ சகித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 


க. 237 
தமது உண்ணாவிரதத்தை ஆரம்பிப்பதற்கு இரண்‌ 
டொரு நாட்களுக்குமுன்‌, கார்திதீ எனக்கு ஒரு கடிதம்‌ 
எழுதினார்‌. அது அசல்‌ காந்தி கடிதம்‌. அது என்னை மிக 
வும்‌ உருக்கி விட்டது. அவர்‌ என்னிடபிருக்து பதில்‌ கேட்‌ 
டிருந்ததால்‌ கீழ்க்கண்ட தந்தியை ரான்‌ அவருக்கு அனுப்பி 


வைத்தேன்‌: 


080 ஜவ்ஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


“தங்கள்‌ கடிதம்‌; எனக்கு விளங்காத சங்கதிகளைப்‌ 
பற்றி நான்‌ என்ன சொல்வது? திக்குத்‌ திசை தெரியாமல்‌ 
நான்‌ அலைந்து கொண்டிருக்றெ இரந்த காட்டிலே, எனக்கு 
வழியைப்‌ புலப்படுத்துவதற்காக, தாங்கள்‌ ஒருவர்தான்‌ பிர 
காசமாகக்‌ காணப்படூதிறீர்கள்‌. சான்‌ இருளில்‌ என்னுடைய 
பாதையைக்‌ தடவிப்‌ பார்த்துக்‌ கொண்டு ழும்‌ மேலுமாக 
விழுந்து கொண்டிருக்கிறேன்‌. என்ன நேர்ந்தாலும்‌ என்னு 
டைய அன்பும்ளண்ணங்களும்‌ தங்களிடத்திலே இருக்கும்‌.” 


அவரது உண்ணாவிரதம்‌ எனக்குக்‌ கொஞ்சம்‌ கூடப்‌ 
பிடிக்கவில்லை. ஆனால்‌, அதற்கு விரோதமாகக்‌ கடுமையாக 
எதையும்‌ சொல்லி, அவருடைய மனதைப்‌ புண்படுத்தவும்‌ 
இஷ்டமில்லை. இந்த இரண்டு உணர்ச்சிகளுக்கும்‌ ஈடு2வ, 
நின்று திண்டாடிக்‌ கொண்டிருந்தேன்‌. நான்‌ அவருக்கு சரி 
யான, அறுதலான செய்தியை அனுப்பவில்லை என்று கருதி 
னேன்‌. அவருடைய மரணத்திலே கொண்டு போய்விடக்‌ 
கூடிய இந்த பயங்கரமான விரதத்தை, அவர்‌ மேற்கொள்‌ 
ளத்‌ தீர்மானித்த பின்னர்‌, என்னால்‌ கூடிய அளவு 
அவருக்கு உத்சாகத்தை அளிப்பது என்னுடைய கடமை 
யாகும்‌, சிறிய சங்கதிகளால்‌ மன தில்‌ மகத்தான மாறுதல்‌ 
கள்‌ ஏற்பட்டு வி௫ன்றன. அவர்‌ இந்த விரதத்தைப்‌ 
பூர்த்தி செய்து பிழைப்பதாயிருக்தால்‌, அவருக்குள்ள முழு 
சக்தியையும்‌ அவர்‌ உபயோகப்படுத்த வேண்டியதா யிருக்‌ 
கும்‌. என்ன நேர்ந்தாலும்‌ அதை நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று எண்ணினேன்‌. அர்பாக்யெவசமாக, அவ 
ருக்கு மரணம்‌ சம்பவித்தாலும்‌, அதையும்‌ மன உறுதி 
யுடன்‌ ஏற்றுக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. எனவே அவ 
ருக்கு இன்னொரு தந்தியும்‌ கொடுத்தேன்‌. 


“மகத்தான பிரயத்தனத்தில்‌ தாங்கள்‌ ஈபபட்டிருக்கெ 
இக்தத்‌ தருணத்தில்‌, மீண்டும்‌ தங்களுக்கு எனது அன்பை 
யும்‌ ஈல்வாழ்த்தும்‌ ௮னுப்பிவைக்கன்றேன்‌. எது நேர்ந்தா 
அம்‌, அது ஈன்மைக்குத்தான்‌ என்றும்‌ எது நேரி 
டினும்‌ அது உங்களுக்குத்தான்‌ வெற்றி என்றும்‌, ஈம்பு 
கிறேன்‌ என்பதை நான்‌ தங்களுக்கு உறுதி கூறுன்தேன்‌.” 


காந்திஜி உண்ணா விரதத்திலிருந்து தப்பிப்‌ பிழைத்து 
விட்டார்‌. உண்ணாவிரதத்தின்‌ முதல்‌ நாளிலேயே, அவர்‌ 


மதம்‌ என்பது யாது? 681 


சிறையிலிருந்து விரிதலை செய்யப்பட்டார்‌. அவருடைய 
யோசனையின்‌ பேரில்‌,.சட்ட மறுப்பு ஆறு வாரங்களுக்கு 
நிறுத்தி வைக்கப்பட்ட அ. Ele 


[ காந்திஜீயின்‌ ] உண்ணாவிரத காலத்தில்‌ நாட்டில்‌ உணர்ச்‌ 
சிப்பெருக்கு எழுந்ததை கவனித்துக்கொண்டிருந்தேன்‌. அர 
சியல்‌ போராட்டத்தில்‌ இது சரியான முறைதானா என்று 
எனக்குள்ளாகவே யோசிக்கலானேன்‌. பண்டைய மூட ஈம்‌ 
பிக்கைகள்‌ திரும்பிவருவதாகத்‌ தோன்றிற்று, இதனால்‌ மூளை 
'யைக்கொண்டு தெளிவாக யோசிப்பதற்கு இடமில்லாமலே 
போய்வி$மோ என்று எண்ணினேன்‌. இந்தியா முழுதும்‌ 
மகாத்மாவை பயபக்தியுடன்‌ நோக்கி நின்றது. அவர்‌ அற்‌ 
புதங்களைச்‌ செய்து தீண்டாமையை ஒழித்து ஸ்வராஜ்யத்‌ 
தைக்‌ கொண்டுவந்து கொடக்கவேண்டமென்று எதிர்பார்த்து 
நின்று, தான்‌ அதிகமாக ஒன்றமே செய்யவில்லை. காந்திஜீ, 
பிறர்‌ தமக்குத்தாமே யோசிக்கும்படியாகத்‌ தாண்டவில்லை. 
தூய்மையும்‌ தியாகமும்‌ தேவையென்றுதான்‌ அவர்‌ வற்‌ 
புறுத்தச்கொண்டே இருப்பார்‌. அவரிடத்தில்‌ எனக்கு 
மகத்தான பிரியமிருந்தபோதிலும்‌, எங்களிருவருடைய 
மனப்பான்மைகளும்‌ வெவ்வேறு என்பதை . உணர்ந்தேன்‌. 

வர்‌ அரசியல்‌ சம்பந்தமாக காரியங்கள்‌ செய்யும்பொழுது 
குறி தவறினதே இல்லை. அவர்‌ அசாதாரணமான கர்மவீரன்‌, 
ஆனால்‌ சம்பிக்கை'' முறையில்‌ ஒரு காட்டை பயிற்சி செய்‌ 
வதுதான்‌ சரியான வழியாகுமா ? அதனால்‌ தாற்காலிகமாக 
ஈன்மை ஏற்படலாம்‌. நிலைத்த பயன்‌ கிட்டுமோ என்பத 
தான்‌ சந்தேகம்‌. 


பலாத்காரத்தையும்‌ ௮கியாயத்தையும்‌ அடிப்படையா 
கக்கொண்ட தற்போதைய ஜனசமூகத்‌ திட்டத்தை காந்திஜீ 
எவ்வாறு ஏற்றுக்‌ கொண்டார்‌ என்பது எனக்கு விளங்கவே 
இல்லை. எனக்குள்ளேயும்‌ போராட்டம்‌ நிகழ்ர்தது. இருவித 
எதிரிடையான பக்‌ திகளுக்கு ஈடூவே நின்று கான்‌ ஊசலாடி 
னேன்‌. சிறையில்‌ எனக்கு தற்காலிகமான ஒரு பாதுகாப்பு 
இருந்தது, நான்‌ சறையைவிட்டு வெளியே போனவுடனே, 
எனக்குத்‌ துன்பம்‌ நிறைய சேரும்‌ என்று எனக்குத்‌ தெரி 
யும்‌. வீடும்‌. தோழமையும்‌ இல்லாமல்‌ தவீப்பவனைப்போல 
ஆனேன்‌. எந்த இந்தியாவுக்கு எனது அன்பைக்‌ கொடுத்து 


பாடுபட்டு உழைத்து வருன்றேனோ அந்த இந்தியாஎனக்கு 


682 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இக்கு இசை தெரியாத நாடாக கண்ணில்‌ பட்டது. என்‌ 
னுடைய நாட்டாரின்‌ மனப்பான்மையில்‌ புகுர்துகொண்டு 
அவர்களைப்போல கான்‌ எண்ண முடியாமற்போனது என்‌ 
ணுடைய தவறா ?.. என்னுடன்‌ நெருங்கப்‌ பழய தோழர்‌ 
களுக்கும்‌ எனக்கும்‌ கூட மத்தியில்‌ கண்ணுக்குத்‌ தெரியா த 
சுவர்‌ ஒன்று எழுர்து விட்டதாக எனக்குத்‌ தோன்றிற்று, 
அந்தத்‌ தடையைக்‌ தாண்டமுடியாமல்‌ அயரங்கொண்டூ 
நான்‌ எனக்குள்ளேயே புகுர்‌.துகொண்டேன்‌. பண்டைய 
உலகம்‌ அவர்களைச்‌ சூழ்ர்துகொண்டதாக எனக்குத்‌ தோன்‌ 
றிற்று, புதிய உலகமோ கண்ணுக்குத்தெரியாத தூரத்தில்‌ 
சைகை காட்டிக்கொண்டு நின்றது. கவி கூறியவாறு (ஒரு 
உலகம்‌ இறந்து மடிற்துவிட்டது. மற்றொரு உலகமோ பிர 
சவ வேதனைப்பட்டுச்கொண்டு வெளி வருவதற்கு சக்தியில்‌ 
லாமல்‌ தவிக்கின்றது. இரந்த இரண்டு உலகங்களில்‌ எந்த 
இடத்திலே என்னுடைய தலையை வைத்துக்‌ கவலைதீரப்‌ 
போகின்றேன்‌ ?”' 


இர்தியா மதபக்தியுள்ள நாடாகக்‌ கருதப்பரகன்றத. 
ஹிந்துக்களும்‌ முஸ்லிம்களும்‌ சிக்யெ்களும்‌ தங்களுடைய 
மதங்களின்பேசால்‌ கர்வப்படுகின்றார்கள்‌. அர்த கர்வம்‌ 
உண்மையென்று ௬ஜுப்படுத்த மண்டைகளை உடைக்கிறார்‌ 
கள்‌. இந்தியாவிலும்‌ சரி, வேறு எங்கேயும்‌ சரி, மதம்‌ என்று 
கட்டுப்பாடாக வகுக்கப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டு வரும்‌ ஏற்‌ 
பாட்டில்‌ எனக்கு வெறுப்பு. அதை நான்‌ அடிக்கடி கண்டித்‌ 
இருக்கிறேன்‌. அதை அடியோடு ஒழித்துவிட வேண்டுமென்‌ 
பது என்‌ அசை, மதம்‌ என்றால்‌ குருட்டு ஈம்பிக்கை பிற்‌ 
போக்கு, ஆராய்ச்சிக்கு அடங்கா த கொள்கை, வெறி; மூட 
பக்த, சுரண்டல்‌, பரம்பரை பாத்தியப்‌ பா,துகாப்பு என்று 
எனக்கு எப்பொழுதுமே தோற்றும்‌. இருந்தாலும்‌, அதற்‌ 
குள்ளே வேறொரு பொருளும்‌ இருக்கிறதென்று எனக்கு 
ஈன்றாகத்‌ தெரியும்‌. மனித வர்க்கத்தின்‌ சாத தாபத்தைத்‌ 
தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி அதனுள்‌ இருக்கிறதென்று 
எனக்குத்‌ தெரியும்‌. இந்த சூக்ஷமமான ஒன்ற மதத்தினுள்‌ 
இல்லாவிட்டால்‌ ௮து ஒரு மகத்தான சக்தியாக ஓங்கி 
அன்பசாகரத்தில்‌ மூழ்கத்‌ தவிக்கும்‌ கோடிக்கணக்கான ஆன்‌ 
மாக்களுக்கு அமைதியையும்‌ ஆறுதலையும்‌ எவ்வாறு கொடுத்‌ 
ருக்க முடியும்‌ ? நடுக்கடலில்‌ புயலால்‌ மோதப்பட்டுப்‌ பின்‌ 
னர்‌ துறைமுகம்‌ சேர்ச்ததைப்போல்‌, இந்தாசாகரத்தின்‌ 


மதம்‌ என்பது யாது? 088 


அலைகளிலிருர்‌.து தப்பி, குருட்டு ஈம்பிக்கைகளான அறை 
முகத்தில்‌ சேர்ந்த காய்கடா? அல்லது இதைவிட மேலான 
தோர்‌ சாந்தியா ? சலருக்கேனும்‌ மதத்திலிருர்து மேலான 
அமைதி இடைக்கிறதென்பது நிச்சயம்‌. பண்டைக்காலத்தில்‌ 
எப்படி. இருந்தபோதிலும்‌ இப்பொழுது ஸ்தாபனங்களாக 
வழங்கெரும்‌ மதத்தில்‌ ஓடதோன்‌ இருக்கன்றது. உயிர்‌ 
இல்லை. ஒரு கூட்டில்‌ அதனுடைய இயற்கையான சத்து 
போய்விட்டபிறகு அந்தக்‌ கூட்டுக்கு இயல்பாயில்லாத 
சாமான்கள்‌ வந்து வெளியே அடைர்துகொண்டு அர்தக்‌ 
கூட்டின்‌ பழைய உருவமும்‌ அமைப்பும்‌ கெடாமல்‌ இருப்‌ 
பதுபோல்‌, மதமும்‌ இருக்கின்றது. ஆனால்‌ ௮௮ உயிரில்‌ 
லாத பழங்கூடு என்று தன்னுடைய மதத்தைத்‌ தவிர 
ஏனையோரின்‌ மதங்களைப்பற்றி ஜி, கே. செஸ்டர்டன்‌ 
உவமை கூறியிருக்கிறார்‌. சத்தான சங்கதி ஒன்‌ றிரண்டு 
இருந்தபோதிலும்‌ அவைகள்‌ விஷத்தன்மை கொண்ட 
மற்ற பொருள்களால்‌ பூராவும்‌ மூடப்பட்டு விடுகின்றன. 
நம்முடைய இழ்ராட்டு மதங்களுக்கும்‌ சரி, மேனாட்டு 
மதங்களுக்கும்‌ சரி, இந்தக்‌ கதி ஏற்பட்டு விட்டதாகத்‌ 
தோன்றுகிறது, இங்கிலாந்தில்‌ அரசாங்கத்தின்‌ ஆதர 
வில்‌ இருந்துவரும்‌ மதத்தை அலசிப்‌ பார்த்தால்‌ மத 
மென்ற சொல்லின்‌ உண்மையான அர்த்தத்துக்கு ௮. 
கொஞ்சம்கூடப்‌ பொருத்தமானதல்ல வென்பது தெளி 
தாக விளங்கும்‌. பிராடஸ்டாண்ட்‌ (கிறிஸ்தவ புதிய 
சுவிசேஷம்‌) மதத்தின்‌ எல்லாப்‌ பிரிவுகளுக்கும்‌ இதே கதி 
நேரிட்டிருக்கறத. ஆனால்‌ இங்கலொர்திலே வழங்கிவரும்‌ சர்ச்‌ 
ஆப்‌ இங்லெண்ட்‌ மதம்‌ ராஜீய இலாகாவாக நீண்டகாலமாக 
வேலை செய்து வருநறெபடியால்‌ அதற்கு மதம்‌ என்ற பெயரே 
கொடுக்க முடியாது. 


அர்த மதத்தைத்‌ தழுவி நிற்பவர்களிற்‌ பலர்‌ உயர்ந்த 
குணமுடையவர்களாக இருக்கிறார்கள்‌ என்பதில்‌ சந்தேக 
மில்லை, ஆனால்‌ அந்த மதம்‌ பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்துக்காக 
குற்றேவல்‌ செய்து உழைத்து வந்தது. முதலாளி தத்துவம்‌ 
சாம்ராஜ்யதத்‌ தவம்‌ இவைகளால்‌ ஏற்பட்ட கொடுமைகளை 
மறைத்து மூடுவதற்காக மத ரீதியில்‌ ஆங்லெரா ட்டில்‌ வழங்கி 
வரும்‌ சமயம்‌ நேர்த்தியான போர்வையொன்றை அக்கச்‌ 
சித்தரித்துக்‌ கொடுத்துவிட்டது. ஆசியாவிலும்‌ ஆப்பிரிக்காவி 
௮ம்‌ . கொள்ளையடிப்பதற்காக பிரிட்டிஷார்‌ சென்றாலும்‌ 


084 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அர்சுச்‌ செயலையும்‌ உயர்ந்த தர்மசாஸ்திர அளவைக்கொண்டு 
சமாதானம்‌ சொல்லப்‌ பார்க்கின்றது. இங்கிலிஷ்கரார்கள்‌ 
எப்பொழுஅ எதை எங்கே செய்தாலும்‌ அஅ சரியாகத்தா 
னிருக்கும்‌ என்ற செளகரியமான உணர்ச்சியை வளர்த்த 
தற்கும்‌ இந்த மதமே மூலகாரணமாகும்‌. இந்த உணர்ச்சியை 
வளர்த்தது பிரிட்டிஷாரின்‌ மதமா அல்லது பிரிட்டிஷார்‌ 
கைக்கொண்டிருக்கும்‌ மதம்‌ இந்த உணர்ச்சியின்‌ பயன 
என்பது எனக்குத்‌ தெரியா. 


பிரிட்டனைப்போல்‌ அவ்வளவு ௮அதஇர்ஷடமில்லாக 
ஐரோப்பிய அமெரிக்க காடுகள்‌ வஞ்சகம்‌ நிறைந்த பிரிட்டி 
ஷார்‌ என்ற குற்றம்‌ சாட்டுகின்றன. அனால்‌, இந்தக்‌ குற்றச்‌ 
சாட்டு பிரிட்டிஷ்‌ வெற்றியினால்‌ ஏற்பட்ட பொறாமையின்‌ 
பயனாகவும்‌ இருக்கலாம்‌, வேறு எந்த சாம்ராஜ்ய வல்லாசும்‌ 
இங்கிலார்‌ தின்பேரில்‌ கற்களை விட்டெறிவதென்பதுகூடாசு 
காரியமாகும்‌. ஏனென்றால்‌, அவைகளின்‌ சரீத்திரமும்‌ பிரிட்‌ 
டிஷ்‌ சரித்திரத்தைப்போல்‌ கேவலமானது தான்‌. வேண்டு 
மென்றே வஞ்சகமாக இருக்கும்‌ ஈாட்டாருக்கு மூலபலமே 
இருக்கமுடியா அ. ஆனால்‌ இத்தகைய மூலபலத்தை பிரிட்டி 
ஷார்‌ அடிக்கடி. வெளிக்‌ காண்பித்‌ இருக்கிறார்கள்‌. எங்கே 
அவர்களுடைய சொந்த நலங்கள்‌ பாதிக்கப்பசன்‌ றனவோ, 
அங்கே அவர்களுடைய நியாய உணர்ச்சிகள்‌ வினோதமான 
வசையில்‌ மழுங்கிப்‌ போய்வி$ன்றன இவ்வாறு மழுங்கிப்‌ 
போவது அவர்களுடைய மதத்தினால்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌. 
ஏனைய நாட்டார்களும்‌, மக்களும்‌, பிரிட்டிஷாரைக்‌ காட்டி 
௮ம்‌ கேவலமாக ஈடர்தகொண்டிருக்றொர்கள்‌. ஆனால்‌ தங்க 
ளுக்கு லாபம்‌ தரக்கூடியவைகளை தர்மமாக பாவனை செய்து 
கொண்டு ஈடப்பதற்கு அவர்களால்‌ முடிவதில்லை. ஈம்‌ 
முடைய கண்ணை மறைக்கும்‌ கட்டையை கவனிக்காமல்‌, 
பிறர்‌ கண்ணில்‌ படர்ந்திருக்கும்‌ தூசியைக்‌ குற்றமாகக்‌ 
காணும்‌ சக்தி எல்லோரிடத்திலுமே இருக்கின்றது. ஆனால்‌ 
இத்தகைய சக்தி பீரிட்டிஷாரிடம்‌ இருப்பதுபோல வேறு 
யாரிடத்திலமே இருக்க முடியாது. 


பிராடஸ்டண்டக்‌ இறிஸ்‌தவமதம்‌ புதியநிலைமைகளுக்‌ 
தக்கபடி தன்னைத்‌ திருத்தி அமைத்துக்கொண்டு, இகத்‌ 
அம்‌ பரத்திலும்‌ ஈன்மைகளை வேண்டிநின்‌ றது. இந்த உலக 
லாபம்‌ . சம்பந்தப்பட்ட வரையிலும்‌ அதற்கு மகத்தான 


மதம்‌ என்பது யாகு ? 685 


வெற்றி ஏற்பட்டத. ஆனால்‌ மத சம்பந்தமான கோக்குடன்‌ 
பார்த்தால்‌, பிராடஸ்டண்டு இறிஸ்துவமதம்‌ இரண்டு உல 
கத்துக்கும்‌ சேராமல்‌ கீழே விழுந்துவிட்ட அ. மதம்‌ என்றால்‌ 
பெரிய தொழிற்சாலை யென்றும்‌ ஞாயிற்றுக்கிழமைத்‌ 
தொழுகை யென்றும்‌ அகிவிட்டது. சோமன்‌ கத்தோலிக்‌ 
கிறிஸ்‌ தவ மதம்‌ பழைய பிடிப்பை விடாமல்பிடி.த்துக்கொண் 
டிருக்றறமையால்‌ இந்தக்‌ கதிக்கு: ஆளாகவில்லை. - அர்தப்‌ 
பிடிப்பு இருக்கிற வரையில்‌ ௮.து செழிப்புடன்‌ இருக்கும்‌. 
மேனாட்டில்‌, மதம்‌ என்பதற்கு குறுகிய அர்த்தம்‌ கொடுத்‌ 
அப்பார்த்தால்‌ ரோமன்‌ கத்தோலிக்க மதம்தான்‌ இன்‌ 
றைக்கு உயிருள்ள மதமாகக்‌ காணப்பகின்‌ றது. 


சோமன்‌ கத்தோலிக்க ஈண்பர்‌ ஒருவர்‌ கத்தோலிக்க 
மதத்தைப்பற்றியும்‌, போப்பின்‌ ஸ்ரீமுகங்களைப்‌ பற்றியும்‌ 
வரையப்பட்ட நூல்களை எனக்கு சிறைக்கு அனுப்பிவைகத்‌ 
தார்‌. அவைகளைப்‌ படித்துப்‌ பார்த்தேன்‌. ஏராள மான ஜனங்‌ 
களுக்கு அந்த மதத்தின்‌ பேரிலிருக்கும்‌ மோகத்தின்‌ கார 
ணத்தை அறிந்துகொண்டேன்‌. ஹிர்து' மதத்தையும்‌ இஸ்‌ 
லாத்தையும்போலவே ரோமன்‌ கத்தோலிக்‌ மதம்‌ மனிதர்‌ 
களுக்‌ வி றதலையளிக்கிறது. சந்தேகத்திலிருர்‌அம்‌ 
மனன்‌ பெல்லி ததிதிஞக்கும்‌ அவனை வடித்து. அவ 
னுக்கு அஅ ஒரு பாதுகாப்பு அடைக்கலமாக வீளங்குன்‌ 
றது. இந்த ஜன்மத்தில்‌ ஏற்பட்ட குறைகளெல்லாம்‌ அடுத்த 
வாழ்வில்‌ நிவர்த்தியாகும்‌ என்று உறுதி கூறுகின்றது. ' 


இரந்த வழியில்‌ ரான்‌ அடைக்கலம்தேட சிறிதுகூட 
விருப்பம்கொள்ளவே இல்லை. புயல்களும்‌ காற்றும்‌ மோதி 
வீசும்‌ நடுக்கடலே எனக்குத்‌ தேவை. செத்த பிறகு சவ 
லோகமா வைகுக்தமா என்பதைப்பற்றி எனக்குக்‌ கொஞ்‌ 
சம்கூட . சரத்தையே இல்லை. என்னுடைய உள்ளத்தில்‌ 
நிரைந்து நிற்பதற்குப்‌ போதுமான அளவில்‌ ஏராளமான 
பிரச்னைகள்‌ இக்த வாழ்க்கையிலே இருக்கின்‌ றன. . னசம்‌ 
பிரதாயமே எனக்குப்‌ பிடி.த்தமானதாகும்‌. சனர்களுடைய 
நோக்கம்‌ அறத்தைத்‌ தழுவியது; மதத்தை தழுவீயதல்ல. 
எந்த முறையைப்‌ பின்பற்றி வாழ்க்கையை இன்புற ஈடத்துவ 
தென்பதிலே தான்‌ எனக்கு சிரத்தை. வாழ்க்கையில்‌ துறவு 
பூணுவது எனக்குப்‌ பிடித்தம்‌ இல்லை. வாழ்க்கையை அறிந்து 
அதை. யேற்று அதற்குத்‌ தக்கபடி. நடந்து அதைச்‌ ர்‌ 


086 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இருத்‌துவதிலேதான்‌ எனக்கு விருப்பம்‌. ஆனால்‌ சாதாரண 
மாகமதம்‌ என்பது இந்து உலகத்தைப்பற்றியே கவலைப்படுவ 
தில்லை. தெளிவா க யோசனை செய்யும்‌ சக்திக்கு மதம்‌ விரோதி 
யாயிருக்கும்‌. மதத்தை யேற்பதென்றால்‌ யாதொரு கேள்வி 
யும்‌ கேட்காமல்‌ மாற்ற முடியாத சில சூத்திரங்களையும்‌ கட்‌ 
டூப்பாடு விதிகளையும்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்‌ 
கிறது, உணர்ச்சி வெறி, பரம்பரை, முதலியவைகளால்‌ ஆக்‌ 
கப்பட்ட கட்டுப்பாடு விதிகள்‌ மதத்துக்கும்‌ அத்யாத்மிகத்‌ 
தன்மைக்கும்‌ வெகுதூரம்‌ என்பது என்‌ கருத்து. மதத்துக்‌ 
கும்‌ ஆன்மவளர்ச்சிக்கும்‌ வெகு தாரம்‌. கண்ணுக்குத்‌ தெரி 
கிறவைகளை வேண்டுமென்றே பார்க்காமல்‌, மதம்‌ கண்‌ 
மூடிக்‌ கொள்கிறது. ஏனென்றால்‌, மதம்‌ உபதேசம்‌ செய்‌ 
யும்‌ கட்டுப்பாடுவிதிகளுக்கு உலகில்‌ ஈடைபெறும்‌ நிகழ்ச்சிக 
ளினால்‌, ஆபத்துவர்துவிமோ என்று மதம்‌ நிகழ்ச்சிகளைப்‌ 
பார்ப்பதில்லை போலும்‌! மதம்‌ குறுபெநோக்கம்‌ கொண்‌ 
டது. அதற்கு மாறுபட்ட அபிப்பிராயங்களையும்‌ மனப்‌ 
பான்மைகளையும்‌ கண்டு, அதனால்‌ பொறுத்துக்கொண்டிருக்க 
முடியாது, அது தன்னை மிகைப்படுத்திக்கொள்ளும்‌ தன்மை 
கொண்டது. அகம்பாவம்‌ கொண்டது. சுயகலக்காரர்க 
ளும்‌ சமயோசத வாதிகளும்‌ தங்கள்‌ ஈலத்திற்காக தன்னை 
உபயோகப்படுத்திக்‌ கொள்ள சாதகமாக விருக்கறெது. 


மதப்பற்று கொண்டவர்கள்‌, நியாயப்பற்று கொண்ட 
வர்களாகவும்‌; உயர்க்த ரக மனிதர்களாயும்‌ இருக்கமாட்‌ 
டார்கள்‌ என்பது மேற்கூறியதற்கு அர்த்தமல்ல. ஆனால்‌, 
மதப்பற்றுக்கொண்ட மனப்பான்மையினால்‌, ஒரு நாட்டு 
மக்களின்‌ முற்போக்கு மிகுதியாக தடைபட்டுவிடுன்ற து 
என்பது பொருளாகும்‌. முற்போக்கு என்பதை இந்த உலக 
அளவைக்கொண்டு மதிப்பிடன்றேன்‌. இரந்த வாழ்வுக்கு 
பின்னே கேருவதைக்‌ கொண்டு முற்போக்கைக்‌ குறிப்‌ 
பிடவே இல்லை. மதம்‌ என்றால்‌ கடவுளைக்‌ காணுதல்‌ என்று 
வழக்கமாகச்‌ சொல்லப்படுகிறது. ஜனசமூக நன்மையைக்‌ 
காட்டிலும்‌ தன்னுடைய சொந்த மோட்சத்தைப்பற்றியே 
மதப்பற்றுகொண்ட மனிதன்‌, அதிகமாகக்‌ கவலைப்படன்‌ 
மூன்‌, மதபக்தன்‌, தான்‌ என்ற மமதையைப்‌ போக்கிக்‌ 
கொள்ள முயலுகிறான்‌. ஆனால்‌, அச்த முயற்சியினாலேயே, 
அவனுக்கு அதிகமான அகம்பாவம்‌ ஏற்பட்டு விடுறது. ஜன 
சமூகத்‌ தேவைகளுக்குத்‌ தகுந்தாற்போல்‌, தர்ம சாஸ்திரம்‌ 


மதம்‌ என்பது யாது? 087 


களையும்‌ சட்டதிட்டங்களையும்‌ ஏற்படுத்திக்கொள்ளாமல்‌ 
பாபம்‌ புண்ணியமென்று ஓர்‌ அறிவுக்கெட்டாத தத்துவத்‌ 
தை ஏற்படுத்தி அதன்‌ பேரில்‌ தர்ம சாஸ்திரம்‌ அக்கப்ப 
இன்றது, அமைப்பாகக்‌ கட்டப்படும்‌ மதம்‌ இறுதியில்‌ 
சொக்துரிமைச்‌ சங்கமாக ஆகிவிடுதின்றது. எனவே மாறுதலை 
யும்‌ அபிவிருத்தியையும்‌ எதிர்க்கும்‌ பிற்போக்கான சக்தியாக 
அஅ உருவெடுத்து விடுகின்றது. 


இறிஸ்‌ துவ மதம்‌ கட்டுப்பாடாக மேலெழத்‌ துவங்கிய 
காலத்தில்‌, அடிமைகள்‌ தங்கள்‌ நிலைமையை உயர்த்திக்‌ 
கொள்ளும்படியாக எத்தகைய ஓத்தாசையையும்‌ செய்ய 
வில்லையென்பது பிரசித்தியான சங்கதியாகும்‌. மத்திய காலத்‌ 
தில்‌, ஐரோப்பாவில்‌, பொருளாதார நிர்ப்பந்தங்களினால்‌, 
டிமைகள்‌ பரம்பரை பண்ணையாட்களாக மாறிவிட்டார்‌ 
கள்‌. 1727-ம்‌ வருஷத்தில்‌ லண்டன்‌ பிஷப்‌, அமெரிக்காவின்‌ 
தென்‌ மாகாணங்களின்‌ அடிமை முதலாளிகளுக்கு எழுதிய 
கடிதத்திலிருர்‌து அடிமைகள்‌ சம்பந்தமாக, மதத்தை வியாக்‌ 
கியான ம்‌ செய்தவர்களின்‌ கருத்தைத்‌ தெரிர்தகொள்ளலாம்‌. 


(ஏசுவின்‌ உபதேசத்தையேற்று, கிறிஸ்தவ மதத்தில்‌ 
சேருவதால்‌ சொத்துரிமை சம்பந்தப்பட்ட வரையிலும்‌ 
எந்த மாறுதலும்‌ ஏற்படமாட்டாது. அந்தந்தத்‌ தரத்‌ 
தில்‌ உள்ளவர்கள்‌ அவருக்குத்‌ தகுக்தாற்போல்‌, கடமைக 
ளைச்‌ செய்து கொண்டுதான்‌ இருக்க வேண்டும்‌. அதிலும்‌ 
மாறுதல்‌ இருக்க முடியாது, றிஸ்துவ மதத்தில்‌ சேருவ 
தற்குமுன்‌ அவர்கள்‌ இந்தத்‌ துறைகளில்‌ எவ்வா அ! இருந்‌ 
தார்களே அப்படியேதான்‌ கிறிஸ்துவர்களான பின்னும்‌ 
இருக்கமுடியும்‌. கிறிஸ்துவ மதம்‌, இவர்களுக்கு எத்தகைய 
சுதர்‌ தரத்தைக்‌ கொடுக்கின்றது? பாபத்தினின்றும்‌, சைத்‌ 
தானினின்றும்‌ வீடுபடும்‌ சுதந்திரமாகும்‌. ஆனால்‌ அவர்களு 
டைய வெளித்‌ தோற்றத்தில்‌, அவர்கள்‌ முன்னே எப்படி . 
இருர்தார்களோ,அடிமையாயிருந்தா லும்‌ சரி, சுதர்‌.திரர்களா 
யிருந்தாலும்‌ சரி, அப்படியேதான்‌ பின்னரும்‌ இருக்க 
வேண்டும்‌. ஞானஸ்நானம்‌ பெற்று அவர்கள்‌ இறிஸ்தவர்க 
ளாக மாறிவிருவதனால்‌, வெளித்தோற்றத்தில்‌ அவர்களுக்கு 
எத்தகைய மாறுதலும்‌ ஏற்பட்டுவிட முடியாது” என்று 
அர்த பிஷப்‌ எழுதினார்‌. எந்த மதஸ்தாபனமும்‌ இன்றை 
க்கு மேற்கூறியவாறு பட்டவர்த்தனமாகச்‌ சொல்லாது, 


638 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அனால்‌, சொத்தையும்‌ தற்போதிருக்கும்‌ ஜனசமூகப்‌ படித்‌ 
தரத்தையும்பற்றி எல்லா மதங்களுக்கும்‌ மேற்கூறியவாறு 
தான்‌ அபிப்பிராயம்‌ இருக்கும்‌. 


சொற்கள்‌ இயற்கையாக 2வ குறைகொண்டவை..அவை 
களின்‌ முலமாக மனதிலிருப்பதை பூராவாக வெளியே 
சொல்ல முடியாது. ஒருவர்‌ ஒரு சொல்லை ஒரு பொருளில்‌ 
உபயோகப்படுத்துவார்‌. அதையே மற்றவர்கள்‌ பல பொருள்‌ 
களில்‌ ரெடித்துக்கொள்வார்கள்‌. எர்கப்‌ பாஷையிலும்‌ மதம்‌ 
என்ற சொல்லைப்போல பலவித அர்த்தங்களில்‌ உபயோகப்‌ 
படுத்தப்பட்டு வருறெ வேறொரு சொல்‌ இருக்கமுடியாது. 
மதம்‌ என்ற சொல்லைக்‌ கேட்டதும்‌, இரண்டு பேர்கள்‌ ஒத்‌ 
அப்‌ போகும்படியாக மனதில்‌ காட்சிகளும்‌ கருத்துகளும்‌ 
சே மாதிரியாகத்‌ தோன்றவே மாட்டா. மதம்‌ என்று 
சான்னவுடனே, பலருடைய உள்ளங்களில்‌ பலவகையான 
காட்சிகளும்‌ கருத்துக்களும்‌ தோன்றும்‌. விழாக்களும்‌ 
இரியைகளும்‌, புனித நூல்களும்‌, ஒருஜன சமூகமும்‌, லெ 
நம்பிக்கைகளும்‌, சில தர்ம சூத்திரங்களும்‌, மனதில்‌ காட்டி 
களாகத்‌ தோன்றக்கூடும்‌. மேலும்‌, மதம்‌ என்றால்‌, மரியாதை 
அன்பு, அச்சம்‌; பகைமை, தயை, தியாகம்‌, துறவு, உண்ணா 
விரதம்‌, விருந்து, பிரார்த்தனை, பண்டைச்சரிதம்‌, கலியா 
ணம்‌, சாவு, அடுத்த உலகம்‌, கலகங்கள்‌, மண்டை உடைதல்‌ 


முதலியன கருத்துக்களும்‌ காட்சிகளும்‌ தோன்றலாம்‌. 


இத்தகைய பலதிறப்பட்ட காட்சிகளா லும்‌ வியாக்யொ 
னங்களாலும்‌ எழும்‌ மகத்தான குழப்பம்‌ ஒருபுறமிருக்க, 
மதம்‌ என்ற சொல்லைக்‌ கேட்டவுடனே, ஒருவகை வலு 
வான உணர்ச்சிப்பெருக்கு ஏற்பட்டுவிடறெது. அப்பொழுது 
நிதானம்‌ தவறிப்போய்‌, எதையும்‌ நேர்மையான முறையில்‌ 
யோசிப்பதற்கு சாத்தியப்பபிவதில்லை. மதமென்ற சொல்‌, 
அதனுடைய உண்மையான அர்த்தத்தை இழந்து விட்டது. 
எப்பொழுதேனும்‌ அரக்க சொல்லுக்குத்‌. திட்டமாக ஒரு 
பொருள்‌ உண்டோ என்பது சந்தேகம்‌. திட்டமான பொரு 
ளில்லாததால்‌, குழப்பம்‌ உண்டாகின்றது. முடிவில்லாத 
கட்சியும்‌ வாதங்களும்‌ ளெம்பிவிடூகன்‌ றன . எதனாலே? ஒரு 
வர்‌ சொல்லுற அர்த்தத்தில்‌ மகமென்ற சொல்லை இன்‌ 
னொருவர்‌ எடுத்துக்கொள்வதே இல்லை. அர்த வார்த்தையை 
உபயோகப்படுத்தாமல்‌, அடியோடு விலக்கி விரிவது ஈல்ல 


மதம்‌ என்பது யாது? 089 


தென்று தோன்‌. றுறெது. மதம்‌ என்ற சொல்லுக்குப்‌ பதி 
லாக குறுயெ நிச்சயமான அர்த்தல்கொண்ட வேறு பல 
சொற்களை உபயோகப்படுத்தலாம்‌. உதாரணமாக வேத.நால்‌ 
தத்துவம்‌, தர்மளுத்திரங்கள்‌, நெறிமுறைகள்‌, அத்யாத்மிகக்‌ 
தன்மை, வேதாந்தம்‌, கடமை, கரியை என்ற சொற்களை 
உபயோகப்படுத்தலாம்‌. இந்த சொற்கள்‌ கூட சந்தேகரஸ்பத 
மாக இருக்கின்றன. அனால்‌, இவைகள்‌ மதம்‌ என்ற சொல்‌ 
லைக்‌ காட்டிலும்‌ திட்டமான குறுகிய பொருள்கொண்டவை. 
களாகும்‌. மதம்‌ என்ற சொல்லைச்சுற்றி சூழ்க்‌துகொண்டிருக்‌ 

வற்றிகளும்‌ உணர்ச்சிகளும்‌ மேற்கூறிய சொற்களை 
இன்றும்‌ சூழ்க்‌து வளைந்துகொள்ளாத லாபத்தால்‌ அவை 
களைத்‌ தாராளமாக உபயோகப்படுத்தலாம்‌. 


மதம்‌ என்ற சொல்லை உபயோகப்படுதக்‌துவதினால்‌, பல 
கெடுதிகள்‌. ஏற்படுவது ஒருபுறமிருக்க, மதம்‌ என்பது 
என்ன என்று ஆராய்ச்சி செய்வோம்‌. ஈல்லது என்று 
கருதப்படும்‌ பாதையில்‌ ஒரு மனிதனுடைய ஆத்மா அபி 
விருத்தி அடைவது என்பதைத்தான்‌ மதமென்று சொல்ல 
லரம்‌. மதமென்பது, ஒவ்வொருவருடைய உள்வளர்ச் 
யாகும்‌. அந்தப்‌ பாதை, எதுவென்பது வாதத்திற்டெமாகும்‌. 
எனக்குத்‌ தெரிக்தவரையிலும்‌, மதம்‌ இந்த உள்மாறுதல்த்‌ 
தான்‌ வற்புறுத்திச்‌ சொல்லுகின்றது. வெளி மாறுதல்கள்‌, 
உள்‌ அபிவிருத்தியின்‌ பயனாகக்‌ கருதப்படுகன்தன. இந்த 
உள்‌ அபிவிருத்தியால்‌ வெளிவாழ்க்கை மிகுதியும்‌ பாதிக்கப்‌ 
ப௫ிறெதென்பதில்‌ சந்தேகமே இல்லை. ஒரு மனிதனுடைய 
சுற்றுப்புறத்தால்‌ அவனுடைய உள்வளர்ச்சியும்‌ பாதிக்கப்‌ 
படாமலிருக்க முடியாது. 


ஒன்று. ம ன்ன பா திக்கப்படநிறதென்பது 
உண்மை, தொழில்‌ நாகரீகம்‌ சிறந்து நிற்கும்‌. மேனாடுகளில்‌ 
வெளியுலகத்தின்‌. அபிவிருத்தி ஏற்பட்டிரு 'பதைப்போல, 
மனிதனுடைய உள்ளத்தில்‌ அபிருத்தி ஏற்படவில்லை என்‌ 
பது வெளிப்படை. ஆயினும்‌, ஈமது நாட்டில்‌ தொழிலபி 
விருத்தி குறைவாய்‌ இருர்‌த, வெளிப்புறத்தில்‌ அபிவிருத்தி 
மந்தமாகக்‌ காணப்படுவதால்‌, உள்ளத்தில்‌ சாம்‌ மிகுதியும்‌ 
அபிவிருத்தி அடைந்துவிட்டதாக நம்மில்‌ பலர்‌ எண்ணிக்‌ 
கொண்டிருப்பது தவறாகும்‌. ஈம்மிடத்திலிருக்கும்‌ பல 
மயக்கங்களில்‌ இ.து ஒன்றாகும்‌. இந்த மயக்கத்தைக்கொண்டு 


040 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


சாம்‌ அஆறுகலடையப்‌ பார்க்கிறோம்‌. உள்ளபடியே நாம்‌ 
கீழாக இருக்கற நிலைமையை மறந்து, மேலே இருப்பதாக 
இர்ச மயக்கத்தால்‌ எண்ணிக்கொண்டிருக்கிறோம்‌. சுற்றுப்‌ 
புறத்தோட போராடி வெற்றிபெற்ற, உள்ளத்தில்‌ மகோன்‌ 
னத நிலையை சிலர்‌ எளிதில்‌ அடையக்கூடும்‌. ஆனால்‌ இர 
ளான கூட்டங்கள்‌ அத்தகைய நிலையை எளிதிலே அடைய 
முடியாது, வெளி நிலைமையில்‌ மாறுதல்‌ ஏற்பட்ட பிறகு 
தான்‌ அவர்களுக்கு உள்ளே அபிவிருத்தி ஏற்படமுடியும்‌, 


சோற்றுக்குக்‌ இண்டாடுகற ஒருவன்‌, ஜீவனப்‌ போ 
ராட்டத்தில்‌ அங்குமிங்கும்‌ அலைக்கப்பட்டு இர்குலைக்து நிற்‌ 
கும்‌ ஒருவன்‌ உள்ளத்தில்‌ உயர்ந்த நிலையை அரேகமாகப்‌ 
பெறமுடியாது. சகா பணம்‌ சுரண்டப்பட்டு அமுத்தி மிதிக்‌ 
கப்பட்டுக்‌ க்கும்‌ கூட்டமும்‌ உள்ளத்தில்‌ முன்னேற்ற 
மடைய முடியாது. அரசியலிலும்‌ பொருளாதாரத்‌ துறையி 
அம்‌ வேற்று நாட்டுக்கு அடிமைப்பட்டுக்‌ கடக்கும்‌ ஒரு 
தேசம்‌, உள்‌ வலியை அடைந்து முற்போக்கைப்‌ பெறமுடி. 
யாது; உள்ளம்‌ நேர்த்தியடைந்து முற்போக்கு பெறுவதற்‌ 
குக்கூட வெளி சுதந்திரமும்‌ ஒருவகைக்‌ தகுதியான சுற்‌ 
அப்புறமும்‌ தேவையாக இருக்கின்றன. இந்த வெளி சுதர்‌ 
இரத்தைப்பெற்று, உள்‌ அபிவிருத்திக்கு இடைஞ்சலாக 
இருக்கும்‌ தடைகளை நீக்குவதற்காக சற்று நிலையை மாற்ற 
வேண்டியிருக்கும்‌ முயற்சியிலும்கூட உண்மையான லக்ஷி 
யத்தைக்‌ கெடுத்துவிடக்கூடாதபடிக்கு சாதனங்களைக்‌ கைக்‌ 
கொள்ளவேண்டியது அவசியமாகும்‌. லக்ஷியத்தைக்‌ காட்டி 
அம்‌ சாதனங்களே முக்கியமானவைகள்‌ என்ற காந்திஜீ 
சொல்லும்பொழுது மேற்கூறியதைத்தான்‌ குறிப்பிடுஇி௫ர்‌ 
என்று எனக்குத்‌ தோன்றுது. அனால்‌ சாதனங்கள்‌ 
லக்ஷியத்துக்குக்‌ கொண்டு போய்‌ விடக்கூடியவைகளாக 
இருக்க வேண்டும்‌, அப்படி இல்லாவிட்டால்‌ அவைகள்‌ 
வீணான பிரயத்தனங்களாகவே முடியும்‌. அவைகளினால்‌ 
வெளியேயும்‌ உள்ளேயும்‌ இன்னும்‌ கேவலமான சீர்குலைவு 
ஏற்பட்டாலும்‌ ஏற்படக்கூடும்‌, 


மதமில்லாமல்‌ எந்த மனிதனும்‌ வாழமுடியாது என்று 
காந்திஜீ ஓரிடத்தில்‌ எழுதியிருக்றொர்‌. (தங்களுடைய அறி 
வின்‌ அகம்பாவத்தினால்‌ (தங்களுக்கும்‌ மதத்துக்கும்‌ 
யாதொரு சம்பர்‌தமுமில்லையென்‌ அ சிலர்‌ சத்தம்‌ போகிறார்‌ 


மதம்‌ என்பது யாது? 641 


கள்‌. அவ்வாறு சொல்வது எப்படியிருக்றெ தென்றால்‌, 
“கான்‌ மூச்சு விடநிறேன்‌, -ஆனால்‌ மூக்கு எனக்கு இல்லை;'' 
யென்று ஒரு மனிதன்‌ சொல்லுவதைப்‌ போலிருக்க த. 
என்று காந்திஜீ வேறொரு இடத்தில்‌ சொல்லுறொர்‌, மீண்‌ 
டும்‌ அவர்‌ “சத்தியத்தில்‌ எனக்கு இருக்கும்‌ பக்தியினால்‌ 
தான்‌ நான்‌ அரசியல்‌ போராட்டத்தில்‌ இறங்க நேர்ந்தது. 
அரசியலுக்கும்‌ மதத்துக்கும்‌ யாதொரு சம்பர்தமு மில்லை 
யென்று சொல்லுபவர்களுக்கு மதம்‌ இன்னதென்று 
தெரியா தென்று கொஞ்சங்கூடத்‌ தயங்காமலும்‌, மிகுந்த 
வணக்கத்துடனும்‌ ரான்‌ சொல்லுவேன்‌'' என்று கூறியிருக்‌ 
கிறார்‌. வாழ்க்கையிலிருர்‌.தும்‌ அரசியலிலிருக்தும்‌ மதத்தை 
விலக்கிவிட வேண்டுமென்‌ ற விரும்பியவர்கள்‌ அர்த மதத்‌ 
அச்கு வேறு பொருள்கள்‌ கொடுக்கின்றார்கள்‌ என்று அவர்‌ 
சொல்லியிருந்தால்‌, இன்னும்‌ அதிக பொருத்தம்‌ உள்ள 
தாய்‌ இருக்கும்‌. மதம்‌ என்ற சொல்லை அறம்‌ என்ற பொரு 
ளில்‌ கார்திஜீ உபயோகப்படுத்துகிறார்‌ என்பது தெளிவு. 
அனால்‌ மத பக்தர்கள்‌ இந்தப்‌ பொருளில்‌ “மதத்தை” உப 
யோகப்படுத்‌.துவதில்லை. பல பொருள்களில்‌ மதம்‌ என்ற 
இந்த ஒரு சொல்லை உபயோகப்படுத்துவதனால்‌ தெளிவான 
அறிவு ஏற்படாமலே போய்வி?சன்றது. ஆச்சாரிய ஜான்‌ 
டூயி என்பவர்‌ புதிதாக மதத்துக்குப்‌ பொருள்‌ கொடுத்து, 
அதற்கு எல்லை கட்டி யிருக்கிருர்‌. அந்தப்‌ பொருளை சமய 
பக்தர்கள்‌ ஏற்க மாட்டார்கள்‌. தண்டு துண்டாக சிதறிக்‌ 
இடந்து அடிக்கடி மாறிக்கொண்டு செல்லும்‌ வாழ்க்கையின்‌ 
நிகழ்ச்சிகளுக்கு நிலைத்த லக்ஷிபம்‌ ஒன்றைக்‌ கொடுப்பது மதம்‌ 
என்று அவர்‌ சொல்லுகிறார்‌. தனது லக்ஷியம்‌ நித்திய 
பொருளென்று நம்பி எத்தனையோ இடையூறுகள்‌ குறுக்கிட்‌ 
டாலும்‌ லட்சயத்தின்‌ பொருட்டு வினையாற்றுவதும்‌ எல்லா 
கஷ்ட ஈஷ்டங்களையும்‌ பொருட்படுத்தாமலும்‌ இருக்கும்‌ : 
மனப்பான்மை, மதத்தைச்‌ சரர்ர்ததென்றும்‌ கூறியிருக்‌ 
கிறார்‌. லட்சியத்தைக்‌ கைவிடாமலும்‌ இருப்பது மதமாகு 
மானால்‌, மதத்தைப்பற்றி யாருக்குமே கொஞ்சம்‌ கூட. ஆட்‌ 
சேபனை இருக்காது. 


சம்பிரதாய மதஸ்தர்களுக்கு ஈடுக்கம்‌ ஏற்படும்படியாக 
ரொமெயின்‌ ரோலரந்து அவர்களும்‌ மத மென்ற சொல்லுக்கு 
பொருள்‌ கொடுத்திருக்கிறார்‌, அவர்‌ எழுதிய ராமகிருஷ்ண 
ரின்‌ சரிதத்தில்‌ அவர்‌ கூறுவதாவது: 
4] | 


042 ஜவஹரின்‌ சுய்சரித்திரம்‌ 


றுநேகர்‌ தாங்கள்‌ மத ஈம்பிக்கையிலிரு்து விடுபட்டு 
வாழ்வதாக நினைத்துக்‌ கொண்டிருக்கறார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ 
கள்‌ உள்ளபடியே, உள்ளத்தில்‌ உயர்ந்த நிலையில்‌ இருந்து 
கொண்டு எதையும்‌ ரோக்குகின்றார்கள்‌. அபேதவாதம்‌, 
பொது உடமை, ஜீவகாருண்யம்‌, தேரியம்‌, பகுத்தறிவு, 
என்று விதவிதமாகச்‌ சொல்லிக்‌ கொண்டு, அவைகளிலே 
அழ்ந்த சக்தனையோடு இருக்கின்றார்கள்‌. மத உணர்ச்சியி 
லிருந்‌. நு ஒரு நிகழ்ச்சி தோன்றிற்று இல்லையா என்பதை 
நாம்‌ எதைக்‌ கொண்டு தீர்மானிப்பது? எண்ணத்தின்‌ கன்‌ 
மையைக்‌ கொண்டு தீர்மானிக்க வேண்டும்‌, எண்ணத்தின்‌ 
கோக்கமான பொருளையோ லட்யெத்தையோ கொண்டு 
முடிவு செய்யக்‌ கூடாது. எத்தகைய தியாகத்தையும்‌ மேற்‌ 
கொண்டு ஏகாக்‌கிரசித்தத்துடனும்‌, சரத்தையுடனும்‌, சத்திய 
மான பாதையில்‌ அச்சமில்லாமல்‌ கருத்துச்‌ செல்லுமாகல்‌, 
அர்த மனப்‌ போக்கை சான்‌ மத மென்று சொல்லுவேன்‌. 
தற்போதைய ஜனசமூகத்தின்‌ வாழ்க்கையைக்‌ காட்டிலும்‌ 
உயர்ர்தகாகவும்‌ மனித வர்க்கத்தின்‌ வாழ்வையே காட்டி. 
அம்‌ உயர்ந்ததாகவும்‌ மனித முயற்சியால்‌ ஒரு உன்னத 
மான லட்சியம்‌ கைகூடுமென்ற ஈம்பிக்கை, அர்த ஏகாக்ரெ 
சித்தத்தில்‌ கரணப்படூிறது. அதனாலே, அதை நான்‌ மத 
மென்ற கூறுகிறேன்‌. கடவுள்‌ உண்டா இல்லையா, என்று 
நிச்சயமாக முடிவு செய்துகொள்ள முடியாதவர்கள்‌ கூட, 
உள்ளத்தின்‌ உறதியோடு சத்திய சோதனைப்‌ பாசையில்‌ 
சென்ற, பலவீனத்தை ஒழித்து உள்வலியைக்‌ காண்பிப்பார்‌ 
கனாதில்‌, அவர்களும்‌ மத உணர்ச்சி கொண்ட அன்மாக்‌ 
களின்‌ பெரும்‌ சேனையில்‌ சேர்ந்தவர்களாவார்கள்‌ 


இவ்வாறு சோமேன்‌ சோலண்டு எழு தஅஇறோர்‌. ரோமேன்‌ 
சோலண்டு அவர்கள்‌ விதித்திருக்கும்‌ நிபந்தனைகள்‌ யாவை 
யும்‌ என்னால்‌ பூர்த்திசெய்ய முடியும்‌ என்‌. சொல்ல முடி 
யாது. ஆனால்‌ அந்த ஷரத்துகளை ஒப்புக்கொண்டு, அந்தப்‌ 
பெரிய சேனைக்குத்‌ தொண்டனாகப்‌ பின்னால்‌ செல்ல, நான்‌ 
தயாராக இருக்கிறேன்‌. 


21,7111 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ இரட்டை முறை 


காட்டில்‌ ஹரிஜன இயக்கம்‌ மும்முரமாக ஈடர்து வர்‌ 
தத. கார்திநீ அதை முதலில்‌ ஏரவாடா சிறையிலிருசக்,.து 
ஈடத்தி வந்தார்‌. பின்னர்‌ சிறைக்கு வெளியே வச்து ஈடத்தி 
னார்‌. ஆலயப்‌ பிரவேசத்துக்குத்‌ தடைகளா யிருப்பவைகளை 
நீக்குவதற்காகக்‌ இளர்ச்சி செய்யப்பட்டது. இர்தியா சட்ட 
சபையில்‌, இத சம்பந்தமாக மசோதா ஒன்றும்‌ கொண்டு 
வரப்பட்டது. அர்த சமயம்‌ ஒரு வேடிக்கையான காட்சி 
தோன்றிற்று, பிரசித்திபெற்ற காங்கிரஸ்‌ தலைவர்‌ ஒருவர்‌, 
டில்லியில்‌ வீடு வீடாகப்போய்‌, அசெம்பிளி அங்கத்தினர்‌ 
களைக்‌ கண்டு, இந்த ஆலயப்‌ பிரவேச மசோதாவிற்கு வாக்‌ 
குக்‌ கொடுக்கும்படியாக வேண்டி.க்கொண்டார்‌. காந்திஜீயே, 
இந்தத்‌ தலைவரின்‌ மூலமாக, அசெம்பிளி அங்கத்தினர்க 
ளுக்கு மனுச்செய்து கொண்டார்‌. இந்த நிலைமையிலும்‌, 
சட்ட மறுப்பு இன்னும்‌ ஈடைபெற்றுக்‌ கொண்டி ருந்தது. 
ஜனங்களும்‌ சிறைக்குப்‌ போய்க்‌ கொண்டிருர்தார்கள்‌. காங்‌ 
இரஸ்‌ சட்டசபையை பகிஷ்காரம்‌ செய்ததால்‌, ஈம்முடைய 
காங்கிரஸ்‌ அங்கத்தினர்கள்‌ யாவரும்‌ அதனின்றும்‌ வெளி 
யேறியிருக்த சமயம்‌. . 

காலி ஸ்தானங்களுக்கு வந்தவர்களும்‌ பழைய கூட்‌ 
டத்தில்‌ மிஞ்சனவர்களும்‌ சேர்ந்து, இர்த நெருக்கடியில்‌ 
காம்‌கிரசை எதிர்த்தும்‌, அரசாங்கத்தாரை ஆதரித்தும்‌ ஈல்ல 
பெயர்‌ எடுத்துக்‌ கொண்டார்கள்‌. இக்க அங்கத்தினர்களில்‌ 
பெரும்பான்மையோர்‌, அவசரச்‌ சட்டங்களின்‌ கொடுமை 
யான ஷரத்துக்கள்‌ சாசுவதமாக இருக்கும்படியாக அடக்கு 
முறைச்‌ சட்டம்‌ ஒன்றை அரசாங்கத்தார்‌ ஆக்க்கொள்‌ 
எத்‌ துணையாக இருர்தார்கள்‌. அவர்கள்‌ ஒட்டாவா ஓப்‌ 
பந்தத்தை ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. டில்லி, சிம்லா, லண்‌ 
டன்‌ இந்த நகரங்களில்‌ இருந்த பெரியார்களுக்கு விருர்து 
வைத்தார்கள்‌. இவர்களோடு விருர்து உண்டார்கள்‌. இக்‌ 


644 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


யாவில்‌ அதிர்ஷ்டவசமாக ஏற்பட்டிருக்கும்‌ பிரிட்டிஷ்‌ 
ஆட்சிக்கு வந்தன மளித்து, இந்தியாவில்‌ அப்பொழுது ஈடை 
பெற்று வந்த இரட்டை முறையின்‌ வெற்றிக்காக, பிரார்த்‌ 
தனை செய்து கொண்டிருந்தார்கள்‌ 


இப்படிப்பட்ட நிலைமையில்‌ கார்திஜீ மனுச்செய்து 
கொண்டசைப்பற்றி, நான்‌ வியப்படைந்தேன்‌. ௮ப்பொழு.து 
தான்‌, இரண்டு மூன்‌ அ வாரங்களுக்கு முன்பாக, காங்கிரசின்‌ 
தாற்காலிக - பிரசிடெண்டாய்‌ அமர்ந்திருந்த ஸ்ரீமான்‌ ராஜ 
கோபாலாச்சாரியின்‌ இடைவிடா முயற்சிகளைக்‌ கண்டு, இன்‌ 
னும்‌ ஆச்சரியப்பட்டுப்‌ போனேன்‌. இந்த அலுவல்களினால்‌ 
சட்ட மறுப்புக்கு ரொம்பவும்‌ ஈஷ்டமுண்டாயிற்று, இந்த 
ஈஷ்டத்தைக்‌ காட்டிலும்‌ இவர்கள்‌ இவ்வாறு செய்தது நியா 
யமா என்பதில்தான்‌ ௮இகத்‌ அயர மடைச்சேன்‌. கார்திஜ்யோ 
அல்லதுவேறு காங்ரெஸ்‌ தலைவரோ இத்தகைய அலுவல்க 
ளுக்கு ஆதர வளித்தது, அதர்மமான வேலை யென்றும்‌ 
இயக்கத்தை ஈடத்தியும்‌, சிறையில்‌ வசித்தும்‌, வருகிற 
பெரும்பான்மையான தேச பக்தர்களுக்குத்‌ அரோகம்‌ 
செய்ததாயும்‌ எனக்குத்‌ தோன்றிற்று. ஆனால்‌ கார்திஜீயின்‌ 
பார்வையே வேறு தன்மை கொண்டதென்பது எனக்குத்‌ 


தெரியும்‌. 


இந்த ஆலயப்‌ பிரவேச மசோதா சம்பந்தமாக அப்‌ 
பொழுதும்‌ பின்னரும்‌ அரசாங்கத்தார்‌ காண்பித்த மனப்‌ 
பான்மை மிகவும்‌ வெளிப்படையாக தெரிந்தது. இந்த மசோ 
தாவைத்‌ தயாரித்தவர்களின்‌ வழியில்‌ எவ்வளவு முட்டுக்கட்‌ 
டைகள்‌ போடவேண்டுமோ அத்தனையும்‌ போட்டு அதை ஓத்‌ 
திப்‌ போட்டுக்கொண்டே போய்‌ அதற்கு விரோதமாக எதிர்ப்‌ 
பையும்‌ வளர்த்து கடைசயாக தானும்‌ அதற்கு விரோத 
மென்று அறிவித்து அரசாங்கம்‌ அதைக்‌ கொன்றுவிட்டது. 
இந்தியாவில்‌ ஆசாரத்‌ திருத்த சம்பந்தமான திட்டங்களுக்‌ 
கெல்லாம்‌ இதே வித மனப்பான்மையை அரசாங்கம்‌ காண்‌ 
பித்‌. துக்கொண்டு வந்திருக்கிறது. மத விஷயங்களிலே பிர 
வேசிக்கக்‌ கூடாது என்னும்‌ சாக்கைச்‌ சொல்லி ஆசாத்‌ 
திருத்த முற்போக்கை அது தடுத்து விட்டது. ஆனால்‌ ஈம்‌ 
முடைய ஆசாரத்‌ தீமைகளைக்‌ கண்டிப்பதை அரசாங்கம்‌ 
நிறுத்திவிட வில்லை. மற்றவர்கள்‌ கண்டித்தாலும்‌ அதற்கு 
அனுசரணையாய்‌ இருக்கது, அகஸ்மாத்தாக. சாரதா குழச்‌ 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ இரட்டை முறை 046 


தைக்‌ கலியாணத்‌ தடை மசோதா சட்டமாக விட்டது. 
ஆனால்‌ இந்தத்‌ அர்ப்பாக்கயமான சட்டத்தின்‌ பின்‌ சரித்‌ 
திரத்திலிருர்‌து இத்தகைய சட்டத்தை அமுலுக்குக்கொண்டு 
வருவதில்‌ அரசாங்கத்தாருக்கு துளிக்கூட அக்கரையே 
இல்லை யென்பது தெளிவாயிற்று. 


திடீர்‌ திடீரென்று அவசரச்‌ சட்டங்களை ஆக்கிக்‌ 
கொண்டு வினோதமான குற்றங்களைச்‌ சிருஷ்டி செய்து அவை 
களுக்கு தண்டனையையும்‌ வகுத்து அவசரச்‌ சட்டத்தில்‌ 
ஷ்ரத்துக்களை மீறியதற்காக பதினாயிரக்‌ கணக்கான ஜய்‌ 
களைச்‌ சிறைக்கனுப்பக்கூடிய அரசாங்கத்தார்‌ ஈடை முதல்‌ 
வாழ்வுக்குத்‌ தேவையான சாரதா சட்டத்தைப்போல 
ஒரு சட்டத்தை அமுலுக்குக்‌ கொண்டு வருவதில்‌ 
எவ்வளவு ஆசிரத்தை, எவ்வளவு ஈடுக்கம்‌ ? எந்தத்‌ 
திமையைத்‌ தடுக்க வேண்டுமென்று இந்தச்‌ சட்டம்‌ அக்‌ 
கப்பட்டதோ அதே திமை அவக்கத்தில்‌ ஏராளமாக 
அதிகரித்து விட்டதுதான்‌ இந்தச்‌ சட்டத்தின்‌ அவக்கத்‌ 
தில்‌ கண்ட பயனாகும்‌. இந்தச்‌ சட்டம்‌ அமுலுக்கு வரு 
முன்‌ முட்டாள்‌ தனமாக ஆற மாத தவணை கொடுக்‌ 
கப்பட்டது. இந்தக்‌ காலத்துக்குள்‌ கலியாணம்‌ செய்து 
சட்டத்தை ஏய்த்து விட வேண்டுமென்று லக்£க்‌ கணக்‌ 
கான ஜனங்கள்‌ தீர்மானம்‌ கொண்டு விட்டார்கள்‌. 
இந்தச்‌ சட்டம்‌ வெறும்‌ விளையாட்டு என்றும்‌, இதை மீறி 
நடந்தால்‌ அரசாங்கத்தார்‌ யாதொரு ஈடவடிக்கையும்‌ எடுத்‌ 
அக்கொள்ளமாட்டார்கள்‌ என்றும்‌ பின்னர்‌ தெரிந்தது, 
உத்தியோக முறையில்‌ இந்தச்‌ சட்டத்தைப்பற்றி துளிக்கூட 
பிரசார முயற்சி ஈடைபெறவே இல்லை. கிராமங்களில்‌ அரே 
கருக்கு இந்தச்‌ சட்டம்‌ என்னவென்றே தெரியா து, ஹந்து- 
முஸ்லிம்‌ சொமப்‌ பிரசாரகர்களிடமிருர்து சரொமத்தார்கள்‌ 
இர்த சட்டத்தைப்பற்றி ஏதோ கேள்விப்பட்டார்கள்‌. 
மேற்சொன்ன பிரசாரகர்களுக்குக்‌ கூட. சட்டத்தின்‌ உண்‌ 
மையான விவரங்கள்‌ தெரியாத. 


இர்தியாவிலிருக்கும்‌ ஆசாரத்திமைகளை பிரிட்டிஷ்‌ அர 
சாங்கத்தார்‌ ஏன்‌ பொறுத்துக்கொண்டிருக்கவேண்டும்‌ ? இர்‌ 
தியர்கள்‌ கைக்கொண்டிருக்கும்‌ ஆசாரங்களில்‌ அரசாங்கத்‌ 
தாருக்கு இருக்கும்‌ பிரியத்தால்‌ அல்ல. இந்தத்‌ திமைகளைத்‌ 
தொலைத்துவிட வேண்டும்‌ என்ற அக்கரையே அரசாங்கத்‌ 


646 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ , 


தாருக்கு டையாது. பிரிட்டிஷார்‌ இக்தியாவை ஆளுவதி 
௮ம்‌ அவர்கள்‌ இந்தியாவின்‌ பணத்தைச்‌ சுரண்டுவதிலும்‌ 
இர்த ஆசாரத்‌ திமைகள்‌ குறுக்கே நிற்பதில்லை. ஆசாரச்‌ 
சிர்திருத்தங்களைச்‌ செய்ய விருப்பம்‌ கொண்டால்‌ அரசாங்‌ 
கத்தார்‌ பல கூட்டங்களின்‌. கோபத்தை சம்பாதித்துக்‌ 
கொள்ள வேண்டியதாயிருக்கும்‌, ஏற்கெனவே அரசியல்‌ 
சம்பந்தமாக அதிக ஜனங்களின்‌ வெறுப்பை அரசாங்கத்‌ 
தார்‌ சம்பாதித்துக்‌ கொண்டு விட்டார்கள்‌. எனவே, அரசி 
யல்‌ வெறுப்போடு வைதீகர்களின்‌ ஆத்திரத்தையும்‌ வாங்கிக்‌ 
கொள்ள அவர்களுக்கு விருப்பம்‌ இல்லை, ்‌ 


அனால்‌, இப்பொழுது ஆசாரத்திருத்தக்‌ காரர்களின்‌ 
நிலைமை மிகவும்‌ கேவலமாகப்‌ போய்விட்டது. ஏ னன்றால்‌ 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ இந்தக்‌ கெட்ட ஆசாரங்களை 
மெளனமாக ஆதரிக்கவேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டார்‌ 
கள்‌, ஏன்‌? இர்தியாவிலிருக்கும்‌ மிகவும்‌ பிற்போக்கான 
கூட்டத்தார்களோட அரசாங்கத்தார்‌ உறவை நாடிவருகின்‌ 
றூர்கள்‌, பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு எதிர்ப்பு அதிகப்பட, அதி 
கப்பட, அரசாங்கத்தார்‌ எத்தனையோ இடங்களிலிருந்து 
அணலைவர்களைச்‌ சேர்க்க வேண்டியதாயிற்று, இன்றைக்கு 
இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியைக்‌ இடமாக ஆதரிப்பவர்கள்‌ 
திவிர வகுப்பு வாதிகளும்‌ மதப்பற்றுகொண்ட பிற்போக்கா 
ளர்களும்‌, மற்றும்‌ பேர்‌ ஊர்‌ தெரியாத சிலருமே ஆவார்கள்‌. 
முஸ்லிம்‌ வகுப்புவாதச்‌ சங்கங்கள்‌ எந்த வகையிற்‌ பார்த்தா 
அம்‌, மிகுதியும்‌ பிற்போக்கு கொண்டவைகள்‌. அரசியல்‌, 
பொருளாதாரம்‌, ஜனஙிர்மாணம்‌, எல்லாத்‌ அறைகளிலும்‌ 
பிற்போக்குகொண்டவைகள்‌. இவைகளுக்குப்‌ போட்டியாக 
ஹிச்துமகா சபை விளங்குகின்றது. ஆனால்‌, ஹிர்துமகா 
சபையைக்கூட ரொம்ப தூரம்‌ தள்ளிவிட்டு, பிற்போக்குத்‌ 
தன்மையைக்‌ கொண்டிருப்பவர்கள்‌ ஸனாதனிகள்‌. இவர்‌ 
கள்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு எத்தகைய ராஜபக்திக்‌ கூப்பாடுகள்‌ 
போடகன்றார்கள்‌ ! இவர்கள்‌ என்ன கேவலமான மதவெறி 
கொண்டவர்கள்‌. 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ சாரதா சட்டத்தை ஜன்‌ 
கள்‌ ஏற்கும்படி செய்து, அதை அமுலுக்குக்‌ கொண்டுவா 
விட்டாலும்‌, கால்‌நரசும்‌ உத்தியோகப்பற்றில்லாத வேறு 
அமைப்புகளும்‌ அந்த சட்டத்துக்குச்‌ சாதகமாக ஏன்‌ பிரஃா 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ இரட்டை முறை 647 


ரம்‌ செய்யக்கூடாது? பிரிட்டிஷார்களும்‌ மற்றும்‌ அந்நிய 
ஈாட்டார்களும்‌ இர்தக்‌ கேள்வியை அடிக்கடி கேட்சீறோர்கள்‌. 
காங்கெஸ்‌ சம்பந்தப்பட்ட வரையிலும்‌, சென்ற பதினைந்து 
ஆண்டுகளாக சிறப்பாக, 1980-ம்‌ வருடம்‌ முதல்‌ பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கத்தாசோடு தேச விடுதலைக்காக அது கடுமையான 
போராட்டம்‌ ஈடத்திக்கொண்டு வருகின்றது. வேறு அமைப்‌ 
புகளுக்கு உண்மையான சக்தி கடையாது. அவைகளுக்கு 
பொஅஜனங்களிடத்து தொடர்பு இடையாது. லட்சியமும்‌ 
பொதுஜனச்‌ செல்வாக்கும்‌, ஈடைசேர்மையும்‌ உள்ள ஆண்‌ 
களும்‌ பெண்களும்‌ காங்ரெஷில்‌ சேர்ந்‌. துகொண்டு நீண்ட 
காலம்‌ சிறையில்‌ இருச்க வேண்டியதாயிருந்தது. 


பொதுஜனங்களோடு தொடர்பு வைத்துக்‌ கொள்ள 
அஞ்சுகின்ற முக்யெஸ்தர்களான சிலர்‌ சேர்ந்துகொண்டு, சில 
ஸ்தாபனங்கள்‌ மூலமாக, வெறும்‌ தீர்மானங்களை நிறை 
வேற்றி வைப்பார்கள்‌. அவர்கள்‌ கனவான்கள்‌ முறையில்‌ 
வேலை செய்வார்கள்‌. அல்லத அகில இந்திய ஸ்திரீகளின்‌ 
சங்கத்தைப்போல சீமாட்டிகள்‌ முறையில்‌ அவர்கள்‌ வேலை 
செய்வார்கள்‌. தீவிர பிரசாரத்துக்கும்‌ அவர்களுக்கும்‌ 
பொருத்தமே இல்லை. மேலும்‌ அவசரச்‌ சட்டங்களாலும்‌, 
அவைகளின்‌ பின்வந்த சட்டங்களாலும்‌, பொதுஜனக்‌ 
இளர்ச்கெள்‌ கடுமையாகத்‌ தடைபட்டுப்போனதைக்‌ கண்டு, 
அவர்கள்‌ ஸ்தம்பித்துப்‌ போனார்கள்‌. இராணுவ அமுல்‌, 
புரட்சி வேலைகளை மட்டும்‌ ஈ௬க்க விரவதில்லை. ஆனால்‌ 
அதோடுகூட நாகரிகத்தையும்‌, சாகரிகத்‌ தொண்டுகளையும்‌ 
அது ஸ்தம்பிக்கும்படியாகச்‌ செய்து விரிகின்றது. 


காங்கிரசும்‌ ஏனைய அமைப்புகளும்‌ ஆசாரச்‌ சீர்திருத்‌ 
தத்துக்காக உழைக்க முடியாத உண்மையான காரணம்‌ 
அழத்தில்‌ பதிந்துகடக்கன்றது. எங்களுக்குத்‌ தேச்யமென்ற 
நோய்‌, பிடித்து எங்களை ஆட்டி வருகின்றது. அதிலேயே 
எங்களுடைய கவனமும்‌ சென்றுவருகின்றது. எங்களுக்கு 
அரசியலில்‌ பூரணசு தந்திரம்‌ டைக்கும்வரையில்‌, இப்படித்‌ 
தான்‌ நடந்து கொண்டிருக்கும்‌. 4ஜெயிக்கப்பட்ட ஜாதியார்‌ 
வயிற்றுப்‌ புற்றுநோய்‌ கொண்டவனைப்போல; அவன்‌ வேறு 
எதையும்‌ நினைக்கவே முடியாது. தேசீய இயக்கத்தைக்‌ 
காட்டிலும்‌, ஒரு நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பெரிய சாபம்‌ 
வேறொன்‌ அமே இல்லை. ஜனங்களுக்கு இயற்கையாக எழும்‌ 


ட ரி 


, (48... ஜவஹரின்‌ எயசரித்திரம்‌ 


உயிரை அடக்கி,வைகத்கால்‌, அப்பொழுது தேசயமென்ற 


கோய்‌ அறிகுறியாகத்‌ தோன்றும்‌. உலகப்‌ பிரயாணத்திலே 
சுதந்தாமிழர்க காடுகள்‌, பின்னடைந்து போஜன்‌ றன. ஏனெ 

ன்‌, தங்களுடைய ச தந்திரத்தைப்பெற்று, தங்களுடைய 
தேசிய இயக்கங்களிலிருர்‌து விபேடம்‌ முயற்சியிலேதான்‌ 
அவைகள்‌ ஈபெட்டிருக்க முடியும்‌'' என்று பெர்னார்ட்‌ ஷா 
கூறுகிறார்‌. ' ௮௮ 


மர்திரிமார்களுக்கு சல அதிகாரங்கள்‌ மாற்றப்பட்டுக்‌ 
கொடுத்திருர்தாலும்‌, தற்போதைய நிலைமையில்‌ சாங்கள்‌ 
ஆசாரத்திருத்தத்தில்‌ அதிகமான அயிவிருத்தியைக்‌ காண 
முடியாது என்ற பழைய அனுபவத்திலிருக்து எங்களுக்குத்‌ 
தெரியும்‌. அரசாங்கத்தின்‌ மகத்தான ஆலஸ்யம்‌ ஆசாரத்‌ 
திருத்தத்தில்‌ பற்றில்லா த பிற்போக்காளர்களுக்கு எப்பொ 
முதுமே சாதகமாக இருந்து வந்திருக்கிறது, மேலும்‌, தலை 
முறை தலைமுறையாக, ஜனங்கள்‌ தாமாக எதையும்‌ செய்‌ 
யும்‌ ஆற்றலை அரசாங்கத்தார்‌ ஈசுக்கக்‌ கொண்டே வந்து, 
எதேச்சாதிகாரத்துடன்‌ ஆண்வெருன்றார்கள்‌. உத்தியோக 
சம்பந்தமில்லாத யாரும்‌ தன்ரத்திருத்தத்தில்‌ பெருமுயற்சி 
செய்வதை அரசாங்கத்தார்‌ சந்தேகத்துடன்‌ பார்த்து" 
அதற்கு அதரவளிப்பதில்லை. ஹரிஜன இயக்கத்தைத்‌ 
அவக்கி நடத்துபவர்கள்‌ எத்தனையோ எச்சரிக்கைகள்‌ எடுத்‌ 
அக்கொண்டபோ திலும்‌, ௮து அதிகாரிகளோடு சல சமயங்‌ 
களில்‌ மோதிக்கொள்ளவேண்டிய நிர்ப்பந்தம்‌ ஏற்பட்டுவிட்‌ 
டது. சாட்டு மக்கள்‌ ஏராளமாக சோப்பை உபயோ௫க்க 
வேண்டுமென்று காங்கரஸ்‌ பிரசாரம்‌ செய்யுமாலல்‌, அதை 
யும்‌ அதிகாரிகள்‌ பல இடங்களில்‌ தடுத்‌துவிவோர்களென்று 
எனக்கு நிச்சயமாகத்‌ தெரியும்‌. 


உள்ளபடியே அரசாங்கத்தார்‌ சாரச்‌ இர்திருத்‌ 
விஷயத்தைக்‌ A ல்‌ கொண்டு, னல 
உழைப்பார்களானால்‌, பொது ஜனங்களின்‌ மனதையும்‌ 
ஆசாரத்திருத்தத்‌ தேவைக்கு திருப்பிவிவெது கஷ்டமல்ல, 
என்னு கான்‌ நிலைக்கிறேன்‌. ஆனால்‌, அரசாளும்‌ அன்னி 
யர்கள்‌ எப்பொழுதுமே சந்தேகெள்‌. அவர்கள்‌ ஜனங்‌ 
களின்‌ மனதைத்‌ திருப்பும்‌ வேலையில்‌ அதிகமாக இறங்க 
முடியாது. அந்நிய ஆட்‌சி மாறி! பொருளாதாரத்‌ துறை 
யில்‌ மாறுதல்களை முதன்‌ முதலாகச்‌ செய்யவேண்டுமென்று 


பண்டிக மோதிலால்‌ நேரு 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ இரட்டை முறை 049 
தீர்மானம்‌ கொண்டால்‌, மிகவும்‌ தீவிரமான . அசாரத்திருத்‌ 


தங்களைக்கூட சுறு சுஅப்புக்கொண்ட அரசாங்கம்‌ வெகு, 


எளிதிலே அமுலுக்குக்‌ கொண்டு வரமுடியும்‌, . 


அனால்‌, ஆசாசச்‌ இர்திருத்தம்‌, சாரதா சட்டம்‌, ஹரி 
ஜன இயக்கம்‌ முதலியவைகள்‌ ஜெயிலிலிருக்கும்‌ எங்கள்‌ மன 


தில்‌ நிறைந்து போய்‌ விடவில்லை, சான்‌ மட்டும்‌ ஹரிஜன. 


இயக்கத்தைக்‌ கண்டு, சிறிது அத்திரப்பட்டேன்‌. ஏனென்‌ 
ரூல்‌ ஹரிஜன: இயக்கத்தால்‌, சட்டமறுப்புக்கு இடைஞ்சல்‌ 
உண்டாகிவிட்டது என்பது என்‌ எண்ணம்‌. 1988-ம்‌ வரு 
ஷம்‌ மே மாதத்‌ துவக்கத்தில்‌ சட்டமறுப்பு அறுவார காலத்‌ 
அக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. மேலே என்னறடக்கிறது. 
என்பதைப்‌ பற்றி நாங்கள்‌ ஆவலுடன்‌ காத்திருந்தோம்‌, 
அப்படி. நிறுத்தி விட்டதால்‌ இயக்கத்தைக்‌ கடைசியாக 
மண்டையிலடித்தது போல்‌ ஆகிவிட்டது. தேசப்போராட்‌ 
டத்தோடு விளையாடலாமா? நினைத்தமாத்திரத்தில்‌, . அதை 
நிறுத்தவும்‌ ஈட த்தவும்‌ முடியுமா? போசாட்டத்தை நிறுத்‌ 
அவதற்கு முன்பே இயக்கத்தின்‌ தலைமைப்‌ பொறுப்பு 


பலவீனப்பட்டு பயனற்றுப்‌ போய்விட்டது. 


சில்லரை மகாநாடுகள்‌ கூடின. அரேகவிதமான. வதந்தி 
கள்‌ பரவி, சுறுசுறுப்பான வேலை ஈடக்கமுடியாமல்‌ செய்து . 
விட்டன. கரங்கிரசின்‌ தற்காலிகத்‌ தலைவர்களில்‌ சிலர்‌ மிகவும்‌ 
மதிப்பு வாய்ந்தவர்கள்‌. ஆனால்‌ போராட்டத்தில்‌ அவர்களை . 
சேனாபதிகளாகச்‌ செய்தது நியாயமல்ல. அவர்கள்‌ களைத்‌ 
அப்‌ போயிருந்தார்கள்‌. கஷ்டமான நிலைமையிலிருக்அு வில... 
கிக்‌ கொள்ள வேண்டுமென்ற விருப்பம்‌ கொண்டிருந்தவர்‌ , 
கள்‌. இவ்வாறு தற்காலிக 'காங்ரெஸ்‌ தலைவர்கள்‌ : திடசித்த . 
மில்லாமல்‌ தவித்துக்கொண்டிருப்‌ பதைக்கண்டு. பலருக்கு 
ஆத்திரம்‌ உண்டாயிற்று. ஆனால்‌. காங்ரெஸ்‌ அமைப்புக்கள்‌ . 
யாவும்‌ சட்டம்‌ மீறிய கூட்டங்கள்‌ என்ற காரணத்தினால்‌, . 
அர்த ஆத்திரத்தைக்‌ கட்டுப்பாடாக வெளிக்காண்பிக்க முடி. 


யாமற்‌ போய்விட்டது. ; 


பிறகு கார்திஜீயின்‌ இருபத்தொருசாள்‌ உபவாசம்‌ வர்‌ 
தது. அவர்‌ சிறையிலிருர்து வி$பட்டார்‌. பிறகு சட்டமறுப்பு 
ஆறுவார காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. உபவாசம்‌ 
முடிந்தது; மிகவும்‌ மெதுவாக, ௮வருடைய உடம்பு தேறி 


சி! 


650 , ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வந்தது, ஜூன்மாத மத்தியில்‌ சட்டமறுப்பு மீண்டும்‌ ஒரு 
அற வாச காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. இதற்‌ 
கடையே அரசாங்கத்தார்‌, தங்களுடைய அடக்குமுறை 
வேகத்தை எந்த வகையிலும்‌ குறைக்கவே இல்லை. அந்த 
மான்‌ தீவில்‌, அரசியல்‌ கைதிகள்‌ [பலாத்காரப்‌ புரட்‌9க்குற்‌ 
றங்களுக்காக வங்காளத்தில்‌ தண்டனை பெற்றவர்கள்‌, இக்‌ 
ததி நிவுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்றொர்கள்‌ ] சிறையதி 
காரிகள்‌ தங்களை ஈடத்தும்‌ வகை சம்பந்தமாக உண்ணாவிர 
தம்‌ கொண்டார்கள்‌. அவர்களில்‌ ஓரிருவர்‌ பட்டினி டெர்அி 
இறர்தார்கள்‌. மற்றவர்கள்‌ சாகும்‌ நிலைமையில்‌ இடந்தார்‌ 
கள்‌. அந்தமான்‌ இவுகளில்‌ கேர்ந்ததைப்பற்றி கண்டித்து, 
இர்தியாவில்‌ கூட்டங்களில்‌ பேசியவர்கள்‌ கைது செய்யப்‌ 
பட்டூம்‌ தண்டிக்கப்‌ பட்டார்கள்‌. 


சாம்‌ கஷ்டப்படுவது மட்டும்‌ போதாது; முறையிட்டுக்‌ 
கொள்ளவும்‌ கூடாது, தங்களுடைய ஆட்சேபனைகளைத்‌ 
தெரிவித்‌. துக்கொள்ள வேற வழியில்லாமல்‌ பட்டினி டெர்து 
கைதிகள்‌ இறக்துபோனாலும்‌ அதைப்பற்றி நாம்‌ வாய்திறக்‌ 
கக்கூடா.து. 1988-ம்‌ வருடம்‌ செப்டம்பர்‌ மாதத்தில்‌ அதா 
வது சில மாதங்கள்‌ கழித்து, சிறையை விட்ரோன்‌ வெளியே 
வந்ததும்‌, சவீக்தராக தாகூர்‌ ௪, எப்‌. ஆண்ட்ரூஸ்‌ முத 
லிய காங்கிரசில்‌ சம்மந்தப்படா த பிரமுகர்கள்‌ கையெழுத்து 
போட்டு அரசாங்கத்தாருக்கு மனுப்பண்ணிக்‌ கொண்டு, 
அந்தமான்‌ கைதிகளை ஜீவகாருண்யத்தோடு ஈடத்த வேண்டு 
மென்றும்‌,௮வர்களை இர்‌ தியச்சிறைகளுக்கு மாற்றிக்கொண்டு 
வந்துவிட்டால்‌ நலமாயிருக்குமென்றும்‌ கேட்டுக்கொண் 
டார்கள்‌. இந்திய அரசாங்கத்தின்‌ உள்காட்டு மெம்பர்‌ இந்த 
விண்ணப்பத்தைக்‌ கண்டு மிகுதியும்‌ அதிருப்தி கொண்டார்‌. 
கைதிகளிடம்‌ அவர்கள்‌ அனுதாபம்‌ காண்பித்ததற்காக 
அவர்களை வலுவாக ஏசனார்‌. இத்தகைய அனுதாபத்தைக்‌ 
காண்பிப்பதே குற்றமென்று பின்னர்‌ வங்காள த்தில்‌ சட்டம்‌ 
செய்துவிட்டார்கள்‌ என்று என்‌ நினைவு. 


ஆறுவாரத்துக்கு நிறுத்தப்பட்டகாலம்‌ முடி வடையு 
முன்பே, பூனாவில்‌ காந்திஜீ ஒரு மகாகாடு கூட்ட, ஏற்பாடு 
செய்திருக்கிறார்‌ என்று எங்களுக்கு டேராடூன்‌ சிறையில்‌ 
செய்தி உடைத்தது. இருநூறு, முந்நூறு: பேர்கள்‌ 
அங்கே சந்தித்தார்கள்‌. காக்திஜீயின்‌ யோசனைப்படிக்கு 


பிரிட்டிஷ்‌ அசசாங்கத்தின்‌ இரட்டை முறை 661 


கூட்ட சட்ட மறுப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால்‌, 
தனி ஈபர்கள்‌ சட்டமறுப்பு செய்யலா மென்று அனுமதி 
தரப்பட்டது. இரகசிய முறைகள்‌ எதையும்‌ கையாளக்‌ 
கூடாது என்று இர்மானிக்கப்பட்டது. இந்தத்‌ தீர்மானங்‌ 
கள்‌ மிகுதியும்‌ உற்சாகம்‌ தரக்கூடியவை அல்ல, என்றாலும்‌ 
அவைகளைச்‌ சிறப்பாக நான்‌ ஆட்சேபிக்கவுமில்லை. ஏனெ 
னின்‌; அந்த சமயத்தில்‌ உள்ளபடியே கூட்டச்‌ சட்டமறுப்பு 
நடைபெறவில்லை. ஆகையால்‌, அதை நிறுத்திவிமிிறதென்‌ 
பது உள்ளபடி நிலைமையை உணர்ந்துகொண்டு நிலவரங்களை 
வலுப்படுத்திக்‌ கொள்வதாகும்‌. இரகசிய வேலை என்பது 
நாங்கள்‌ செய்த வெறும்‌ பாசாங்கு. சட்ட மறுப்பின்‌ பக 
ரங்கமான தன்மையைக்‌ கருதி இரகசிய வேலை எப்பொழு 
அம்‌ கூடாது தான்‌. அதனால்‌ பயனில்லாமல்‌ போனது 
மன்றி தமையும்‌ ஏற்பட்டது. சில யோசனைகளைச்‌ சொல்லி 
யனுப்புவதற்கும்‌ பல பல கூட்டங்களுக்‌ கடையே தொடர்பு 
உண்டாக்கிக்‌ கொள்வதற்கும்‌ ஒரளவு இரகசிய முறை 
தேவையாய்‌ இருர்தது. ஆனால்‌ சட்ட மறுப்பை இரகசியமாக 
வைத்துக்‌ கொள்ள முடியுமா? 


பூனாவில்‌ கூடிய கூட்டத்தில்‌, தலைவர்கள்‌ ஈம்முடைய 
லக்ஷியங்களையும்‌ அப்போதைய நிலைமையையும்பற்றி திரத்‌ 
தையாக யோசிக்கவே இல்லை. அஅ எனக்கு வினோதமாயிருர்‌ 
தது. எனக்கு துக்கத்தைக்‌ கொடுத்தது. சுமார்‌ இரண்டு வரு 
ஷப்‌ போராட்ட அடக்குமுறைக்குப்பின்னர்‌, காங்கிரஸ்‌ 
காரர்கள்‌ அப்பொழுது தான்‌ கூடினார்கள்‌. அந்த இரண்டு 
வருஷ காலத்தில்‌, இந்தியாவிலும்‌ வெளி உலகத்திலும்‌ எவ்‌ 
வளவோ நேர்ந்துவிட்டது. இர்தியாவின்‌ அரசியல்‌ சீர்திருத்‌ 
தத்துக்காக தங்கள்‌ யோசனைகளை பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்‌ 
தார்‌ வெள்ளைக்‌ காதத அறிக்கையை வெளியிட்டுவிட்டார்‌ 
கள்‌. அர்த சமயத்தில்‌ நாம்‌ கட்டாயத்தினாுல்‌ வாய்பொத்‌ 
இக்கொண்டு இவைகளைச்‌ சிக்க வேண்டியிருர்‌ தத. ஆனால்‌, 
அரசாங்கத்தாரோ, உண்மையான பிரச்னைகளை மூட்டத்தில்‌ 
வைத்து மறைத்து விரவதற்காக இடைவிடாமல்‌ , தவமுன 
பிரசாரங்களைச்‌ செய்துகொண்டு வந்தார்கள்‌. காங்கிரஸ்‌ 
தனது லட்யெமான பூரண சு.தர்‌.திரத்தைக்‌ .கைவிட்டுவிட்ட 
தென்று ரசாங்கதாசர்களும்‌ மிதவாதிகளும்‌ மற்றவர்‌ 
களும்‌ அடிக்கடி சொல்லிக்கொண்டிருந்தார்கள்‌. அர்த சக்‌ 
தர்ப்பத்தில்‌ காம்‌, செய்திருக்க வேண்டியதென்ன? சம்மு 


062 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


டைய பூரண சுதந்திர அரசியல்‌ இலட்சியத்தை அழுத்திச்‌ 
சொல்லி தெளிவு பதெதியிருக்க வேண்டும்‌. கூடுமானால்‌ 
பொருளாதார ஆசாரத்திருத்த லட்சியங்களையும்‌ அதோடு 
சேர்த்துச்‌ சொல்லியிருக்க வேண்டும்‌. 


இதை விட்டுவிட்டு கூட்டச்சட்ட மறுப்பு உதெமா 
அல்லது ஈபர்‌ சட்ட மறுப்பு தேவலையா என்பதைப்பற்றித்‌ 
தான்‌ வாதம்‌ ஈடர்ததாகத்‌ தெரிகிறது. மேலும்‌, சட்ட 
மறுப்பியக்கக்தில்‌ இரகசியம்‌ தேவையா இல்லையா என்‌ 
பதைப்பற்றியும்‌ பேச்சு ஈடர்ததாம்‌. அரசாங்கத்தோடு சமா 
தானம்‌ என்ற வினோதப்‌ பேச்சும்‌ ளெம்பிற்று, பேட்டி 
வேண்டுமென்‌ ௮ வைசிராய்க்குக்‌ கார்திஜீ தந்தி கொடுத்தார்‌. 
வைசிராய்‌ முடியாதென்று பதில்‌ தர்தி கொடுத்துவிட்டார்‌. 
கெளசவமான சமாதானம்‌ தேவையென்று குறிப்பிட்டு 
இரண்டாவது தந்தியொன்றை, காந்திஜீ அனுப்பிவைத்தார்‌. 
தேசபக்தர்களோ அந்தமான்‌ இவுகளில்‌ பட்டினி இடந்து 
இறக்கிறார்கள்‌. சாட்டாசை எல்லா வகைகளிலும்‌ வெற்றி . 
மனப்‌ பான்மையோடு அரசாங்கம்‌ ஈசுக்கக்கொண்டுவர்தது. 
இரந்த சமயத்தில்‌ கெளரவமான சமாதானம்‌ எப்படி. இடைக்‌ 
கும்‌ என்பது எனக்கு விளங்கவே இல்லை. அனால்‌ என்ன 
நர்ந்தாலும்‌ சமாதானத்திற்கு காந்திஜீ எப்பொழுதும்‌ 
தயார்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌. 


அடக்கு முறை மும்முரமாகத்‌ தாண்டவமாடிக்‌ 
கொண்டிருந்தது. பொதுஜன அலுவல்களை அடக்குவதற் 
காக ஏற்பட்ட எல்லா பிரத்தியேக சட்டங்களும்‌ அமு 
லில்‌ இருந்தன. 1988-ம்‌ வருஷம்‌ பிப்ரவரி மாதத்தில்‌ என்னு 
டைய தகப்பனாரின்‌ சீராத்த தினத்தன்று, ஞாபகார்த்தக்‌ 
கூட்டம்‌ கூடவேண்டுமென்‌ நிருந்ததை, போலீஸ்காரர்கள்‌ 
தடுத்துவிட்டார்கள்‌. கூட்டம்‌ காங்கரஸ்காரர்கள்‌ சம்பந்தப்‌ 
த டடம. அந்தக்‌ கூட்டத்துக்குக்‌ கனிந்த மித 
வாதியான ஸர்‌ தேஜ்‌ பகதூர்‌ சாப்ரூ : அவர்கள்‌ தலைமை 
வ௫ப்பதாக இருந்தது. இந்த சமயத்தில்‌ எதிர்காலத்தில்‌ 
கிடைக்கக்கூடிய வெகுமதிகளுக்கு அறிகுறியாக நமக்கு . 
வெள்ளைக்‌ காகிதத்‌ தட்டம்‌ கொடுக்கப்பட்ட. 


பேர்பெற்ற வெள்ளைக்‌ காதெ தஸ்தவேஜியைப்‌ படித்‌ 
அப்பார்த்தேன்‌. மூச்சு தணறும்போல்‌ .ஐூவிட்டது. இம்‌ 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ இரட்டை முறை 658 


தியா முழுதையும்‌ ஒரு பெரிய சுதேச சமஸ்தானமாக 
மாற்றி அர்த சமஷ்டி ஆட்சியில்‌ சமஸ்தானத்து பிரதிநிதி 
களை ஏராளமாகக்‌ கொண்டு இணிக்கவேண்டுமாம்‌. ஆனால்‌, 
சமஸ்தானங்களின்‌ ஆட்சியில்‌ அ௮ந்றியர்‌ எவரும்‌ தலையிடவே 
கூடாதாம்‌. சமஸ்தானங்களில்‌ மருக்கலப்பில்லாத எதேச்‌ 
சாதிகாரம்‌ ஈடைபெற வேண்டுமாம்‌. ஈமக்கும்‌ பிரிட்டிஷ்‌ 
சாம்ராஜ்பத் துக்கும்‌ உள்ள உண்மையான தொடர்பு எ.து 
வென்றால்‌, சாசுவதமாக லண்டன்மா ஈகரத்திலிருக்கும்‌ 
லேவா தேவிக்காரர்களோடு கடன்‌ சுமைகள்‌ என்ற சங்கலி 
களினால்‌ பிணிப்பதே ஆகும்‌. பாங்க்‌ ஆப்‌ இங்லொர்‌'" 
இனால்‌, இந்தியாவில்‌ ரிசெர்வ்‌ பாங்க்மூலமாக, இந்தியாவின்‌ 
நாணய நோட்டுத்‌ இட்டங்களை ௮டக்கயாள. வேண்டுமாம்‌! 
அத்தகைய கோட்டைகளைக்‌ கட்டிக்‌ கொண்டால்‌, பிரிட்டி 
ஷாருடைய உரிமைகளை அசைக்கமுடியா அ. அவைகளோடு 
புதிய உரிமைகளையும்‌ சிருஷ்டி செய்துகொள்ளலாம்‌. 


இந்த உரிமைகளின்‌ ஈன்மைக்காக, ஈமது காட்டுவரு 
மானம்‌ யாவும்‌ தொண்டைவரையிலும்‌ ௮டமானம்‌ வைக்‌ 
கப்பட்டுவிட்டன. ஐ. சி. எஸ்‌. போன்ற பெரிய சாம்ராஜ்ய 
உத்தியோக இலாக்காக்களை புதிய சர்திருத்தப்படிக்கு 
்‌ அடக்கயொள முடியாது. அவைகள்‌ என்றும்‌ போல, ஈம்மை 
ஸ்வராஜ்ய வழியில்‌ பயிற்சி செய்ய வேலைசெய்து கொண்‌ 
டிருக்கும்‌ மாகாண சுயஆட்சி உண்டு; ஆனால்‌, அர்த சுயாட்‌ 
சிக்கு கவர்னர்‌ அவர்கள்‌ சர்வ வல்லமையும்‌ காருண்யமும்‌ 
உள்ள சர்வாதிகாரியாக இருந்து, சாம்‌ ஒருவரோ டொருவர்‌ 
சண்டை போட்டுக்கொள்ளாமல்‌ பார்த்துக்கொள்வார்‌. எல்‌ 
லோருக்கும்‌உயரத்தில்‌இணையற்ற சர்வாவா திகாரி வைஸ்ராய்‌ 
அவர்கள்‌ வீற்றிருப்பார்‌. அவர்‌ எதை வேண்டுமானாலும்‌ 
செய்யலாம்‌. எதை வேண்டுமானாலும்‌ தடுக்கலாம்‌. எல்லா 
அதிகாரமும்‌ அவருக்கு உண்டு. பிரிட்டனில்‌ குடி.வாழும்‌ 
அரசாளும்‌ வகுப்பாரின்‌'' மேதாவித்தனம்‌ முழுவதை 
யும்‌ இந்த வெள்ளைக்காகித தஸ்தாவேஜியில்‌ காண முடியும்‌. 
இந்தக்‌ குடியேற்ற நாட்டு அரசியல்‌ அமைப்பைக்‌ கண்டு 
ஹிட்லர்களும்‌, முஸ்ஸோலினிகளும்‌ பிரேமை கொண்டு 
இர்திய வைஸ்ராயின்பேரில்‌ ஏன்‌ பொறாமை கொள்ளமாட்‌ 
டார்கள்‌ ? 
இந்தியாவைக்‌ கையையும்‌ காலையும்‌ சேர்த்துக்‌ கட்டி 
விடும்படியான அரசியலமைப்புத்‌ திட்டத்தை உண்டாக்கிய 


654 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


தோடு பாதுகாப்புகள்‌, பிரத்தியேகப்‌ பொறுப்புகள்‌ என்ற 
மூட்டைகளையும்‌ மேற்கொண்டு, விலங்குகளாக சேர்த்து 
விட்டார்கள்‌. இந்தியா ஈகர முடியாத கைதியா விடும்‌. 
“மனித யுக்திக்கு உட்பட்ட பாதுகாப்புகளையெல்லாம்‌ 
கொண்டு புதிய அரசியலமைப்பை வளைத்துக்‌ கட்டிவிட்‌ 
டோம்‌'' என்ற! நெவில்‌ சேம்பர்லேன்‌ சொன்னது மிகவும்‌ 
பொருத்தமானது. பிரிட்டிஷார்‌ இத்தனை சலுகைகளும்‌ 
 இர்தியர்களுக்குக்‌ காண்பித்தார்களே அதற்காக அவர்க 
ராக்கு பிரதிப்பியோஜனம்‌ வேண்டாமா ? தஅவக்கத்தில்‌ 
இந்தியா சிலகோடி ரூபாய்களை மொத்தமாக பிரிட்டனுக்கு 
கொடுத்துவிடவேண்டுமாம்‌! பிறகு, வருஷா வருஷம்‌ வேற 
கொடுக்கவேண்டுமாம்‌! போதுமான தக்ஷிணை கொடுக்காவிட்‌ 
டால்‌, ஈமக்கு ஸ்வராஜ்ப ஆசிர்வாதம்‌ கிடைக்காதல்லவா ? 
இர்தியா ஏழை நாடென்னும்‌ அதனுடைய கடன்‌ சுமை 
ஏற்கனவே அதிகமென்றும்‌ அதைக்‌ குறைக்க நமக்கு 
சுகந்திரம்‌ இடைக்குமென்றும்‌ நினைத்து காம்‌ ஏமார்து நின்‌ 
மோம்‌. ஸ்வராஜ்யத்துக்கு அடிப்படையான காரணமே ௮.து -. 
தான்‌, ஆனால்‌, அம்தச்சுமை இன்னும்‌ பளுவாக போய்விடப்‌ 
போவதாக இப்பொழுது தெரிந்தது. _- 


இந்தியப்‌ பிரச்னையை இவ்வாறு திர்த்து, புதிய அரயெ 
லமைப்பை பிரிட்டிஷார்‌ கருனையோடு இந்தியாவுக்கு அளித்‌ 
தார்களாம்‌. ஈம்மை ஆளாபவர்கள்‌ எவ்வளவு தாராள மனதுள்‌ 
ளவர்கள்‌ என்ற ஈமக்குப்‌ போதிக்கப்பட்டது. மகத்தான 
சாம்ராஜ்ய அதிகாரத்தைக்‌ கைக்கொண்டிருக்த எந்த வல்‌ 
லசசும்‌, தானாகவே அடிமை ஜனங்களுக்கு இத்தகைய அதி 
காரத்தையும்‌ சந்தர்ப்பங்களையும்‌ கொடுத்ததே இல்லை யென்‌ 
பதாகச்‌ சொல்லப்பட்டது. இங்கிலாக்திலை பெரிய வாதம்‌ 
நிகழ்ச்தது. இந்தியாவுக்கு சீர்திருத்தம்‌ வழங்க விரும்பும்‌ 
கொடையாளிகளுக்கும்‌, இந்தியாவுக்குக்‌ கொடுத்தது அதிக 
மென்ற ஆட்சேபித்‌து, மற்றவர்களுக்கும்‌ வாதம்‌ இந்தியா 
விலிருந்து இங்கலோந்‌ துக்கு போகவும்‌, இக்கிலாந்திலிருக்‌ த 
இக்தியாவுக்கு வருவதுமாக, மூன்று வருஷங்கள்‌ ஈடை 
பெற்றது. மூன்று வட்டமேஜை மகாதாடுகள்‌ நடந்தன. 
அநேக கமிட்டிகள்‌! பல யோசனைகள்‌! முதலியன. 


ஆனால்‌, இங்லொந்துக்குப்போய்க்கொண்டிருக்தது மட்‌ 
டூம்‌ ஓயவில்லை. வெள்ளைக்‌ காஇதத்தைப்பற்றி: தீர்ப்புச்‌ 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ இரட்டை முறை 6056 


சொல்ல, பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்டின்‌ கூட்டப்‌ பொறுக்கு 
கமிட்டி. கூடிற்று, இந்தகமிட்டிக்கு ௮செஸர்களாக ஓத்‌ 
தாசை செய்யவோ அல்லது சாட்க்ஷியம்‌ கூறவோ, இர்‌ 
இயர்கள்‌ அங்கே சென்றார்கள்‌. மேலும்‌, லண்டனில்‌ 
வேறு பல கமிட்டிகள்‌ வேலை செய்து வந்தன. இங்‌ 
லாந்துக்குச்‌ சொர்க பணமில்லாமற்போய்‌, அங்கே தங்கு 
வதற்கு இந்தகமிட்டிகளின்‌ அங்கத்தினர்‌ பதவியால்‌ வசதி 
ஏற்பட்டமையால்‌, ஒவ்வொரு கமிட்டி.க்கும்‌ கான்‌ நீ என்று 
போட்டி போட்டுக்கொண்டு, இந்தியர்கள்‌ திரைமறைவில்‌ 
நின்று, ௮வலட்சணமாக சண்டை போட்டுக்கொண்டிுர்‌ 
கார்கள்‌. வெள்ளைக்‌ காகிதத்தின்‌ நாற்றமெடுத்த ஷரத்துக்‌ 
களைக்கண்டு அஞ்சாத இந்தத்‌ தைரியசாலிகள்‌, கப்பல்‌ அல்‌ 
லது ஆகாயப்‌ பிரயாணங்களால்‌ ஏற்படக்கூடிய அபத்துக்க 
ளையும்‌ லண்டன்‌ நகரத்தில்‌ வசிப்பதால்‌ நேரக்கூடிய, இன்‌ 
னும்‌ மகத்தான ஆபத்துக்களையும்‌ பற்றி கவலைப்படாமல்‌, 
பிரயாணமானார்கள்‌! எல்லாம்‌ எதற்காக? தங்களுடைய 
நாவன்மையினால்‌. வெள்ளைக்‌ காகிதத்தின்‌ ஷரத்துக்களை 
மாற்றி. வைப்பதற்காக! தாங்கள்‌ கைக்கொண்ட காரியம்‌ 
“சாத்தியப்படாதென்று அவர்களுக்குத்‌ தெரியும்‌. அப்ப 
டியே சொல்லவும்‌ செய்தார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ கடமை 
யைச்‌ செய்யாமல்‌ இருப்பார்களா? கேட்பதற்கு ஆளில்லா 
விட்டாலும்‌, அவர்கள்‌ பேசிக்கொண்டே இருப்பார்கள்‌. 


பரஸ்பர ஒத்துழைப்புக்‌ கக்ஷியைச்சேர்ந்த. தலைவர்‌ 
ஒருவர்‌ கடைசிவரையிலும்‌ விடாமல்‌, பிடிவாதமாக மற்ற 
வர்கள்‌ எல்லோரும்‌ இங்கிலார்தைவிட்ட்ப்‌ போனபோதி 
அம்‌, தங்க பேட்டிக்குப்பின்னால்‌ பேட்டி. கண்டுகொண்டே 
இருந்தார்‌ அண்டனிலிருக்கும்‌ பிரமுகர்களோடு விருந்‌அக்குப்‌ 
பின்‌ விருந்தாக சாப்பிட்டக்கொண்டே. இருந்தார்கள்‌. இந்‌ 
தியாவில்‌ எத்தகைய அரசியல்‌ மாறுதல்களை உண்டாக்க 
வேண்டுமென்றும்‌ அவ்வாறு செய்துதான்‌ அதிகாரிகளின்‌ 
மனதில்‌ பதியவைக்க முடியுமாம்‌!' கடை பொக, அவர்‌ அவரு 
டைய தாய்‌ நாட்டுக்குத்‌ திரும்பிவந்தும்‌, தாம்‌, மகாராஷ்‌ 
டி.ரர்களுக்கு வழக்கமரயுள்ள பிடிவா தத்தைக்கொண்டு, லண்‌ 
டனிலேயே தம்‌இ கடைசிவரையிலும்‌ தாம்‌ சொல்லவேண்டி. 
யதைச்‌ சொன்னதாகவும்‌ எந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டும்‌ 
தாம்‌ தொடக்கயெ வேலையை நிறுத்திவிடவில்லை யென்றும்‌ 
அவர்‌ ஆவலுடன்‌ காத்திருந்த ஜனங்களுக்கு" அறிவித்தார்‌. 


656 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பரஸ்பர ஒத்துழைப்பு ஈண்பர்களுக்கு ஈகைச்சுவையே 
இல்லை என்ற என்‌ தகப்பனார்‌ அடிக்கடி குறைகூறியது 
எனக்கு ஞாபகமிருக்கிறது, தகப்பனார்‌ ஏதேனும்‌ விகடமாக 
பேசிவிட்டால்‌ அதை ரஷிக்கமுடியாமல்‌, இர்த ஈண்பர்‌ 
கள்‌ கோபங்‌ கொள்வார்களாம்‌. இவர்களுடைய ஆத்திரத்‌ 
தைத்‌ தணிப்பதற்காக, தகப்பனார்‌ சமாதானம்‌ சொல்லிச்‌ 
சாந்தப்படுத்துவார்‌! என்ன அனப்பான வேலை! மகாராஷ்டி. 
சர்களுடைய பண்டைக்காலத்து போர்த்திறனையும்‌ ஈம்மு 
டைய தேசியப்‌ போராட்டக்காலத்தில்‌ அவர்கள்‌ வீரத்தன 
மாய்‌ ஈடர்தகொண்டதையும்‌, முறிக்தாலும்‌ வளைந்து 
கொடுக்காத அஞ்சா கெஞ்சம்‌ படைத்த பெரியார்‌ இலகரை 
யும்‌ ரான்‌ நினைத்துக்‌ கொண்டேன்‌. 


மிதவா திகள்‌ வெள்ளைக்‌ காகிதத்தை சுத்தமாகவெறுத்‌ 
தார்கள்‌. இந்தியாவில்‌ காளுக்குசாள்‌ தணியாமல்‌ ஈடைபெற்‌ 
அவர்க அடக்கு முறையிலும்‌ அவர்களுக்கு ' பிடித்‌ தமில்லை. 
அவர்கள்‌ அரசாங்கத்தாரின்‌ அடக்குமுறையைச்‌ ல சம 
யங்களில்‌ கண்டிப்பார்கள்‌. ஆனால்‌, அப்படி செய்வதற்கு 
முன்‌, ஒரு அத்தியாயம்‌ காங்கரஸையும்‌ அது செய்தவ 
ரும்‌ வேலைகளையும்‌ அவர்கள்‌ திட்டுவார்கள்‌, சிறையிலி 
ருந்து லை முக்கியமான காக்கிரஸ்காரர்களை விடுதலை செய்ய 
வேண்டுமென்‌ ௮ அவர்கள்‌ சில சமயங்களில்‌ அரசாங்கத்‌ 
அக்கு யோசனை சொல்லுவார்கள்‌. அவர்களுக்குத்‌ தெரிந்த 
தனி ஈபர்களைப்பற்றித்தான்‌, அவர்களுக்குக்‌ கவலையும்‌ 
சிந்தனையும்‌ பொதுவான போராட்டத்தையோ கொள்கை 
யைப்பற்றியோ அவர்கள்‌ யோசிப்பதே இல்லை. பொதுஜன 
அமைதிக்கு இனி ஆபத்து நேராது என்று தோன்றுவதால்‌ 
சில பேர்களைக்‌ குறிப்பிட்டு, அவர்களை விடுதலை செய்து 
விடலாமென்று மிதவாதிகளும்‌ பரஸ்பா ஓச்‌.துழைப்பாளர்‌ 
களும்‌ வாதம்‌ செய்தார்கள்‌. 


விடுதலையடைந்த பேர்வழி தவராக நடந்துகொண்டால்‌ 
அவரை அரசாங்கம்‌ மீண்டும்‌ கைது செய்து, அடக்கு 
முறைக்கு இன்னும்‌ அதிகமான காரணங்களை அரசாங்கம்‌ 
காண்பிக்க முடியும்‌. மிதவாதிகளின்‌ காரணங்களைக்‌ கூறி, 
காரியக்கமிட்டி அங்கத்தினர்கள்‌ சிலரையும்‌ வேறு இல முக்‌ 
கியஸ்தர்களையும்‌ விடுதலை செய்யவேண்டியதாக இங்கிலார்‌ 
இலே ஈல்லவர்கள்‌ சிலர்‌ மனுப்பண்ணிக்‌ கொண்டார்கள்‌, 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ இரட்டை முறை 067 


காங்கள்‌ சிறையில்‌ இருக்கும்பொழு.௫, எங்களைப்‌ பற்றி சாக்‌ 
தையெடூத்தக்கொண்ட ஜனங்களுக்கு நாங்கள்‌ கட்டாயம்‌ 
நன்றி பாராட்டத்தான்‌ வேண்டும்‌. ஆனால்‌, இத்தகைய ஈன்‌ 
னேக்கம்‌ கொண்ட ஈண்பர்கள்‌ எங்களுக்கு இல்லாமலிருக்‌ 
தால்‌ ஈல்லதென்றும்‌ நாங்கள்‌ சில சமயம்‌ எண்ணிய அண்டி, 
அவர்களுடைய ஈல்ல எண்ணங்களை நாங்கள்‌ சந்தேகிக்கவே 
இல்லை. ஆனால்‌, அவர்கள்‌ எங்களுடைய விடுதலைக்காகக்‌ 
காண்பித்த காரணங்கள்‌ தவறாகும்‌. அவர்கள்‌ பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியை ஏற்றுக்கொண்டவர்களாகும்‌. அவர்களுக்கும்‌ எங்‌ 
களுக்குமிடையே மகத்தான பிளவு இருந்தத, 


மிதவாதிகளுக்கு இந்தியாவில்‌ நேரும்‌ பல சங்கதிக 
ளில்‌ பிடித்தமே இல்லை. அவர்கள்‌ அவைகளைக்‌ கண்டு மிக 
வும்‌ அயரப்பட்டார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ என்ன செய்‌ 
வது? அரசாங்கத்துக்கு விரோதமாக பயன்தரக்‌ கூடிய 
எதையும்‌ செய்ய அவர்களால்‌ முடியாது. தாங்கள்‌ தனித்‌ 
துண்டான பேர்‌ வழிகளென்பதை உறுதிப்படுத்திக்‌ காண்பிக்‌ 
கும்‌ பொருட்டு, பொது ஜனங்களையும்‌ இளர்ச்சிக்காரர்களை 
யும்விட்டு விலக, வெகு தூரத்திற்குப்‌ பின்னால்போய்‌, அவர்‌ 
கள்‌ நிற்க வேண்டியதாயிற்று. அந்த நிலைமையில்‌ அவர்களு 
டைய மனப்பான்மையும்‌ அரசாங்கத்தின்‌ நடைமுறைக்‌ 
கருத்துகளும்‌ அநேகமாக ஒன்றுதான்‌. அவர்கள்‌ சிறு 
தொகையினர்‌. பொது ஜனங்களிடம்‌ அவர்களுக்கு செல்‌ 
வாக்கு கடையாது. : பொதுஜனப்‌ போராட்டம்‌ சம்பந்தப்‌ 
பட்ட வரையில்‌ அவர்களால்‌ யாதொன்றும்‌ செய்ய முடிய 


வில்லை. 


ஆனால்‌, அவர்களுக்குள்‌ சில பிரசித்தி பெற்ற பிரமுகர்‌ 
கள்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ சொர்த ஹோதாவில்‌ மிகுதி 
யும்‌ ஈன்குமதிக்கப்பட்டவர்கள்‌. இந்தத்‌ தலைவர்களும்‌ மித 
வாத பரஸ்பர ஓத்துழைப்புக்‌ கூட்டத்தாரும்‌ நெருக்கடி. 
சமயத்தில்‌ அரசாங்கத்தின்‌ நிர்வாக முறையைப்‌ பெரிதும்‌ 
ஆதரித்து, அதற்கு அளவிடமுடியாத ஒத்தாசையைச்‌ செய்‌ 
தார்கள்‌. அடக்குமுறையைக்‌ கூட; சில சமயங்களில்‌ மித 
வாதிகள்‌ ஆதரித்தார்கள்‌. அரசாங்கத்தின்‌ அடக்குமுறை 
யையும்‌ சட்டமில்லாத்‌ தன்மையையும்‌ அவர்கள்‌ பயன்‌ 
தரும்‌ முறையில்‌ கண்டித்ததே இல்லை. இதனால்‌ அரசாங்‌ 
கத்தாருக்கு லாபம்‌. அரசாங்கத்தார்‌ சமாதானம்‌ சொல்ல 


42 


068 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


முடியாமல்‌ தவித்துக்‌ கொண்டிருக்கிற தருணத்தில்‌, தேசத்‌ 
இல்‌ அ௮ழுலிலிருந்த பயங்கரமான, முன்பின்‌ கேட்டறியாத 
அடக்குமுறைக்‌. கொள்கைக்கு மிதவாதிகளும்‌, பரஸ்பர 
ஒத்துழைப்பாளர்களும்‌ ஆதரித்த; அனுமதி கொடுத்தார்‌ 


கள. 


வெள்ளைக்‌ காதம்‌” மிகவும்‌ கெட்டது என்று மித 
வாதத்‌ தலைவர்கள்‌ சொன்னார்கள்‌. அப்படியானால்‌ அதை 
என்ன செய்யவேண்டும்‌? 1998-ம்‌ வருஷம்‌ ஏப்ரல்‌ மாதம்‌ 
கல்கத்தாவில்‌ கூடிய அல இந்திய மிதவாத மகாராட்டில்‌ 
மிதவாதத்‌ தலைவர்களுள்‌ மிகவும்‌ 8ீர்த்தி பெற்ற மகாகனம்‌ 
ஸ்ரீநிவாச சாஸ்திரியார்‌ (புதிய£ர் திருத்த மாறுதல்கள்‌ எவ்வ 
ளவு அதிருப்திகரமாக இருந்தபோதிலும்‌ காம்‌ அவைகளை 
ஏற்று அமுலுக்குக்கொண்டுவரவேண்டும்‌''என்‌.று சொன்னார்‌. ' 
“விஷயங்கள்‌ நேருவதை அப்படியே நேரும்படியாக விட்டு 
விட்டு, சும்மா கை கட்டிக்கொண்டிருப்பதற்கு காலம்‌ இது 
வல்ல'' என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. கொடுத்ததை வாங்கிக்‌ 
கொண்டு அதை அமுலுக்குக்‌ கொண்டுவர வேண்டிய வேலை 
தான்‌ அவருடைய யோசனைக்குக்‌ கட்டுப்பட்டது போலும்‌ ! 
சீர்திருத்தத்தை யேற்காவிட்டால்‌ சும்மாதான்‌ இருக்க 
வேண்டுமோ? ((ஈமக்கு ஞானமும்‌, நிதானமும்‌, அனுபவ 
மும்‌, பிறரை ஈம்வழிக்குத்‌ திருப்பும்‌ ஆற்றலும்‌, அமைதி 
யான செல்வாக்கும்‌, உண்மையான திறமையும்‌ இர்த ஈல்ல 
தன்மைகள்‌ ஈம்மிடம்‌ இருக்குமா ல்‌ அவைகளை பூரண 
வலுவுடன்‌ வெளிக்காண்பிப்ப தற்கு இதுவே தருணமாகும்‌”' 
என்று சாஸ்திரியார்‌ முடித்திருக்கறார்‌. அவருடைய பிரசங்‌ 
கத்தை மதிப்பிடுகையில்‌ (ஜோ திமயமான சொற்கள்‌”'என்று 
கல்கத்தாஸ்டேட்ஸ்மன்‌”'பத்திரிகைகுறிப்பிட்டிருக்கன்‌ றது. 


சாஸ்திரியார்‌ எப்பொழுதுமே பிரசங்கத்‌ திறமை 
படைத்தவர்‌. நேர்த்தயொான சொற்களிடம்‌ பிரசங்யொர்‌ 
களுக்கு இருக்கும்‌ காதல்‌ அவரிடமும்‌ உண்டு, சொற்களை 
சங்தே சுருதியில்‌ அமைத்துப்‌ பேச வேண்டுமென்ற ஆசை 
சாஸ்திரியாருக்கு உண்டு. ஆனால்‌, அவருடைய . பிரசங்க 
உற்சாக வெள்ளமே கரை காணாத இடத்திற்கு அவரை 
அடித்துக்கொண்டு போய்விட௫ஜன்‌ றது. அவரது சொல்‌ மக்திர 
ஜால வித்தையினால்‌ அவர்‌ சொல்வதன்‌ அர்த்தம்‌ பிறருக்கு 
மங்கிப்‌ போய்வி௫ன்றது. ஒருக்கால்‌ அவருக்கும்‌ அப்படித்‌ 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ இரட்டை முறை 659 


தானோ என்னவோ? சட்ட மறுப்புப்‌ போர்‌ ஈடர்தகொண் 
டி.ருக்கையில்‌, 1988-ம்‌ வருஷம்‌ ஏப்ரல்‌ மாஜம்‌ கல்கத்தா 
வில்‌ அவர்‌ சொன்ன யோசனையை நிதானமாக ஆராய்ச்சி 
செய்ய வேண்டியது அவசியமாகும்‌. மூலாதாரக்‌ கொள்கை 
களும்‌ லட்சியங்களும்‌ ஒருபுறமிருக்கட்டும்‌. கவனிக்கப்பட 
வேண்டிய விஷயங்கள்‌ இரண்டு இருக்கின்‌ றன. 


என்ன நேர்ந்தாலும்‌ ஈம்மை பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ 
அவமானப்படுத்தி அடக்‌, ௪௧௫, ஓடக்‌, பொருள்‌ சரண்‌ 
டினாலும்‌ அதற்கு ஈரம்‌ கட்டுப்பட்டிருக்க வேண்டும்‌ என்‌ 
பது முதலாவது விஷயமாகும்‌. இதற்கப்பால்‌ ராம்‌ போகக்‌ 
கூடாது என்ற கோட்டை யாருமே வரைய முடியாது. 
ஈசுக்கப்பட்ட புழுவும்‌ திரும்பிக்‌ கடிக்கப்‌ பார்க்கலாம்‌, 
ஆனால்‌, சாஸ்திரியாரின்‌ யோசனையைக்‌ கேட்டால்‌, இந்திய 
மக்கள்‌ புழு செய்வதைத்‌ கூட செய்யாமல்‌ சும்மா இருக்க 
வேண்டும்‌. அவர்‌ யோசனை சொல்லு றபடி. . வேறு எந்த 
வழியுமே கிடையாது. அதாவது அவர்‌ சம்பந்தப்பட்ட 
வரையில்‌, பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ தீர்மானங்களை ஏற்று, 
அவைகளிள்படி ஈடப்பது தமது மதம்‌ என்று அவர்‌ எண்‌ 
ணிக்கொண்டிருக்கவேண்டும்‌. ஈமக்கு விருப்பம்‌ இருந்தா 
௮ம்‌ இல்லாவிட்டாலும்‌ அந்த விதிக்கு நாம்‌ எல்லோரும்‌ 
தலை குனிந்து கட்டுப்பட்டு நிற்க வேண்டும்‌ என்று தான்‌ 
அவருடைய யோசனைக்குப்‌ பொருளாகும்‌. 


திட்டமாகத்‌ தெரிந்த ஒன்றைப்பற்றி அவர்‌ யோசனை 
சொல்லவில்லை யென்பதைக்‌ குறித்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 
புதிய சர்திருத்தங்கள்‌ இன்னும்‌ வெளிவரவில்லை. அவை 
கள்‌ வெளிவந்தாலும்‌ மிகவும்‌ கெடதலாகத்தான்‌ இருக்கும்‌ 
என்பது எல்லோருக்கும்‌ தெரியும்‌. வெள்ளைக்‌ காகித 
யோசனைகள்‌ கெடுதல்தான்‌; இருந்தாலும்‌, சந்தர்ப்பங்களை 
உத்தேசித்து, அவைகள்‌ சட்டமாகும்‌ பக்ஷத்தில்‌ அவை 
களை ஏற்று, அமுலுக்குக்‌ கொண்டு வருவதுதான்‌ என்னு 
டைய விருப்பம்‌'' என்று அவர்‌ சொல்லி இருந்தாராகல்‌, 
அர்த யோசனை ஈல்லதாயினும்‌ கெட்டதாயினும்‌ அதற்கு 
ஒரு பொருத்தம்‌ உண்டு, அர்த யோசனைக்கும்‌ ஈடை முதல்‌ 
நிலைமைகளுக்கும்‌ ஒருவாறு தொடர்பு இருந்தாலும்‌ இருக்‌ 
கலாம்‌. ஆனால்‌ சாஸ்திரியாரோ அவ்வாறு சொல்லாமல்‌ 
ஒரே. அடியாக நீட்டி விட்டார்‌. சீர்திருத்தங்கள்‌ எவ்வளவு 


660 'ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அதிறாப்திகரமாக வீருர்தானும்‌, தம்முடைய யோசனை எப்‌ 
பொழுதும்‌ பொருத்தமாகும்‌ என்று அவர்‌ கூறுதிறோர்‌. 


நமது நாட்டார்‌ சம்பந்தப்பட்டவரையிலும்‌ மூச்சுக்‌ 
காற்றைப்போல்‌ விளங்கும்‌ அரசியல்‌ இருத்த விஷயத்தில்‌ 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்துக்கு பூரண அதிகாரம்‌ கொடுத்து 
விட சாஸ்திரியார்‌ தயாராயிருக்கிறார்‌. தனி ஈபசோ அல்லது 
ஒரு கட்சியோ அல்லது ஒரு கூட்டமோ இவ்வாறு ஒரு 
மனப்பான்மையைக்‌ கொண்டு எதிர்காலத்தில்‌ என்ன நேர்ற்‌ 
தாலும்‌ அதைப்‌ பொறுத்துக்கொண்டிருக்கவேண்டும்‌ என்று 
நினைப்பது எனக்குக்‌ கொஞ்சம்கூட விளங்கவே இல்லை, இத்‌ 
தகைய மனப்பான்மை கொண்டவர்களுக்கு கொள்கை 
இருக்கமுடியாது; அரசியல்‌ அளவு தெரியாது; அறமுறை 
விளங்காது. அரசாளுபவர்களின்‌ ஏவல்களுக்கு பணிர்‌,து 
நடப்பதுதான்‌ அவர்களுடைய கொள்கையாகும்‌; அவர்களு 
டைய வாழ்க்கை முறையும்‌ ௮.துவேயாகும்‌. 


எனக்குப்‌ படுகிற இரண்டாவது விஷயம்‌, உபாயத்தைப்‌ 
பொருத்ததாகும்‌. புதிய சீர்திருத்தங்களைத்‌ திட்டமாக அடி 
கோலு முயற்சியில்‌ வெள்ளைக்காகிதம்‌ என்பது ஒரு முக்‌ 
இயமான கட்டமாகும்‌. ௮ரசாங்கத்தாரின்‌ நோக்கப்படிக்கு 
௮து ஒரு முக்கயெமான பகுதி. இன்னும்‌ அநேக கட்டக்‌ 
கள்‌ பாக்‌ இருந்தன. இந்தக்‌ கட்டங்களில்‌ வெள்ளைக்‌ காக 
தத்தை ஈல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றக்கூடிய சர்‌ 
தர்ப்பம்‌ இருக்தது. பலதரப்பட்ட கூட்டங்கள்‌ தங்க 
டைய நோக்கங்களை பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ பேரிலும்‌ 
பார்லிமெண்டின்‌ பேரிலும்‌ வற்புறுத்தி எவ்வாறு தெரிவித்‌ 
துக்கொள்கிறுர்கள்‌ என்பதைப்‌ பொருத்து வெள்ளைக்‌ கா 
தத்தில்‌ மாறுதல்கள்‌ ஏற்படமுடியும்‌. இந்தக்‌ கயிறிழுப்பில்‌ 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ இந்திய மிதவாதிகளைத்‌ தங்கள்‌ 
பக்கம்‌ சேர்த்துக்‌ கொள்ள விருப்பம்‌ அடைந்திருக்கலாம்‌. 
இந்த விருப்பத்தை, கெம்புகோலாக வைத்துக்‌ கொண்டு 
வெள்ளைக்காஇத யோசனைகளை விரிவுபடூத்தி தாராளமாக்கு 
வதற்கோ அல்லது அவைகளைக்‌ குறைக்காமலிருப்பதற்கோ 
இந்திய மிதவாதிகள்‌ முயற்சி செய்திருக்க வேண்டும்‌. 


ஆனால்‌, வெள்ளைக்காதெ யோசனைகளை ஏற்பதா இல்‌ 
லையா என்றும்‌, புதிய சீர்திருத்தங்களை வாவேற்பதா 


பீரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ இரட்டை முறை 001 


கூடாதா என்றும்‌ முடிவுக்கு வக்து அதை வெளியிடும்படி. 
யான தருணமும்‌. பிரச்னையும்‌ ஏற்படுவதற்கு முன்னேயே, 
சாஸ்திரியார்‌ அழுத்தமாகச்‌ சொன்னதிலிருந்து இந்திய 
மிதவாஇிகளைக்‌ கொஞ்சம்கூட லக்ஷியம்‌ செய்ய வேண்டிய 
தில்லையென்னறு அரசாங்கத்தாருக்குத்‌ தெளிவாகத்‌ தோன்றி 
விட்டத. இந்திய மிதவாதிகளைத்‌ தங்கள்‌ பக்கம்‌ இழுத்‌ 
அக்கொள்ளவேண்டியதற்கு முயற்சி செய்யவேண்டிய சிர 
மமே அரசாங்கத்தாருக்கு ஏற்படவில்லை. இர்திய மிதவாதி 
களை வெளியே பிடித்துத்‌ கள்ளிவிட்டாலும்‌, அவர்கள்‌ தண்‌ 
களை ஒருகாளும்‌ கைவிடமாட்டார்கள்‌ என்பது அரசாங்கத்‌ 
தாருக்குத்‌ தெரிர்து விட்டது. மிதவாதிகளின்‌ கண்ணைக்‌ 
கொண்டு பார்த்தாலுமே, கல்கத்தாவில்‌ சாஸ்திரியார்‌ செய்த 
பிரசங்கம்‌ சரியான ராஜீய தந்திரமல்ல வென்றும்‌, மிதவாதி 
களின்‌ லக்ஷ்யத்துக்கு கேட்டை விளைவிக்கக்கூடியதென்றும்‌ 
எனக்குத்‌ தோன்றுகிறது. 


சாஸ்திரியாரின்‌ பழைய பேச்சைப்பற்றி இவ்வளவு 
அதிகமாக நான்‌ ஏன்‌ எழுதவேண்டும்‌ ? அர்தப்‌ பிரசங்கம்‌ 
மிகவும்‌ உயர்ந்தது என்பதற்காக வல்ல. ௮௫ல இர்திய மித 
வாதிகளின்‌ கூட்டம்‌ முக்யெமானதென்பதற்காகவல்ல. 
மிதவாதத்‌ தலைவர்களின்‌ மனப்பான்மையையும்‌, மனப்போக்‌ 
கையும்‌ அறிர்துகொள்ள வேண்டுமென்று எனக்கு அசை. 
அதனால்‌ இவ்வளவு நீளமாக எழுதிவிட்டேன்‌. அவர்கள்‌ - 
ரொம்ப புத்திசாலிகள்‌; மதிப்புக்கு உரியவர்கள்‌. எனக்‌ 
அவர்களிடம்‌ என்ன ஈல்லெண்ணம்‌ இருர்கபோதிலும்‌, 
அவர்கள்‌ காரியம்‌ செய்யும்‌ முறையை என்னால்‌ அளிக்கூட 
ஏற்றுக்கொள்ளவே முடி.கிறதில்லை. சாஸ்திரியார்‌ வேறொரு 
பிரசங்கம்‌ செய்தார்‌. அதை சான்‌ சிறையில்‌ படித்தேன்‌. 
அதனால்‌ என்னுடைய மனதில்‌ மிகுதியும்‌ உணர்ச்சி ஏற்பட்‌ 
டது, 1988-ம்‌ ஜூன்மி, சாஸ்திரியார்‌ தலைவர்‌ என்ற 
முறையில்‌ இந்திய ஊழியச்‌ சங்கத்தில்‌ ஒரு பிரங்கம்‌ செய்‌ 
தார்‌. 


(பிரிட்டிஷார்‌, இந்தியாவைவிட்டு திடீரென்று வெளியே 
போய்‌ விட்டார்களாகில்‌, இக்தியாவில்‌ என்னென்ன 
ஆபத்துக்கள்‌ தோன்றும்‌ ? ஒரு கட்சி இன்னொரு கட்சி 
யைத்‌ துன்புறுத்தி) பகைத்து அடக்கி: ஒடுக்க 
முயற்சி செய்யும்‌. ஆனால்‌ பிரிட்டிஷாரின்‌ அரசியல்‌ வாழ்க்கை 


662 ஜவிஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


யில்‌ எதிர்க்கட்சியைப்‌ பொறுத்துக்‌ கொள்ளுதல்‌ என்பது 
ஒரு முக்கியமான பகுதியாகும்‌. பிரிட்டிஷாரின்‌ உதவியைக்‌ 

காண்டு இந்தியாவில்‌ எதிர்காலத்‌ தலைவிதி அமைக்கப்படு 
மாயின்‌, நான்‌ குறிப்பிட்ட எதிர்க்‌ கட்சியைச்‌ சூத்தல்‌ 
என்ற ஈல்ல தன்மை அதிகமாக வளருவதற்கு இடமிருக்‌ 
கிறது!” என்று சாஸ்திரியார்‌ சொன்னாராம்‌. ரான்‌ சிறை 
லிருப்பதால்‌, கல்கத்தா “ஸ்டேட்ஸ்மன்‌'' பத்திரிகையில்‌ பிர 
சுரிக்கப்பட்டதை ஈம்பித்தான்‌ சாஸ்திரியாரின்‌ பேச்சை 
மதிப்பிட வேண்டி.யிருக்கறஅு. (இது ஒரு இன்பமான 
கொள்கை, இதே தொனியில்‌ டாக்டர்‌ மூஞ்சே அவர்களும்‌ 
பேசியிருக்கிறார்‌ என்ற நாம்‌ அறிகிறோம்‌” என்றீஸ்டேட்ஸ்‌ 
மன்‌"' பத்‌இரிகை.ஆசிரியர்‌ குறிப்பொன்றை சேர்த்திருக்கறது. 
ருஷியாவிலும்‌, இத்தாலியிலும்‌, ஜெர்மனியிலும்‌ நிகழும்‌ 
குதந்திப்‌ பறிமுதலைப்பற்றியும்‌ அங்கே ஈடக்கும்‌ ஜீவ 
காருண்யமற்ற படுகொலைகளைப்பற்றியும்‌ சாஸ்திரியார்‌ 
மேலும்‌ குறிப்பிட்டதாக பிரசுரிக்கப்பட்டஅ. 


இதை ரான்‌ படித்ததும்‌, பிரிட்டிஷ்‌ கன்ஸர்வேடிவ்‌ 
கட்சியில்‌ குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களுக்கும்‌, 
சாஸ்திரியாரின்‌ மனப்பான்மைக்கும்‌ மிகுதியும்‌ ஒற்றுமை 
இருப்பதாக எனக்குத்‌ தோன்றிற்று. சில்லரை விபரங்களில்‌ 
இருவருக்கும்‌ சில வித்தியாசங்களிருக்கலாம்‌. அனால்‌ அடிப்‌ 
படையான கருத்துக்கள்‌ இருவருக்கும்‌ பொதவேயாகும்‌. 
தம்முடைய மனச்சாட்சிக்கு யாதொரு விரோதமும்‌ 
செய்யாமல்‌, இதே பாஷையில்‌ வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 
அவர்களும்‌ தமது கருத்துக்களைத்‌ தெரிவித்திருக்கக்கூடும்‌. 
இருந்தாலும்‌ சாஸ்திரியாருக்கு மிதவாதிகளுக்குள்‌ தீவிர 
வாதியென்ற பெயர்‌. மிதவாதத்‌ தலைவர்களுக்குள்‌ அவர்‌ 
தான்‌ மிகச்‌ சிறக்தவராகும்‌. சாஸ்திரியார்‌ சரித்திரத்தைப்‌ 
படித்தது மாதிரி சானும்‌ படித்தும்‌ அவர்‌ வந்திருக்கும்‌ 
முடிவை என்னால்‌ துளிக்கூட ஏற்றுக்‌ கொள்ளவே முடி 
யாது. உலக விஷயங்களைப்பற்றி அவரது அபிப்பிராயங்களை 
யும்‌ ரான்‌ கொள்ள முடியாது. முக்கியமாக அவர்‌ பிரிட்‌ 
டனையும்‌ இச்தியாவைப்பற்றியும்‌ வெளியிடும்‌ கருத்தை 
நான்‌ ஒப்புக்கொள்ளவே முடியாது. அநேகமாக இங்கிலீஷ்‌ 
காரரல்லாத எந்த அந்நிய ஈாட்டானும்‌ அவைகளை ஏற்க 
மாட்டான்‌. தீவிரக்கொள்கைகள்‌ கெரண்ட பல இங்கிலீஷ்‌ 
காரர்கள்‌ கூட அவருடன்‌ ஒத்தப்போகமாட்டார்கள்‌. பிரிட்‌ 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ இரட்டை முறை 668 


டிஷ்‌, அதிகார வர்க்கத்தினரின்‌ பார்வைக்‌ கண்ணாடிகளைக்‌ 
கொண்டு உலகத்தையும்‌ தமது தாய்நாட்டையும்‌ பார்க்கும்‌ 
படியான சக்தி அவருக்கு அதிர்ஷ்டவசமாகக்‌ கடைத்‌ 
இருக்கிறது. இருந்தாலும்‌ சென்ற 18 மாதங்களாக இந்தி 
யாவில்‌ தினேதினே நடைபெற்று வந்த அசாதாரணமான 
நிகழ்ச்சியையும்‌ அவர்‌ பிரசங்கம்‌ செய்து கொண்டிருந்த 
காலத்தில்‌ நிகழ்ர்தனவற்றையும்பற்றி அவர்‌ தம்து பிசசங்‌ 
கத்தில்‌ குறிப்பிடாமல்‌ இருர்த.து வியப்பாகும்‌. 


அவர்‌ ருஷிப, இத்தாலி, ஜெர்மனி இவைகளைப்பற்றி 
குறிப்பிட்டார்‌. தமது சொந்த நாட்டில்‌ எல்லா சுதந்தரப்‌ 
களையும்‌ ௮டக்கி ஒடுக்கிவிட்ட பயங்கரமான ஆட்சிமுறை 
யைப்பற்றி அவர்‌ குறிப்பிடவே இல்லை. எல்லைப்புற மாகா 
ணத்திலும்‌, வங்காளத்திலும்‌ நேர்ந்த பயங்கரமான நிகழ்ச்சி 
களைப்பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாமலிருக்கலாம்‌. 
அதிகாரிகள்‌ செய்தி பிரசாரத்தைத்‌. தடுத்து விட்டதால்‌ 
ராஜேக்‌திர பாபு தமது காங்கரஸ்‌ தலைமையுரையில்‌ குறிப்‌ 
பிட்ட “(வங்காளத்தின்‌ பலவர்தக்‌ கற்பழிவை''ப்பற்றி 
அவர்‌ தெரிர்துகொள்ளாமலிருக்கலாம்‌. ஆனால்‌ இந்தியா 
படும்‌ வேதனையை அவர்‌ மறந்து விட்டாரா? தமது ஜனவ்‌ 
கள்‌ வல்லமை பொருர்திய எதிரீயோடு உயிருக்காகவும்‌ 
சுதர்தரத்துக்காகவும்‌ மன்றாடிப்போராடும்‌ போராட்டத்தை 
அவர்‌ மறச்துவிட்டாரா? இந்தியாவின்‌ அரேக பகுதிகளிலே 
நடைபெற்றுவந்த போலீஸ்‌ ஆட்சியமுல்‌ அவருக்குத்‌ தெரி 
யாதா? இராணுவ அமுலையொத்த நிலைமைகளும்‌, அவசரச்‌ 
சட்டங்களும்‌, உண்ணாவிரதங்களும்‌, சிறையில்‌ தேச பக்தர்‌ 
கள்படும்‌ பல்வேறு கஷ்டங்களும்‌ அவருக்குத்‌ தெரியாதா? 
எந்த ௬ுதந்தரத்துக்காகவும்‌ சதிப்புத்தன்மைக்‌ காகவும்‌. அவர்‌ 
பிரிட்டனைப்‌ புகழ்ந்தாரோ அதே சுதர்தரமும்‌ சூப்பும்‌ 
இர்தியாவில்‌ அதே பிரிட்டனால்‌ ஈசுக்கப்பட்டுவிட்டன என்‌ 
பதை அவர்‌ உணர்ர்ததில்லையா ? 


அவர்‌ காங்ரெசோடு ஒத்துப்போனாரா இல்லையா என்‌ . 
பதைப்பற்றி கவலையே இல்லை, காங்ரெசின்‌ முறையை மதிப்‌ 
பிட்டு கண்டனம்செய்ய அவருக்கு பூரண சுதந்திரம்‌ உண்டு, 
ஆனால்‌ ஒரு இந்தியன்‌, சுதந்தரப்‌ பிரியன்‌, சோஷமுள்ளவன்‌ 
என்ற முறையில்‌ அவருடைய நாட்ட ஆண்களும்‌ பெண்‌ 
களும்‌ செய்த தியாகத்தையும்‌, காண்பித்த வியக்கத்தக்க 


004 ஜவ்ஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


தைரியத்தையும்பற்றி அவருடைய உணர்ச்சிகள்‌ எந்தப்‌ 
போக்கில்‌ தான்சென்றன? இந்தியாவின்‌ இதயத்தில்‌ கோட 
ரியைக்கொண்டு தாக்கயத போல ஈம்மை ஆளுபவர்கள்‌ 
செய்கைகளில்‌ அவருக்கு வேதனையும்‌, மன த்துயாமும்‌ 
உண்டாகவில்லையா? வல்லமைபொருந்திய சாம்ராஜ்யத்தின்‌ 
தேக வலுவைக்‌ கண்டும்‌ வணங்க மாட்டோம்‌ என்று பதி 
ஞாயிரக்‌ கணக்கானவர்கள்‌ உறுதி கொண்டு தங்களுடைய 
உடல்கள்‌ ஈசுக்கப்பட்டாலும்‌ சரி, தங்களுடைய வீடுகளை 
உடைத்துச்‌ சதறவடி.த்தாலும்சரி, தங்களுடைய உற்றார்‌ உற 
வினர்‌ அன்பப்பட்டாலும்சரி யென்ற மாண்புடன்‌ நிமிர்ந்‌,து. 
நிற்பது அவருக்கு ௬ கவனிக்கத்தக்க பொருளாகத்‌ 
தோன்‌ றவில்லையா ? ட வெளியேயும்‌ நாங்கள்‌ 
முகத்தைத்‌ தைரியமாக வைத்துக்கொண்டு புன்முறுவலுடன்‌ 
ஈகைக்கவும்‌ செய்தோம்‌. ஆனால்‌ நாங்கள்‌ சிரித்தது நாங்கள்‌ 
வடித்த கண்ணிர்‌ மூலமாகும்‌ ௮துூ அரேகமாக அழுகை 
யுடன்‌ கலந்திருக் ௪.து. 


வெர்ரிர்‌ எல்வின்‌ என்ற தைரியமும்‌ ஜீவகாருண்யமும்‌ 
நிறைந்த இங்ஜிலிஷ்காரர்‌, இந்தக்‌ காட்செகளைக்‌ கண்டு, தமது 
உணர்ச்சிகள்‌ எப்படி. இருந்தன என்று எழுதுகிரர்‌. தன த 
அடிமை மனத்தளைகளை அறுத்தெறிந்து கொண்டு, அச்ச 
மில்லாமல்‌, உறுதியான உண்மையான கெளரவத்தைக்‌ 
கொண்டு பூரா நாடும்‌ தலை நிமிர்ந்து நிற்கும்‌ காட்சியைப்‌ 
பார்ப்பது ஆச்சரியமான அனுபவமாகும்‌” என்று அவர்‌ 
1980-ம்‌ வருஷத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. (சத்‌ தியாக்கர 
கப்‌ போராட்டத்தில்‌ காங்கரஸ்‌ தொண்டர்களில்‌ பெரும்‌ 
பான்மையோர்‌ காண்பித்த ஆச்சரியப்படத்தக்க கட்டுப்பாடும்‌ 
பயிற்சியும்‌ என்னே! என்னே!! இத்தகைய கட்டுப்பாட்‌ 
டைப்பற்றி மாகாண கவர்னர்களில்‌ ஒருவர்‌ வாயாரப்‌ புகழ்ச்‌ 
இருக்கிறார்‌...” என்று மேலும்‌ எல்வின்‌ அவர்கள்‌ எழுதி 
யிருக்கிறார்‌. ஸ்ரீநிவாச சாஸ்திரியார்‌ சாமர்த்தியமுள்ள வர்‌; 
நேர்த்தியான உணர்ச்சியுள்ளவர்‌ ; அவருடைய நாட்டா 
சால்‌ மிமுதியும்‌ ஈன்கு மதிக்கப்பபெவர்‌. எல்வின்‌ அவர்‌ 
களுக்கு ஏற்பட்ட உணர்ச்சி போல சாஸ்திரியாருக்கும்‌ ஏற்‌ 
பட்டு, போராட்ட காலத்தில்‌ அவருடைய ஈாட்டார்களுக்‌ 
காக அனுதாபம்‌ காண்பிக்க முடியவில்ல்யென்று எண்ண 
சாத்தியப்படவீல்லை, ஈபர்‌ சுதந்திரத்தையும்‌, எல்லாவித 
பொதுஜன வேலைகளையும்‌ அரசாங்கத்தார்‌ அடக்‌, ஒடுக்கி 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ இரட்டை முறை 006 


விட்டதைக்‌ கண்டி.க்‌.து, அவர்‌ தமத குரலை வெளியே காண்‌ 
பிப்பார்‌ என்று எல்லோரும்‌ அவரைப்பற்றி எதிர்பார்த்தது 
இயற்கைதானே! மேனும்‌ அவரும்‌, அவரது சகாக்களும்‌ 
வங்களாம்‌, எல்லைப்புற மாகாணம்‌ முதலிய கொடுமையாக 
பாதிக்கப்பட்ட பிராந்தியங்களைப்‌ போய்‌ நேரிலே பார்வை 
யிடுவார்கள்‌ என்று எதிர்பார்ப்பதும்‌ இயல்பே. காங்க 
சுக்கோ, சட்ட மறுப்பியக்கத்துக்கோ எந்தவகையிலும்‌ ஒத்‌ 
தாசை செய்வதற்காக அவர்கள்‌ செல்ல வேண்டியதில்லை. 
௮ இகாரிகளுடையவும்‌, போலீஸ்காரர்களுடையவும்‌ அதிக்‌ 
கிரமங்களை ப௫ரங்கப்படுத்த) அதன்‌ முலமாகவேனும்‌ 
அவைகளைத்‌ தடுக்க அவர்கள்‌ செல்லவேண்டாமா? 


வேறு கரடுகளில்‌, ச தந்‌ திரப்‌ பிரியர்களும்‌ ஈபர்‌ உரிமை 
களுக்காக உழைப்பவர்களும்‌ இவ்வாறுதான்‌ செய்வது 
வழக்கம்‌. ஆனால்‌ சாஸ்திரியார்‌ இவ்வாறு செய்யவில்லை. 
சாதாரண உரிமைகளையும்‌ பறிமுதல்‌ செய்து இந்தியாவின்‌ 
ஆண்களின்‌ பேரிலும்‌ பெண்களின்‌ பேரிலும்‌ எதேச்சாதிகா 
ரம்‌ செய்து, அடக்கு முறையைக்‌ கையாண்ட காலத்திலும்‌ 
சாஸ்திரியார்‌ அதிகார வர்க்கத்தினரைத்‌ தடுக்க முயற்சி 
செய்யவில்லை. தேசத்தில்‌ இன்னதுதான்‌ நடக்கிறதென்று 
தெரிந்து கொள்ளவும்‌ அவர்‌ அசைப்படவில்லை. இதை 
யொன்றையும்‌ செய்யாமல்‌, இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ அக்ஷி 
யால்‌ சுதந்திரம்‌, எதிர்க்கட்சி சப்பு என்ற ஈல்ல தன்மை 
கள்‌ மாயமாய்ப்‌ பறந்துபோய்க்‌ கொண்டிருக்கிற சமயத்தில்‌, 
இரந்த இரண்டு தன்மைகளுக்காக அவர்‌ பிரிட்டிஷ்காரர்க 
ளுக்கு ஈற்சாக்ஷிப்‌ பத்திரமொன்றை நல்கினார்‌. அவர்‌ தமது 
ஆதரவை அவர்களுக்குத்‌ தர்து அவர்களுடைய அடக்கு 
முறை வேலையில்‌ அவர்களுக்கு தைரிய மூட்டித்‌ தேற்றிவிட்‌ 


டார்‌. 


இவை யெல்லாவற்றையும்‌ அவர்‌ எண்ணிச்‌ செய்தி 
ருக்கமாட்டார்‌ என்றும்‌, தாம்‌ இவ்வாறு செய்தால்‌ இவ்‌ 
வாறு நேரும்‌ என்று அவர்‌ இத்தனை செய்திருக்கமாட்டார்‌ 
என்றும்‌ நான்‌ நிச்சயமாகச்‌ சொல்லுவேன்‌. ஆனால்‌ அவ 
ருடைய பேச்சுக்கு இர்தப்‌ பலன்தான்‌ உண்டாகும்‌ என்ப 
தைச்‌ சந்தேடிக்கவே முடியாது. ஆகவே இந்த முறையில்‌ 
அவர்‌ ஏன்‌ சிந்தனை செய்யவேண்டும்‌? இவ்வாறு ஏன்‌ அவர்‌ 
நடந்து கொள்ள வேண்டும்‌? 


666 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ ' 


இந்தக்‌ கேள்விக்கு தகுதியான சமாதானத்தை என்‌ 
னால்‌ காணமுடியவில்லை. ஒரு சமாதானம்தான்‌ தோன்று 
கிறது. மிதவாதத்‌ தலைவர்கள்‌ தங்களுடைய சாட்டார்களி௨ 
மிருர்‌ தும்‌ ஈவீனக்‌ கருத்துகள்‌ எல்லாவற்றிடமிருச்‌ அம்‌ அடி. 
யோடு தங்களை வெட்டி. விலக்கிக்கொண்டு, தனித்துநின்றார்‌ 
கள்‌ என்பதுதான்‌. அவர்கள்‌ படித்த பழம்புஸ்தகங்களில்‌ 
தூசிகள்‌ எறிப்படிர்து இடக்கன்றன. அர்த நூல்களிலே 
பொது ஜனங்களைப்பற்றி யாதொரு குறிப்புமே இல்லாத 
பொழுது, இவர்கள்‌ பொதுஜன உறவை எவ்விதம்‌ நாடுவார்‌ 
கள்‌? அப்படி. சாடவேண்டூமென்று இவர்கள்‌ படித்த பழஞ்‌ 
சுவடி.களில்‌ இல்லையே! நாங்கள்‌ சிறைக்குச்சென்றோம்‌; என்‌ 
களுடைய உடம்புகளை அரசாங்கத்தார்‌ அறைகளில்‌ பூட்டி 
வைக்தார்கள்‌ என்பது உண்மைதான்‌. ஆனால்‌ எங்களுடைய 
மனதுகள்‌ சுதர்தரத்துடன்‌ எங்கேயெல்லாமோ சுற்றித்‌ இரிர்‌ 
தன. எங்களுடைய உறுதி தளரவேஇல்லை. ஆனால்‌ மிதவா 
திகளோ தாங்களாகவே தங்களுக்கு மனச்சிறைகளை ஏற்ப 
டுத்திக்கொண்டார்கள்‌. அந்தச்‌ சிறையில்‌ அவர்கள்‌ சுற்றிச்‌ 
சற்றி வந்தார்கள்‌. அஇிலிறாற்து விடுதலையடைவதற்கு அவர்‌ 
களுக்கு வ(ழிதெரியவில்லை. 


இருப்பதெல்லாம்‌ ஈசன்செயல்‌ என்று அவர்கள்‌ கும்‌ 
பிட்டார்கள்‌. நிலைமையில்‌ மாறுதல்‌ தோன்றுமாயின்‌, (எப்‌ 
பொழுதும்‌ மாறிக்கொண்டிருக்கும்‌ உலகத்தில்‌ அவ்வாறு 
கேருவதுஇயல்புதானே?) : அவர்களுக்கு ஊன்றுகோலாக 
பிடித்‌. துக்கொள்வதற்கு எதுவுமே இடையாது. அவர்கள்‌ 
உடலிலும்‌ உள்ளத்திலும்‌ திக்கற்று, தவித்‌ துப்போனெறார்‌ 
கள்‌. அவர்களுக்கு வாழ்க்கை லட்சியம்‌ இடையாது. அற 
முறை அளவுகள்‌ இடையாது, நாம்‌ எல்லோருமே, 
நாமாகவே முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌ அல்லது முன்னே 
தள்ளப்படவேண்டும்‌. இரண்டிலொன்‌ ற ஈடந்தாகவேண்டும்‌. 
மாறுதலே விதியாக விளங்கும்‌ படைப்பில்‌, யாரும்‌ இருந்த 
இடத்திலேயே இருக்கமுடியாது. மிதவாதிகள்‌ இயக்கத்தை 
யும்‌ மாறுதலையும்‌ கண்டு அஞ்சுறொர்கள்‌. சட்ட மறுப்பு 
இயக்கத்தால்‌ அவர்களைச்‌ சூழ்ந்து கொண்ட புயற்காற்று 
களைக்‌ கண்டு, அவர்கள்‌ திகிலடைர்‌த போனார்கள்‌. அவர்‌ 
களுக்கு கைகால்களில்‌ வலுக்கடையா அ. ஆகவே, தாங்க 
ளாக நடந்து செல்லும்‌ வல்லமை அவர்களுக்கு இல்லை. 
அவர்களை அங்குமிங்கும்‌ நிகழ்ச்சிகள்‌ பலாத்காரமாகத்‌ தள்‌ 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ இரட்டை முறை 667 


ளிக்கொண்டு போகின்றன. அவ்வாறு அவர்கள்‌ அடித்துக்‌ 
கொண்டு போகப்படுகையில்‌, கையிலகப்படும்‌ வைக்கோலைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு கரையேறப்‌ பார்க்கிறார்கள்‌, இந்திய 
அரசியலுலகில்‌, அவர்கள்‌ ஹாம்லட்‌ என்னும்‌ கதாகாயக 
ருக்கு சமான மானவர்கள்‌. அதாவது, எப்பொழுதும்‌ எதி 
அம்‌ அவர்களுக்குச்‌ சந்தேகம்‌; எதிலும்‌ தயக்கம்‌; மன 
உறுதியே இடையாஅ., “காலம்‌ கலி ஓக்கக்‌ கெட்டிருக்கின்‌ 
றது; என்ன தலைவிதி! அதைச்‌ சீர்‌ திருத்த ரான்‌ என்‌ பிறக்க. 
வேண்டும்‌ ?' என்ற ஹாம்லட்‌ புலம்பினதுபோல, மிதவாதி 
கள்‌ ஓலமிடூகின்‌ றனர்‌. 


இந்திய ஊழியன்‌?” என்ற மிதவாத வாரப்‌ பத்திரிகை, 
காங்‌கிரஸ்காரர்களின்பேரில்‌ விசோதமான குற்றமொன்றைச்‌ 
சாட்டிற்று. சட்டமறுப்பியக்கத்தின்‌ பின்பகுதிக்‌ காலத்தில்‌ 
காங்ரெஸ்காசர்கள்‌ முதலில்‌ சிறைக்குள்‌ போக ஆசைப்பட்டு 
சிறைக்குள்‌ சென்றவுடனே; அதை விட்டு வெளியே வர 
வேண்டூமென்று ஆவல்கொண்டார்களாம்‌! இது தான்‌ இப்‌ 
போதைய காங்கிரஸ்‌ உபாயம்போலும்‌ என்று அர்தப்‌ பத்‌ 
இரிகை அத்திரத்தடன்‌ கேட்டிருக்கிறது. காங்ரெஷஹின்‌ உபா 
யத்துக்கு எதிராக, மிதவாதிகளின்‌ உபாயம்தான்‌ என்ன? 
இன்கிலார்துக்கு தூ.து கோஷ்டியொன்றை யனுப்பி பிரிட்‌ 
டிஷ்‌ மர்திரிமார்களை பேட்டிகண்டும்‌, இங்கலார் திலே மர்திரி 
சபை மாறவேண்டுமென்றும்‌ கடவுளைப்‌ பிரார்த்தித்துக்‌ 
கொண்டு காத்திருக்கவும்‌ வேண்டும்‌ போலும்‌ ! 


அந்தக்காலத்தில்‌ காங்கிரசுக்கு முக்யெமாக ஒரு மார்க்‌ 
கம்‌ தரன்‌ இருந்தது என்பது உண்மை. அவசரச்‌ சட்டம்‌ 
களையும்‌, மற்றும்‌ அடக்குமுறைச்‌ சட்டங்களையும்‌ 
மீறுவதுதான்‌ காங்கெசுக்கு மீந்த உபாயமாகும்‌. இதனால்‌ 
சிறை சம்பவிக்கத்தானே செய்யும்‌? நீண்டகாலப்‌ போராட்‌ 
டத்தினால்‌, காங்கிரசும்‌ சாட்டாரும்‌ சளைத்துப்போய்‌, பயன்‌ 
தரு முறையில்‌ அரசாங்கத்தாரைத்‌ தாக்க முடி.பவில்லை என்‌ 
பதும்‌ உண்மைதான்‌. ஆனால்‌ சட்டத்தை மீறி சிறை செல்‌ 
லாமலிருப்பது, அந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ எவ்வகையாலும்‌ 
பொருத்தமில்லாததாகும்‌. 


இந்தியா சகித்துக்கொண்டிருந்த அநியாயமான அடக்கு 
முறையால்‌ அதிகாரவர்க்கத்தினருக்கு எல்லா வகையிலும்‌ 


008 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மகத்தான ஈஷ்டம்தான்‌. அடக்குமுறை யென்பது தங்க 
ளுடைய நரம்புகளை ஆட்டிவைக்கும்‌ வேலையென்றும்‌ அத 
னால்‌ இறுதியில்‌ தங்களுடைய ஆக்ஷியின்‌ அடி வலுவே 
தளர்க்துபோகுமென்பதும்‌ அவர்களுக்கு நன்றாகத்‌ தெரி 
யும்‌. அவர்களுடைய அக்ஷியின்‌ உண்மையான தன்மையை 
ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கும்‌ உலகத்துக்கும்‌ ஈன்றாக 
தொடர்ச்சியாக அது எடுத்துக்‌ . காண்பித்து விடுன்றஅ. 
அரேகமாக அதிகாரவர்க்கத்தினர்‌ அடக்குமுறையை உப 
யோகப்படுத்தாமல்‌, மறைத்துக்கொண்டு, சமாதான முறை 
யைக்‌ கைக்கொள்ள த்தான்‌ பிரியப்படுவார்கள்‌. என்ன நேர்ர்‌ 
தானும்‌ பணிவதில்லை என்று தீர்மானம்‌ கொண்டிருக்கும்‌ 
ஜனங்களிடம்‌ அரசாங்கத்தார்‌ பழகுவதில்‌ அவர்களுக்கு 
ஆத்திரம்தான்‌ வரச்செய்யும்‌. முடிவிலே, அர்த அரசாட்‌ 
சிக்கு அது இமையாகவே முடியும்‌. ஆகவே தொடர்ச்சியாக 
இல்லாமல்‌, விட்டுவிட்டு அடக்குமுறைச்‌ சட்டங்களை மீறி 
லும்‌ அதனால்‌ பொது ஜனங்களுக்கு ஈன்மைதான்‌. அத 
பொது ஜனங்களைக்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ வலுப்படுத்தி அர 
சாங்கத்தாரின்‌ அஸ்திவாரத்தைத்‌ தகர்த்து விரின்றது. 


அறவழியைக்‌ கருதிப்‌ பார்த்தாலும்‌, சட்டம்‌ மீறுதல்‌ 
என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா 
கும்‌. அமெரிக்கப்‌ பேரறிஞர்‌ தோரோ அவர்கள்‌ அழியாப்‌ 
புகழ்வாய்ந்த வாக்கியங்களில்‌, அறவுபதேசம்‌ செய்இன்றார்‌. 
“ஆண்களும்‌ பெண்களும்‌ அநியாயமாக சிறைப்படும்‌ காலத்‌ 
இல்‌, நியாயஸ்தர்களுக்கும்‌ யோக்யெப்‌ பொறுப்புள்ளவர்க 
ளுக்கும்‌ தகுதியான இடம்‌ சறைதான்‌"” என்று அவர்‌ கூறு 
றர்‌. மிதவா திகளுக்கும்‌ ஏனையோர்களுக்கும்‌ :இக்த உப 
கேசம்‌ இனிக்காமல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ தற்போதுள்ள 
நிலைமையில்‌ நீதியான வாழ்க்கை வாழமுடியாது என்பத எங்‌ 
களில்‌ பெரும்பான்மையோரானவர்களின்‌ எண்ணமாகும்‌. 
சட்டமறுப்பு இயக்கத்தினால்‌ ஏற்பட்ட நிலைமைகள்‌ ஒருபுற 
மிருக்க, ஈமது தோழர்களில்பலர்‌ எப்பொழுதுமே றையில்‌ 
இருக்கிறார்கள்‌. அரசாங்கத்தின்‌ அடக்குமுறை யந்திரம்‌ 
இடைவிடாமல்‌, ஈம்மை யொடுக்கக்‌ கொண்டு, அவமானப்‌ 
படுத்தி வருனெறது. அர்த அடக்குமுறை பயத்தைக்‌ காண்‌ 
பித்து ஈமது ஜனங்கள்‌ எல்லா வகைகளிலும்‌ சுரண்டப்படுகி 
றார்கள்‌. 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ இரட்டை முறை 009 


ஈம்முடைய சொந்த நாட்டில்‌ நாம்‌ போலீசாரால்‌ கண்‌ 
காணிக்கப்பட்டும்‌, பின்‌ தொடரப்பட்டும்‌ சந்தேகப்‌ பேர்வழி 
களாக ஈடமாட வேண்டியிருக்கறது. ஈம்முடைய வார்த்தை 
களை யெழுத்தில்‌ எழுதி சட்டம்‌ மீழுமலிருக்கன்றதா 
என்ற பார்ப்பதாயிருக்கிறது. ஈம்முடைய கடிதப்‌ போக்‌ 
வரத்துகள்‌ ௮லக்ஷியமாக அரசாங்கத்தாரால்‌ உடைக்கப்ப 
இன்றன. எந்த நிமிஷத்திலும்‌ அதிகார வர்க்கத்தினர்‌ தடை 
யுத்தரவு போடுவார்களோ அல்லது கைதுசெய்வார்களோ 
என்‌ ற நிலைமை இருந்து கொண்டே இருக்கறது. எனவே 
இரண்டிலொன்‌ அதான்‌ நாம்‌ செய்யவேண்டும்‌. அரசாக்ஷியின்‌ 
வல்லமைக்கு கேவலமாகப்‌ பணிந்து போய்‌, மானத்தை 
மிழர்து; சத்தியத்தை மறந்து, கேவலமான காரியங்களுக்கு 
உடர்தையாயிருப்பத; இல்லாவிட்டால்‌, என்ன நேர்ந்தா 
அம்‌, அரியல்‌ முறையை எதிர்ப்பது. இரண்டில்‌ ஒன்று 
தான்‌ முடியும்‌. துன்பத்தை வருவித்துக்‌ கொள்ளவாவஅ, 
சிறைக்குச்‌ செல்லவாவது, யாரும்‌ விரும்ப மாட்டார்கள்‌. 
ஆனால்‌, வேறுவிதமாக ஈடப்பதைக்காட்டிலும்‌ சிறை செல்‌ 
௮ வதையே பல சமயங்களில்‌ விரும்பவேண்டியதாயிருக்கும்‌ 
நீச காரியங்களுக்காக தன்னலப்பேய்களால்‌ உபயோகப்ப 
டுத்திக்‌ கொள்ளப்படுவது தான்‌, வாழ்க்கையின்‌ கொடுமை 
களில்‌ மிக்கக்கொடிய த. மற்றைய யாவும்‌ வெறும்‌ அரதிர்ஷ்‌ 
டங்களாகும்‌. ஆனால்‌ இந்த ஒன்று மட்டும்‌ சித்திரவதையா 
கும்‌; அடிமைத்தன மாகும்‌; பூமியில்‌ ஈரகமாகும்‌ என்று 
பொனாட்‌ ஷா எழுதியிருக்கிறார்‌. 


XLIX 
மீண்ட சிறை வாசத்தின்‌ முடிவு 


சான து வீடுதலைக்காலம்‌ நெருங்கிக்‌ கொண்டே வந்தது. 
ஈல்ல ஈடத்தைக்காக வழக்கமாக உள்ள வஜா எனக்கு 
இடைத்தது. ஆகவே இரண்டு வருஷ தண்டனையிலிருக்து 
மூன்றரை மாதங்கள்‌ குறைந்‌. துபோயின. என்னுடைய மன 
அமைதி அதாவது சிறை வாழ்வினால்‌ ஏற்பட்ட மனத்தின்‌ 
மற்தும்‌ விரிதலையடையப்‌ போகிறேன்‌ என்பதனால்‌ ஒருவாறு 
பரபரப்பு ஏற்பட்டுக்‌ கலைந்தது. வெளியே போனால்‌ நான்‌ 
என்ன செய்யவேண்டும்‌? மிகவும்‌ கஷ்டமான ' கேள்வி. 
அதற்கு தெளிவான பதில்‌ கிடைக்காததால்‌, விடுதலையின்‌ 
மடழ்ச்‌ மிகுதியும்‌ குறைந்துவிட்டது. ஆனால்‌, அதுகூட 
தற்காலிக உணர்யோகப்‌ போய்விட்டது. நீண்டகாலம்‌ 
அடக்‌ வைக்கப்பட்டிருர்த எனது ஊக்கம்‌ பித்‌ குமிழி 
விட ஆரம்பித்தது. சான்‌ வெளியே போக ஆவல்பட்டேன்‌, 


1988-ம்‌ வருஷம்‌ ஜூலை மா தக்கடைசியில்‌ கலக்கமும்‌, 
அக்கமும்‌ ஏற்படும்படியான செய்தியொன்று இடைத்தது. 
ஜ.எம்‌. சென்‌ குப்தா அவர்கள்‌ திடீரென மாண்டுபோனார்‌. 
இருவரும்‌ பல வருஷங்களாக காங்கிரஸ்‌ காரியக்கமிட்டியில்‌ 
நெருங்கிய தோழர்களாயிருந்ததோடு கூட அவருக்கும்‌ எனக்‌ 
கும்‌ எனது கேம்பிரிட்ஜ்‌ படிப்பு காள்‌ முதல்‌ தொடர்பு 
இருந்துவந்தது. முதல்‌ முதலாக நாங்கள்‌ கேம்பிரிட்ஜில்‌ 
சந்தித்தோம்‌. சான்‌ அப்பொழு அதான்‌ கல்லூரியில்‌ போய்ச்‌ 
சேர்ந்தேன்‌. அவர்‌ அப்பொழுது பட்டம்‌ பெற்றுவிட்டார்‌. 


சென்குப்தா காவலில்‌ இருக்கையில்‌ இறந்‌ தபோனார்‌. 
1982-ம்‌ வருஷத்‌ துவக்கத்தில்‌ ஐசோப்பாவிலிருக்து திரும்பி 
வந்துகொண்டிருக்கையில்‌ பம்பாயில்‌ கப்பலிலேயே அவர்‌ 
அரசாங்கக்‌ கைதியாக்கப்பட்டார்‌. அத முதல்‌ அவர்‌ 
கைதியாகவேர அல்லது காவலிலோ இருந்து வந்தார்‌. ௮வ 
ருடைய உடல்‌ ஈலம்‌ மிகவும்‌ கெட்டுப்போய்‌ விட்டது. ௮ர 


நீண்ட சிறை வாசத்தின்‌ முடிவு 671 


சாங்கத்தார்‌ அவருக்கு பல வசதிகள்‌ கொடுத்துப்‌ பார்த்தார்‌ 
கள்‌. அனால்‌ அவர்களால்‌ ரோயின்‌ போக்கைத்‌ தடுக்கமுடிய 
வில்லை. அவரைக்‌ கல்கத்தா நகரில்‌ மயானத்துக்கு எடுத்துச்‌ 
செல்லுகையில்‌ கூடினகூட்டத்தை கணக்கிட முடியா அ. அம்‌ 
தக்‌ கூட்டம்‌ அவரது பெருமைக்கு அத்தாட்சியாகவிருந்த.து. 
நீண்ட காலமாக அடக்கப்பட்டு துயருற்று வந்த வங்காள 
அத்மாவுக்கு இடீரென தாற்காலிக வெளிப்போக்கு ஏற்பட்‌ 
டதுபோலத்‌ தோன்றிற்று, 


எனவே சென்குப்தாவும்‌ மறைந்து போனார்‌. சுபாஷ்‌ 
போஸ்‌ இன்னொரு அரசாங்கக்‌ கைதி, நீண்ட கால சிறை . 
வாசத்தாலும்‌ காவலினாலும்‌ அவருடைய உடல்‌ ஈலமும்‌ 
அறவே சிதைந்து போய்விட்ட த. சிச்சைக்காக ஐரோப்பா 
வுக்குப்போக அரசாங்கத்தார்‌ கடைசியாக அவருக்கு அனு 
மதி அளித்தார்கள்‌. பழம்புலியான வித்தல்பாய்‌ பட்டே 
௮ம்‌ ஐரோப்பாவில்‌ சுகவீனமாக படுக்கையிலே டர்தார்‌. 
சிறை வாழ்க்கையின்‌ அயர்வைத்‌ தாங்க முடியாமலும்‌ 
வெளியே இடைவிடாமல்‌ வேலை செய்து தளர்ந்துபோன 
தாலும்‌ இன்னும்‌ வேறு எத்தனை பேர்களோ முறிந்து 
போனார்கள்‌; அல்லது இறந்து போனார்கள்‌. இன்னும்‌ பலர்‌ 
வெளித்தேரற்றத்தில்‌ மாறுதல்‌ அடையாவிட்டாலும்‌ மனோ 
விகாரங்களைப்‌ பெற்று சிறையில்‌ தாங்கள்‌ வாழ்ர்த ௮சாத 
ரணமான வாழ்க்கைகளினால்‌ £ீர்குலைக்து போனார்கள்‌. 


சென்குப்தா அவர்களின்‌ மரணம்‌ மூலமாக நாடு 
முழுவதும்‌ மெளனமாகவும்‌ பயங்கர முறையிலும்‌ அனு 
பவித்‌தக்கொண்டிருக்கற துன்பம்‌ எனக்குத்‌ தெளிவாக 
மனதில்‌ பட்டது. எனக்குச்‌ சோர்வு உண்டாயிற்று? ஏக்க 
மடைந்தேன்‌. இந்தத்‌ துன்பமெல்லாம்‌ எதற்காக ? எந்த 
முடிவைக்‌ காண? 


என்னுடைய தேக ஆரோக்கிய விஷயத்தில்‌ நான்‌ பாக்‌ 
இயசாலிதான்‌. காங்கரஸ்‌ வேலையால்‌ திட்டமில்லாமல்‌ தின 
சரி வாழ்க்கை வாழ்ந்து அயர்ந்து போனாலும்‌, என்னுடைய 
உடம்பு அதிகமாக கெட்டுப்போக வில்லை. இதற்கு இரண்டு 
காரணங்கள்‌ இருக்கலாம்‌. எனக்கு என்‌ பெற்றோர்கள்‌ 
அளித்த உடம்பே ஈல்ல கெட்டியான உடம்பு அகும்‌. 
மேலும்‌ கான்‌ என்னுடைய உடம்பைப்பற்றி கவலை யெடுத்‌ 


672 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அக்கொண்டு, சரியான முறையில்‌ வைத்துக்‌ கொள்ள பாடு 
பட்டி ருக்கிறேன்‌. பலவீனம்‌, சுகவீனம்‌ அதிகச்‌ சதை முத 
லியவைகள்‌ எனக்குப்‌ பிடிப்பதிலலை. அவைகள்‌ யாவும்‌ 
இருக்கத்‌ தகாதவைகள்‌ என்பது என்‌ எண்ணம்‌. ஆகவே 
எளிய உணவு, மிகுதியான ஈல்ல காற்று, தேகப்பயிற்சி முத 
லியவைகளின்‌ ஒத்தாசையைக்‌ கொண்டு பலவீனம்‌ முதலிய 
வற்றை என்னிடமிருந்து வெருட்டியடி த்து வந்தேன்‌. 


இந்திய ஈடுத்தர வஞுப்பார்களுக்குக்‌ காணும்‌ பெரும்‌ 
பகுதி கோய்களெல்லாம்‌ தவமுன ஆகாரத்தினால்‌ ஏற்படு 
இன்றன என்பது என்னுடைய சொந்த அனுபவமாகும்‌. 
ஆகாரத்தை அதிகமாக சாப்பிடிகருர்கள்‌; அதிக கொழுப்‌ 
புள்ள ஆகாரத்தை மிதமிஞ்சி சாப்பிடீஜறொர்கள்‌. (இத்தகைய 
கெட்ட வழக்கங்களுக்கு வசதி இருப்பவர்களைப்பற்றித்‌ 
தான்‌ இது குறிப்பிகின்‌ றத.) 


இத்திப்புப்‌ பண்டங்களையும்‌ ஈயமான உணவுகளையும்‌ 
குழந்தை முதலே அதிகமாகக்‌ கொடுக்க அன்புள்ள தாயார்‌ 
ஆயுள்கால அஜீரணத்துக்கு கெட்டியாக அடிகோலி விடின்‌ 
முள்‌. குழந்தைக்கு எத்தனை உடுப்புகள்‌! இந்தியாவுக்கு வரு 
இற இங்கிலிஷ்காரர்களும்‌ அவர்களுடைய உணவுக்கு அதிக 
மாக செலவு ஏற்படாவிடினும்‌ அளவுக்கு மிஞ்சி உண்ணு 
இறார்கள்‌ என்றே தோன்றுகிறது, முந்திய தலைமுறை இங்கி 
லிஷ்காரர்கள்‌ அளவுக்கு மிஞ்சி கண்ட அகாரத்தைச்‌ சாப்‌ 
பிரிவார்கள்‌, இந்தத்‌ தலைமுறை இங்கிலீஷ்காரர்கள்‌ இந்தி 
யாவில்‌ அவ்வளவு மோசமில்லை என்றுதோன்றுத௮. 


அகராத்‌ திட்டம்‌ என்ற பித்திலே எனக்கு நம்பிக்கை 
இடையாஅ. சான்‌ அதிகமாக சாப்பிடுவதில்லை. கூடுமான 
வரையிலும்‌ கொழுப்பான உணவுகளை ஒதுக்கி விடுவேன்‌. 
அநேகமாக எல்லா காஷ்மீரி பிராமணர்களைப்‌ போலவே எங்‌ 
கள்குடும்பத்‌. நக்கும்‌ மாமிசப்‌ பழக்கம்‌ உண்டு, எனக்கு சிறு 
பிராயம்முதலே மாமிசம்‌ சாப்பிட்டு பழக்கம்‌. இருந்தாலும்‌ 
அதனிடம்‌ எனக்கு அதிகமான ௬௫) கிடையாது. 1920-ம்‌ 
வருஷம்‌ ஒத்துழையாமை வரவே, கான்‌ மாமிசத்தைத்‌ தள்ளி 
விட்டேன்‌. ஆஅவருஷத்திற்குப்பிறகு; ஐரோப்பாவுக்குப்‌ 
i த வரையில்‌ நான்‌ சைவம்‌ தான்‌, ஐரோப்பாவிலே 


ம்‌ மாமிசப்‌ பழக்கம்‌ ஏற்பட்டது, இந்தியாவுக்குத்‌ 


நீண்ட சிறை வாசத்தின்‌ முடிவு 678 


இரும்பிவந்ததும்‌ மீண்டும்‌ கான்‌ சைவமானேன்‌. அஅமுதற்‌ 
கொண்டு கான்‌ அரேகமாக சைவம்தான்‌. மாமிசம்‌ எனக்கு 
நன்றாக ஓத்துக்‌ கொள்ளுறெ.து. ஆனால்‌ அதன்பேரில்‌ ஒரு 
வகை வெறுப்பை உண்டாக்கிக்கொண்டுவிட்டேன்‌. எனவே 
மாமிசம்‌ என்றால்‌ நாகரிகக்‌ குறைவு என்ற உணர்ச்சி உண்‌ 
டாகின்றது. 


1989-ம்‌ வருஷத்தில்‌ சிறையில்‌ சிறிதுகாலம்‌ எனக்கு 
சுகக்கேடு உண்டாயிற்று, பலமாதங்கள்‌ தினம்‌ தினம்‌ என 
க்கு காய்ச்சல்‌ வந்தது. அதிலே எனக்கு ஆத்திரம்‌, ஈல்ல 
உடம்பு என்று ரான்‌ கர்வப்பட்டுக்‌ கொண்டிருந்தது, 
பொய்யாயிற்றே என்று எனக்கு ஆத்திரம்‌! என வாழ்வில்‌ 
அர்த மாதிரி இருந்தது இதுதான்‌ முதல்‌ தடவையாகும்‌. 
நான்‌ எப்பொழுதும்‌ இடகாத்திசத்துடன்‌ சுகவாழ்வுவாழப்‌ 
போவதாக எண்ணிவர்த நிலைமை மாறி நான்‌ சிறிதுசிறிதாக . 
மெலிந்து மாறிவரும்‌ தோற்றம்‌ என்னைத்‌ திடுக்கெச்செய்‌.து 
விட்டது. எனக்கு மரணத்தில்‌ பயமில்லை. 


ஆனால்‌ சிறிது சிறிதாக உடலும்‌ உள்ளமும்‌ தேய்ந்து 
போவதென்பது வேறுவிஷயமாகும்‌. என்றாலும்‌ சான்‌ அனா 
வயெமாகப்‌ பயந்தேன்‌ என்று பின்னர்‌ தெரிந்தது. என்‌ 
னுடைய நோயை எப்படியோ உதறித்தள்ளி விட்டு, எனது 
தேகத்தைக்‌ கட்டுக்குள்‌ கொண்டுவந்து விட்டேன்‌. மாரி 
காலத்தில்‌, நீண்ட நேரம்‌ சூரிய ஸ்கானம்‌ செய்ததால்‌, மீண்‌ 
டும்‌ எனக்கு ௬௧ உணர்ச்சி உண்டாயிற்று, எனத சிறைத்‌ 
தோழர்கள்‌ அங்கெளையும்‌ சால்வைகளையும்‌ ௮ணிர்துகொண் 
டும்‌ குளிசால்‌ விறைப்பார்கள்‌, . ஆனால்‌ கானோ தேகத்தில்‌. 
ஒன்றுமில்லாமல்‌ சூரியஸ்கானம்‌ செய்து அனக்தமாக வீற்‌. 
நிருப்பேன்‌. மாரி காலத்தில்‌ வட இச்தியாவில்தான்‌ இவ்‌ 
வாறு செய்ய முடியும்‌. வேறு பகுதிகளில்‌ சூரியன்‌ எப்‌ 
பொழுதும்‌ கடுமையாகக்‌ கொளுத்தும்‌. ்‌ 


எனது தேகப்பயிற்சி முறைகளில்‌, ஒரு ஆசனம்‌ எனக்கு 

மிகவும்‌ இன்பமாக இருத்தது. அதற்கு சீர்ஸாசனம்‌ என்று 

பெயர்‌. அது தலைழோக நிற்பதாகும்‌. முழங்கைகளை த்‌.தரை 

யில்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. விரல்களைக்‌: கோத்துக்‌, 

கொண்டு உள்ளங்கைகளால்‌. தலையின்‌ பின்புமத்தைக்‌ தாங்கி 

தலைழோக இருக்கவேண்டும்‌. தேகம்‌ வளையாமல்‌ குச்சிபோல்‌ 
48 


074 . ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இருக்கவேண்டும்‌. இர்த அப்பியாசம்‌ மிகவும்‌ ஈல்லதென்று 
நரன்‌ நினைக்கிறேன்‌. உடல்‌ பயிற்சி ஒருபுறமிருக்க, இர்த 
ஆசன த்தால்‌ மனதுக்கு உண்டான ஒரு ஈற்பயனைக்‌ கண்டு, 
அதன்பேரில்‌ எனக்கு விருப்பம்‌ உண்டாயிற்று. தலைழோக 
நிற்றெ வேடிக்கையினால்‌ எனக்கு மனதிலே இனிப்பு உண்‌ 
டாகி, வாழ்க்கையில்‌ குறும்புத்தனமான அம்சங்களைப்‌ 
பொறுத்துக்‌ கொள்ளும்படியான சூப்புத்தன்மையும்‌ ஏற்‌ 
பட்டத. 


சிறையிலே மனத்தளர்ச்சி ஏற்படுவது மிகவும்‌ இயல்‌ 
பான அ. அந்த சோர்வைப்‌ போக்குவதற்கு எனது வழக்க 
மான உடல்‌ நலமும்‌, ஈல்ல சுகத்தோடிருக்கறேன்‌ என்ற 
உணர்ச்சியும்‌ எனக்குப்‌ பெருந்துணைகளாக . இருர்தன. 
சிறையிலே வெளியிலோ, அவ்வப்போது மாறிக்‌ கொண்டு 
வரும்‌ நில்மைகளுக்குத்‌ தக்கவாறு, என்னை அமைத்துக்‌ 
கொள்வதற்கும்‌, அவைகள்‌ ஒத்தாசையாக இருந்தன. 
என்னை உருட்டிப்‌ புரட்டிக்‌ ழே தள்ளிவிட்ம்போல மன: 
திலே பல இடிகள்‌ விழுந்‌ திருக்கன்‌ றன. ஆனால்‌ நானே அச்‌ 
சரியப்படும்படியாக, எ திர்பார்த்ததைக்‌ காட்டிலும்‌ க்ரெத்‌ 
தில்‌, அந்தத்‌ தாக்குகளிலிருக்து தேறி யிருக்கிறேன்‌. என்‌ 
அடைய நிதான த்துக்கும்‌ அறிவுத்‌ தெளிவுக்கும்‌ அடையா 
ளங்களைப்போல இருந்தவை என்னவெனில்‌, எஏனக்குஒன் ற 
தலைவலியே தெரியாது; இரண்டு தூக்கம்‌ வரவில்லையே என்ற 
கவலையே இருர்த இல்லை. 


நாகரிகத்துக்கு இயல்பாயுள்ள இந்த நோய்களிலிருந்து 
ஈான்‌. தப்பித்துக்‌ கொண்டேன்‌. கண்ணும்‌ கெட்டுப்போக 
வில்லை. சிறையில்‌ வெளிச்சக்குறைவில்‌, எவ்வளவோ படித்‌ 
தும்‌ எழுதியும்‌ இருக்கேன்‌. (“கண்‌ வைத்திய நிபுணர்‌ ஒரு 
வர்‌ சென்ற வருஷம்‌ என்னுடைய பார்வையைப்‌ பார்த்து 
விட்டு ஆச்சரியப்பட்டுப்‌ போனார்‌ (“இன்னும்‌ இரண்டொரு 
வருஷத்துக்குள்‌ நீங்கள்‌ கண்ணாடியை உபயோகப்படுத்த 
வேண்டியதாயிருக்கும்‌'' என்று எட்டு வருஷங்களுக்குமுன்‌, 
அவர்‌ எச்சரிக்கை செய்தார்‌. அவர்‌ நினைத்தது தவறு, இப்‌ 
பொழுதும்‌ கண்ணாடியில்லாமலே நன்றாக எழுதிப்படித்து 
வருன்றேன்‌.. இக்த விஷயங்கள்‌ மூலமாக, எனக்கு பழக்க 
நிதானத்துக்கும்‌ அறிவுத்‌ தெளிவுக்கும்‌ ஈல்ல பெயர்‌ இருந்த 
போதிலும்‌, மாறுதலே இல்லாமல்‌ நிதானஸ்தர்களாக இருக்‌, 


நீண்ட சிறை வாசத்தின்‌ முடிவு 676 


கும்‌ ஜனங்களிடம்‌ எனக்கு ஒருவகை வெறுப்பு உண்டு என்‌ 
பதையும்‌ கான்‌ சேர்த்துச்‌ சொல்ல வேண்டும்‌. 


சிறையிலிருந்து விடுதலைக்காக நான்‌ காத்துக்கொண் 
டிருந்தபொழு.த, தனி ஈபர்‌ சட்டமறுப்பு வெளியே அவக்‌ 
கப்பெற்றது. இந்தச்‌ சட்டமறுப்பை எப்படிச்‌ செய்வது 
என்று காண்பிக்கும்‌ பொருட்டு, தாமே அதைச்‌ செய்வ 
தென்று காந்திஜீ தீர்மானம்‌ கொண்டார்‌. அதிகாரிகளுக்கு 
பூரணமான அறிவிப்பு கொடுத்த பின்னர்‌, ஆகஸ்டு மாதம்‌ 
முதல்தேதி துவக்க, குஜராத்‌ விவசாயிகளுக்கு சட்ட 
மறுப்பைப்‌ பிரசாரம்‌, செய்யும்‌ எண்ணம்‌ கொண்டு பிரயாண 
மானார்‌. அவர்‌ உடனே கைது செய்யப்பட்டு ஒரு வருஷம்‌ 
தண்டனையடைந்து, மீண்டும்‌ எரவாடாவில்‌ அவருடைய 
அறைக்கு அனுப்பப்பட்டார்‌. அவர்‌ சிறைக்குத்‌ திரும்பிப்‌ 
போனதில்‌ எனக்குச்‌ சந்தோஷம்‌. “க இராக்‌ 


ஆனால்‌ சீக்செத்தில்‌ புதியதொரு சிக்கல்‌ தோன்றிற்று, 
தமக்கு முன்னே இடைத்தது போலவே இப்பொழுதும்‌ 
சிறையிலிருர்‌து கொண்டே ஹரிஜன வேலையைச்‌ செய்ய 
அதே வசதிகள்‌ வேண்டுமென்று பாத்தியம்‌ கொண்டாடி 
னார்‌. ஆனால்‌: அரசாங்கத்தார்‌. அவைகளை அவருக்குக்‌ 
கொடுக்க மறுத்துவிட்டார்கள்‌. இந்தப்பிரச்னையை வைத்துக்‌ 
கொண்டு காந்திஜீ மறுபடியும்‌ உண்ணாவிரதத்தைத்‌ துவக்கி 
விட்டாரென்று திடீரென நாங்கள்‌ கேள்விப்பட்டோம்‌; 
இவ்வளவு பெரிய ஈடவடிக்கை எடுத்துக்கொள்வதற்கு ௮௮ 
மிகவும்‌ அற்பமான விஷபமாகத்‌ தோன்றிற்று, காந்திஜீ, 
அரசாங்கத்தாரோடு உரிமைக்காக பாத்தியம்‌ கொண்டாடி 
வாதாடியது முழுதும்‌ சரியாயிருக்கலாம்‌. ஆனால்‌ அவர்‌ 
உண்ணாவிரதமிருக்கத்‌ திர்மானித்ததை சரியாக அறிந்து 
கொள்வதற்கு எனக்கு சாத்தியப்படவே இல்லை. எங்களால்‌ 
ஒன்றும்‌ செய்யமுடியாமல்‌ ஈாங்கள்‌ திகைத்துப்‌ போய்‌ - 
வெறுமனே பார்த்துக்‌ கொண்டிருந்தோம்‌. i 


வார உபவாசத்துக்குப்‌ பின்னர்‌ அவருடைய 
நிலைமை மிகவும்‌ கேவலமாகப்‌ போய்விட்டது. அவரை 
ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்‌ கொண்டு போனார்கள்‌. அனால்‌ 
அவர்‌ அப்பொழுதும்‌ கைதியாகவே இருந்தார்‌; ஹரிஜன . 
வேலைக்கு. வசதிகள்‌ கொடுக்கும்‌ விஷயத்தில்‌ அரசாங்கம்‌ 


. 


676 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இணங்கி வரவே இல்லை, முந்தின உபவாசங்களில்‌ உயி 
சோடு இருக்கவேண்டும்‌ என்ற உறுதி காந்திஜீக்கு இருந்தது. 
அந்த உறுதி அவருக்கு இந்தத்‌ தடவை இல்லாமற்போகவே 
உடம்பு இமீஒடூுவென்‌ று இறக்கம்கொண்டு கேவலமாகிவிட்‌ 
டது. முடிவு வந்துவிட்டாற்போல்‌ தோன்றிற்று, அவர்‌ 
எல்லோரிடத்திலும்‌ விடை பெற்றுக்கொண்டார்‌. ஆஸ்பத்‌ 
இரி தாதிமார்களுக்மு தமக்குச்‌ சொந்தமாயிருந்த சல 
சாமான்களை வெகுமதியாகக்‌ கொடுத்துவிட்டு மற்த சாமான்‌ 
களை எப்படிச்‌ செய்யவேண்டுமோ அப்படிசெய்து முடித்து 
விட்டார்‌, தங்கள்‌ வசமிருக்கையில்‌ காந்திஜீ இறக்கும்படி. 
யாக விட்விட அரசாங்கத்தாருக்கு நேரக்கமே இல்லை. 
எனவே அன்று மாலையில்‌ அவரை திடீரென்று விடுதலை 
செய்துவிட்டார்கள்‌. கரணம்‌ தப்பினால்‌ மரணம்‌. அவரை விடு 
தலை செய்தற்கு அததான்‌ தக்க தருணமாகும்‌. ஒருகாள்‌ 
தாமதித்திருந்தால்‌ அநேகமாக விஷயம்‌ மிஞ்சிப்போயிருக்‌ 
கும்‌. அவரைக்‌ காப்பாற்றியதற்கு சிறப்பாக பாராட்டப்பட 
வேண்டியவர்‌ ஷி, எப்‌, ஆண்ட்ரூஸ்‌ அவர்கள்‌. கார்திஜீயின்‌ 
யோசனைக்கு விரோதமாக அவர்‌ இந்தியாவுக்கு விரைந்து 


வந்து தக்கன செய்தார்‌. 


இதனிடையே ஆகஸ்டு மாதம்‌ 28-ம்‌ தேதி நான்‌ 
டேராடூன்‌ சிறையிலிருந்து மாற்றப்பட்டேன்‌. வேறு நிறை 
களில்‌ ஒன்றரை வருஷத்துக்கு மேல்‌ வாசம்‌ செய்தபிறகு 
ஈான்‌ கைனி சிறைக்கு திரும்பி வந்தேன்‌. அந்த சமயத்தில்‌ 
திடீரென்று என்‌ தாயாருக்கு சுகவீனம்‌ ஏற்பட்டதாயும்‌ 
அவர்‌ ஆஸ்பத்திரிக்கு எடித்‌. துச்செல்லப்பட்டதாயும்‌ செய்தி 
கிடைத்தது. என்‌ தாயாரின்‌ நிலைமை ரெருக்கடியாகப்‌ 
போய்விட்டதென்று சுருதப்பட்டபடியால்‌ 1988-ம்‌ வரு 
டம்‌ ஆகஸ்டீமோதம்‌ 80-ம்‌ தேதியன்று நான்‌ கைனியிலிருந்து 
விடுதலை செய்யப்பட்டேன்‌. சாதாரணமாக செப்டம்பர்‌ 
மாதம்‌ 12-ம்‌ தேதி என்னுடைய தண்டனை பூர்த்தியாகி 
நான்‌ விடுதலை செய்யப்பட்டிருப்பேன்‌. எனவே மாகாண 
அரசாங்கத்தார்‌ எனக்கு இன்னும்‌ பதின்மூன்று நாட்கள்‌ 
சேர்த்து வஜா செய்தார்கள்‌. 


L 
காந்திஜீயுடன்‌ சம்பாஷணை 


நான்‌ விடுதலை யடைக்ததும்‌ நேராக லக்ஷ்மணபுரிக்குப்‌ 
போய்‌, தாயாரைப்‌ பார்த்தேன்‌. அவர்‌ படுக்கையில்‌ இரும்‌ 
தார்‌. சில இனங்கள்‌ அவருடன்‌ தங்கியிருந்தேன்‌. நீண்ட 
காலம்‌ சறையிலிருந்அவிட்டு, இப்பொழுது தான்‌ வெளியே 
வந்ததால்‌, எனக்கும்‌ சுற்றுப்புறத்திற்கும்‌ தொடர்பு 
அறுந்து போயிருந்தது. நான்‌ சிறையிலே ஏக்கமுற்றுக்‌ 
இடக்கையில்‌, உலகம்‌ மாறிக்கொண்டே யிருந்ததைக்‌ கண்டு 
சிறிது திடுக்கிட்டுப்போனேன்‌. குழக்தைகளும்‌ சிறுமிகளும்‌ 
சிறுவர்களும்‌ வளர்ந்‌தவிட்டார்கள்‌. கலியாணம்‌, பிரசவம்‌, 
மரணம்‌; அன்பும்‌ பகைமையும்‌; வேலையும்‌ விளையாட்டும்‌; 
அயரமும்‌ மகிழ்ச்சியும்‌; வாழ்க்கையிலே புது தினுசான 
தேவைகள்‌ ; சம்பாஷணைக்குப்‌ புது விஷயங்கள்‌ ; நான்‌ 
கண்டதிலும்‌ கேட்டதிலும்‌ ஆச்சரியப்‌ படும்படியாக புதிய 
விஷயங்கள்‌ இருந்தன. 

என்னை மட்டும்‌ குட்டையில்‌ தள்ளிவிட்டு, வாழ்க்‌ 
கைச்‌ சக்கரம்‌ சுழன்றுகொண்டே சென்று விட்டதாக 
தோன்றிற்று, இம்மா திரி கருதுவது முற்றிலும்‌ இனிப்பாக 
இல்லை. சிக்கிரம்‌ என்‌ சுற்றுப்புறத்தோடு நானும்‌ ஓட்டிக்‌ 
கொண்டு வாழ ஆரம்பித்திருக்க முடியும்‌. ஆனால்‌ அதற்கு 
ஆவல்‌ எனக்கு உண்டாகவில்லை, நான்‌ சிறைக்கு வெளியே 
இருக்கக்கூடிப காலம்‌ சொற்பமென்றும்‌, வெகு சிக்செத்தில்‌ 
மீண்டும்‌ சிறைக்குள்‌ பேரகவேண்டுமென்றும்‌ உணர்ந்தேன்‌. 
நான்‌ விரைவில்‌ விட்டுவிட்டுப்‌ போகவேண்டிய ஒன்றோடு 
ஒட்டிக்கொண்டு வாழ எதற்காக அனாவசியமாக முயற்சி. 
செய்ய வேண்டும்‌ ? 

அரசியல்‌ சம்பந்தமாக இர்தியா அரேகமாக அடங்‌ 
இக்‌ இடந்தது. பொ.துஜன வேலைகளை அரசாங்கத்தார்‌ அநேக 
மாக அடக்கி ஒடுக்கிக்‌ கொண்டுவந்து விட்டார்கள்‌. வேளா 
வேளைகளில்‌ கைது செய்வதும்‌ ஈடைபெற்றுக்‌ கொண்டிருக்‌ - 


2) 


078 ஐவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


தீதி. ஆனால்‌ அப்பொழுது இந்தியாவில்‌ இருந்த மெளனத்‌ 
அக்குப்‌ பூரணமான பொருள்‌ உண்டு, அது கடமையான 
அடக்குமுறையை அனுபவித்து அலுத்துப்போய்‌ நிற்கும்‌ 
தருணத்தில்‌ ஏற்படும்‌ பயங்கசமான மெளனமாகும்‌. அந்த 
மெளனம்‌ “ஆயிரம்‌ நாவு படைத்த ஆதிசேஷனாகும்‌"' 
அனால்‌ அடக்குமுறையைக்‌ கையாளும்‌ . அரசாங்கங்கள்‌ 
இதையறிந்து கொள்ள முடியா து. இந்தியா எதேச்சாதி 
காரிகளின்‌ லச்ஷ்யமான போலிஸ்‌ ராஜ்யமாக அப்பொழுது 
இருந்தது, அரசாங்கத்தின்‌ எல்லா இலாக்காக்களிலும்‌ 
போலீஸ்‌ மனப்பான்மை ஊடுருவி நின்றது. - அரசாட்சியின்‌ 
போக்குக்கு ஒத்துப்போகாத நிகழ்ச்சிகள்‌ யாவும்‌ அடக்கப்‌ 
பட்டன, இரகசியப்‌ போலிஸ்காரர்களும்‌ உளவர்களும்‌ 
கூட்டங்கூட்டமாக சாடு முழுவதும்‌ நிறைந்து நின்றார்கள்‌. 
நாட்டிலே சர்குலைவுத்‌ தோற்றம்‌ காணப்பட்டது. ஜனங்கள்‌ 
நடுநடுங்கிப்‌ போய்க்‌ டெர்தார்கள்‌., 


கராமார்தரங்களில்‌ எத்தகைய அரசியல்‌ வேலை செய்‌ 
தாலும்‌ உடனே தடுக்கப்பட்டது. ஈகர சபைகளிலும்‌ ஸ்தல 
ஸ்தாபனங்களிலும்‌ வேலை பார்த்‌ தக்கொண்டுவர்த காங்கரஸ்‌ 
காரர்களைக்‌ கண்டு பிடித்த, வேட்டையாடி. . அவர்களை 
வெளியே அரத்த; மாகாண அரசாங்கங்கள்‌ முயற்சிசெய்து 
கொண்டிருந்தன. சட்ட மறுப்பாளன்‌ என்ற முறையில்‌ 
சிறைக்குச்‌ சென்ற ஒவ்வொரு பேர்வழியும்‌ ஈகர சபைப்‌ 
பள்ளியில்‌ உபாத்தியாயராயிருப்பதற்கோ அல்லத வேறு 
எந்த வகையிலேனும்‌ ஈகர சபையில்‌ ஊழியம்‌ செய்வதற்கோ 
லாயக்கில்லாதவர்‌ என்று அரசாங்கம்‌ தனது கருத்தைப்‌ படி 
சங்கப்படுத்தி விட்டது. ஈகர சபைகள்‌ அதிகாரிகளால்‌ பல 
வந்தப்‌ படுத்தப்பட்டன. குறிப்பிட்ட காங்‌கிரஸ்காரர்களை 
வேலையிலிருந்து நீக்காவிட்டால்‌ அரசாங்க மான்யங்கள்‌ 
நிறுத்தப்படும்‌ என்று பயமுறுத்தினார்கள்‌. இத்தகைய 
கேவலமான பலாத்காரம்‌ கல்கத்தா கார்ப்பொரேஷனில்‌ 
நேர்ந்தது. அரசியல்‌ குத்றங்களுக்காகத்‌ தண்டனை பெற்றவர்‌ 
களைக்‌ கார்ப்பரேஷன்‌ வேலைக்கு வைத்துக்கொள்ளக்கூடா த 
என்று வங்காள அரசாங்கத்தார்‌ கடைசியில்‌ ஒரு சட்டம்‌ 
செய்து விட்டார்களென்‌ அம்‌ நான்‌ எண்ணுிேன்‌. 


ஜெர்மனியில்‌ நாஜிக்‌ கட்சியார்‌ செய்த அதிக்செமங்க 
ளைப்பற்றி இந்தியாவிலும்‌ செய்திகள்‌ இடைத்ததும்‌ அதனால்‌ 


காந்திஜீயுடன்‌ சம்பாஷனை. 679 


பிரிட்டிஷ்‌ அதிகாரிகளிடம்‌ வினோதமான பலன்‌ ஓன்று 
ஏற்பட்டது. இந்தியாவில்‌ தாங்கள்‌ செய்ததற்கெல்லாம்‌ 
இதை ஒரு ஆதாரமாகக்‌ காண்பித்தார்கள்‌. இந்தியாவில்‌ 
நாஜிக்கக்ஷியார்‌ அரசு செலுத்துவார்களாதில்‌ இச தியர்களின்‌ 
கதி எவ்வளவு மோசமாகப்‌ போயிருக்கும்‌ என்று கர்வத்‌ 
துடனே அதிகாரிகளால்‌ பேசப்பட்டுவக்த.து, ஈாஜிக்கக்ஷியார்‌ 
ப்ல வினோதமானத்‌ தண்டனைகளையுண்டாக்கி அவைகளை 
அமுலுக்குக்‌ கொண்டு வருவதில்‌ எல்லா நாட்டார்களையும்‌ 
தோற்கடி.த்‌.துவிட்டார்கள்‌, யாரும்‌ அவர்களோட போட்டி 
போடுவது எளிதான காரியமல்ல. ஒருக்கால்‌ அவர்கள்‌ 
இர்தியாவை ஆண்டிருப்பின்‌ ஈம்‌ கதி இன்னும்‌ மோசமாக 
இருந்திருக்கலாம்‌. சென்ற ஐந்து வருஷங்களாக இந்தியா 
வின்‌ பல பகுதிகளிலும்‌ நேர்ச்தவைகளைப்பற்றி என்னிடம்‌ 
குறிப்புகள்‌ இல்லை. எனவே சாஜி ௮.திக்ரெமங்கள்‌ மோசமா, 
அல்ல பிரிட்டிஷ்‌ அதிகாரிகளின்‌ அடக்குமுறை மோசமா 
என்று மதிப்பிடுவது எனக்கு மிகவும்‌ கஷ்டமாய்‌ இருக்‌ 
கிறது. 


சம்பவங்களைப்‌ பற்றி விசாரிக்க கமிஷன்கள்‌ ஏற்பட்‌ 
டால்‌ அவைகள்‌ அநேகமாக அரசாங்கத்தாருக்குச்‌ சாதக 
மாகவே தீர்ப்புச்‌ சொல்லும்‌. அப்படிக்கிருந்தும்‌, இந்தியா 
வின்‌ பலஇடங்களில்‌ நேர்ந்த ௮க்சரமங்களைப்பற்றி விசாரிப்‌ 
பதற்கு கமிஷன்கள்‌ நியமிக்கப்பட வேண்டுமென்று யோசனை 
கூறியபோதிலும்‌, அரசாங்கத்தார்‌ அதை ஏற்றுக்கொள்‌ 
ளவே இல்லை. தன்னுடைய இடது கை செய்தது வலது 
கைக்குத்‌ தெரியக்கூடாது என்ற உத்தமக்‌ கொள்கையில்‌ 
இந்தியாவில்‌ ஈடைபெனும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்துக்கு 
நம்பிக்கை போலும்‌! சராசரி இங்கிலிஷ்காரன்‌ மிருகப்‌ 
பிராயமான செயலை வெறுக்கிறான்‌ என்று சொல்லுவது 
உண்மையென்றே நான்‌ நினைக்கிறேன்‌. சகாஜிக்‌ கட்சியார்‌ 
மிருகப்‌ பிராயமாக ஈட என்று பகிரங்கமாகச்‌ சொல்லி 
ஆனந்தமடைவதுபோல இகவ்கலீஷ்காரர்கள்‌ செய்வார்கள்‌. 
என்று என்னால்‌ கருதமுடியவில்லை. அவர்கள்‌ மிருகப்‌ பிரா. 
யமான செயலில்‌ ஈடுபட்டாலும்‌), அதைப்பற்றி அவர்களி 
டம்‌ கொஞ்சம்‌ வெட்கம்‌ காணப்படுகிறது, யாராயிருந்தா 
லென்ன-ஜெர்மனியன்‌, இங்கிலீஷ்காரன்‌, இந்தியன்‌ யாரா 
யிருர்தாலென்ன? எவரிடத்திலும்‌ ஈாகரிக ஈடத்தையென்‌ 
பது மெல்லிய மேல்போர்வைதான்‌. வெறிபிடித்தால்‌ நாகரிக 


080 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மென்ற தோற்றமே அழிர்துபோய்‌ பார்ப்பதற்கு ச௫க்கமுடி. 
யாத கோரக்‌ காட்சியொன்று வெளித்‌ தோன்‌ றிவீடுஇின்‌ ற.து. 


சென்ற ஐரோப்பிய யுத்தத்தினால்‌ மனித வர்க்கமே 
மிகவும்‌ பயங்கரமான மிருகப்‌ பிராய நிலைமைக்கு வந்துவிட்‌ 
டது. யுத்தம்‌ நின்று சமாதானப்‌ பேச்சு நடைபெ.றுகையி 
௮ம்கூட, ஜெர்மனியை வளைத்துக்‌ கொண்டு அதைப்‌ பட்‌ 
டினிபோட்டுக்கொன்ற பயங்கரக்‌ காட்சியை நாம்‌ பார்க்க 
வில்லையா ? புத்தி இல்லாத, மிருகப்‌ ,பிசாயமான, பயங்கர 
மான கொடுமைகளில்‌ இது ஒன்ற என்று இங்கிலிஷ்‌ 
ஆசிரியர்‌ ஒருவர்‌ மேற்சொன்ன காட்சியை வருணித்திருக்‌ 
கர, 186. 68ம்‌ வருஷங்களை இர்‌தியா மறந்துவிடவில்லை. 
ஈம்முடைய சொந்த ஈலங்கள்‌ தகர்த்து எறியப்படுவதாகக்‌ 
தோற்றம்‌ எழுகையில்‌, நாம்‌ ஈம்முடைய நாகரிகப்‌ பயிற்சி 
யையும்‌ ஈடைகேர்மையையும்‌ மறந்‌ அவிடறோம்‌. பொய்தான்‌ 
பிரசாரமாக விளங்கத்‌ தலைப்பின்‌ றது. மிருகப்‌ பிராயச்‌ 
செயலை சாஸ்திர ரீதியாக அடக்குதல்‌ என்னும்‌, சட்டத்தை 
யும்‌ ஒழுங்கையும்‌ நிலைநாட்டுதல்‌ என்றும்‌ வர்ணிக்கிறார்கள்‌. 


இது தனி ஈபர்களின்‌ குற்றமல்ல; ஒரு சிறப்பான கூட்‌ 
டத்தாரின்‌ குறையுமல்ல, எல்லாரும்‌ இத்தகைய சர்தர்ப்‌ 
பற்களில்‌ ௮சேகமாக இந்த மாதிரிதான்‌ ஈடந்து கொள்வார்‌ 
கள்‌. இந்தியாவிலும்‌ அந்நிய அக்ஷியின்‌ ழிருக்கும்‌ ஒவ்‌ 
வொரு தேசத்திலும்‌, அதிகார வர்க்கத்தினருக்கு விரோத 
மாக மறைவில்‌ எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும்‌. 
அடிக்கடி இது வெளித்தோன்றி பயமுறுத்தும்‌ நிலைக்கு 
வந்துவிூம்‌. இதைக்கண்டு அதிகார வர்க்கத்தினர்‌ ஆத்திரம்‌ 
கொண்டு தங்களுக்குள்‌ இராணுவத்‌ தன்மைகளை வளர்த்‌ 
அக்‌ கொள்ளுகமுர்கள்‌. இந்த இராணுவத்‌ தன்மைகளுக்கு 
சாக்ஷியாக சென்ற சில வருஷங்களாக இர்‌ தியாவில்‌ கொடிய 
அடக்குமுறை தாண்டவமாடியதை நாம்‌ கண்டிருக்கிறோம்‌. 
ஏன்‌ இந்தக்‌ கொடிய அடக்கு முறை? ஈம்முடைய எதிர்ப்பு 
அவ்வளவு வல்லமையுடனும்‌ பயன்‌ தருமுறையிலும்‌ பிர 
யோகம்‌ செய்யப்பட்டது. அனால்‌ ஓரளவு நாம்‌ இந்தியா 
வில்‌: எப்பொழுதுமே இசாணுவ மனப்பான்மையைப்‌ 
பொறுத்துக்கொள்ள வேண்டியதுதான்‌. அது சாம்ராஜ்யப்‌ 
பலன்களில்‌ ஒன்றாகும்‌. அத இரண்டு கட்யொளசையும்‌ 
மிகவும்‌ இழிவு. படுத்துகின்றது. இந்தியர்களின்‌ இழிவு 


காந்திஜீயுடன்‌ சம்பாஷனை 081 


நிலைமை பார்த்தால்‌ ஈன்றாக கண்ணுக்குத்‌ தெரிகிறது. 
ஆனால்‌ சாம்ராஜ்ய நிர்வாகிகளான இங்கிலீஷ்காரர்களின்‌ 
சீரழிவு சூக்ஷமமாக இருக்கறது. ஆனால்‌ நெருக்கடி. கரலன்‌ 
களில்‌ அச்தச்‌ ரழிவை வெளிப்படையாகக்‌ காணலாம்‌. 
மூன்றாவது கூட்டமொன்று இருக்கின்றது. ௮ர்தக்‌ கூட்டம்‌ 
மேற்சொன்ன இருவகைச்‌ சீரழிவுகளிலும்‌ பங்கெடுத்துக்‌ 
கொள்ளவேண்டிய தர்ப்பாக்யெதை அடைந்து நிற்கின்றது. 


.... சிறையில்‌ எனக்குப்‌ போதுமான ஓய்வு நேரம்‌ இருந்த 
தால்‌ பெரிய அதிகாரிகளின்‌ பிரசங்கங்களைப்‌ படித்தேன்‌, 
மாகாண சட்டசபைகளிலும்‌ இந்தியா சட்டசபைகளிலும்‌ 
கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்கள்‌ அளித்த பதில்களை 
யும்‌ படித்தேன்‌. அரசாங்க அறிக்கைகளையும்‌ படித்தேன்‌. 
சென்ற மூன்று வருஷங்களாக அவர்களுடைய மனப்பான்‌ 
மையில்‌ குறிப்பான மாறுதல்‌ ஏற்பட்டு வருவதைக்‌ கண்‌ 
டேன்‌. இந்த மாறுதல்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக ஈன்றாக 
வெளித்தோன றிற்று. அவர்கள்‌ ஜனங்களைப்‌ பயமுறுத்தும்‌ 
மனப்பான்மையைக்‌ கொண்டு விட்டார்கள்‌. சார்ஜஸ்‌ 
மேஜர்‌ தனது. சிப்பாய்களைக்‌ கூப்பிட்டுப்‌ பேசுவதுபோல்‌, 
இராணுவ அதிகார தோரணேயில்‌ பேச ஆரம்பித்து விட்‌ 


டார்கள்‌. 


1988-ம்‌ வருஷம்‌ ஈவம்பர்‌ அல்லது டிசம்பரில்‌ வங்கா 
ளத்தில்‌ மிதுனபுரி டிவிஷன்‌ கமிஷனர்‌ பேசினது இதற்கு 
ஒரு “சரம்பிள்‌'" ஆகும்‌. தோற்றவனுக்கு கதியில்லை என்‌ 
பதுதான்‌ இந்தப்‌ பேச்சுகளின்‌ முக்கிய கருத்து. வங்காளத்‌ 
இல்‌ அதிகாரிகளைக்‌ காட்டிலும்‌ உத்தியோகப்‌ பற்றில்லாத 
ஐரோப்பியர்கள்‌ ஒரு படி அதிகமாகவே சென்றார்கள்‌. 
அவர்களுடைய பிரசங்கங்களிலும்‌ செயல்களிலும்‌ அவர்‌ 
கள்‌ தீர்மானமான பாஹிஸ்டு தன்மையைக்‌ காண்பித்தார்‌ 
கள்‌. 


அதிகாரிகளுக்கு மிருகப்பிராயமான தன்மை ஏற்பட்டு. 
வந்தது என்பதற்கு அறிகுறியாக ஒரு சம்பவம்‌ ஈடந்தது. 
சிந்து பிராந்தியத்தில்‌ தண்டனைபெற்ற கைதிகள்‌ சிலரை 
பகிரங்கமாகத்‌ தூக்குப்போட்டார்கள்‌ . சிந்து பிராந்தியத்தில்‌ 
குற்றங்கள்‌ அதிகரித்துப்‌ போனபடியால்‌, மற்றவர்களுக்கு 
எச்சரிக்கையாக இருக்கும்பொருட்டு, இந்தக்‌ குற்றவாளி 


682 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


களை பரெங்கமாகத்‌ தூக்குப்போட வேண்டுமென்று 
அங்கே இருந்த அதிகாரிகள்‌ தீர்மானம்‌ கொண்டார்கள்‌. 
இந்தக்‌ கோரமான காட்சியைப்‌ பார்த்து அனுபவிப்பதற்கு, 
பொதுஜனங்களுக்கு எல்லா வசதிகளும்‌ அளிக்கப்பட்டன. 
பல ஆயிரம்‌ ஜனங்கள்‌ இந்தக்‌ காட்சியைப்‌ பார்க்க வந்த 
தாகச்‌ சொல்லப்படுகிறது. 


சிறையிலிருந்து நான்‌ விதெலையடைர்தவுடனே; இந்தி 
யாவிலிருக்கும்‌ அரசியல்‌ பொருளா தார நிலைமைகளை வெள்‌ 
ளோட்டமாகக்‌ கவனித்தேன்‌. அவைகளினால்‌ உற்சாகம்‌ 
ஏற்படவில்லை. எனது தோழர்களிற்‌ பலர்‌ சிறையிலிருர்‌ 
தார்கள்‌. புதிதாக அரெஸ்கேள்‌ நடைபெற்று. வந்தன. 
எல்லா அவசரச்‌ சட்டங்களும்‌ அமுலில்‌ இருந்தன. கண்‌ 
காணிப்பினால்‌ பத்திரிகைகள்‌ ஒூக்கப்பட்டன. எங்களு 
டைய கடி.கப்போக்குவரவும்‌' கண்காணிப்பினால்‌ மிகுதியும்‌ 
தடை செய்யப்பட்டது. என்னுடைய தோழர்‌ ஒருவர்‌ 
சரபி ௮கமது .கஇத்வாய்‌ என்பவர்‌ தம்முடைய கடிதப்‌ 
போக்கு வரத்து சம்பந்தமாக கண்காணிப்பு செய்யப்பட்‌ 
டதைக்‌ குறித்து மிகுதியும்‌ ஆத்திரப்பட்டார்‌. லெ கடிதங்‌ 
கள்‌ அவருக்கு வந்தசேரவே இல்லை. சில கடிதங்கள்‌ தாம 
இத்து வந்தன. இதனால்‌ அவருடைய அஃலுவல்களுக்குக்‌ 


குழப்பம்‌ உண்டா ட்டது. 


கண்காணிப்பு செய்யும்‌ உத்தியோகஸ்தருக்கு எழுதி, 
தம்முடைய வேலையைத்‌ திறம்படச்‌ செய்யும்படி மனுப்‌ 
பண்ணிக்கொள்ள வேண்டும்‌ என்பது இத்வாயின்‌ கருத்து. 
னல்‌ அவர்‌ யாருக்கு எழுதுகிறது? கண்‌ காணிப்பு உத்தி 
யாகஸ்தர்‌, பொதுஜன அதிகாரியல்ல. அவர்‌ ௮கேகமாக 
ஒரு இசகசியப்போலீஸ்‌ உத்தியோகஸ்தராக இருக்கலாம்‌. 
அவர்‌ மறைவிலே வேலை செய்தவர்தார்‌. அர்த மாதிரி ஒரு 
உத்தியோகஸ்தர்‌ இருப்பதாகவும்‌, வேலை செய்வதாகவும்‌' 
கூட, அரசாங்கத்தார்‌ பகிரங்கமாக ஒப்புக்‌ கொள்ள மாட்‌ 
டார்கள்‌. ராபி அகமது இதற்கு ஒரு யுக்தி.செய்தார்‌. கண்‌ 
காணிக்கும்‌ உத்தியோகஸ்தருக்கு கடிதத்தை எழுதிவிட்டு 
அந்தக்‌ கடிதத்தின்‌ விலாசத்தை மட்டூம்‌ தன்‌ பேருக்கு 
சாமுதிக்‌ கொண்டார்‌. உடனே கடிதம்‌ கண்காணிப்பு உத்தி. 
யோகஸ்தருக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தது. உத்தியோகஸ்தர்‌ 
கடி தத்திலுள்ளதைப்‌ படித்துப்பார்த்தார்‌. அதிலிருந்து ராபி 


கார்திஜீயுடன்‌ சம்பாஷனை 683 


அகம்தின்‌ கடிதப்‌ போக்குவரத்தில்‌ கொஞ்சம்‌ 9ர்திறாத்‌ 
தம்‌ உண்டாயிற்று, , 


மீண்டும்‌ சிறைக்குச்‌ செல்ல எனக்கு வீருப்பமில்லை. 
போதும்‌ போதமென்றாகிவிட்டது. ஆயினும்‌, அரசியல்‌ 
வேலையிலிருந்து பூராவும்‌ சான்‌ விலகக்கொண்டாலொழிய, 
தற்போதைய நிலைமையில்‌ நான்‌ எவ்வாறு சிறைக்குச்‌ செல்‌ 
லாமல்‌ இருக்கமுடியும்‌ என்று எனக்குத்‌ தெரியவில்லை. .அர 
சியலைவிட்டு விலகுவதாக எனக்கு எண்ணமே இடையாது. 
ஆகவே அரசாங்கத்தோடு மோதவேண்டி. வரும்‌ என்று 
உணர்ந்து கொண்டேன்‌. எந்த நிமிஷத்திலும்‌, ஒன்றைச்‌ 
செய்யவேண்டும்‌, அல்லத மத்றொன்றைச்‌ செய்யக்கூடாது"? 
என்ற ஒரு உத்தரவு என்பேரில்‌ சாதரா செய்யப்படலாம்‌. 
எதையும்‌ செய்ய நான்‌ கட்டாயப்படுத்தப்பட்டால்‌, அதைப்‌ 
பூரா பலம்‌ கொண்டு எதிர்க்க எண்ணுவதுதான்‌ என்னு 
டைய இயற்கையாகும்‌.இர்தியாவின்‌ மக்களைப்‌ பயமுறுத்தி 
அடக்க முயற்சி ஈடந்துகொண்டு வந்தது. இர்திய ஜன்‌ 
களுக்கு ஊக்கம்‌ அளிக்கக்கூடிய நிலைமையில்‌ நான்‌ இல்லை. 
பொதுவாக, எல்லோரையும்‌ கூட்டி எதிர்க்கச்‌ செய்யும்‌ 
நிலையிலும்‌ சான்‌ இல்லை. அனால்‌ என்மட்டிலும்‌, என்னைப்‌ 
பயமுறுத்தி அடக்கி ஆளமுடியாமல்‌ கான்‌ பார்த்துக்கொள்‌ 
ளலாமல்லவா 


நான்‌ மீண்டும்‌ சிறைக்குச்‌ செல்லுமுன்‌ சல விஷயம்‌ 
களைக்‌ கவனிக்க விரும்பினேன்‌. என்னுடைய தாயாரின்‌ ௬௧ 
வினத்துக்காக ஏதேனும்‌ செய்யவேண்டியது என்னுடைய 
முதற்‌ கடமையாகும்‌. அவர்‌ மிகவும்‌ மெதுவாக குணமடை 
நீது வந்தார்‌. ஒரு வருஷம்‌ வரையிலும்‌ அவர்‌ படுக்கையில்‌ 
இருந்தார்‌. பூனாவில்‌ தமது கடைசி உண்ணாவிர தத்திலிருர்‌ த 
தேறிக்கொண்டு வந்த காந்திஜீயைச்‌ சந்திக்க எனக்கு ஆவல்‌. 
அவரைச்‌ சந்தித்து இரண்டு வருஷங்களுக்கு மேல்‌.ஆயித்.று. 
என்னுடைய மாகாணத்‌ தோழர்களில்‌ எத்தனை பேர்களைச்‌ 
சந்திக்க முடியுமோ அத்தனை பேர்களையும்‌ சந்தித்து, இந்தி 
யாவின்‌ அப்போதைய அரசியல்‌ நிலைமையை மட்டும்‌ அல்ல, 
உலக நிலைமையையும்‌ என்னுடைய உள்ளத்தில்‌ நிறைந்து 
இடந்த எண்ணங்களையும்‌ . கலந்து பேச எண்ணினேன்‌. 
ப்பொழுத அரசியலிலும்‌, பொருளாதாரத்‌ துறையிலும்‌ 
வண்டே சக்கேயோ போய்‌ மோ இக்கொள்ளப்‌ போவதால்‌ 


084 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


நான்‌ நினைத்தேன்‌. ஆகவே, ஈம்முடைய தேசீயத்‌ திட்டங்‌ 
களை வகுக்கும்போது, உலக நெருக்கடியையும்‌ கவனித்துச்‌ 
செய்யவேண்டும்‌ என்பது என்‌ எண்ணம்‌. 


என்னுடைய குடும்ப சங்கதிகளும்‌ என்னுடைய கவ 
னத்தை இழுத்தன. இதுவரையிலும்‌ அவைகளை நான்‌ 
கொஞ்சங்கூட கவனிக்கவே இல்லை. என்‌ தகப்பனார்‌ இறந்த 
பிறகு அவர்‌ வைத்துவிட்ப்போன தஸ்தவேஜ-9களை நான்‌ 
சோ திக்கக்‌ கூட இல்லை. எங்களுடைய செலவை நாங்கள்‌ 
எவ்வளவோ குறைத்துக்‌ கொண்டோம்‌. இருந்தாலும்‌ தற்‌ 
போதைய செலவு கூட எங்களுடைய சக்திக்கு மீறியதாக 
இருந்தது. எங்களுடைய வீட்டில்‌ நாங்கள்‌ குடியிருக்கும்‌ 
வசையிலும்‌ எங்கள்‌ செலவை இன்னும்‌ குறைப்பதற்கு 
சாத்தியப்படாது. எங்களுடைய சக்திக்கு யதென்றும்‌ 
எந்த நிமிஷத்திலும்‌ அரசாங்கத்தார்‌ அதை ஜப்தி செய்யக்‌ 
கூடிமென்றும்‌ நாங்கள்‌ மோட்டார்‌ கார்‌ வைத்துக்கொள்ள 
வில்லை. நாட்டிலோ பொருளாதார மர்தம்‌ அதிகம்‌. எனவே, 
பரை ஓத்தாசை செய்யும்படியாக எனக்கு கட்டுக்கட்டாக 
கடிதங்கள்‌ வந்து குவிந்தன. (கண்காணிப்பவர்‌ இந்தக்‌ 
கடிதங்களை மட்டும்‌ நிறுத்திவிடாமல்‌ அப்படியே அனுப்பி 
வந்தார்‌) நான்‌ ஒரு பெரிய தனவந்தன்‌ என்ற தவறான 
எண்ணம்‌ பொதுவாக இந்தியாவில்‌ இருந்து வருகிறது. 
இந்த எண்ணம்‌ சிறப்பாக தென்னிந்தியாவிலே தான்‌ 
அதிகம்‌. 


எனக்கு விடுதலையான அம்‌ என்னுடைய சிறிய தங்கை 
இருஷ்ணாவுக்குக்‌ கலியாணம்‌, என்னைக்‌ கட்டாயப்படுத்தி 
சிறைக்குக்‌ கொண்டுபோகு முன்னரே, கலியாணத்தை 
முடித்துவிட வேண்டுமென்று அவல்பட்டேன்‌. இருஷ்‌ 
ணாவோ, தனது தண்டனையை அனுபவித்துவிட்டு இரண்‌ 
டொரு மாதங்களுக்கு முன்னேதான்‌ ிறையிலிருந்து 
வெளியே வந்திருந்தாள்‌. . 


ஒரு வகையாகத்‌ தாயாரின்‌ உடம்பு குணமானதும்‌, 
கான்‌ பூனாவுக்குப்‌ போய்‌ காந்திஜீயைப்‌ பார்த்தேன்‌. அவரை 
மீண்டும்‌ பார்ப்பதில்‌ எனக்கு சந்தோஷம்‌. அவர்‌ பலவீன 
மாயிருந்தாலும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாகத்‌ தேறிக்கொண்டு 


கார்திஜீயுடன்‌ சம்பாஷணை 086 


வந்தார்‌..சாங்கள்‌ பல சமயங்களில்‌ நீண்ட கேரம்‌ சம்பா 
ஷணை செய்தோம்‌. வாழ்க்கை, அரசியல்‌, பொருளாதாரம்‌ 
முதலியவைகளில்‌ எங்களிருவருக்குள்ளும்‌ மகத்தான வேற்‌ 
அமைகள்‌ இருந்தது வெளியாயிற்று. ஆனால்‌ என்னுடைய 
நோக்கத்துக்கு ஒத்து வர காந்திஜீ மன விசாலத்துடன்‌ 
முயற்சிசெய்ததற்காக நான்‌ அவருக்கு மிகுதியும்‌ கடமைப்‌ 
பட்டிருக்கிறேன்‌. பிறகு எங்கள்‌ கருத்துக்கள்‌ கடித உருவ 
மாகப்‌ பிரசுரம்‌ செய்யப்பட்டன. என்னுடைய கருத்துக்கள்‌ 
பொதுப்பட குறிப்பிடப்பட்டிருந்தாலும்‌ அதில்‌ கண்ட 
திட்டம்‌ தெளிவான அதான்‌. 


பரம்பரை உரிமைகள்‌ பரிசோதிக்கப்பட்‌ அந்த உரிடு 
மைகளை எல்லோருக்கும்‌ கொடுக்கவேண்டும்‌ என்‌ று காந்திஜீ 
சொன்னதில்‌ எனக்குச்‌ சந்தோஷம்‌, இதை அமுலுக்குக்‌ 
கொண்டு வருவதில்‌ பலாத்காரத்தை உபயோகப்படுத்தக்‌ 
கூடாது என்றும்‌ மனமாறிதலால்தான்‌ காரியத்தைச்‌ 
செய்யவேண்டுமென்னறும்‌ அவர்‌ வற்புறுத்திக்‌ கூறியிருக்‌ 
றார்‌. அவரது மனமாற்ற முறைகள்‌ சில சமயங்களில்‌ மரி 
யாதையான பலாத்காரமாக இருக்கின்றன என்று எனக்‌ 
குத்‌ தோன்றுறெபடியால்‌ அந்த வித்தியாசம்‌ எனக்குப்‌ 
பெரிதாகப்படவில்லை. மோகமாக தெளிவில்லாமல்‌ எதையும்‌ 
யோசிப்பதற்கு காந்திஜீ உடன்படுவதே இல்லை. ஆனால்‌ ஒன்‌ 
றன்பின்‌ ஒன்றாய்‌ நிகழ்ச்சிகள்‌ ஈடைபெறுவதைக்‌ கண்டு 
காந்திஜீ தமது மனதை மாற்றிக்கொண்டு புரட்சித்‌ தன்மை 
கொண்ட ஜன நிர்மாணத்‌ திட்டத்துக்கு இணங்குவார்‌ 
என்று இதற்கு முன்‌ தோன்றியதுபோல இர்தச்‌ சம்பா 
ஷணை காலத்திலும்‌ எனக்குத்‌ தோன்றிற்று, 


கார்திஜீ ஒரு விரோதமான பேர்வழி, வெர்ரீர்‌ எல்வின்‌ 
சொன்னதுபோல அவர்‌ நடுக்‌ காலத்து கத்தோலிக்க சாது 
வைப்போன்‌ றவர்‌. ஆனால்‌ கர்மவீரர்‌, எப்பொழுதும்‌ இந்திய 
விவசாயிகளின்‌ நாடியைப்‌ பிடித்துப்‌ பார்த்துக்கொண்டே 
இருப்பார்‌. நெருக்கடி. காலத்தில்‌ அவர்‌ எந்தப்‌ பக்கம்‌ 
சாய்வார்‌ என்று நிச்சயமாகச்‌ சொல்வது கஷ்டமாகும்‌. 

ல்‌ அவர்‌ எந்தப்‌ பக்கம்‌ சாய்ந்தாலும்‌ ௮து மகத்தான 
சோனை லு த ல்ல த ோக்ெபடு. 
அவர்‌ தவறான பாதையில்‌ செல்லலாம்‌, ஆனால்‌ அத நேரடி 
யான பாதையாகத்தானிருக்கும்‌. அவருடன்‌ சேர்ந்து 


686 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ழைப்பது எப்பொழுதுமே நேர்த்தியாக இருக்கும்‌. ஆனால்‌ 
தேவை யேற்பட்டால்‌ பிறகு வெவ்வேறு பாதைகளில்‌ 
செல்லவேண்டியதாய்‌ ஏற்படலாம்‌. 


தற்போது இக்தக்‌ கேள்வி எழவில்லையென்று நான்‌ 
எண்ணினேன்‌. நாம்ஈமது தேசியப்‌ போராட்டத்தின்‌ நடுவே 
இருந்தோம்‌. ௮.து ஈபர்‌ சட்டமறப்பாக மாற்றப்பட்டா 
அம்‌ சட்ட மறுப்பே இன்னும்‌ காங்ரெஷின்‌ திட்டம்‌ 
அகும்‌. சட்டமறுப்பை ஈடத்திக்கொண்டே சென்று ஜனங்‌ 
களுக்குள்‌ அபேதவாத எண்ணங்களைப்‌ பரப்ப வேண்டும்‌. 
முக்கியமாக அரசியலுணர்ச்சி பெற்ற சாங்ரெஸ்‌ ஊழியர்‌ 
களுக்குள்‌ ௮பேதவாதக்‌ கொள்கைகளைப்‌ பரப்பவேண்டும்‌. 
i சமயம்‌ வரும்பொழுது ஈம்முடைய லக்ஷியத்‌ 
இல்‌ இன்னொரு அடி முன்னே எடுத்து வைக்க நாம்‌ தயா 
சாய்‌ இருப்போம்‌. ஆனால்‌ இப்பொழுதோ காங்ரெஸ்‌ சட்‌ 
டம்‌ மீறிய அமைப்பாக்‌ இருக்கின்றது. அதை நசுக்க பிரிட்‌ 
டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ முயற்சி செய்து . வருநன்றார்கள்‌, 
அந்தத்‌ தாக்குதலை நாம்‌ எதிர்த்துப்‌ போராட வேண்டும்‌. 


கார்திஜீ உடனே பரிகாரம்தேட வேண்டியிருந்த முக்‌ 
யெமான பிரச்னை தாம்‌ என்னசெய்வது என்பதுதான்‌, 
அவர்‌ ஒரு சுழலில்‌ அகப்பட்டது போலிருந்தார்‌. மீண்டும்‌ 
அவர்‌ சிறைக்குச்சென்றால்‌ “(ஹரிஜன பிரசார உரிமைகள்‌” 
என்ற அதே பிரச்னை எழும்‌. அரேகமாக அந்த உரிமைகளை 
அளிக்க அரசாங்கத்தார்‌ இணங்க மாட்டார்கள்‌. மறுபடி 
யும்‌ அவர்‌ உண்ணாவிரத மிருக்கவேண்டி வரும்‌. மீண்டும்‌ 
அதே சக்கரத்தைச்‌ சுற்றிக்கொண்டு வருவதா? இந்த எலி- 
பூனைச்‌ சண்டைக்கு உடன்பட காந்திஜீ தயாராக இல்லை. 
அந்த உரிமைகளுக்காக' தாம்‌ மீண்டும்‌ உண்ணாவிரத மிருப்‌ 
பதாயிருந்தால்‌, அந்த விரதம்‌ தாம்‌ விடதலையடைர்தாலும்‌, 
அனுஷ்டிக்கப்படும்‌ என்று அவர்‌ சொன்னார்‌. அதாவது, 
மசண பரியக்தம்‌ உபவாசம்‌ என்று அர்த்தம்‌. (இது ஒரு 


வழி) 


இசண்டாவது வழி என்னவென்றால்‌, அவருடைய 
ஒரு வருஷ தண்டனையில்‌ பாக்கியிருந்த பத்தரை மாத 
காலத்திற்குள்‌, மீண்டும்‌ சிறை செல்லாமல்‌ அர்தக்‌ காலத்தை 
அவர்‌ ஹரிஜன . வேலைக்கு செலவிடலாம்‌. என்பதாகும்‌. 


கார்திஜீயுடன்‌ சம்பாஷணை 687 


ஆனால்‌ அதே காலத்தில்‌ அவர்‌ காங்கிரஸ்‌ ஊழழியர்களைச்‌ 
சந்தித்து, தேவையானபொழுது அவர்களுக்கு யோசனை 


சொல்லலாம்‌. 3 


மூன்றாவது யோசனையாக அவர்‌ என்னிடம்‌ ஓன்று 
சொன்னார்‌. தாம்‌ சிறிது காலம்‌ காங்கிரசையிட்டு அறவே 
* விலகிக்கொண்டு அதை (இளம்‌ வாரிசு''களிடம்‌ ஒப்புவிக்க 


வேண்டும்‌ என்பதாகும்‌. 


முதல்‌ யோசனைப்படி. மரணம்‌ நிச்சயம்‌. ஆகவே அதை 
எவரும்‌ ஒப்புக்கொள்ளமுடியா அ. காங்கிரஸ்‌ சட்டம்‌: மீறிய 
கூட்டமாகக்‌ கருதப்பட்டிருக்கையில்‌ கார்திஜீ, காங்கெசை 
விட்டு விலக்கொள்ளுவது என்ற மூன்றாவது யோசனை 
மிகவும்‌ விரும்பத்தகாததென்று தோன்றிற்று, அதனால்‌ 
சட்டமறுப்பும்‌ நேர்முறையான போராட்டங்கள்‌ யாவும்‌ 
நின்றுபோய்‌, காங்கரஸ்‌ சட்ட வரம்புக்குட்பட்ட : செர்ச்‌ 
சிப்‌ பாதையில்‌ செல்ல நேரலாம்‌. அல்லது . இப்பெரமுது 
கார்‌ இஜீயிடமிருர்‌ அகூட காங்கிரஸ்‌ ஒஅங்கிப்போய்‌, சட்டம்‌ 
மீறிய கூட்டம்‌ என்ற நிலையில்‌ ௮௮, அரசாங்கத்தால்‌ 
இன்னும்‌ கொடுமையாக அடக்கப்படலாம்‌. மேலும்‌ பலர்‌ 
கலந்‌தயோசிக்க முடியாத நிலைமையில்‌ சட்டம்‌ மீறிய ஒரு 
ஸ்தாபனத்தை எந்தக்‌ கூட்டமும்‌ ஏற்று ஈடத்துவதென்ப 
அம்‌ முடியாத காரியமாகும்‌, . ன்ஸ்‌ லர்‌. 


இவ்வாறு ஒவ்வொன்றாக ஒதுக்கத்தள்ளிவிட்டு அவர்‌ 
சொன்ன இரண்டாவது யோசனைக்கு .வக்.. சேர்ந்தோம்‌. 
எங்களில்‌ பலருக்கு அர்த யோசனை பிடிக்கவில்லை. பாக்கி 
இருக்கும்‌ சட்டமறுப்புத்‌ திட்டத்திற்கும்‌ அதனால்‌ பெரிய 
பங்கம்‌ நேரிடுமென்று. எங்களுக்குத்‌ தெரியும்‌. தலைவரே 
போராட்டத்திலிருக்‌.து விலகக்கொண்டால்உற்சாக த்துடன்‌: 
பல காங்ரெஸ்‌ ஊழியர்கள்‌ போராட்டத்‌ தியில்‌ குதிக்கப்‌ 
போகிறார்களா ? ஆனால்‌ சுழலிலிருக்து வெளியேற வேணு 
வழியில்லை போல்‌ தோன்றிற்று, எனவே இரண்டாவது 
,யோசனைக்குத்‌ தகுந்தாற்போல்‌ கார்திஜீ தமது அறிவிப்பை 
வெளியிட்டார்‌. 1௮. 


சட்டமறுப்பை வாபஸ்‌ வாங்கிக்கொள்ளுவதற்கு இ தூ 
தருணமல்லவென்றும்‌, வேகம்‌. தணிந்த நிலையிலும்‌ அதை 


088 ஜவஹரின்‌ சுயசரித்திசம்‌ 


ராம்‌ ஈடத்திக்‌ கொண்டு செல்லவேண்டுமென்றும்‌ காந்திஜீ 
யும்‌ நானும்‌ வெவ்வேறு காரணங்களைக்கொண்டு முடிவுக்கு 
வந்தோம்‌, மற்றபடி ஜனங்களின்‌ கவனத்தை அபேத 
வாதக்‌ கொள்கைகளுக்கும்‌ உலக நிலைமைக்கும்‌ மாற்றி 
இழுக்கவேண்டும்‌ என்று நான்‌ விரும்பினேன்‌. 


திரும்புகையில்‌ பம்பாயில்‌ சில நாட்கள்‌ தங்கனேன்‌ . 
நல்லவேளையாக, அங்கே உதயசங்கரைச்‌ சந்தித்தேன்‌: அவ 
ருடைய ஈர்த்தனத்தையும்‌ பார்த்தேன்‌. இது ஒரு எதிர்‌ 
பாராத விருர்‌து ஆகும்‌. அதை நான்‌ 'மிகுதியும்‌ :அனுபவித்‌ 
தேன்‌. நாடகங்கள்‌; சங்தேம்‌, சினிமா பேசும்‌ படங்கள்‌, 
ரேடியோ முதலிய யாவையும்‌ நான்‌ அனுபவித்து வெகு 

ண்கெள்‌ ஆயின. என்னுடைய விடுதலைக்‌ காலங்களில்கூட 
வறு அனவல்களில்‌ கவனம்‌ அதிகம்‌. இதுவரையிலும்‌ 
ரே ஒரு தடவைதான்‌ பேசும்‌ படத்துக்குப்‌ போயிருக்‌ 
இரேன்‌ இனிமா ஈக்ஷத்‌திரங்களின்‌ பெரிய பேர்‌ வழிகளை 
பெயரளவிலேதான்‌ எனக்குத்‌ தெரியும்‌. ஈாடகங்களுக்குப்‌ 
போகாததில்‌ எனக்குக்‌ கொஞ்சம்‌ வருத்தம்தான்‌. அர்நிய 
நாடுகளில்‌ புதிது புதிதாக நாடகங்கள்‌ தோன்‌ நிவருகன்‌ றன 
என்று அடிக்கடி படித்து பொறாமைப்பவேன்‌. :  :.,, 


வட இந்தியாவில்‌, சான்‌ சிறைக்கு வெளியே இருந்த 
காலத்திலும்‌ ஈல்ல காடகங்களைக்‌ காண சந்தர்ப்பமே 
இல்லை. எனென்றால்‌, பார்க்கும்படியான நல்ல காடகங்‌ 
களே இருக்கவில்லை. வங்காளி, குஜராத்தி, மராத்தி நாட 
கங்கள்‌ கொஞ்சம்‌ முற்போக்கு அடைர்திருப்பதாக நான்‌ 
எண்ணுகிறேன்‌. ஹிந்துஸ்தானி காடகம்‌ . அந்த அளவுக்‌ 
குக்கூட இன்னும்‌ வரவில்லை. . அவைகள்‌ இன்னும்‌. தெருக்‌ 
கூத்து மயமாகவும்‌ அவலட்சணமாகவும்‌ இருக்கின்‌ றன. 
இந்திய சினிமாப்‌ படங்களில்‌ பெரும்பான்மை நன்றாயில்லை 
என்று கேள்விப்படுகிமீறன்‌. பழைய. புராணக்‌ கதைகளி 
லிருந்தோ அல்லது பண்டை இந்திய. சரித்திரத்‌ இலிருந்தோ 
படங்களுக்குக்‌ கதைகள்‌ எடுத்து சங்தேக்கூத்தாக அடித்து 
வருகிறார்கள்‌. ்‌ ap 


நகரத்தில்‌ வசிப்பவர்களுக்கு எது ருசியோ அந்த 
ருசிக்கேற்றவாறு இந்தப்‌ படங்கள்‌ எடுக்கப்படுநன்‌ றன. 
இந்தப்‌ படங்கள்‌ ௮வலட்சணமானவை. இந்தத்‌ துக்ககர 
மான காட்சிகளைக்‌ காட்டிலும்‌ கொப்பி கொட்டிப்பாடும்‌. 


கார்திஜீயுடன்‌ சம்பாஷணை 089 


ரொமப்‌ பாட்டுகளும்‌ , ரொமத்‌. தெருக்கூத்தும்கூட மிக 
உயர்ந்தவையாகும்‌. வங்காளத்திலும்‌, குஜராத்திலும்‌ 
தெற்கேயும்‌ சொமத்தார்களிற்‌ பெரும்பான்மையோர்‌ ' தண்‌ 
களை அறியா மலே கலையுணர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்‌. அதைக்‌ 
கண்டு ஆச்சரியமடைய வேண்டியிருக்றெது, 36 ல்‌ நடுத்தர 
வகுப்பார்களுக்கு இத்தகைய உணர்ச்சி இல்லை, அவர்கள்‌ 
தங்களுடைய பரம்பரையை இழர்து விட்டு, தங்களுக்‌ 
கென்று சொந்தமான கலா சம்பிரதாயமில்லா தவர்போல்‌ 
வாழ்கின்றார்கள்‌. ஜெர்மனியிலும்‌, ஆஸ்திரியாவிலும்‌ 
மூட்டை மூட்டையாக அச்சடித்து வரும்‌ அவலட்ச்ண 
மான, மலிவான படங்களைக்கண்டு இந்தியர்கள்‌ ஆனந்தப்‌ 
படுகிருர்கள்‌. சல சமயங்களில்‌ ரவிவர்மாப்‌ படங்கள்‌ வாங்கு 
வதே அவர்களின்‌ கலைஞானத்திற்கு உயர்ந்த அறிகுறி, 


இவர்களுக்குப்‌ பிடித்த வாத்தியக்‌ கருவி ஹார்மோ 
னியம்‌ ஆகும்‌. (ஸ்வராஜ்யம்‌ வந்ததும்‌ ' இந்த அநியாய 
ஹார்மோனியத்தைத்‌ தொலைக்க முதல்முதலிலே. சட்டம்‌ 
செய்ய வேண்டுமென்பது என்‌ ஆசை.) அனால்‌, சித்திரக்‌ 
கலைக்குச்‌ சிறிதுகூட ஓவ்வாமல்‌ எல்லாவிதமான : அவ 
லக்ஷணங்களையும்‌ லக்ஷ்மணபுரியிலும்‌, வேறு.. இடங்களி 
அம்‌ வசிக்கும்‌ பெரிய தாலுக்தார்களின்‌ - வீடுகளில்‌ காண 
லாம்‌. செலவழிக்க அவர்களிடம்‌ பணம்‌ இருக்கிறது. 
டம்பமாக இருக்க வேண்டும்‌ . என்ற ஆசை அவர்களிடம்‌ 
இருக்கறது. எனவே அவர்கள்‌ அந்த மாதிரி செய்றொர்‌ 
கள்‌. தாலுக்தார்கள்‌ தங்களுடைய இந்த. இசையைப்‌ 
பூர்த்தி செய்துகொண்டு தங்கள்‌ வாழ்க்கையை ஈடத்துகை 
யில்‌) அதைப்பார்த்து ஜனங்கள்‌ : அக்கப்பட வேண்டியதா 
“யிருக்கிறது. த த்‌ ல 
சமீபகாலமாக சித்திரக்‌ கலையின்‌ மறுமலர்ச்சி ஏற்பட்‌ 
டிருக்கெது. இந்த . மறுமலர்ச்சிக்குக்‌ காரணஸ்தர்கள்‌ 
தாகூர்‌. குடீம்பத்தார்கள்‌, இந்த மறுமலர்ச்சியின்‌ வேகத்தை 
“இந்தியா முழுதும்‌ இப்பொழுது காணலாம்‌. காட்டின்‌ 
ஜனங்கள்‌ எல்லாவகைகளிலும்‌ அடக்கி 'ஓடுக்கத்‌ அன்புறுத்‌ 
தப்பட்டு, அச்ச உணர்ச்சியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்‌ 
கையில்‌ எந்தக்‌ கலை செழிப்பாக வளர முடியும்‌? 
... பம்பாயில்‌ ப்ல-ஈண்பர்களையும்‌, தோழர்களையும்‌ சந்தித்‌ 
"தேன்‌. அவர்களிற்‌' சிலர்‌, ல்‌ வவ ன்‌ 
44 


690 “ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ருந்து வெளியே வந்திருந்தார்கள்‌. அவர்களில்‌ பெரும்‌ 
பான்மையோர்‌ .அபேதவாதிகள்‌. சமீபத்தில்‌ நேர்ந்த 
நிகழ்ச்சிகளைப்பற்றி, காங்கரஸ்‌ ஊழியர்களின்‌ மேல்தர 
வகுப்பார்களுக்குள்‌ மிகுர்த ஆத்திரம்‌ இருந்து வந்தது. 
வேகதார்தத்தையும்‌, ௮சசியலையும்‌ கார்திஜீ இணைக்கப்‌ பார்க்‌ 
இமுர்‌ என்று அவர்கள்‌ காந்திஜீயைக்‌ கடுமையாகக்‌ கண்டித்‌ 
தார்கள்‌. அவர்களுடைய கண்டனத்தின்‌ பெரும்பகுதியை 
கானும்‌ ஒப்புக்கொண்டேன்‌. அனால்‌ “நாம்‌ தற்போதிருக்‌ 
கும்‌ நிலையில்‌ ஈமக்கு வேறு - வழிகிடையா த; இருப்பதை 
ஏற்றிக்‌ கொண்தொன்‌ போகவேண்டும்‌ என்று எனக்குத்‌ 
தெளிவாகத்‌ தோன்றிற்று. சட்டமறுப்பை வாபஸ்‌ வாங்கு 
வதால்‌ ஈமக்கு செளகரியம்‌ ஒன்றும்‌ ஏற்படப்போவதில்லை. 
ஏனென்றால்‌ அரசாங்கத்தின்‌ அடக்குமுறை ஈடைபெற்றுக்‌ 
கொண்டுதானிருக்கும்‌. பயன்தரும்‌ வேலையைச்‌ செய்தால்‌ 
கண்டிப்பாக சிறைசெல்ல நேரிடும்‌,  :' 


.. நம்முடைய தேசிய இயக்கம்‌ இப்பொழுது வளர்ந்து 
வந்திருக்கிற நிலையில்‌ அதை அரசாங்கத்தார்‌ அடக்கியொக 
வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ ஈமது இயக்கம்‌ தன்னுடைய 
வலிமையை பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ பேரில்‌ காண்பித்து, 
தன்‌ காரியத்தைச்‌ சாதித்துக்‌ கொள்ளும்‌. தாவது நம்‌ 
முடைய இயக்கம்‌ எப்பொழுதும்‌ சட்டம்‌ மீறியது என்று 
அரசாங்கத்தார்‌ அறிவிக்கவேண்டிய நிலைமைக்கு ' வர்துவிட்‌ 
டது. எனவே சட்டமறுப்பு வாபஸ்‌ வாங்கக்‌ கொள்ளப்‌ 
பட்டாலும்‌ இயக்கம்‌ ' தன்மைமாறி உள்‌ஓடுங்கிப்போக 
முடியாது. சட்டமறுப்பை நீடிக்கச்‌ செய்வதால்‌, அனுப 
வத்தில்‌ வித்தியாசம்‌ ஒன்றும்‌ ஏற்படாது. அனால்‌. எதேச்‌ 
சாதிகாமம்‌ எதிர்க்கப்பட்டது என்ற உணர்ச்சியினால்‌ சட்ட 
மறுப்புக்கு -ஒரு பயன்‌ ,உண்டு. போராட்டம்‌ நடந்து 
கொண்டிருக்கையில்‌ புதிய கருத்துக்களைப்‌ பரப்புவது எளி 
காகும்‌, போராட்டம்‌ நிறுத்தப்பட்டு சீர்குலைவு தோன்று 
மாகில்‌, அவ்வளவாகப்‌ புதுக்கருத்‌தகளைப்‌ பரப்பமுடியா அ. 
போராட்டத்துக்கு ஒரே ஒரு மாற்றுதான்‌ உண்டு, : பிரிட்‌ 
டிஷ்‌ ஆட்டுயை எதிர்க்காமல்‌ சட்ட சபைகளுக்குள்‌ சட்ட 


௩ 


வசம்புக்குட்பட்ட வேலைல யச்‌ செய்வதுதான்‌; ie 


. இந்த கஷ்டமான. 'நிலைமைக்கு மாற்றுக்‌. : கண்டுபிடிப 
பது எளிதல்ல, .ஏன்னுஸ்டய தோழர்களின்‌ மனவேதனை 


கார்திஜீயுடன்‌ சம்பாஷனை 691 


களை நான்‌ உணர்ந்தேன்‌; மதித்தேன்‌. ஏனென்றால்‌, அதே 
வித வேதனைகள்‌ எனக்கும்‌ உண்டு, : அனால்‌ பம்பாயில்‌, 
ரான்‌ இந்தியாவில்‌ வேறு பகுதிகளில்‌ கண்டதுபோல ஒன்‌ 
றைக்‌ கண்டேன்‌. சிலர்‌ தீவிரமாக சமதர்மக்‌ கொள்கை 
களைப்‌: பிரசாரம்‌ செய்து கொண்டு, யாதொரு வேலையும்‌ 
செய்யாததற்கு அதையே காரணமாகச்‌ சொன்னார்கள்‌. 
தாங்கள்‌ ஒன்றும்‌ செய்யா மலே, கடுமையான போராட்டத்‌ 
இன்‌ நடுவே நின்று பொறுப்பை யேற்றுக்கொண்டுஈடத்திய 
வர்களைப்‌ பிற்போக்காளர்கள்‌ என்று கூசாமற்‌ கூறும்‌. 
ஜனங்களைக்‌ காணும்பொழுது எனக்குக்‌ கொஞ்சம்‌ ஆத்திர 
மாகத்தான்‌ இருக்கறத. இரந்த அறையிலாடும்‌ அபேத 
வாதிகள்‌ காந்திஜீயை முதல்‌ ஈம்பர்‌ பிற்போக்காளர்‌ என்று 
கண்டிக்றொர்கள்‌. தர்க்க சாஸ்திரப்படி கட்சி சொல்லு 
கிருர்கள்‌. கட்சியைக்‌ கேட்டால்‌ பொருத்தமாயிறாப்ப 
தாகக்கூடத்‌ தோன்றும்‌. . ஆனால்‌ ஒரு சின்ன : விஷயம்‌ 
மாத்திரம்‌ தெளிவாக நிற்ெது. இந்தப்‌ பிற்போக்குப்‌ பேர்‌, 
வழியோ இந்தியாவை ஈன்றாக உணர்ந்திருக்கிருர்‌. அவ 
ருக்கு இந்தியா நன்றாகத்‌ தெரிகிறது. நேகமாக அவர்‌ 
தான்‌ விவசாய இந்தியா. எந்தப்‌ புரட்சிக்காரனும்‌ இது 
வரையிலும்‌ செய்யாத அளவில்‌ அவர்‌ இர்தியாவைக்‌ 
கலக்‌, விட்டிருக்கிறார்‌. அவருடைய சமீபகாலத்து ஹரிஜன்‌ 
அலுவல்களும்‌ வைதிக ஹிர்து மதத்தைச்‌ சாந்தமாக 
ஆனால்‌ இணையில்லாத வலுவுடன்‌ தகர்த்தெறிந்து அதனு 


டைய அஸ்திவாரங்களையே ஆட்டிவிட்டன. 


வைதிகக்கூட்டம்‌ முழுதும்‌ அவருக்கு விரோதமாகச்‌ 
சேர்ந்துகொண்டது... தங்களுடைய மிகவும்‌ அபாயகரமான 
எதிரியென்று வைதிகக்‌ கூட்டம்‌ அவரைக்‌ கருதுறெது. 
ஆனால்‌ அவரோ ரொம்ப. மரியாதையுடனும்‌ சாந்தத்துட 
னும்‌ அர்தக்‌ கூட்டத்துடன்‌ ஈடர்து கொள்ளுறொர்‌. அவ 
ருடைய தனிமுறையால்‌ மூ£ல சக்திகளைக்‌ ளெப்பிவிடிம்‌ 
வல்லமை அவருக்கு இருக்கிறது. நீரின்பேரில்‌ அலைகள்‌ 
மோதி மோதி நீளப்பரவுவது போல்‌ இந்த மூலசக்திகள்‌ 
கோடிக்கணக்கானவர்களைப்‌ பாதிக்கின்றன. பிற்போக்குப்‌ 
பேர்வழியோ, புரட்க்கொரரோ அவர்‌ எதுவாயிருந்தா 
லென்ன ? அவர்‌ இந்தியாவின்‌ தன்மையையே மாற்றி விட்‌ 
டார்‌. பல்லைக்காட்டி சீர்குலைந்து வாழ்ந்த மக்களுக்கு கவுர 
வத்தைத்தந்து ஈடைநேர்மையையும்‌ - அளித்தார்‌. பாமா 


692 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மக்களிடம்‌ சக்தியையும்‌, தன்னம்பிக்கை யுணர்ச்சியையும்‌ 
உண்டாக்கிவிட்டார்‌. இந்தியப்‌ பிரச்னையை உலகப்‌ பிரச்னை 
யாக மாற்றிவிட்டார்‌. சாத்விக ஒத்துழையாமையின்‌ 
லக்ஷியங்களும்‌, அதனுடைய பரலோக தோக்குகளும்‌ ஒரு 
புறமிருக்க ௮ந்தவழி ஓர்‌ ஒப்பற்ற தனி வழியாகும்‌. ௮௮ 
அவர்‌ இந்தியாவுக்கும்‌ உலகத்துக்கும்‌ உவந்து அளித்த 
வல்லமை பொருக்திய சாதன மாகும்‌, அந்த வழி சிறப்பாக 
இந்தியாவின்‌ நிலைமைக்கு மிகவும்‌ பொருத்தமானதென்ப 
தில்‌ சந்தேகமே இல்லை. 


கல்ல முறையில்‌ எக்கொள்கையையும்‌ ஆலோசனைசெய்‌ 
யும்‌ பழக்கத்தையும்‌ விருத்தி செய்துகொள்ள வேண்டிய அ! 
அவசியமாகும்‌. கூடுமான வரையில்‌ ஈம்முடைய பிரச்னை 
களைப்‌ பரெங்கமாக அராய்ச்சி செய்து வாதம்‌ செய்ய 
வேண்டும்‌, கார்திஜீயின்‌ அளவற்ற செல்வாக்கினால்‌ இத்‌ 
தகைய ப௫ூரங்கவாதத்திற்கு இடமில்லாமல்‌ போன அ அர்ப்‌ 
பாக்கியமாகும்‌. எதற்கும்‌ அவரே முடிவு செய்ய வேண்டு 
மென்னு விட்டுவிடும்‌ மனப்பான்மை பரவி விட்டத. இது 
தவறு,லக்ஷ்யங்களையும்‌ முறைகளையும்‌ தெளிவாக ஆராய்ந்து 
கொண்டு வினையாற்றினால்தான்‌ காடு முன்னே செல்ல முடி 
யும்‌. காட்டின்‌ முற்போக்குக்கு மக்களுக்குள்‌ ஒத்துழைப்‌ 
பும்‌ கட்டுப்பாடும்‌ இருக்க வேண்டும்‌. லட்சயங்களையும்‌ 
உபாயங்களையும்‌ அறிந்து தெளிந்த கட்டுப்பாடு வேண்டும்‌; 
குருட்டுத்தனமாக இழ்ப்படியும்‌ குணம்‌ கூடாது. 


ஒருவர்‌ எவ்வளவு : உயர்ந்தவசாயிருந்தபோதிலும்‌ 
அவருடைய கொள்கைகளைப்பற்றி வாதம்‌ செய்யக்கூடாத 
என்ற எண்ணமே இருக்கக்‌ கூடாது. அனால்‌ வாதமானது 
செயலற்று சோம்பலாயிருப்பதற்கு வெறும்‌ சாக்காகப்‌ 
போய்விட்டால்‌ அந்தக்‌ கண்டனத்தில்‌ ஏதோ தவறு இருக்‌ 
கிறது. இத்தகைய கண்டன த்தில்‌ விளையாடுகிற அபேதவாதி 
களை பொதுஜனங்கள்‌ கண்டிக்காமல்‌ இருக்கமாட்டார்கள்‌, 
ஏனென்றால்‌ பொதுமக்கள்‌ ஒருவரை செயல்களின்‌ மூல 
மாகத்தான்‌ மதிப்பிடூதின்றார்கள்‌. “எதிர்காலத்தில்‌ ஈயமான 
வேலைகள்‌ இருக்‌ன்றனவென்று கனவு கண்டு இன்றைய 
கடுமையான வேலைகளைச்‌ செய்யா மல்‌ சோம்பிக்‌ படெப்பவன்‌ 
சமயோசித வாதியாகின்றான்‌. வாழ்க்கையில்‌ நேரும்‌ உண்‌ 
மையான மாறுதல்களைக்‌ கவனித்து வேலைசெய்யா மல்‌ 


கார்திஜீயுடன்‌ சம்பாஷணை 698 


கனவை நினைத்துக்‌ கொண்டு அர்த மாறுதல்களினின்‌ றும்‌ 
தன்னை விலக்கிக்கொண்டு சம்பர்தப்படாமல்‌ சும்மா இருத்‌ 
தல்‌ என்பது அதற்குப்‌ பொருளாகும்‌'' என்று லெனின்‌ 
சொல்லுறார்‌. 


தொழிற்சாலைகளில்‌ வேலை செய்யும்‌ தொழிலாளிகள்‌ 
சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கும்‌ நூல்களைக்‌ கொண்டு இர்‌ 
திய அபேதவா திகளும்‌ சமதர்மிகளும்‌, தங்கள்‌ வேலைத்திட்‌ 
டங்களை அற்படுத்தக்‌ கொள்ளாக்‌, பம்பாய்‌, கல்‌ 
கத்தா முதலிய இல குறிப்பிட்ட பிரார்தியங்களில்‌ அலைத்‌ 
தொழிலாளர்கள்‌ ஏராளமாக இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இர்தி 
யாவின்‌ மற்றைய பகுதிகளில்‌ விவசாயிகள்தான்‌ வாழ்கன்‌ 
றார்கள்‌, ஆகவே, இந்தியப்‌ பிரச்னையை அலைத்தொழிலாளர்‌ 
களைக்‌ கொண்டு யோசிக்கும்‌ பாஷையையும்‌ திட்டத்தையும்‌: 
வைத்துக்கொண்டு தீர்த்துவிட முடியாத. இந்தியாவில்‌ முக்‌ 
இயமாக கவனிக்கப்பட வேண்டியவைகள்‌ தேசியமும்‌ கிரா 
மப்புனருத்தாரணமும்‌ தான்‌. ஐரோப்பிய அபேதவா தத்‌ 
திட்டம்‌ இவைகளைப்பற்றி சரியாக ஆராய்ச்சி செய்யவில்லை. 


சென்ற ஐரோப்பிய யுத்தத்துக்கு முன்‌; ருஷியாவி 
ட்டி நிலைமைகளும்‌ இந்தியாவில்‌ இப்பொழுதிருப்பதும்‌ 
அநேகமாக ஒன்றுதான்‌. ஆனால்‌ ௬ுஷியாவில்‌ அசாதரண 
மான, எதிர்க்கமுடியாத பல நிகழ்ச்சிகள்‌ நேர்ந்தன. அதே, 
மாதிரி வேறு எங்கேயும்‌ நேரவேண்டூமென்று எதிர்பார்ப்‌ 
பது அபத்தமாகும்‌. சமதர்ம தத்துவத்தால்‌, எந்த நாட்டி 
லிருக்கும்‌ நிலைமைகளையும்‌ அறிந்து; ஆராய்ச்சி செய்யமுடி. 
யுமென்றும்‌, அதன்மூலமாக எதிர்கால முற்போக்குக்கு 
பாதையைக்‌ காணமுடியுமென்றும்‌ கான்‌ உறுதியாக சம்பு 
இறேன்‌. ஆனால்‌ நிலைமைகளையும்‌ நிகழ்ச்சிகளையும்‌ சரிவர 
கவனிக்காமல்‌, குருட்டுத்தனமாக அர்தத்‌ தத்துவத்தைப்‌ 
பிரயோகம்செய்வது அந்தத்‌ தத்துவத்துக்கு நியாயம்செய்த 
தாக அகாது, 


வாழ்க்கையோ மிகவும்‌ ஒரு சிக்கலான சங்கதி, வாழ்க்‌ 
கையின்‌ போராட்டங்களையும்‌ முரண்களையும்‌ கண்டு, ல 
சமயங்களில்‌ ஏக்கம்‌ கொள்ள வேண்டியதாயிருக்கறெது. 
ஜனங்களுக்குள்‌ அபிப்பிராய பேதமிருப்பது விய்ப்பிற்குரி 
யதே அல்ல. பிரச்னைகளைத்‌ தீர்ப்பதற்கு பொதுவான சாது 


694 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


னங்களைக்‌ கைக்கொள்ளும்‌ தோழர்கள்‌ கூட்‌ மாறுபட்ட 
முடிவுகளுக்கு வரலாம்‌. இதைப்பற்றியும்‌ ஆச்சரியப்படத்‌ 
தேவையில்லை. தன்னுடைய சொந்த பலவீனத்தை, சத்தம்‌ 
நிறைந்த வாக்கியங்களிலும்‌ உயர்ந்த கொள்கைகளிலும்‌ 
வைத்து மறைக்க முயற்சி செய்கிற பேர்வழியைப்பற்றி 
ரொம்பவும்‌ சந்தேகப்படவேண்டும்‌. அரசாங்கத்துக்கு ஒப்‌ 
பக்தமோ வாக்குறுதியோ கொடுத்துவிட்டு, அல்லது வேறு 
சந்தேகாஸ்பதமான செயலால்‌ சிறைக்குச்‌ செல்லாமல்‌ தப்‌ 
பித்‌. துக்கொண்டு, மற்றவர்களைக்‌ கண்டிக்க அசட்டுத்‌ தைரி 
யம்‌ கொள்ளுகறெவன்‌, தான்‌ பிரசாரம்‌ செய்யும்‌ கட்சிக்குத்‌ 
திமையைத்தான்‌ செய்யமுடியும்‌. 


பம்பாய்‌ ஒரு மிகப்‌ பெரிய ஈகரம்‌. அதிலே பல ரக 
மான ஜனங்கள்‌ வாழ்ந்து வருகிறார்கள்‌. அச்தப்‌ பல ரகங்‌ 
களில்‌, முக்கியஸ்கரொருவர்‌ இருக்கிறார்‌. அவர்‌ தமது அர 
சியல்‌, பொருளாதார, ஜனநிர்மாண, மத மனப்பான்மையில்‌ 
மிகவும்‌ தாராளத்‌ தன்மைகொண்ட வாழ்னெறார்‌! அவர்‌ 
தொழிலாளர்களுக்குத்‌ தலைவர்‌ என்ற ஹோதாவில்‌ தம்மை 
அபேதவாதி என்ற சொல்லிக்‌ கொள்ளுவார்‌. அரசியலில்‌ 
அவர்‌ ஜனசாயக வாதி! ஹிர்துமகாசபைக்கு மிகவும்‌ வேண்‌ 
டி யவர்‌. பழைய ஆசாரங்களையும்‌, மதச்‌ சடங்குகளையும்‌ 
சட்டசபைகள்‌ மாற்முமல்‌ பார்த்துக்கொள்ளுவதாக. அவர்‌ , 
ஹிந்து . மகாசபைக்கு வாக்குக்‌ கொடுத்தார்‌. தேர்தல்‌ 
காலத்தில்‌ சசாகனிகளின்‌ சார்பாக அபேக்தகராய்‌ நின்றார்‌. 
இத்தகைய வினோதமான மாறுபட்ட மனப்பான்மையும்‌ 
அஅவல்களும்‌ போதாதென்று பாக்கி இருந்த ஊக்கத்தைக்‌ 
கொண்டு அவர்‌ காங்கெசைக்‌ குறைகூறி, காந்திஜீ' பிற்போக்‌ : 
காளர்‌ என்று கண்டித்தார்‌. இதனிடையே இரண்டொரு 
வர்களைக்‌ சேர்த்துக்‌ கொண்டு, காங்ரெஸ்‌ ஜனகாயகக்கக்ஷி 
யென்று ஒன்றை ஆரம்பித்தார்‌. அந்தக்‌ கக்ஷிக்கும்‌ ஜனநாய 
கத்துக்கும்‌ யாதொரு சம்பந்தமும்‌ இல்லை. அந்தக்‌ கக்ஷி 
காங்கரசைத்‌ தட்டுவதிலேகான்‌, அதற்கும்‌ காங்கெசுக்கும்‌ . 
தொடர்பு. இத்தனையும்‌ போதாதென்று புதிய களங்களை 
நாடி, அவர்‌ ஜினிவா தொழில்‌ மகாநாட்டுக்கு தொழிலாளர்‌ 
பிரதிநிதியாகவும்‌ போய்ச்‌ சேர்ந்தார்‌. ஆம்லெ நாட்டில்‌ . 
கேர்ந்ததுபோல, “(தேய அரசாங்கத்துக்கு? முதல்‌ மந்திரி 
யாக ஆவதற்கு இவர்‌ தம்மைப்‌ பயிற்சி செய்து கொண்டு 
வருகிறார்‌ போலும்‌! ட 


காந்திஜீயுடன்‌ சம்பாஷணை 695 


இவரைப்போல மற்றவர்களுக்கு இவ்வளவு வினோத 
மான அலுவல்களால்‌ ஏற்பட்ட செளகர்யம்‌ இருக்கமுடி. 
யாத. இருந்தாலும்‌ காங்கெரசைக்‌ குறை கூறுபவர்களில்‌ 
மேற்சொன்ன கனவானைப்போல்‌ பல களங்களிலும்‌ பயிற்சி 
பெற்று எல்லாவற்றிலும்‌ ருசிபார்த்துக்கொண்டிருந்த பெரி 
யார்கள்‌ பலர்‌ இருர்தனர்‌.இவர்களில்‌ சிலர்‌ தங்களை அபேத 
வாதிகளென்ற சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. இவர்களால்‌ 
அபேதவாதத்‌ திட்டத்துக்கு கெட்ட பெயர்தான்‌ என்று 
சொல்லவும்‌ வேண்டுமா?.. . He 


ப்பத்‌ 
மிதவாத மனப்பான்மை 


கார்திஜீயைப்‌ பார்க்க நான்‌ பூனாவுக்குச்‌ சென்‌ றிருந்த 
பொழுது ஒருநாள்‌ மாலையில்‌ அவரோகூட இந்திய ஊழி 
யர்‌ சங்கத்தின்‌ வீடுதிக்குப்‌ போயிருந்தேன்‌. சங்கத்தின்‌ அங்‌ 
கத்தினர்களிற்‌ சிலர்‌ அரசியல்‌ விஷயங்களைப்பற்றி காந்தி 
ஜீயை ஒரு மணி நேரம்வரையில்‌ கேள்வி கேட்டார்கள்‌. காந்‌ 
திஜீ அவைகளுக்குப்‌ பதில்‌ சொன்னார்‌. சங்கத்தின்‌ தலைவ 
ரான திரு. ஸ்ரீனிவாசசாஸ்‌ திரி அங்கே இல்லை.மற்றைய அண்‌ 
கத்தனர்களுக்குள்‌ மிகவும்‌ தறமைசாலியான பண்டிட்ஹிீரு 
தயநாத்‌ குன்ஸ்ரூ அவர்களும்‌ அப்பொழுது அங்கே இல்லை. 
ஆனால்‌ சில முக்கிய அங்கத்தினர்கள்‌ பிரசன்னமாயிருந்தார்‌ 
கள்‌. அந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ அங்கே இருந்த நாங்கள்‌ இந்தக்‌ 
கேள்விகளையெல்லாம்‌ ஆச்சரியத்தோடு கேட்டுக்‌ கொண்டே 
இருக்கோம்‌. ஏனென்றால்‌ கேட்ட கேள்விகள்‌ எல்‌ 
லாம்‌ அற்ப சங்கதிகளைப்பற்நியே கேட்கப்பட்டன. 
“தாங்கள்‌ வைசிராயோடு பேட்டி கேட்டீர்களே? அதை 
வைஸ்ராய்‌ மறுத்துவிட்டாரே”” (என்பதையே சுற்றிச்சுற்றி 
அவர்கள்‌ கேள்விகேட்டு தகவல்களை விரும்பினார்கள்‌ . 


இவை முக்கியமான விஷயங்களா? : இந்த உலகத்‌ 
இலே இப்பொழுது எத்தனை பிரச்னைகள்‌ நிறைந்து நிற்கின்‌ 
றன? தங்களுடைய தேசத்திலேயே ஒரு கடுமையான விடு 
தலைப்‌ போராட்டம்‌ ஈடர்து நூற்றுக்கணக்கான ஸ்தாபனங்‌ 
கள்‌ சட்டம்‌ மீநியவையென்னு அறிவிக்கப்பட்டது அவர்‌ 
களுக்குத்‌ தெரியா தா? விவசாய நெருக்கடியாலும்‌, தொழில்‌ 
மந்தத்தாலும்‌ காடு முழுதும்‌ வேலையில்லாத்‌ திண்டாட்டம்‌ 
பரவிநிற்கின்றது. வங்காளத்திலும்‌, எல்லைப்புற மாகாணங்‌ 
களிலும்‌, இர்தியாவின்‌ வேறு பகுதிகளிலும்‌ கருத்து சுதந்‌ 
தரம்‌, பேச்சு சுதந்தரம்‌, எழுத்து சுதந்தரம்‌, கூடும்‌ சுதந்‌ 
கரம்‌ முதலியவைகள்‌ பறிமுதல்‌ செய்யப்பட்டு கொடுமை 
யான நிகழ்ச்சிகள்‌ கேர்ந்துகொண்டிருக்கன்‌ தனவே! இதைத்‌ 


மிதவாத மனப்பான்மை 697 


தவிர இன்னும்‌ எத்தனையோ நாட்டுப்‌ பிரச்னைகளும்‌ உலகப்‌ 
பிரச்னைகளும்‌ இருக்கவில்லையா? ஆனால்‌ அவர்கள்‌ கேட்ட 
கேள்விகள்‌ எல்லாம்‌ முக்கியமில்லா த நிகழ்ச்கெளைப்பற்றியே 
அகும்‌. கார்திஜீ அரசாங்கத்தை ராஜிக்கு நெருங்கிப்‌ பார்த்‌ 
தால்‌ வைசிராயும்‌ இந்திய அரசாங்கத்தாரும்‌ எத்தகைய 
மனப்பான்மையில்‌ இருப்பார்கள்‌ என்பதைப்பற்றித்தான்‌ 
அவர்கள்‌ தொணதொணவென்று கேட்டார்கள்‌. 


நான்‌ ஏதோ ஒரு மடத்துக்குள்‌ நூழைர்அவிட்ட 
தாக்த்‌ தோன்றிற்று, வெளி யுலகத்துக்கும்‌ தங்களுக்கும்‌ 
அளிக்கூட நீண்டகாலமாகத்‌ தொடர்பு இல்லாத அறவிகள்‌ 
வாழுமிடத்துக்கு நான்‌ வந்ததாகத்‌ தோன்றிற்று. இருந்‌ 
தாலும்‌ இந்த ஈண்பர்கள்‌ தற்போதும்‌ ' அரசியல்‌ வாதிகள்‌. 
கெட்டிக்காரர்கள்‌; தேசத்துக்கு. நீண்டகாலமாக உழைத்து 
வந்‌இருக்கிறார்கள்‌. மிதவாதக்‌ கட்சிக்கு இவர்களும்‌ மற்றும்‌ 
லெரும்தான்‌ ' முதுகெலும்பைப்‌ போன்றவர்கள்‌. இந்தக்‌, 
கட்சுயைச்‌ சேர்ந்த மற்றவர்கள்‌ வெறும்‌ பேர்வழிகள்‌. 
அவர்‌ தங்களுக்கும்‌ அரசியல்‌ களர்ச்சிக்கும்‌ சம்பந்தம்‌ 
உண்டு என்று காண்பித்துக்‌ கொள்வதற்காக. கட்சியில்‌ 
சேர்ந்து கொண்டவர்கள்‌. பம்பாயிலும்‌, சென்னையிலும்‌ 
இருக்கும்‌ இந்தக்‌ கக்ஷியின்‌ அங்கத்தினர்களுக்கும்‌,.. அர 
சாங்க அதிகாரிகளுக்கும்‌ வேற்றுமையே இல்லையென்று 


சொல்லலாம்‌. 


ஒரு நாடு தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும்‌ கேள்வி 
களைப்‌ பொறுத்து அந்த நாட்டின்‌ அரசியல்‌ வளர்ச்சியை 
அளந்துவிடலாம்‌. ஒரு சாடு அரசியல்‌ முற்போக்கில்‌ வளர 
வில்லை யென்றால்‌, ௮து தனக்குத்தானே சரியான கேள்வி 
யைப்போட்டுக்‌ கொள்ளவில்லையென்‌ அஅநேகமாகச்சொல்லி 
விடலாம்‌. நாம்‌ ஈம்முடைய காலத்தையும்‌, ஊக்கத்தையும்‌, 
ச தரத்தையும்‌ வகுப்புவாரியாக சட்டசபை ஸ்தானப்‌ 
அய க்கக்‌ என்பதிலே வீணாக செலவழித்து 
வருகின்றோம்‌. அல்லது வகுப்புத்‌ தீர்ப்பை யொட்டி கட்‌ 
களை அமைப்பதில்‌ ஈபெடுகிறோம்‌. அல்லது ஜீவாதாரமான 
பிரச்னைகளையே கருத்தில்‌ , கொள்ளாமல்‌ வஞுப்புவாதத்தைப்‌ 
பற்றி சாரமில்லாத வம்புப்‌ பேச்சு பேசுறோம்‌. இவைகளி 
ல்‌ எல்லாம்‌ ஈம்முடைய அரசியல்‌ பிற்போக்கு வெளியாய்‌ 


விடுகின்றது. இதே முறையில்‌, அன்றைக்கு இந்திய ஊழியர்‌ 


098 ஜவஹரின்‌' சுயசரித்திரம்‌ . 


சங்கத்தில்‌ காக்திஜீயைக்‌ கேட்ட கேள்விகளைக்‌ கவனித்துப்‌ 
பார்த்தால்‌, அவைகள்‌ அந்த சங்கத்தினுடையவும்‌ மிதவா 
தக்‌ கக்ஷியினுடையவும்‌ வீனோதமான மனப்பான்மையின்‌ 
பிரதிபிம்பங்களாகத்‌ தோன்றின. அரசியலிலும்‌ பொருளா 
தாரத்துறையிலும்‌ அவர்களுக்கு. கொள்கைகளும்‌. பரந்த 
நோக்கும்‌ இல்லை போலக்‌ தோன்றிற்று, அவர்களுடைய 
அரசியல்‌, திண்ணை வம்பாகவும்‌(( அரண்மனை இன மாகவும்‌'' 
இருப்பதாகத்‌ தோன்றிற்று, அதாவது, அவர்களுடைய 
கவனமெல்லாம்‌ உயர்தர அதிகாரிகள்‌ என்ன செய்வார்கள்‌ 
அல்லது செய்யமாட்டார்கள்‌ என்பதைப்பத்றித்தான்‌. 
மிதவாத நூநிலைமைக்‌ கட்சி என்ற பெயரினால்‌ 
யாருக்கும்‌ சந்தேகம்‌ ஏற்படக்‌ கூடம்‌, இந்த வார்த்தைக 
ளுக்கு மற்றைய நாடுகளில்‌, முக்கியமாக இங்கலார்தில்‌, 
குறிப்பிட்ட அர்த்தமும்‌ இட்டமும்‌ உண்டு, நடு நிலைமை 
கட்சி யென்றால்‌ கடற்‌ சுங்கவரியில்லாத வியாபாரம்‌, .ஈபர்‌ 
சுதந்திரம்‌, பொதுவான உரிமைகள்‌ எதுவும்‌ தானாக வள. 
வேண்டும்‌ என்ற அர்த்தங்களைக்‌ கொடுக்கின்றது. ஆங்கில 
தாராளக்‌ கட்சியாரின்‌ திட்டம்‌, பொருளா தாரத்துறையை 
அடிப்படையாகக்‌ கொண்டதாகும்‌. அரசனுக்கு ஏகபோக 
உரிமை இல்லாமல்‌, எதேச்சாதிகாரத்துடன்‌ வரிவசூல்‌ 
செய்யாமை முதலியவைகளுக்காகவும்‌, வியாபார த்தில்சு.தர்‌ 
இரத்துக்காகவும்‌ உழைக்க எண்ணுவதால்‌ அரசியல்‌ சுதர்‌ 
தரத்துக்கும்‌ ஒரு ஆசை ஏற்பட்டது. ஆனால்‌, இந்திய மித 
வாதிகளுக்கு இத்தகைய. அஸ்திவாரம்‌ ஒன்அமே இல்லை. 
அவர்களுக்கு சுதந்திர வியாபாரத்தில்‌ ஈம்பிக்கையில்லை. 
அவர்கள்‌ சுங்கப்‌ பாதுகாப்பில்‌ ஈம்பிக்கை கொண்டவர்கள்‌. 
ஈபர்‌ ௬தந்திரத்தைப்பற்றி அவர்களுக்குக்‌ கவலையே இல்லை 
யென்பது சமீபகால நிகழ்ச்சகளினின்றும்‌ வெளியாக 


்‌ அவர்கள்‌ யதேச்சாதிகாரத்துடன்‌ ஈடத்தப்பெறும்‌ இர்‌, 
திய்‌ சமஸ்‌ தானங்களோடு நெருங்கப்‌ பழச அவைகளின்‌ஆட்‌ 
சியைப்‌ பொதுவாக ஆதரிக்கிறார்கள்‌. இந்த. சமஸ்தானங்‌ 
களில்‌ ஜனநாயகத்தையும்‌; ஈபர்‌ சு தம்திரத்தையும்‌ கனவிலே. 
கூடக்‌ காணமுடியாத. இதை ஆதரிக்கும்‌ இந்திய மிதவாதி 
கள்‌ ஐரோப்பிய மிதவா திகளினின்‌ றும்‌ எவ்வளவு மாறுபட்‌ 
டவர்கள்‌! உண்மையிலேயே, இந்திய தாராளக்‌ கட்யோர்‌. 


மிதவாத மனப்பான்மை 699 


எந்த வகையிலும்‌ தாராளமுள்ளவர்களே அல்ல, அவர்கள்‌ 
எந்த இனத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்று அவர்களைப்பற்றி 
திட்டமாக ஒன்றுமே சொல்ல முடியாது. அவர்களுக்கு 
அஸ்திவாரமான கருத்துகள்‌ இல்லை. அவர்கள்‌ சிறகூட்ட 
மாயிருக்தாலும்‌, ஒருவருக்கும்‌ மற்றவருக்கும்‌ ஏராளமான 
அபிப்பிராய பேதம்‌ உண்டு. ஒன்றைச்‌ செய்யக்‌ கூடாது 
என்று சொல்லுவதிலேதான்‌ அவர்கள்‌ சாமர்த்தியசாலி 
கள்‌. எல்லா இடங்களிலும்‌ தவறுதான்‌ அவர்களுடைய 
கண்களில்‌ படுகின்றது. ஆகவே அவைகளுடன்‌ சேராமல்‌ 
ஒங்கி நிற்க முயற்சிசெய்கிருர்கள்‌. இவ்வாறு செய்வதால்‌ 
தாங்கள்‌ உண்மையைக்‌ 'கண்டுவிடலாம்‌ என்ற அவர்கள்‌ 
ஆசையுடன்‌ இருக்கிறார்கள்‌. இரண்டு எதிரான கொள்கை 
களுக்கு ஈடுவே நிற்பதுதான்‌ உண்மையாகும்‌ என்பத! அவர்‌ 
களுடைய பிடிவா தமான கருத்தாகும்‌. 


தீவிரமென்று தாங்கள்‌ கருதுவதையெல்லாம்‌ அவர்‌ 
கள்‌ கண்டித்து விட்டு தாங்கள்‌ ஈல்லவர்கள்‌ என்றும்‌, நிதா 
னஸ்தர்களென்‌ றும்‌, யோக்கியர்களென்‌ றும்‌ எண்ணிக்கொள்‌ 
ளுறொர்கள்‌. இந்த முறை மிகவும்‌ செளகரியமானதாகும்‌. 
எதையும்பற்றிக்‌ ககிமையாக யோசிக்க வேண்டிய 'நிர்ப்பர்‌ 
தமே அவர்களுக்கு ஏற்படாதல்லவா ? மேலும்‌ நிர்மாணத்‌ 
அக்குவேண்டிய யோசனைகளைச்‌ சொல்லவேண்டிய பொறுப்‌ 
பும்‌ அவர்களை விட்டு நீங்கி. விிகிறதல்லவா ? ஐரோப்பா 
விலே, முதலாளித்தத்துவம்‌ வெற்றிபெறவில்லை. யென்ப” 
தோடு நிற்காமல்‌ அதற்கு அபத்த வந்‌. துகொண்டிருக்கிற்து 
என்றும்‌ இவர்களிற்‌ சிலர்‌ சிறிதளவு உணர்ந்துவிட்டார்கள்‌... 
ஆனால்‌ அபேதவாதமும்‌ கெடுதல்தான்‌. ஏனென்றால்‌ அத 
சாசுவத உரிமைகளைத்‌ . தாக்குகின்றதல்லவா ? இவ்வாறு 
அவர்கள்‌ நினைத்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌. ஏதோ எதிர்காலத்‌ 
தில்‌.இதற்கு சூக்தமமான பரிகாரம்‌ ஏற்படலாமென்றும்‌ 
அஅவரையிலும்‌ உரிமைகளையும்‌ முதலாளித்‌ தத்துவத்தை 
யும்‌ காப்பாற்றி வரவேண்டுமென்றும்‌ அவர்கள்‌ ' எண்ணிக்‌ 
கொண்டிருக்கலாம்‌. உருண்டையா, தட்டையா என்று 
வாதம்‌: நேச்ச்தால்‌ நள்‌ எமில்‌ தட்டையுமில்லை. 
நீங்கள்‌. இருவரும்‌ சொல்லுவது தவணு, ஒருக்கால்‌ பூமி ௪து' 
ரமாக இருக்கலாம்‌ 'அல்லது கோணல்‌ வடிவாக இருக்க, 
லாம்‌'? என்று. மிதவாதிகள்‌ . தங்கள்‌. நிதான. புத்தியைக்‌ 
கொண்டு.மத்தியஸ்தமாக யோசனை:சொல்லவும்‌ கூடும்‌, -: " 


100 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


க்கியமில்லாத, அற்ப ' விஷயங்களுக்காக அவர்கள்‌ 
(மிதவா இகல்‌) ணம்‌ வனலைக்கித்‌ வடுகர்கள்‌. ஆச்சரியப்‌ 
படத்தக்க அளவில்‌, அவர்கள்‌ 6ஹாஹூ'' என்று. அவை 
களைப்பற்றி சத்தம்‌ போடுகிருர்கள்‌. தெரிக்தோ தெரியா 
மலோ, மூலாதாரமான பிரச்னைகளைப்பற்றி சிந்தனை செய்‌ 
யாமல்‌ அவைகளை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள்‌. ஏனென்‌ 
ரல்‌, இத்தகைய பிரச்னைகளுக்கு புரட்சத்தன்மை கொண்ட 
பரிகாரம்‌ வேண்டும்‌. செயலிலும்‌ கருத்திலும்‌ தைரியம்‌ 
வேண்டும்‌. எனவே மிதவாதிகளின்‌ . ஜயமும்‌, தோல்வியும்‌ 
ற்பமாகவே இருக்கும்‌. அவைகளினால்‌ பயனொன்று 
மில்லை. அவர்களுடைய வெற்றியும்‌, தோல்வியும்‌ யாதொரு 
கொள்கையையும்‌ தழுவியதல்ல, அந்தக்கட்சியின்‌ முக்யெ 
மான தன்மை, சிறப்பான அம்சம்‌, என்னவெனில்‌ நல்லதி 
அம்‌ சரி, கெட்டதிலும்‌ சரி ஒரே நிதானம்‌. இது ஒருவித 
மனப்பான்மை. இர்தத்‌ தாராளக்‌ கட்சிக்காரர்களுக்கு 
மிதவாதிகள்‌'' என்று பழைய பெயர்‌ உண்டு; மிகவும்‌ 
பொருத்தமான பெயர்‌. 


மிதவாதம்‌ எவ்வளவு செளகரியமான தன்மையாயி 
ருந்தாலும்‌, அது ஒரு ஒளி பொருந்திய குணமே அல்ல. 
மிசவாதத்‌ ' தன்மையினால்‌ ஒருவித மர்கம்‌ வஏற்பட்டுவிடு 
றது, எனவே, இந்திய மிதவாதிகள்‌ மந்தப்பட்‌ 
டாள"' மாய்‌ ஆகிவிட்டார்கள்‌. ௮வர்கள்‌ தோற்றத்திலே 
இடித்த புளி” மாதிரி இருக்கிழுர்கள்‌. எழுத்திலும்‌ பேச்சி 
அம்‌ மந்தம்‌. அவர்களிடம்‌ நகைச்‌ சுவையே கிடையாது. 
அவர்களுக்குள்ளூம்‌ விதிவிலக்காக சிலர்‌ இருக்றொர்கள்‌. 
அவர்களில்‌ சிறந்தவர்‌ ஸர்‌ தேஜ்‌ பகதூர்‌ சப்ரூ. சப்ரூ அவர்‌ 
கள்‌ ஈகைச்‌ சுவையில்‌ குறைந்தவர்‌ அல்ல; மந்தமான பேர்‌ 
வழியும்‌ அல்ல. அவரையே கேலி செய்தாலும்‌ அது ஈல்ல 
கேலியாயிருக்தால்‌ அவர்‌ அதை மிகுதியும்‌ ரஷிப்பார்‌. . ' 


ஆனால்‌ மொத்தத்தில்‌ மிதவாதிகள்‌ மந்ததடைப்போக்கு 
கொண்ட சில்லரை முதலாளிக்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
கள்‌. அலகபாத்‌ “லீடர்‌” பத்திரிகை மிதவா திகளின்‌ மு£க்யெ 
மான பத்திரிகையாகும்‌. சென்ற ஆண்டில்‌ ஆசீரியக்‌ குறிப்பு 
ஒன்று அந்தப்பத்திரிகையில்‌ காணப்பட்ட்து. அந்தக்‌ குறிப்‌" 
பினால்‌ மிதவா திகளின்‌ தன்மை வெளியாயிற்று; ௮சாதராண 
மான மனிதர்களாலும்‌, மகான்களாலும்‌ உலகத்துக்கு' எப்‌ 


மிதவாத மனப்பான்மை 701 


பொழுதுமே துன்பம்‌ தான்‌ நேர்ந்திருக்கிறதென்‌ அம்‌, 
அகவே மகான்களைக்காட்டிலும்‌ சாதாரண மனிதர்கள்தான்‌ 
விரும்பத்தக்க பேர்வழிகளென்றும்‌ அந்தக்‌ குறிப்பில்‌ கூறப்‌ 
பட்டிருக்கிறது. கொஞ்ச அறிவு இருந்தால்‌ ம்‌ என்று 
கொடி பறக்க விட்டுக்‌ கொண்டு, பட்டவர்த்தனமாக. அது 
சொல்லி விட்டத. * 


நிதானம்‌ ஒருவகை வைதிகம்‌. ஆபத்துக்களையும்‌ அதி 
இவிர மாறுதல்களையும்‌ விரும்பாத தன்மை, இவைகள்‌ 
மூதுமைப்‌ பருவத்தின்‌ தவிர்க்க முடியாத லட்சணமாகும்‌, 
இந்தத்‌ தன்மைகள்‌ இளைஞரிடம்‌ இருக்குமாயின்‌ அது அவ 
வளவு பொருத்தமான தல்ல. ஆனால்‌, நம்முடைய நாடோ 
பழம்‌ பெரும்‌ நாடு! ஆகவே, அதன்‌ குழந்தைகள்‌ அத்து, 
சளைத்துப்போய்‌, . ஒளி மங்கி, முதுமைப்‌ பருவத்தின்‌ 
அடையாளங்களை உடலிலும்‌ உள்ளத்திலும்‌ . : தாக்கிக்‌ 
கொண்டு பிறக்னெறன போலும்‌! ஆனால்‌, இர்த பழம்‌ 
பெரும்‌ நாட்டிலும்‌ இப்பொழுது மாறுதல்‌ சக்திகள்‌ ஈட 
மாடி, அதை ஆட்டி வைக்கின்றன. இதைக்கண்டு மிதவா 
கள்‌ தஇகைத்துப்போகின்றனர்‌. பழைய உலகம்‌ மாறிப்‌ 
போய்க்‌ கொண்டிருக்றெது. மிதவாதிகள்‌ எவ்வளவோ 
இனிமையாயும்‌ அருமையாயும்‌ மாறுதல்‌ வேண்டாமென்று 
சொல்லித்தான்‌ பார்க்கிறார்கள்‌. அதனால்‌ யாதொரு வித்தி 
யாசமும்‌ ஏற்படவில்லை, இதை விட்டுவிட்டு, அவர்கள்‌ புய 
லோடும்‌, வெள்ளத்தோடும்‌, பூகம்பத்தோடும்‌ வாதம்‌ செய்து 
மிதவாதம்‌ பேசலாம்‌. ்‌ 


௮வர்களுடைய பழைய கொள்கைகளால்‌ அவர்களுச்‌ 
குப்‌ பயன்‌ உண்டாகவில்லை. புதுக்‌ கருத்துகளையும்‌, புதுச்‌ 
செயல்‌ முறைகளையும்‌ தேடிக்காண "அவர்களுக்குத்‌ துணிவு 
இல்லை. ஐசோப்பியப்‌ பரம்பரையைப்பற்றி டாக்டர்‌ ஏ.என்‌. 
வொயிட்‌ ஹெட்‌ சொல்லும்பொழுது “(ஒவ்வொரு தலை 
முறையும்‌ அர்தத்‌ தலைமுறையின்‌. தகப்பனார்‌ ' வாழ்ந்துவந்த 
அதே நிலைமைகளுக்குள்‌ வாழ்ந்து, அர்த நிலைமைகளை வலுக்‌ 
குறையாமல்‌ தன்னுடைய பின்‌ சந்ததியார்களுக்கும்‌ விட்டு 
விட்டுச்‌ செல்லமுடியும்‌ என்று அசட்டத்தன மாக எண்ணுவ 
தில்‌ இர்தப்‌ பரம்பரை முழுதும்‌ ௮டங்கியிருக்கறது. ஆனால்‌, 
சாம்‌ இப்பொழுது வாழுகிற இந்தக்‌ காலத்தில்‌ மேற்கூறிய 
எண்ணம்‌ முதன்முதலாக, மனித வர்க்கத்தின்‌ சரித்திரத்தி 


702 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


லேயே அடியோடு பொய்யா விட்டது!” என்ற "எழுது 
இருர்‌. டாக்டர்‌ வொயிட்ஹெட்‌ அவர்கள்‌ தமத ஆராய்ச்சி 
யில்‌ நிதானத்தைக்‌ கைக்கொண்டு தவறு செய்து. விட்டார்‌. 
ஏனென்றால்‌ இந்தக்‌, காலத்தில்‌ மட்டுமல்ல, எந்தக்‌ காலத்தி 
௮மே பரம்பரையைப்பற்றிய எண்ணம்‌ உண்மையான தல்ல. 


ஐரோப்பியப்‌ பரம்பரை மிதவாதத்‌ தன்மைகொண்ட 
தென்றால்‌ நம்முடையது இன்னும்‌ எவ்வளவு அதிகமாக 
மிதவா தத்தன்மை படைத்திருக்கவேண்டும்‌ ? அனால்‌ மாண 
னுக்முக்‌ காலம்‌ வரும்பொழுது, சரித்திரத்தின்‌ போக்கு 
இந்தப்‌ பரம்பரைகளை துளிக்‌ கூட லட்சியம்‌ செய்வதே 
இல்லை, நிகழ்ச்சிகளின்‌ போக்கைத்‌ தடுக்க முடியாமல்‌, இக்‌ 
கற்ற நிலைமையில்‌ பார்த்‌ துக்கொண்டி ருந்து ஈம்முடைய இட்‌ 
டங்கள்‌ தோற்றுப் போகுமானால்‌, சாம்‌ பிறரைப்‌ பழிகூறு 
இன்றோம்‌. இதைப்போல ஏமாற்றம்‌ வேறு எதுவுமே 
இல்ல, இத ஒரு பயங்கரமான ஏமாத்றமாகும்‌. ஒரு திட்‌ 
டம்‌ தோற்றுப்‌. போகுமானால்‌, ௮.து யோசனைக்‌ குறைவால்‌ 
எற்பட்ட தவறினால்‌ உண்டாகவில்லை யென்றும்‌ வேறு 
யாரோ ஒருவர்‌ வேண்டுமென்றே அர்தத்திட்டத்தைஉடைத்‌ 
தெறிய முயற்சி செய்ததால்‌ ,ஏற்பட்டதென்றும்‌ தன்னைத்‌ 
கானே ஏமாற்றிக்‌ காள்ளும்‌ தன்மை இதுவாகும்‌"! என்று 
ஜெரால்டு ஹெர்டு குதிப்பிடறொர்‌ 
ராம்‌ எல்லோருமே. இத்தகைய பயங்கரமான ஏமாற்‌ 
றத்தில்‌ இக்கிக்‌ கொண்டு துன்பு௮ுஇன்றோம்‌: கார்இிஜி கூட 
இதினின்றும்‌ விபெட்டவரல்லவோ என்று நான்‌ லெ சம 
யங்களில்‌ எண்ணியிருக்கறேன்‌. ஆனால்‌, நாங்கள்‌ சும்மா 
இராமல்‌ ஏதாவது காரியம்‌ செய்து வாழ்க்கையில்‌ தொடர்பு 
விட்ப்போகாமல்‌ ஈடந்து கொள்ளுகிறோம்‌. சோ தனையினா 
அம்‌, தவறு செய்வதாலும்‌, இந்த எமாற்றத்தின்‌' பிடிப்‌ 
பைக்‌ குறைத்துக்கொண்டு, மேலே தட்டித்தமொறி ஈடந்து 
செல்லுகறோம்‌. அனால்‌, மிதவாதிகளோ இர்த ஏமாற்றத்‌ 
தால்‌ ஏனையோரைக்‌ காட்டிலும்‌ மிகவும்‌ வருத்தமுறுதின்‌ ற 
னர்‌. ஏனென்றால்‌ தவறாக காரியத்தைச்‌ செய்து விடுவார்‌ 
களோ என்ற mi அவர்கள்‌ ஒன்றுமே. காரியம்‌ 
செய்வ இல்லை. விழுந்து விவோர்களோ என்‌ த. அச்சத்தினால்‌ 
அவர்கள்‌ ஈகருவதே இல்லை. .அவர்களுக்கும்‌' பொது: ஜனங்‌ 
களுக்கும்‌ ன்‌ தொடர்பே இடையாது.. அவர்கள்‌ 


மிதவாத மனப்பான்மை: 108 


'கங்களுடைய்‌ மனக்‌ கோட்டைகளுக்குள்‌ ஸ்தம்பித்துப்‌ 
போய்‌ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்‌. சும்மா கைகட்டிக்‌ 
கொண்டு. நிகழ்ச்சிகளைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கலாகாது 
என்ற ஸ்ரீமான்‌ ' சினிவாச சாஸ்திரி அவர்கள்‌, ஒன்ற்ரை 
வருஷத்துக்குமுன்பு தமது சகோதர . மிதவாதிகளுக்கு எச்‌ 
சரிக்கைசெய்தார்‌. அவர்‌ எவ்வளவு உணர்ந்து சொன்‌ 
னாசோ, அதைக்காட்டிலும்‌ அதிகமான உண்மை அர்த எச்‌ 
சரிக்கையில்‌ இருந்தது. , 1 


்‌ அரசாங்கத்தார்‌. என்ன செய்கிறார்கள்‌ என்பதைப்‌ 
பற்றி எப்பொழுதுமே யோசிப்பவரான தால்‌ பலவேறுஉத்தி : 
யோகக்‌ கமிட்டிகளால்‌ அக்கப்பட்டுவரும்‌ அரசியல்‌ இட்ட 
மாறுதல்களைப்பற்றித்தான்‌ அவர்‌ குறிப்பிட்டார்‌. ஆனால்‌, 
மிதவர திகளின்‌ அர்ப்பாக்கியம்‌.யாதெனில்‌,. அவர்களுடைய 
சொக்க நரட்டார்களே முன்னேறிச்‌ சென்றுகொண்டிருக்‌ 
கையில்‌, அவர்கள்‌ சும்மா நின்றுகொண்டு விஷயங்களில்‌ 
கலந்துகொள்ளவில்லை. அவர்களுக்கு தங்களுடைய சொந்த 
பொதுஜனங்களிடத்தில்‌ அச்சம்‌. நம்மை .ஆளுகிறவர்க 
ளோடு சண்டை போட்டுக்‌ கொள்வதைக்‌ காட்டிலும்‌, 
பொது ஜனங்களிடமிருக்து , விலகி வாழ்வது , உசிதமானது 
என்று அவர்கள்‌, எண்ணம்‌ கொண்டார்கள்‌. எனவே, தங்‌ 
களுடைய சொந்த நாட்டிலேயே, அவர்கள்‌ அர்நியர்களைப்‌ 
போல  அனதில்‌ ஆச்சரியமே இல்லை. _ வாழ்வு ஈடர்து 
கொண்டே, இருக்கதெது. அனால்‌, அவர்களோ இருக்க இடத்‌ 
திலேயே இருக்கிறார்கள்‌. A : 


,' வாழ்க்கைக்காகவும்‌, சுதந்திரத்தின்‌ பொருட்டும்‌ அவர்‌ 
களுடைய நாட்டார்கள்‌ கடுமையான போராட்டங்களை 
ஈடத்திக்கொண்டிருக்கையில்‌, மிதவாதிகள்‌ எந்தக்‌ கட்ட 
யில்‌ நின்று கொண்டிருந்தார்கள்‌ என்பதைப்பற்றி சந்‌ 
, தேகமே இல்லை. எதிரியின்‌ கட்சியிலே நின்று கொண்டு 
அவர்கள்‌, ஈமக்கு நேர்த்தியான புத்திமதி சொன்னார்கள்‌. 
அந்த யோசனையில்‌, தர்மோபதேசம்‌ நிறைந்து டர்தது. 
அவர்கள்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தோடு வட்டமேஜை மகா 
நர்கெளிலும்‌, கமிட்டிகளிலும்‌ ஒத்துழைத்தது அரசாங்கத்‌ 
தாருக்கு பேசாதரவாக இருந்தது. அவர்கள்‌ ஒத்துழைக்க 
மறுத்திருக்தால்‌' மகத்தான வித்தியாசம்‌ ஏற்பட்டிருக்கும்‌. 
இர்த. மகாநாடுகள்‌ 'ஒன்‌ திலிருந்து பிரிட்டிஷ்‌: தொழிற்கட்சி 


104 ஜவஹரின்‌' சுயசரித்திரம்‌ 


கூட விலதிநின்ற்து குறிப்பிடத்தக்க. அனால்‌ ஈம்முடைய 
மிதவாதிகளோ (நீங்கள்‌ ஒத்துழைக்க வேண்டாம்‌!” என்று 
இல பிரிட்டிஷார்கள்‌ அவர்களைக்‌ கேட்டுக்‌ கொண்ட போதி 
௮ம்‌ இங்கிலாந்துக்குப்‌ போய்‌ ஓத்துழைத்தார்கள்‌. 
நாம்‌ எல்லோரும்‌, பல விஷயங்களில்‌. பலவேறு படித்‌ 

தரங்களில்‌ மிதவா திகளாகவும்‌ தீவிர வாதிகளாயும்‌ இருக்கி 
ரேம்‌. எதையாவது ஒன்றைப்பற்றி போதுமான அளவு 
கவலை யெடுத்துக்கொண்டால்‌ அதைப்பற்றி வலுவான 
உணர்ச்சியுடன்‌ .இருக்கத்தான்‌ வேண்டும்‌; . அதாவது, 
திவிரவாதியாகத்‌. தான்‌ இருக்கவேண்டியிருக்கும்‌. இல்லா 
விட்டால்‌ அழகான பொறுமையோடு, தத்துவ ரீதியான 
நிதானத்தோடு. காம்‌ இருக்கலாம்‌. ௮௮ நம்முடைய கவலை 
'யற்ற தன்மையை மறைக்கப்‌ பார்ப்பதாகும்‌.. நாட்டிலிருக்‌ 

ம்‌ சில பரம்பரை . பாத்தியங்களைத்‌ . தொலைத்து விட 

வண்டு மென்று ஒரு யோசனை கூறப்பட்டால்‌. அப்‌ 
பொழுது மிதவாதிகளுக்குள்‌ சாந்தமானவர்கள்‌ கூட, 
மிகத்‌ தீவிர வாதிகளாக . ஆதிவிடவேதை கான்‌. பார்த்திருக்‌ 
இறேன்‌., ஈம்முடைய மிதவாத ஈண்பர்கள்‌ ஓரளவில்‌ பணக்‌ 
'காரக்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 

அவர்கள்‌ ஸ்வராஜ்யத்துக்காக .நீண்ட . காலம்‌ காத்‌ 

இருக்கலாம்‌. அதைப்பற்றி அவசரப்பட்டு அவர்கள்‌ பர 
பரப்படைய வேண்டியதில்லை. அனால்‌, ஜன நிர்மாணத்தில்‌ 
தவிர மாறுதல்‌ வேண்டுமென்று யாரேனும்‌ யோசனை கூறி 
னால்‌, ௮து அவர்களை மிகுதியும்‌ கலக்கி விடுகின்றது. அப்‌ 
பொழுது அவர்கள்‌ தங்கள்‌ நிதானத்தையும்‌ இனிமையான 
வாதத்தையும்‌ இழந்‌ துவிடூதிறார்கள்‌ .. ஆகவே, அவர்களுடைய 
மிதவாத மெல்லாம்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ -சம்பந்தப்பட்ட 
வரையிலும்‌ தான்‌. பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்துக்கு உடந்தை 
யாக இருந்து, மரியாதையாக ஈடந்துகொண்டால்‌, அர்த 
ஈடத்தைக்குப்‌ பரிசாக தாங்கள்‌ சொல்லுவதை அரசாங்கத்‌ 
தார்‌ கேட்கக்கூடுமென்று அவர்கள்‌ ஆசையுடன்‌ : இருக்‌ 
ர்கள்‌. ஆனால்‌, எப்பொழுதுமே இவர்கள்‌ பிரிட்டிஷ்‌ அர 
சாங்கத்தார்‌ சொல்வது சரியென்று ஒப்பம்‌ -வைக்கவேண்டி 
வந்துவிதகிறது, இவர்களுடைய வார்த்தைகள்‌ -அரசாங்கத்‌ 
தாரின்‌ செவியில்‌: ஏறுவதில்லை. 
..”.. இவர்கள்‌ அர்சாங்க தஸ்தவேஜாுகளை விடாமல்‌ படிக்‌ 
றார்கள்‌, “(பார்லிமெண்டு ஈடவடிக்கை'” என்று எர்ஸ்சன்‌ 


மிதவாத மனப்பான்மை 705 


மே எழுதிய நூலையும்‌, அதைப்போலொக தத புஸ்‌ சுகங்களையும்‌ 
சதா இவர்கள்‌ கையில்‌ வைத்துக்‌ கொண்டி ருப்பார்கள்‌ அர 
சாங்கம்‌ புதிதாக ஒரு யதாஸ்தை வெளியிட்டால்‌ 
அதைப்பற்றி பரபரப்பு அடைந்து விடுவார்கள்‌; யோசிக்கத்‌ 
துவங்கி விடுவார்கள்‌; இங்கிலார்திலிருந்து திரும்பிவரும்‌ மித 
ர தலைவர்கள்‌ வொயிட்‌ ஹாலிலிருக்கும்‌ பெரியார்க 

ளின்‌ செயல்களைப்பற்றி மூமேந்திர அறிவிப்புகள்‌ விடுவிப்‌ 
பார்கள்‌. லண்டன்‌ ஓயிட்ஹால்தான்‌ மிதவா திகளும்‌, பரஸ்‌ 
பச ,ஓத்துழைப்பாளர்களும்‌, இவர்களைப்‌ போன்ற ஏனைய 
கூட்டத்தாரும்‌ மதிக்கும்‌ காசி க்ஷேத்திரமாகும்‌. நல்ல 
அமெரிக்கர்கள்‌ இறந்துபோனால்‌ அவர்களுடைய ஆவி 
பாரிஸ்‌ ஈகரத்துக்குச்‌ செல்லும்‌ என்று பண்டைக்காலங்க 
ளில்‌ சொல்லுவ துண்டு, நல்ல மிதவாதிகளின்‌ அவியும்‌ 
ஓயிட்ஹால்‌ கட்டிட த்துக்குள்‌ லெ சமயங்களில்‌ வல்ல? 
௮ம்‌ உலவலாம்‌! 


மிதவா இகளைப்‌ பற்றி நான்‌ இவ்வளவு எழுதுவதா 
காங்ரெ௫ிலிருக்கும்‌ ஈம்மில்‌ பலருக்கும்‌ பொருத்தமானது 
தான்‌. மிதவா திகளையே நிதானத்தில்‌ வெகு அரம்‌ 
வென்றுவிட்ட பரஸ்பர ஒத்துழைப்பாளர்களுக்கு, என்‌ 
கருத்து இன்னும்‌ அதிகமாகப்‌ வதாக சராசரி 
மிதவாதிக்கும்‌ சராசரி காங்‌ காரனுக்கும்‌ 
இடையே மகத்தான வித்தியாசம்‌ இருக்கின்றது. 
னால்‌, அவர்கள்‌ நடுவே இருக்கிற கோடு தெளிவாகவும்‌ 
ட்டமாகவும்‌ தெரியவில்லை. கருத்து சம்பந்தப்பட்டவரை 
யிலும்‌ தீவிர மிதவா திக்கும்‌, மிதவாத. காங்ரெஸ்காரனுக்கும்‌ 
அதிகமாக வித்தியாசம்‌ இல்லை. ஆனால்‌ கார்திஜீயின்‌ ஈன்‌: 
அ ஒவ்வொரு. காங்ரெஸ்காரனும்‌ மண்ணோடு ஒட்‌ 
டி.க்கொண்டு நாட்டு ஜனங்களுடன்‌ ஏதேனும்‌ ஒருவகையில்‌ 
சம்பந்தம்‌ வைத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. மேலும்‌, 
காங்ரெஸ்காரன்‌ செயலில்‌ ஈபபட்டுவிட்டான்‌. திட்டமான 
கருத்துகள்‌ , இல்லாமையால்‌ ஏற்படும்‌ சல: தீய பலன்களி 
ருந்து காங்ரெஸ்காரன்‌ செயலில்‌ ஈபெட்டதால்‌ தப்பித்துக்‌ 
கொண்டான்‌. னால்‌ மிதவாதிகள்‌ ' அவவாறு தப்பித்துக்‌ 
கொள்ள முடியவில்லை. அவர்களால்‌ பழைய கருத்துக்களோ : 
டும்‌ இருக்கமுடியவில்லை. _புதுக்கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள 
முடியவுமில்லை. அவர்கள்‌ சிறிது Mi நசித்துவரும்‌ வர்க்‌ 


கத்தைச்‌ சேர்ந்தவர்களாவர்‌. 


49 


106 ஜவஹரின்‌” சுயசரித்திரம்‌ 


நம்மில்‌ பெரும்பான்மையோருக்கு பழைய “பரம்பரை 
யுணர்ச்சி போய்‌ விட்டது. புதிய பார்வையும்‌ உண்டாக 
வில்லை. அமார்‌ தாதன்‌ சமரநாதன்‌ கடலிலிருந்து ஆர்த்தெ 
மும்காட்சி நம்மில்‌ எத்தனைபேருக்குக்‌ கிடைக்கும்‌? 4மணால்‌ 
அளியில்‌ அண்டத்தைக்‌ காணவும்‌,' காட்டுமலரில்‌ சுவர்க்கத்‌ 
தைப்பார்க்கவும்‌, உள்ளங்கையில்‌ அண்ட பரெண்டத்தை 
யும்‌ அடக்கி வைக்கவும்‌, ஒருமணி நேரத்துக்குள்‌ அழியாக்‌ 
காலத்தை அடக்கும்‌ ஆற்றலும்‌ நம்மில்‌ எத்தனைபேருக்கு 
உண்டு? துரதிர்ஷ்டவசமாக நம்மில்‌ பலருக்கு இயற்கை 
யின்‌ சூட்சும உயிரை உணரவும்‌, அந்த உயிர்‌ ஈமது காத 
களில்‌ இரகசியம்‌ ஓதுவசைக்‌ கேட்பதற்கும்‌, அந்த உயிரின்‌ 
வாடைபட்டு தேகம்‌ பரவசமா ஆனர்தமடைவதற்கும்‌ 
பாக்கெயெம்‌ இடையாத, அந்த நாட்கள்‌ சென்ற விட்டன. 
காம்‌ முன்பு பார்ப்பதுபோல்‌ இயற்கையின்‌' உண்மைக்‌ கம்‌ 
பீர்யத்தைப்‌ பார்க்க முடியாவிட்டாலும்‌, மனிதவர்க்கத்தின்‌ 
போராட்டத்திலே அதைக்‌ காண முடியும்‌. மனிதவர்க்கத்‌ 
தின்‌ வெற்றியிலும்‌, தோல்வியிலும்‌ அதனுடைய வல்லமை 
பொருக்திய கனவுகளிலும்‌, உள்புயல்களிலும்‌ அதன்‌ 
வேதனைகளிலும்‌ தூயரங்களிலும்‌, அதன்‌ போராட்டங்களி 
வும்‌, துக்கத்திலும்‌ உண்மையைக்‌ காணமுடியும்‌. மனித 
வர்க்கத்தின்‌ கனவுகள்‌ யாவும்‌ ஈனவுகளாக மாறி, அதன்‌ 
மகத்தான லட்சியம்‌ கைகூடப்‌ போகின்றது என்ற ஈம்பிக்‌ 
கையுடன்‌ நாம்‌ உழைக்கலாம்‌. 


இந்தச்‌ சத்திய ஆராய்ச்சியில்‌ பலர்‌ மனமுடைந்து 
போகலாம்‌. என்றாலும்‌ இந்த சோதனையேதான்‌ நமக்கு 
மகத்தான லாப்மாகவும்‌ விளங்குன்‌ றது. இந்தச்‌ சோதனை 
யினால்தான்‌ நாம்‌ வாழ்க்கையின்‌ அற்பத்தன த்திலிருர்‌து விடு 
பட்டு மேநிலைக்குச்‌ செல்லுகன்றோம்‌. ஆனால்‌ நம்மில்‌ பலர்‌ 
இர்தச்‌ சத்திய பிறி மேற்கொள்ளவே இல்லை. பண்‌ 
டைய முறைகளிலிருந்து அவர்கள்‌ தங்களை அடியோடு முறித்‌ 
அக்கொண்டு விட்டார்கள்‌. தற்போது வழிஈட்ப்பதற்கு புதுப்‌ 
பாதையையும்‌ அவர்களால்‌ காணமுடியவில்லை. அவர்கள்‌ 
கனவு காண்பதுமில்லை; வினையாற்றுவதுமில்லை. பெரிய 
பிரஞ்சு ரஷிய புரட்சகளைப்போன்ற மனித வர்க்கத்தின்‌ 
அதிர்ச்சகளைப்பற்றி எதையுமே தெரிந்து கொள்ளவில்லை. 
நீண்டகாலமாக அடக்‌ வைக்கப்பட்டிருர்த மனித ஆசை 
கள்‌ திடீரென்று கொடுமையுடன்‌ இக்கல்‌ தன்மைகொண்டு 


மிதவாத மனப்பான்மை 707 


, மேலெழுர்துவரும்பொழுது அவைகளைக்‌ கண்டு இவர்கள்‌ 
திலைடைகன்றனர்‌. மிதவாதிகளுக்கு விடுதலைக்‌ கதவு 
இன்னும்‌ திறக்கப்படவில்லை. 


தேசபக்தி காங்கிரஸ்காரர்களின்‌ தனித்த உரிமையில்லை 
யென்ற அடிக்கடி ஆத்திரத்துடன்‌ சொல்லப்படுகிறது. முத 
லில்‌ சொன்னபொழுது அதை ரஷிக்கலாம்போல்‌ இருக்‌ 
தீது. அனால்‌ அதே வாக்கியம்‌ திருப்பித்‌ இருப்பி சொல்‌ 
லப்படும்பொழுது காது புளித்துப்‌ போகிறது. தேசபக்தி 
தங்களுடைய ஏகபோக உரிமை என்று எந்தக்‌. காங்கரஸ்‌ 
காரரும்‌ எண்ணி யிருக்கமாட்டார்‌ என்றே எனக்குத்‌ 
தோன்றுகிறது. உண்மையாகவே,௮.து காங்செஹின்‌ தனித்த 
உரிமையுமல்ல. இந்த ஏகபோக உரிமையை ,வேறு யார்‌ 
வைத்துக்‌ கொண்டாலும்‌ எனக்கு சம்மதமே. தேசபக்தி 
என்பதைக்கொண்டு பலர்‌ சமயோசிதமாக ஈடந்துகொண்டு 
தங்களுக்கு செல்வமும்‌, செல்வாக்கும்‌ தேடிக்கொள்ளுகிறார்‌ 
கள்‌. தேசபக்தியிலே பல ரகங்கள்‌ இருக்கின்றன.. எல்லா 
ருசிகளுக்கும்‌, எல்லா உரிமைகளுக்கும்‌, எல்லா வகுப்பாருக்‌ 
கும்‌ ஏற்கும்படியாக பல ரகங்கள்‌ தேசபக்தியில்‌. . காணப்‌ 
பெறுகின்றன. (ஏசுகாதரைக்‌ காட்டிக்கொடுத்த) ஜூடாஸ்‌, 
இன்றைக்கு உயிரோடிருப்பானால்‌ அவனும்‌ தேசபக்‌ 
யின்‌ பெயராலேயே அசோகம்‌ செய்திருப்பான்‌. இனி தேச 
பக்திமட்டும்‌ இருந்தால்‌ போதாது. விசாலமானதும்‌ கம்பீர 
மானஅமான ஒரு உணர்ச்சியும்‌ இனித்‌ தேவை. 


நிதானம்‌ மட்டும்‌ இருந்தால்‌ போதாது. அடக்கம்‌ 
நல்லதுதான்‌. அடக்கம்‌ என்பது ஈமது நாகரிகத்தின்‌ ஒரு 
அளவுகோல்‌ ஆகும்‌. அர்த அடக்கத்தின்‌ பின்னே அடக்‌ 
இக்‌ கட்டுப்பாட்டில்‌ வைத்துக்‌ கொள்ளுவதற்கு ஏதாவது 
முரட்டுத்தனமான உணர்ச்சி இருந்தால்தானே? “கந்துக 
மதக்கரியை வசமாய்‌ ஈடத்தலாம்‌; கரடி வெம்புலி வாயையும்‌ 
கட்டலாம்‌; வெந்தழலினில்‌ இரசம்‌ வைத்து ஐந்து லோகத்‌ 
தையும்‌ பேதித்து விற்றுண்ணலாம்‌; வேறொருவர்‌ காணா 
மல்‌ உலகத்துலாவலாம்‌; விண்ணவசை யேவல்‌ கொள்ள 
லாம்‌; ஒரு சிங்க முதுகின்‌ மேற்கொள்ளலாம்‌; கட்செவி 
யெடுத்தாட்டலாம்‌; கனல்‌ மேலிருக்கலாம்‌; ஜலமேல்‌ ஈடக்‌ 
கலாம்‌; ஆனால்‌ சிந்தையை யடக்கியே சும்மா இருக்கும்‌ 


தறமரிது.” உள்ளத்தினூடே ஊசலாடும்‌ வெறிகளை மனி 


708 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


தன்‌ அடக்கியாளும்‌ வரையில்‌ அவன்‌ சம்பூரண மனிதனாக, 
ஒருகாளும்‌ ஆகமுடியா அ. ஆனால்‌ நகராத கால்களையும்‌, மரத்‌ 
ரான்‌ கைகளையும்‌ சாம்‌ அடக்கிவைக்க வேண்டுமா? 


சில தென்னாப்பிரிக்க ஈாவலாசிரியர்களைப்பற்றி ராய்‌ 
கேம்ப்பெல்‌ எழுதிய நான்கு வரிகளை இங்கே நான்‌ குறிப்‌ 
பிடாமல்‌ இருக்க முடியாது. அவைகள்‌ இப்பொழுது இந்தி 
யாவிலிருக்கும்‌ பல்வேறு அரசியல்‌ கூட்டங்களுக்கும்‌ 
பொருத்தமா யிருப்பதாகத்‌ தோன்‌.றுறது. நீங்கள்‌ அருமை 
யான அடக்கத்துடன்‌ எழுதுவதை அவர்கள்‌ (ஜனங்கள்‌) 
கழ்னெருர்கள்‌. சபாஷ்‌! அதை அப்படியே நான்‌ ஏற்றுக்‌ 
காள்ளுகிறேன்‌. நீங்கள்‌ லகானைக்‌ கெட்டியாக இழுத்துப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு சேணத்தின்பேரில்‌ : காலையிறுக்கி உட்‌ 
கார்ந்துகொண்டிருக்கிறீர்கள்‌ என்பதும்‌ உண்மையே. ஆனால்‌ 
நீங்கள்‌ ௮டக்கி சவாரி செய்வதாக சொல்லிக்கொள்ளும்‌ 


அந்த முரட்டுக்‌ குதிரை எங்கே? அதைக்‌ காணோமே!'' 


இரண்டு முனைகளுக்கு ஈடுவேயுள்ள குறுயெ வழியில்‌ 
தாங்கள்‌ செல்லுவதாகவும்‌, காங்கெஷறின்‌ திவிரத்திலும்‌ அர 
சாங்கத்தின்‌ அடக்குமுறையிலும்‌ கலந்து கொள்ளாமலும்‌ 
இரண்டுக்கும்‌ மத்தியில்‌ செல்லுவதாகவும்‌ ஈமது மிதவாத 
நண்பர்கள்‌ நம்மிடம்‌ சொல்லுகரர்கள்‌. 


சர்க்கார்‌ குறைகளையும்‌, காங்கெஹின்‌ குறைகளையும்பற்றி 
தீர்ப்புச்‌ சொல்லும்‌ நீதிபதிகள்‌ இவர்களாம்‌. இந்த இரண்டு 
கூட்டத்தாரின்‌ குறைகள்‌ தங்களிடத்தில்‌ இல்லையென்று 
அவர்கள்‌ ௮கமூழ்கரார்கள்‌. இருவருக்கும்‌ ஈடுவே அவர்கள்‌ 
நியாயத்‌ தராசைப்‌ பிடித்துக்‌ கொண்டிருக்கிறார்களாம்‌! நீதிச்‌ 
சிலையை வார்த்திருப்பது போல, இவர்களும்‌ தராசைப்‌ 
பிடிக்கும்பொழு.து கண்களை மூடிக்கொள்ளுவார்களோ அல்‌ ' 
லது கட்டிக்‌ கொள்ளுவார்களோ? போலிகளே! பொய்யர்‌ 
களே! கொசுவிற்குப்‌ பெரிய ஆக்ஷேபம்‌ செய்து ஒட்ட 
கத்தை விழுங்கும்‌ குருட்டு வழி காட்டிகளே! என்று: ஏசு 
நாதர்‌ பண்டைக்‌ காலத்தில்‌ யூத புரோதிதர்களைப்‌ பற்றிக்‌, 
கூறியது எனக்கு ஞாபகம்‌ வருகின்றது. இது என்‌ கற்பனை 
மட்டுமா? உண்மையா? 


111 
பூர்ண சுதந்திரமும்‌ குடியேற்ற அந்தஸ்‌அம்‌ 


காங்கிரஹின்‌ லட்சியத்தையும்‌ போக்கையும்‌ சென்ற 
பதினேழு வருஷ காலமாக பிரயாசைப்பட்டு அமைத்துக்‌ 
கொண்டு வந்தவர்களில்‌ பெரும்பான்மையோர்‌ நடுத்தர 
வகுப்பைச்‌ சேர்ந்தவர்கள்‌. மிதவாதியானாலும்‌ காங்கிரஸ்‌ 
காரனானாலும்‌ அவர்கள்‌ இந்த நடுத்தர  வகுப்பிலிருக்துதான்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. நடுத்தர வகுப்பார்களுக்கு ஏற்பட்டிருக்‌ . 
கும்‌ வாழ்க்கை வசதிகளுக்குள்‌ இவர்கள்‌ வளர்ந்தவர்கள்‌. 
அவர்களுடைய இல்வாழ்க்கையும்‌, தொடர்புகளும்‌, ஈட்பு 
களும்‌ அநேகமாக ஒன்றுபோலத்தான்‌ இருக்கும்‌. முத 
லாளி லட்சியங்களைக்‌ கொண்ட இரந்த இரண்டு ரகங்களுக்‌ 
குள்‌; துவக்கத்தில்‌ அதிகமாக வேற்றுமை இருக்கவில்லை. 
மனப்பான்மை வேற்றுமைகளினால்‌ இந்த இரண்டு கூட்டத்‌ 
தாரும்‌ பிரிர்துபோகத்‌ தலைப்பட்டு, மாறுபட்ட பாதைகளில்‌ 
செல்லத்‌ அவக்கினார்கள்‌. ஒரு கூட்டம்‌ அரசாங்கத்தையும்‌, 
தனவந்தர்களையும்‌, நடுத்தர வகுப்பில்‌ செல்வாக்கு பெற்றவர்‌ 
களையும்‌ ஈாடிச்சென்றத; இன்னொரு கூட்டம்‌ தங்களுக்‌ 
குக்‌ கீழிருக்கும்‌ பொது ஜனங்களை நாடிச்சென்றது. 


இரண்டு கூட்டத்தின்‌ இலட்சியங்களும்‌ மாறுபட 
வில்லை. அவைகளின்‌ கருத்துகளும்‌ அரேகமாக ஓன்று 
போலத்தான்‌ இருந்தன. ஆனால்‌, இரண்டாவது கூட்டத்‌ 
இல்‌ சில்லரைத்‌ தொழிலாளிகளும்‌, வேலையில்லா மல்‌ திண்டா 
டும்‌ படிப்பாளிகளும்‌ சில்லரை வியாபாரிகளும்‌ ஏராளமாக 
வந்து சேர்ந்தார்கள்‌. எனவே, இந்தக்‌ கூட்டத்தின்‌ குரல்‌ 
மாறிப்‌ போயிற்று. முன்பு போல, அது மரியாதையுடன்‌ 
குரலைத்‌ வித்துக்‌ பேசவில்லை. சிறிது வலுவாக 
வும்‌ ஆத்திரத்துடனும்‌ பேசிற்று, பயன்‌ தரும்‌ முறையில்‌ 
காரியம்‌ செய்ய சக்தி இல்லாமல்‌, இர்தக்கூட்டம்‌ கடுமை 
யாகப்‌ பேசி, அதனால்‌ ஒருவாறு ஆறுதல்‌ பெற்றது. இந்தப்‌ 
புதிய நிகழ்ச்சியைக்‌ கண்டு பயந்து போய்‌, மிதவாதிகள்‌ 


710 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


விலகி ஓ.துங்கி பத்திரமாக வாழ எண்ணினார்கள்‌. காங்ரெ 
ஹில்‌ ஈடுத்தர வகுப்பார்கள்‌ அதிகமாக இருந்தார்கள்‌. காங்‌ 
கரஹில்‌ தலைமைவதித்து ஈடத்தியவர்கள்‌ சில்லரை முதலாளி 
இனத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. தேசியப்‌ போராட்டத்தில்‌ 
வெற்றிபெற வேண்டுமென்ற ஆசையினால்‌ மட்டும்‌ அவர்கள்‌ 
காங்கரெஷில்‌ வந்து சேரவில்லை. அந்தப்‌ போராட்டத்தினா 
லேயே அவர்களுக்கு ஆத்ம திருப்தி உண்டாயிற்று, தாங்‌ 
கள்‌ இழந்த தன்‌ மதிப்பையும்‌ கவுரவத்தையும்‌ மீண்டும்‌ பெற 
வும்‌ சதறிப்போன தங்கள்‌ பெருமையை மீண்டும்‌ சேகரித்‌ 
அக்கொள்ளவும்‌,; அவர்கள்‌ போராட்டத்தில்‌ அழைந்து 
கொண்டார்கள்‌. இது வழக்கமாய்‌ உள்ள தேசிய ஊக்க 
மாகும்‌. இந்த எண்ணம்‌ எல்லோருக்கும்‌ பொதுவான தாக 
இருந்தபோதிலும்‌, மனப்பான்மைகளின்‌ வேற்றுமைக்‌ 
கோளாவுகளினால்‌, மிதவாதிகள்‌ என்றும்‌ திவிரவா திகள்‌ 
என்றும்‌ பிரிந்தபோக நேர்ந்தது. கொஞ்சம்‌ கொஞ்ச 
மாக, ௩டுத்தர வகுப்பின்‌ £ழ்ப்படிக்காரர்கள்‌ காங்கெஷில்‌ 
செல்வாக்கு பெற்றார்கள்‌. பின்னர்‌ விவசாயிகள்‌ காங்கிர 
ஹில்‌ புகுக்‌து தாங்கள்‌ சொல்வதையும்‌ கேட்குமாறு காங்‌ 
சைச்‌ செய்துவிட்டார்கள்‌. 


சொமத்தில்‌ விக்கும்‌ ஜனங்களுக்கு பிரதிநிதியாக 
காங்ரெஸ்‌ ஆக, அக காங்கிரசுக்கும்‌ மிதவா திகளுக்கு 
மிடையே இருந்த பிளவு அதிகரித்துப்‌ போயிற்று. காங்‌ 
கரஸ்‌ சொல்லுவதை அறியவோ அல்லது ரசிக்கவோ முடி 
யாத நிலைமைக்கு மிதவாதிகள்‌ வந்துவிட்டார்கள்‌. பங்களா 
வில்‌ நேர்த்தியான அறையில்‌ இருப்பவர்கள்‌, எளிய வீட்‌ 
டையும்‌ மண்‌ குடிசையையும்‌ அறிந்துகொள்ளுவது எளி 
தல்ல. ஆனால்‌, இந்த வித்தியாசங்கள்‌ இருப்பினும்‌ லட்‌ 
சியத்தில்‌ இரண்டு கூட்டத்தாருக்கும்‌ தேயே ரோக்குத்தான்‌. 
முதலாளி தத்துவ நோக்குத்தான்‌. ஆனால்‌ அரந்ரோக்கு, 
தீவிரத்தில்‌ மட்டும்‌ வித்தியாசங்கொண்டது. காங்கிரஸில்‌ 
கூட பலபேர்கள்‌ அசேகமாக மிதவாதிகளென்று சொல்லக்‌ 
கூடியவர்களாக இருக்கிறார்கள்‌. 


பல தலைமுறைகளாக பிரிட்டிஷ்காரர்கள்‌ இந்தியாவைத்‌ 
தங்களுடைய விஸ்தாரமான பண்ணை வீடாகக்‌ கருதி வர்‌ 
தார்கள்‌. அர்த விட்டுக்கு பிரிட்டிஷ்காரர்கள்‌ சொந்தக்‌ 
காரர்களாம்‌! எனவே, உடமைக்காரர்கள்‌ என்ற முறையில்‌, 


பூர்ண சுதந்திரமும்‌ குடியேற்ற ௮நதஸ்தும்‌ 711 


அவர்கள்‌ பண்ணை விட்டின்‌ ஈல்ல பகுதிகளில்‌ வ௫த்‌.துவர்‌ 
தார்கள்‌, சமையல்‌ அறையும்‌, வேலைக்காரன்‌ இருப்பிட 
மும்‌ இர்தியர்களுக்கு ஒதுக்கிவைத்துக்‌ கொடுக்கப்பட்டன. 
ஓவ்வொரு பண்ணை வீட்டிலும்‌ ழ்க்கடை ப்பர்‌ இிகளுக்‌ 
குள்‌ படிப்படியான அந்தஸ்து இருக்கும்‌. பட்லர்‌, காவற்‌ 
காரன்‌, சமையற்காரன்‌, வேலைக்காரன்‌, தாதி, முன்‌ தடி 
தூக்கிச்‌. செல்லும்‌ சேவகன்‌ இவர்கள்‌ இருப்பார்‌ 
கள்‌. இவர்களுக்குள்ளே வரிசைக்‌ கிரமமாக அந்தஸ்து 
இருக்கவேண்டும்‌! ஆஞ்லி வீட்டின்‌ பேல்‌ வக அன்‌ 
உடமைக்காரர்களுக்கும்‌ ழ்வகுப்பாராகெ இப்பந்திகளுக்‌ 
கும்‌ ஈடுவே, தாண்டிச்செல்ல முடியாத தடை எல்லாத்‌ 
அறைகளிலும்‌ அக்கப்பட்டிருந்தது. அரசியல்‌ முதலிய .எல்‌ 
லாத்‌ துறைகளிலும்‌ இரண்டு ஜனங்களுக்கும்‌ நடுவே 
தொடர்பு கிடையா த. ்‌ 
இந்த ஏற்பாட்டை பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ இர்‌ 
தியர்கள்‌ பேரில்‌ சுமத்தியதில்‌ ஆச்சரியமே இல்லை. 
ஈமது வாழ்க்கையும்‌ தலைவிதியும்‌ இது தான்‌ என்று 
ஈம்மில்‌ பெரும்பாலோர்‌ ஏற்றுக்‌ கொண்டு வாழ்ந்தார்‌ 
களே, அததான்‌ ஆச்சரியமாக இருக்கிறத. பண்ணை 
ட்டின்‌ யோக்கெப்‌ பொறுப்புள்ள வேலைக்காரனுடைய 
மனப்பான்மையை, நாம்‌ ஈம்முள்‌ வளர்த்துக்கொண்‌ 
டோம்‌. சில சமயங்களில்‌ அபூர்வமாக நமக்கு கெளரவ 
மும்‌ கிடைத்தது. முதலாளியோடு தேத்‌ தண்ணீர்‌ அருர்‌ 
அம்‌ பாக்கியமும்‌ கிடைத்தது. காலக்கிரமத்தில்‌ நம்மை 
ஒவ்வொருவராக பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ கெளரவ ஸ்தா 
னத்துக்கு கொண்டுபோய்ச்‌ சேர்க்கவேண்டும்‌ என்ப்து . 
தான்‌ நம்முடைய ஆசையாகும்‌. போர்க்களத்திலோ, ராஜ . 
தர்திரத்திலோ வெற்றிபெறுவது பிரமாதமான காரியமில்லை. 
பிரிட்டிஷார்‌ இந்தியர்களின்‌ உள்ளத்தில்‌ இவ்வளவு. £ழ்த்‌ , 
தரமான ஆசையைப்‌ பதிவுசெய்து, அவர்களுடைய மனப்‌ 
பான்மையை அடியோடு மாற்றி விட்டார்களே! அது 
தான்‌, பிரிட்டிஷாருக்கு மகத்தான வெற்றியாகும்‌. 'பண்‌ 
டைக்காலத்து ஞானிகள்‌ சொன்னது போல, (அடிமை 
அடிமையைப்போல யோசனை செய்ய ஆரம்பித்து விட்‌ 


டான்‌.” 


காலம்‌ மாறிப்போய்‌ விட்டது. பண்ணை வீட்டு நாகரி . 
கத்தை இப்பொழுது இங்கிலாந்திலும்‌ சரி, இந்தியாவிலும்‌ 


712 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


சரி, யாரும்‌ விருப்புடன்‌ ஏற்றுக்கொள்ளுவஇல்லை. ஆனால்‌ 
ஈமக்குள்ளேயே இலர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு வேலைக்‌ 
கார அறைகளில்‌ இருந்து வெளியே வர கொஞ்சம்‌ கூட 
விருப்பம்‌ இல்லை. பகட்டு ஜரிகை கலந்த டவாலியைப்போட்‌ 
டூக்கொண்டு திரிவதில்‌ அவர்களுக்குப்‌ பரமானந்தம்‌. இன்‌ 
னும்‌ சிலர்‌ ஈமது மிதவாத நண்பர்களைப்‌ போன்றவர்கள்‌; 
பண்ணேவீட்ட நாகரிகத்தை அப்படியே ஏத்றுக்கொள்ளுகி 
மூர்கள்‌, அதன்‌ அமைப்பையும்‌ கட்டிடத்தையும்‌ கண்டு 
மகிழ்ச்சியுறின்றார்கள்‌. உடமைக்காரர்களை ஒவ்வொரு 
வராக வீட்டிலிருந்து காலிசெய்துவிட்டு, காலியான இட்ங்‌ 
களில்‌ தாங்கள்‌ ஒவ்வொருவராகப்‌ போய்‌ உட்கார்ந்து 
கொள்ளவேண்டுமென்று ஆசைப்படுதிறார்கள்‌ இதைத்தான்‌, 
அவர்கள்‌இற்திய மயமாக்குதல்‌'”என்று சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய கவனமெல்லாம்‌ நிர்வாகத்தை மாற்றவேண்‌ 
டும்‌ என்பதுதான்‌. வெள்ளைப்‌ பேர்வழிக்கு பதிலாக குப்‌ 
புப்‌ பேர்வழி இருர்தால்‌ போதுமென்று எண்ணுஜர்கள்‌. 
புதிய முறையில்‌ அரசியலை அமைக்க வேண்டுமென்று 
அவர்கள்‌ நினைப்பதே இல்லை. 


ஸ்வராஜ்யமென்றால்‌ ஒவ்வொன்றும்‌ முன்னே இருக்‌ 
சிதுபோல்‌ தான்‌ இருக்கும்‌. ஆனால்‌, வெள்ளைநிற உத்தியோ 
கஸ்தர்களுக்குப்‌ பதிலாக கறுப்பு நிற உத்தியோகஸ்தர்கள்‌ 
இருப்பார்கள்‌ என்று அவர்கள்‌ எண்ணிக்கொண்டிருக்கிருர்‌ 
கள்‌. எதிர்காலத்தைப்பற்றி ஒரே ஒரு காட்சிதான்‌ மிதவா 
இகளால்‌ காணமுடியும்‌. தாங்களோ அல்லது தங்களைப்‌ 
போன்றவர்களோ முக்யெ ஸ்தானம்‌ வடித்து, இங்கிலிஷ்‌ 
உயர்தர உத்தியோகஸ்தர்களுக்குப்‌ பதிலாக, தாங்கள்‌ 
அர்த ஸ்தானங்களைப்‌ பெற்று அரசியல்‌ நிர்வாகம்‌ நடத்து 
வது என்பதுதான்‌ அவர்கள்‌ காணும்‌ காட்சியாகும்‌. அந்தப்‌ 
புதிய காட்சியில்‌ ஒன்றுமே வித்தியாசம்‌ இருக்கா த. பழைய 
மாதிரி உத்தியோகங்கள்்‌ தான்‌; அதே இலாக்காக்கள்‌; அதே 
சட்டசபைகள்‌; அதேமாதிரி வியாபாரம்‌;அதேமா திரி கைத்‌ 
தொழில்‌; ஐ. சி. எஸ்‌. காரர்களும்‌ இருப்பார்கள்‌. சுதேச 
மன்னர்களும்‌ தங்களுடைய அ௮அரண்மனைகளிலே சுகமாக 
வாழத்தான்‌ செய்வார்கள்‌. பட்டு பீதாம்பரங்களையும்‌ தரி 
ததுக்கொண்டு, ஆபரணங்களை ஏராளமாக உடம்பில்‌ வாரிப்‌ 
_ போட்டு சுமந்துகொண்டு, தங்களுடைய குடி மக்களின்‌ 
பக்தியைக்‌ கவருவதற்காக சுதேச மன்னர்கள்‌ ஓரொருசம 


பூர்ண சுதந்திரமும்‌ குடியேற்ற அர்தஸ்தும்‌ 718 


யம்‌ அரண்மனையைவிட்டு வெளியே வருவார்கள்‌. மிராசு 
தார்களுக்‌ னிச்‌ சலுகை க்கும்‌. அவர்கள்‌ யான 
தனை த்தம்‌ க்‌ லேவாதேவிக்காரர்கள்‌, 
ஜமீன்‌ காருக்கும்‌ விவசாயிக்கும்‌ பண மூட்டையைத்‌ தூக்‌ 
கிக்கொண்டுபோய்‌ அவர்கள்‌ இருவருக்கும்‌ கடன்கொடுத்து 
விட்டு, அவர்களை நசுக்கப்‌ பிழிவார்கள்‌. வக்ஜல்‌, தமது 
வரும்படியோடு வேலை  செய்துகொண்டிருப்பார்‌. கடவுள்‌ 
உல்லாசமாக சுவர்க்கத்தில்‌ அமர்ந்திருப்பார்‌. இதுதான்‌, 
மிதவாதிகள்‌ , எதிர்காலத்தில்‌ காணும்‌ சுயராஜ்யக்‌ 
காட்சியாகும்‌. 


ஸ்வராஜ்யமென்றால்‌, ஆட்சிமுறை முன்னிருந்தது 
போலவே இருக்கவேண்டியதுதான்‌ என்றும்‌, வெளுப்பு ஆள்‌ 
களுக்குப்‌ பதிலாக கறுப்பு' ஆள்கள்‌ உத்தியோக பதவிகளில்‌ 
வந்தால்‌ போதமென்றும்‌ மிதவாதிகள்‌ எண்ணிக்கொண்‌ 
டிருக்கிறார்கள்‌ . பிரிட்டிஷாரின்‌ ஈல்லெண்ணத்தை சம்பாதித்‌ 
அக்கொண்டு, இந்த மாறுதல்களை மெதுவாக சாதித்துக்‌ 
கொள்ளவேண்டுமென்று அவர்கள்‌ கருதுதிறார்கள்‌ , மிதவாதி 
களின்‌ அரசியல்‌ பொருளா தார கருத்துகளின்‌ அஸ்திவாரம்‌ 
பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யம்‌ நிலைத்து நீடித்திருக்குமென்ற ஈம்‌, 
பிக்கையைத்‌ தழுவியதாகும்‌. நீண்டகாலத்துக்கு இந்த சாம்‌ 
ராஜ்யத்தை யாரும்‌ அசைக்கமுடியராது என்பதே அவர்களு 
டைய கருத்து. ஆகவே, அதோடு தங்களை இணைத்துக்‌ 
கொண்டு, பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்தின்‌ அரசியல்‌ பொருளா 
தாரத்‌ திட்டங்களை அவர்கள்‌ ஏற்றுக்கொண்டதுமல்லா 
மல்‌, பிரிட்டிஷாரின்‌ லக்ஷ்யங்களைக்‌ கொண்டு எதையும்‌ பார்க்‌ 
கிறார்கள்‌. பிரிட்டிஷ்‌ ஆட்சி இந்தியாவில்‌ நிலைத்திருக்க 
வேண்டும்‌ என்பது பிரிட்டிஷ்‌ லக்ஷ்யமாகும்‌. ௮தற்கான அர 
சியல்‌ முறை வகுக்கப்பட்டிருக்கெறது. இவைகளை மிதவாதி 
கள்‌ ஏற்றுக்கொள்ளுகளுர்கள்‌. 


இத்தகைய மனப்பான்மை காகங்கரெசுக்குக்‌ இடை 
யாது. : எனவே, காங்கரஸ்‌ மிதவாதிகளிடமிருந்து மாறு 
பட்டதாகும்‌. அரசியல்‌ நிர்வாகத்தில்‌ மட்டும்‌ மாறுதல்‌ 
வேண்டும்‌ என்று காங்கிரஸ்‌ கருதவில்லை. புதிய ஆட்டி 
முறை, புதிய அரசியல்‌ அமைப்பு 'இவை வேண்டுமென்று 
காங்கிரஸ்‌ விரும்புகின்றது. அந்தப்‌ புதிய ஆட்சிமுறை எந்த 


உருவம்‌ படைக்கப்போகின்றது என்பதைப்பற்றி காங்கிரஸ்‌ 


714 ஜவஹரின .சுயசரித்திரம்‌. 


காரர்களுக்குள்‌ தெளிவான யோசனை கடையாது. இதைப்‌ 
பற்றி ௮பிப்பிராயபேதமும்‌ இருக்கறது. னால்‌, தற்போ 
தைய நிலைமைகளும்‌ முறைகளும்‌ நீடித்திருக்க முடியா; 
நீடி.த்திருக்கவே கூடாது என்றும்‌, அடிப்படையான மாறு 
தல்கள்‌ தேவையென்றும்‌ காங்கிரஸ்காரர்கள்‌ அனைவரும்‌ 
ஒரு முகமாக நினைக்கிறார்கள்‌. குடியேற்றறாட்டு அரந்தஸ்‌ 
அக்கும்‌ பூரண ச தந்திர த்திற்கும்‌ உள்ள வேற்றுமை இதிலே 
தான்‌ இருக்கிறது. குடியேற்ற நாட்டு அந்தஸ்து என்‌ 
றுல்‌ பழைய அமைப்புடன்‌ கண்ணுக்குத்‌ தெரிந்ததும்‌ தெரி 
யாததுமான புதிய பீணைப்புகளைக்‌ கொண்டு பிரிட்டிஷ்‌ பொரு 
ளாதாரத்‌ திட்டத்தோடு இணைக்க முயலுவதாகும்‌. பூர்ண 
சுதந்திரம்‌ என்றால்‌, நிலைமைக்கேற்றாற்போல புதிய பொரு 
ளாதாரத்‌ திட்டத்தை அக்கக்கொள்ள சுதந்திரம்‌ ஏற்படு 
இன்றது அல்லது ஏற்படவேண்டும்‌ என்பதுதான்‌. 


இங்கிலாந்தோடும்‌ இங்கிலிஷ்காரர்களோடும்‌ தீராத 
பகைமை பாராட்டவேண்டும்‌ என்பதல்ல. என்ன நேர்ந்தா 
அம்‌, அவர்களை விட்டு விலகக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற 
விருப்பமுமல்ல, இதுவரையிலும்‌ நோர்தவைகளினால்‌, இர்‌ 
தயாவுக்கும்‌ இங்கிலார்துக்குமிடையே கசப்பு இருக்குமா 
யின்‌ அத இயல்புதான்‌. “அதிகாரத்தின்‌ அவலட்சணம்‌ 
சாவியைக்‌ கெடுத்துவிட்டு, கைக்கோடரியை உபயோகப்படுத்‌ 
அகன்றது என்று தாகூர்‌ சொல்லுறார்‌. ஈமது உள்ளங்க 
ளுக்கு திறவுகோல்‌ நீண்டகாலத்துக்கு முன்னேயே அழிக்‌ 
கப்பட்டுவிட்டது. பிரிட்டிஷார்‌ ஈம்பேரில்‌ கைக்‌ கோடரியைக்‌ 
கண்டபடி. உபயோகப்படுத்தின தினால்‌, அவர்களிடம்‌ ஈமக்கு 
அதிகமான அன்பு ஏற்பட இடமில்லை. இந்தியாவுக்கும்‌ 
மனிதவர்க்கத்துக்கும்‌ சேர்த்து உழைக்க நாம்‌ பாத்தியம்‌ 
கொண்டாடுவோ மாகில்‌,இதுவரையில்‌ நேர்ந்ததைக்கொண்டு 
பிரிட்டிஷாரிடம்‌ பகைமை பாசாட்டக்‌ கூடாதென்பது உண்‌ 
மையே. விரோதம்‌ கொள்ள நாம்‌ ஆசைப்பட்டாலும்‌ 
சென்ற பதினைந்து வருஷங்களாக கார்‌ திஜீ ஈமக்கு கொடுத்து 
வந்திருக்கும்‌ குமையான பயிற்சி அந்த ஆசையே ஏற்படா 
மல்‌ அடித்‌. துவிட்டது. 


பிரிட்டிஷ்‌ இறையில்‌ உட்கார்ந்து கொண்டு, இதை 
யெல்லாம்‌ கான்‌ எழுதறேன்‌. சென்ற சல மாதங்களாக 
என்னுடைய மனது கவலை நிரம்பிக்‌ இடக்கன்றது. 


பூர்ண சுதந்திரமும்‌ குடியேற்ற அந்தஸ்தும்‌ 716 


நான்‌ முன்னே சிறையில்‌ அனுபவித்ததைக்‌ காட்டிலும்‌,இர்த 
தனிக்காவல்‌ காலத்தில்‌ அதிகமாக கஷ்டம்‌ அனுபவித்திறாக்‌ 
கிறேன்‌. பலவேறு நிகழ்ச்சிகளைக்‌ கண்டு, என்னுடைய உள்‌ 
ளத்தில்‌ ஆத்திரமும்‌ கோபமும்‌ அடிக்கடி. எழுந்திருக்கின்‌ 
றன. இப்பொழுது, கான்‌ இங்கே உட்கார்ர்‌.துகொண்டு, 
என்னுடைய இதயத்தையும்‌ மனதையும்‌ கூர்ந்து கவனிக்‌ 
கையில்‌, இங்கிலார்‌தின்பேரிலாவ.து இங்கிலீஷ்‌. ஜனங்களின்‌ 
பேரிலாவது எனக்கு: துளிகூட கோபமே இல்லை. எனக்கு 
பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்தைக்‌ கண்டால்‌ வெறுப்பு, . அர்த 
சாம்ராஜ்யம்‌ இந்தியாவைச்‌ சுரண்டுவதைக்‌ கண்டுநான்‌ ஆக்‌ 
இரப்படுகிறேன்‌. முதலாளித்‌ தத்துவத்‌ திட்டத்தில்‌ எனக்கு 
வெறுப்பு. பிரிட்டனிலிருக்கும்‌ ௮ திகாரவர்க்கத்‌ தினர்‌ இந்தி 
யாவை எல்லா வகையிலும்‌ சுரண்டுவதைக்‌ காண எனக்கு 
மிகுதியும்வருத்தமுண்டாகன்‌ றத; ஆத்திரமு மூண்டாகறது. 
இதற்கான முழுப்பொறுப்பையும்‌ இங்கிலாந்தின்‌ பேரிலா 
வது, இங்கிலீஷ்காரர்களின்‌ பேரிலாவது நான்‌ சுமத்தவில்லை. 
அப்படி கான்‌ சுமத்தினாலும்‌ அதனால்‌ அதிகமான வேற்‌ 
அமை ஏற்படாது. ஏனென்றால்‌, ஒரு காட்டு மக்கள்‌ அனை 
வரையும்‌ கண்டிப்பது முட்டாள்‌ தனமாகும்‌. ஒரு காட்டார்‌ 
அனைவரின்‌ பேரிலும்‌ கோபம்‌ கொள்ளுவதும்‌ முட்டாள்‌ 
தனமாகும்‌. நாம்‌ சந்தர்ப்பங்களுக்கு எவ்வானு இசையா 
னோமோ அவ்வாறே அவர்களும்‌ சந்தர்ப்பங்களுக்கு. அடி 


மைகளாக ஆகிவிட்டார்கள்‌. 


எனு மனப்பயிற்சிக்காக நான்‌ இங்கிலாந்துக்கு மிகு 
தியும்‌ கடமைப்பட்டிருக்கிறேன்‌. இங்கிலாந்துக்கு நான்‌ 
அடியோடு அன்னியனாக இருக்கமுடியாது. கான்‌ என்ன 
முயற்சி செய்தாலும்‌, எனது மனப்பழக்கங்களை அடியோடு 
உதறித்‌ தள்ளிவிட முடியாத. வாழ்க்கையையோ அல்லது 
மற்றைய தேசங்களையோ மதிப்பிடும்‌ வழிகளையும்‌, அளவு 
களையும்‌ இங்கலொர்தில்தான்‌ பள்ளியிலும்‌, கல்லூரியிலும்‌ 
நான்‌ கற்றுக்கொண்டேன்‌.அவைகளையும்‌என்னால்‌ விட்டுவிட 
முடியாது. அரசியல்‌ துறையில்‌ தவிர, எனக்கு இங்ஜலார்‌ 
தையும்‌ இங்கிலீஷ்‌ ஜனங்களையும்‌ கண்டால்‌ ரொம்பப்‌ பிரி 
யம்‌. இர்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு. கான்‌ முதுகு 
வளைந்து கொடுக்காத எதிரியா விட்டேன்‌ என்ற ஏற்பட்‌ 
டிருக்குமாகில்‌ ௮து என்னை மீறியேதான்‌. 


716 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


நாம்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியை, அந்த அந்நிய அதிகாரத்‌ 
தைக்‌ கண்டிக்கின்றோம்‌. அர்த ஆட்சிமுறையோடு நமக்கு 
சாஜி இருக்க முடியா அ. இங்கிலீஷ்‌ ஜனங்களோடு ஏன்‌ ராஜி 
இருக்கமுடியாது ? இங்கிலீஷ்காரர்களோடும்‌, ஏனைய அர்‌ 
நிய ஈாட்டார்களோடும்‌ நெருக்கமான உறவுகள்‌ நமக்கு 
வேண்டியதுதான்‌. இந்தியாவில்‌ புத்தப்‌ புதிய காற்றின்‌ 
வாடை வீச வேண்டும்‌. புதிய பசையுள்ள கருத்துகள்‌ 
தேவை. மனப்பூர்வமான ஒத்துழைப்பு வேண்டும்‌. பண்‌ 
டைக்காலத்துப்‌ புகை மூடிக்‌ கொண்டதுபோல நாம்‌ ஆக 
விட்டோம்‌. 


அனால்‌ இங்கிலீஷ்காரர்கள்‌ புலி என்ற ஹோதாவில்‌ 
இந்தியாவுக்கு வந்தால்‌ அவர்கள்‌ ஈமது நட்பையும்‌ ஒத்து 
ழைப்பையும்‌ எதிர்பார்க்க முடியாது. சாம்ராஜ்யப்‌. புலி 
யோடு பயங்கரமான எதிர்ப்புதான்‌ இருக்கமுடியும்‌. இன்‌ 
றைக்கு ஈம்முடைய தேசம்‌ அந்த குரூரமான மிருகத்தோடு 
போசாடவேண்டியிருக்கிறது. காட்டிலிருக்கெ முரட்டுப்‌ புலி 
யைப்‌ பழக்கி, அதற்கு இயற்கையாகவுள்ள குரூரத்தன்‌ 
மையை ஒருக்கால்‌ போக்கி விடக்கூடும்‌. சாம்ராஜ்ய தத்து 
வமும்‌ முதலாளித்தத்துவழும்‌ சேர்ந்து கொண்டு, தர்ப்‌ 
பாக்யெமான ஒரு நாட்டில்‌ பாய்ந்து இரை தேடமோகில்‌, 
அவைகளைப்‌ பழக்க சாத்தியப்படவே படாது. தானோ, 
தன்‌ தேசமோ எப்பொழுதும்‌ ராஜிக்குத்‌ தயாராயில்லை 
யென்று யாரேனும்‌ சொன்னால்‌, ௮௮ ஒருவகையில்‌ முட்‌ 
டாள்‌ தனமான கருத்து அகும்‌. ஏனென்றால்‌ வாழ்க்கையில்‌ 
இத்தகைய ராஜிக்குக்‌ கட்டாயமான சந்தர்ப்பங்கள்‌ ஏற்‌ 
பட்டுவி௫கின்றன. ஒரு தேசத்தோடு அல்லது ஒரு காட்டா 
ரோடு ராஜியே முடியாது என்று சொல்லுவது முழுமூடத்‌ 
தனமாகும்‌. ஆனால்‌ ஒரு திட்டத்தோடு அல்லது சில ஏற்‌. 
பாடுகளோடு கூட்டுறவும்‌ ராஜியும்‌ முடியாது என்று சொன்‌ ' 
ல்‌ லே அர்த்தம்‌ உண்டு. அப்பொழுது அந்த ஓத்து 
படல அன்றி “9்டவிடிவது கலி த விருப்ப ண்டு றிய 
காரியமாக விடீன்றது. 


இந்திய சு தந்திரமும்‌ பிரிட்டிஷ்‌ சாம்சாஜ்யமும்‌ பரஸ்‌ 
பர எதிரிகளாகும்‌. எவ்வளவு கடுமையாக இராணுவ அமு 
லைப்‌ பிரயோகம்‌ செய்தாலும்‌, சர்க்கரைபோல்‌ இனிப்பாக 
எவ்வளவு பேசினாலும்‌ அவைகள்‌ இரண்டையும்‌ ஒன்று 


பூர்ண சுதந்திரமும்‌ குடியேற்ற அந்தஸ்தும்‌ 917: 


சேர்க்கமுடியாது, பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யம்‌ ' இர்தியாவிலி 
ருந்து அடியோடு விலக்கப்பட்டபிறகுதான்‌ பிரிட்டிஷ்‌ இர்‌ 
திய ஒத்துழைப்புக்கு ௮டிகோல முடியும்‌, 


நவீன உலகப்‌ போக்கிலே பூரண சுதர்‌தரமென்பது. 
குறுகிய கொள்கையென்று சொல்லப்படுறது. ஒவ்வொரு 
ராடும்‌ இப்பொழுது வேற்று நாடீகளோடு அதிகமாக சார்ந்‌ 
திருக்கவேண்டியிருப்பதால்‌ பூரண சுதந்திரத்தை விரும்பி 
முற்போக்குக்கு ஈரம்‌ தடைசெய்கிறோம்‌ என்று நம்மிடம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இங்கலாந்திலிருக்கும்‌ லிபரல்‌ கட்சி 
யார்‌, போர்‌ வேண்டாக்கூட்டத்தார்‌,அபேதவா திகளும்கூட 
இந்தக்‌ கட்சியைச்‌ சொல்லி ஈம்முடைய குறுகிய தேயே 
மனப்பான்மைக்காக ஈம்மைக்‌ கண்டிக்கவும்‌ செய்கிரர்கள்‌.' 
இர்தியாவுக்கு சம்பூரண வாழ்க்கையுரிமை கிடைக்க வேண்டு 
மானால்‌, அதைப்‌ பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யமென்ற கூட்டுறவுக்‌ 
கொள்கையின்‌ மூலமாகத்தான்பெற முடியுமென்று அவர்‌ 
கள்‌ இடையே நமக்கு யோசனையும்‌ சொல்லுஇரர்கள்‌. 
வேடிக்கையைப்‌ பாருங்கள்‌! இங்லொற்திலே எல்லோரும்‌ 
எந்தக்‌ கட்சியைச்‌ சேர்ந்தவர்களாயிருந்தாலும்‌ சாம்ராஜ்‌ 
யத்தைக்‌ காப்பதிலேயே கருத்துள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 


பழைய நிலைமையே இருக்கவேண்டுமென்‌ ற! ஆளும்‌ 
நாட்டார்‌ அசைப்படும்பொழுது அது தேசீய உணர்ச்‌ 
யைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்ததொரு உணர்ச்சியாக பாவனை 
செய்யப்பட்டு அலங்கரிக்கப்படுகிறது; வெற்றிபெற்ற நாட்‌ 
டார்‌ தாங்கள்‌ கொள்ளையடித்த பொருள்களை தங்களி 
டமே வைத்துக்‌ கொள்ள . ஆசைப்பட்டால்‌ இனி போரே 
கூடாதென்று அவர்கள்‌ உபதேசம்‌ செய்வார்கள்‌. மாக்‌ 
டொனால்டு, காந்தியைக்‌ காட்டிலும்‌ தாம்‌ மனித வர்க்கத்‌ 
அக்கு பொதுவான மனிதன்‌ என்ற உணர்ச்சியைக்‌ கொள்‌ 
ளூவது மேற்சொன்ன வினோத முறைகளாலேதான்‌”” என்று 
ட்ராட்ஸ்கி எழுஅஜறோர்‌. 


இந்தியா அரசியல்‌ சுதந்திரமடைந்த பின்னர்‌ ௮து 
எப்படி. இருக்கும்‌, அல்லது என்ன செய்யும்‌ என்று எனக்‌ 
குத்‌ தெரியாது. அனால்‌, இன்றைக்கு பூரண சுதந்திரத்துக்‌ 
காகப்‌ பாடுபடும்‌ இந்தியர்கள்‌ சர்வதேசக்‌ கூட்டுறவுக்காகப்‌ 


718 , ஐவஹரின்‌ சுயசரித்திரம்‌ , 


பாடபேடுதின்றார்கள்‌, பாபெயவோர்கள்‌ என்று எனக்கு நிச்சய 
மாகத்தெரியும்‌. ஏனென்றால்‌ அபேதவா இக்கு தேசயமென்‌ 
முல்‌ அர்த்தமே. இல்லை. காங்ரெஸ்‌ இவிரக்‌ கட்டியிலி. 
ருக்கும்‌ அபேதவா திகளல்லாத பலர்‌, சர்வ தேசக்கூட்டு 
றவை நாடித்தான்‌ நிற்கின்றார்கள்‌. இன்றைக்கு சாம்‌. பூரண 
௬.தற்திரத்துக்கு பாத்தியம்‌ கொண்டாடினால்‌, அது உலகத்தி 

ன்றும்‌ இம்தியா விலகி நிற்பதற்காகவல்ல. உண்மையான 
சர்வதேச சங்கக்கூட்டுறவு ஏற்பட பிரயத்தனம்‌ ஈடை 
பெறுமாகில்‌ அப்பொழுது ஏனைய நாடுகளைப்‌ போலவே, 
நாமும்‌ ஈம்முடைய சுதந்திரத்தின்‌ ஒரு , பகுதியை அர்த 
இலட்சியம்‌ நிறைவேறுவதற்காக தியாகம்‌ செய்யத்‌ தயாராக 
இருக்கிறோம்‌. எத்தகைய பெரிய பெயரால்‌ அழைக்கப்பட்‌ 
டாலும்‌ எந்த சாம்ராஜ்யத்‌ திட்டமும்‌ இத்தகைய சர்வ 
தேசக்கூட்றெவுக்கு எதிரியாகும்‌, இத்தகைய திட்டத்தின்‌ 
முலமாக சர்வதேசக்‌ கூட்டுறவையும்‌, உலக சமா தானத்தை 
யும்‌ சாட முடியாது. 


சமீப காலமாக ஈடைபெற்‌.றுவரும்‌ நிகழ்ச்கெளிலிருர்‌து 
உலக முழுதுக்கும்‌ ஒன்று தெரிந்து விட்ட. சாம்ராஜ்யத்‌ 
திட்டத்தைக்‌ கொண்ட வல்லரசுகள்‌ தங்களுடைய சாம்‌ 
ராஜ்ய சலுகையாலும்‌, பொறுப்பற்ற கொடுங்கோலாட்சி 
முறையாலும்‌ தங்களை ஏனைய நாடுகளிலிருந்து சிறிதுசிறிதாக 
விலக்கிக்கொண்டு தனித்து இயங்குகின்றன. இந்த முறையி 
னால்‌ சர்வதேச சங்க உணர்ச்சி வளராமல்‌ அதனுடைய 
எதிர்ப்பே வளர்ந்து கொண்டு வருகிறது. இதற்குக்‌ காரணங்‌ 
கள்‌ கண்டுபிடிப்பது கஷ்டமல்ல.தற்போ.து அமுலில்‌ இருந்து 
வரும்‌ பொருளாதாரத்‌ திட்டத்துக்கு அடிவலுவு குறைந்து 
வருகின்றது என்பதை அவைகள்‌ காண்பிக்ன்றன. சாம்‌ 
ராஜ்ய சலுகையால்‌ நேரும்‌ விளைவுகளிலொன்று என்ன 
வெனில்‌ சாம்ராஜ்யத்துக்குள்‌ இருக்கும்‌ நாகளுக்குள்‌ 
அதிகமான கூட்டுறவு ஏற்பட்டபோ திலும்‌ அந்த நாடுகள்‌ 
உலகத்தின்‌ மற்றைய பகுதிகளோடு கூட்டுறவில்லாமல்‌ 
விலகி நிற்க வேண்டியிருக்றெது. ஒட்டாவா முதலிய 
தீர்மானங்களினால்‌ இந்தியா ஏனைய நாடுகளோடு சேர முடி 
யாமல்‌ போய்‌ பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்ஜியத்துக்குள்ளாகவே 
உறவை காட வேண்டி வந்து விட்டது. பிரிட்டிஷ்‌ தொழிற்‌ 
சாலைகளையே அதிகமாக ஈம்பி, . வாழ . வேண்டியவர்‌ 
களாக நாம்‌ ஆகிவிட்டோம்‌. அந்தக்‌ கொள்கையினால்‌ ஏற்‌ 


பூர்ண சுதந்திரமும்‌ குடியேற்ற அர்தஸ்தம்‌ 719 


பட்ட' தற்போதைய: தீமைகளைத்‌ தவிர இனிவரப்போகும்‌ 
ஆபத்துகளும்‌. வெளிப்படையாகும்‌. ஆகவே குடியேற்ற 
காட்டு அந்தஸ்து, இந்தியாவை தனி மூலையில்‌ கொண்டு 
போய்விடுமே ஒழிய, உலக நாடுகளோடு உறவு கொண்டாடும்‌ 
படியான வசதியை அளிக்காது. ்‌ 


நம்முடைய நண்பர்களான இந்திய மிதவாதிகளிடம்‌ 
அபூர்வமான சக்தி ஒன்றஇருக்கிறது. அவர்களுக்கு உலகத்‌ 
தையும்‌, முக்கியமாக தங்களுடைய தேசத்தையும்‌ நீல நிறம்‌ 
கொண்ட பிரிட்டிஷ்‌ கண்ணாடிகளால்‌ காண சாமர்த்தியம்‌ 
இருக்கிறது. காங்கரஸ்‌ என்ன சொல்லுகிறது, அது. 
ஏன்‌ அப்படிச்‌ சொல்லுகிறது என்று அறிந்துகொள்ள 
முயற்சி செய்யாமல்‌ பூரண சுதந்திரம்‌ குடியேற்ற நாட்டு 
அந்தஸ்தை விட குறுகியதென்றும்‌, கம்பீரத்தில்‌ குறைந்த 
தென்றும்‌, பிரிட்டிஷ்காரர்கள்‌ சொல்லும்‌ பழைய கட்சியை 
அவர்கள்‌ திருப்பித்திருப்பிச்‌ சொல்லுகிறார்கள்‌. சர்வதேசப்‌ 
பான்மை என்றால்‌ அவர்களுக்கு சாம்ராஜ்ஜிய நிர்வாகஸ்தல 
மாகிய (லண்டன்‌) ஓயிட்ஹால்‌ என்று அர்த்தம்‌. ஏனென்‌ 
றால்‌ அவர்களுக்கு வேறு தேசங்களைப்‌ பற்றி ஒன்றுமே தெரி 
யாது. அதற்குக்காரணம்‌ பாஷை தெரியாத கஷ்டம்‌. மேலும்‌ 
மற்ற நாடுகளைப்பற்றிய கவலையே இல்லாமல்‌ அவர்கள்‌ இருப்‌ 
தியுடன்‌ இருக்கிறார்கள்‌. 


"இவர்களுக்கு நேர்‌ போசாட்ட்த்தில்‌ வெறுப்பு. இந்தி 
யாவில்‌ பொது மக்கள்‌ அரசாங்கத்தைக்‌ தாக்கக்‌ சர்ச்ச 
செய்வதில்‌ அவர்களுக்குப்‌ பிடி.த்‌தமில்லை. ஆனால்‌ வேடிக்கை 
என்னவெனில்‌ இதேமாதிரி நேர்‌ முறைப்‌ போசாட்டமுறை: 
கள்வேறு நாடுகளில்‌ கையாளப்படில்‌, அதிலே மிதவாதித்‌ 
தலைவர்கள்‌ சிலருக்கு ஆட்சேபமே கிடையாது; தூரத்திலி 
ருந்து கொண்டு அந்த உபாயங்களை அவர்கள்‌ ரசித்துப்‌ புக. 
ழவும்‌ செய்வார்கள்‌. ஜரோப்பிய சாடுகளில்‌ தற்போ திருக்கும்‌ 
சர்வாதிகாரிகளில்‌ சிலரை இவர்கள்‌ மானஷிகமாக 
கும்பிட்டு வருகிறார்கள்‌. ்‌ 


“வெறும்‌ பெயர்களால்‌ மனக்‌ குழப்பம்‌ ஏற்படலாம்‌. 
அனல்‌, நாம்‌ இந்தியாவில்‌ உண்மையாக கவனிக்கவேண்டிய 
கள்வி என்ன? நமது லட்சியம்‌ புதியதொரு ௮சசயலமைப்‌ 
பா, அல்லது வெறும்‌ புதிய நிர்வாகமா? மிதவாதிகளின்‌ மனு 


720 ' ஜவஹ்ரின்‌ சுயசரித்திரம்‌ 


மொழி தெளிவாயிருக்கிற.௮. அவர்களுக்குப்‌ புதிய நிர்வாகத்‌ 
தைத்தவிர அதிகமாக ஒன்றும்‌ தேவையில்லை, அர்த நிர்வா 
கம்கூட, மெதுவாக ரொம்பகாலம்‌ கழித்து வந்தாலும்‌ அவர்‌ 
களுக்குப்‌ பாதகமில்லை. குடியேற்ற காட்டு ௮ற்தஸ்து என்ற 
சொற்களைஅவர்கள்‌ அடிக்கடி சொல்லி வருரறொர்கள்‌ . ஆனால்‌, 
அவர்களுடைய தற்போதைய உண்மையான லட்சியம்‌ மத்‌ 
இய அரசாங்கத்தில்‌ பொறுப்பு” என்ற மூடு மந்திரமான 
சொற்களிலே தான்‌ அடங்கியிருக்கன்‌ றது. அவர்களுக்கு 
பூரண புஷ்டி.கொண்ட வார்த்தைகள்‌ தேவையில்லை. அதிகா 
ரம்‌, பூரண சுதந்திரம்‌, விடதலை, சுதந்தரம்‌ இச்சு வார்த்தை 
கள்‌ அவர்களுக்கு ஆபத்தாகக்‌ காதில்‌ தொனிக்கன் றன. வக்‌ 
லின்‌ பாஷையும்‌, மனப்பான்மையும்‌, சாதாரண ஜனங்க 
களுக்கு உற்சாகமளிக்கக்‌ கூடியதாகஇல்லாவிட்டா லும்‌, மித 
வா இகளுக்குமிகவும்‌ பிடி.க்கமாய்‌ இருக்கன்‌ றன கொள்கைக்‌ 
காகவும்‌ சுதர்திரத்துக்காகவும்‌ தங்களுடைய உயிர்களைத்‌ 
துரும்பாக மதித்து, அபத்துக்களை எதிர்த்துப்‌ போராடிய 
மனிதர்களையும்‌ கூட்டங்களையும்‌ பற்றி சரித்திரத்தில்‌ ஏராள 
மாகக்காணலாம்‌. ((மத்தியில்பொ றுப்பு'' என்பதற்காகவோ, 
அல்லது வேறு எந்த சட்ட ரீதியான சொல்‌ தொடருக்‌ 
காகவோ யாரும்‌ ஒரு வேளை யுணவை வேண்டுமென்றே 
வ்விவொர்களார்‌்‌ அல்லா குறைத்துக்‌ கொள்வார்களா ? 


இதுதான்‌ அவர்களுடைய லட்சியமாகும்‌. இந்த 
லட்யெத்தை அடைவதற்கு கேர்‌ போராட்டம்‌ செய்யக்‌ 
கூடாது. வேணு எந்த வகையான கடுமையான எளர்ச்சயும்‌ 
செய்யக்கூடாது. சீனிவாச சாஸ்திரியார்‌ சொன்னதுபோல, 
“ஞான த்தையும்‌,அனுபவத்தையும்‌, நிதான த்தையும்‌ ,வாக்கு 
வன்மையையும்‌, அமைதியான செல்வாக்கையும்‌, உண்மை 
யான தறமையையும்‌'”வெளிக்காண்பித்‌ த, அதைப்பிரிட்டிஷா 
ரிடமிருக்‌து பெறவேண்டும்‌. ஈம்முடைய ஈல்ல ஈடத்தையா 
௮ம்‌ காம்‌ செய்யும்‌ ஈல்ல வேலையாலும்‌ ஈம்மை ஆளுபவர்‌ 
களை ஈமக்கு அதிகாரம்‌ கொடுக்கும்படியாக ராம்‌ இறுதி 
யில்‌ செய்ய முடியுமென்று மிதவா திகளால்‌ கருதப்படுகிற த. 
மிதவாதிகள்‌ இன்றைக்கு ஈம்மை ஏன்‌ எதிர்க்றொர்கள்‌ 2? 
ஈம்முடைய்‌ பரபரப்பு கொண்ட மனப்பான்மையைக்‌ கண்டு, 
அவர்கள்‌ ஈம்பேரில்‌ ஆத்திரப்படுகிறார்கள்‌; அல்லது ' ஈம்‌ 
முடைய வல்லமையை அவர்கள்‌ சந்தே௫இக்கிறார்கள்‌; அல்‌ 
லது இரண்டு காரணங்களும்‌: இருக்கலாம்‌, : ்‌ 


பூர்ண சுதந்திரமும்‌ குடியேற்ற ௮ர்தஸ்தும்‌ :721 


சாம்சாஜ்யத்தையும்‌; தற்கால நிலைமையையும்‌ அலசிப்‌ 
பார்த்தால்‌ இந்த. முடிவு தவறு என்னு புலப்படும்‌. ஆளும்‌ 
கூட்டத்தாரின்‌ கூட்டுறவைக்‌ கொண்டு, சிறுகச்‌ சிறுக அதி 
காரத்தைப்‌ பெற' முடியுமென்று சொல்லப்படுகிறதே, 
அதைப்பற்றி அர்த ஒளிபொருந்திய இங்கிலீஷ்‌ ஆசிரியர்‌, 
ஆர்‌. எச்‌. டானி அவர்கள்‌ பொருத்தமாயும்‌, அழுத்தமா 
யும்‌ எழுதியிருக்கறோர்‌. அவர்‌ பிரிட்டிஷ்‌ தொழிற்கட்சியைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. அனால்‌, அவருடைய சொற்‌ 
'கள்‌ இந்தியாவுக்கு இன்னும்‌ ௮திகமான பொருத்தம்‌ 
கொண்டவையாகும்‌. ஏனென்றால்‌ இங்கிலாந்திலே. ஜன 
நாயக அமைப்புகள்‌ இருக்கின்றன. அந்த அமைப்புகளின்‌ 
மூலமாக, பெரும்பான்மையோரின்‌ கருத்தையும்‌ தீர்மா 
னத்தையும்‌ ஈன்றாக அமுலுக்குக்‌ கொண்டு. வர முடியும்‌, 
ஆசாரிய டானி அவர்கள்‌ பின்வருமாறு எழுகிறார்‌: 


“வெங்காயத்தை தோலி தோலியாக உரித்துத்‌ ' தின்ன 
லாம்‌; ஆனால்‌ ஒரு உயிருள்ள புலியை ஒவ்வொரு காலாக 
நீ தோல்‌ உரிக்க முடியாது. துண்டு துண்டாக உரிக்றெ 
வேலை புலியினுடைய்‌ தொழிலாகும்‌. முதலிலே, அது உன்‌: 
தோலை யுரித்துவிடும்‌. ...... கடி 


“(உரிமைகளைக்‌ கொண்டாடும்‌ கூட்டத்தார்‌, வேறு 
நாடுகளில்‌ சாதுக்களாக இருக்கலாம்‌. அனால்‌, இங்லொர்‌ 
தில்‌ அப்பேர்ப்பட்ட சாதுக்கள்‌ "இல்லை. ஈயமாக தொழிற்‌ 
கட்சியின்‌ வாதத்தை வினயத்துடன்‌ எடுத்துச்சொன்னால்‌, 
முதலாளி கூட்டத்தார்‌ தங்களுடைய கட்சியும்‌ அதுவே 
என்று ஏற்றுக்‌ கொள்ளச்‌ செய்யமுடியும்‌ என்ற. கருத்து 
மிகவும்‌ மோசமான கருத்தாகும்‌. தெளிவான தஸ்தவேஜு 
களை வைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ கெட்டிக்கார. வக்லிடம்‌ 
போய்‌ பிரஸ்தாப சொத்து அவருடையதல்ல என்று 
ஏமாற்ற முயற்சி செய்தால்‌ அது பலிக்குமா? முதலாளி 
களுக்குள்‌ . இனிமையான, கூர்மையான, தன்னம்பிக்கை 
கொண்ட, வல்லமை பொருந்திய பேர்வழிகள்‌ இருக்கிறார்‌ 
கள்‌. சமயம்‌ வந்தால்‌ அவர்கள்‌ “பழிக்கும்‌ கொலைக்கும்‌!" 
- அஞ்சாதவர்கள்‌. தங்களுடைய லாபம்‌ எந்தப்பக்கத்தில்‌ 
இருக்கறது என்‌ அ அவர்களுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. அந்த 
லாபம்‌ ஒருசானாம்‌ குறையக்‌ கூடாதென்று அவர்கள்கருத்து 
கொண்டிருக்கறார்கள்‌ .... தங்களுடைய நிலைமைக்கு ஆபத்து 
46 


799 :.-- ! ஜவஹ்ரின்‌ சுயசரித்திரம்‌ 


வரும்போல்‌ அவர்களுக்குத்‌: தோன்றினால்‌; ' அவர்கள்‌ 
எல்லா வகைக்‌ கருவிகளையும்‌ தங்களுக்குச்‌ சாதகமாக ' உப 
யோகப்படுத்திக்‌. கொள்ளுவார்கள்‌. பிரபு சபை, மன்னன்‌, 
பத்திரிகைகள்‌, சேனையில்‌ அதிருப்தி, பொருளாதார 
ரெருக்கடி., சர்வதேசக்‌. கஷ்டங்கள்‌ முதலியவைகளை அவர்‌ 
கள்‌ தங்களுக்குச்‌ சாதகமாக உபயோகப்படுத்திக்‌ கொள்ள 
தயங்க மாட்டார்கள்‌. 1981-ம்‌ வருஷத்தில்‌ பவுனைப்‌ பத்‌ 
'திரிகைகள்‌ தாக்க எழுதியஇலிருந்து, இந்தக்கூட்டத்தார்‌ 
தங்களுடைய பைகளை நிரப்பி காப்பாற்றிக்‌ கொள்ளுவதற்‌ 
காக, தேசத்திற்கு அரோகம்‌ செய்யத்‌ தயங்கமாட்டார்கள்‌ 
என்ற தெரிந்து விட்டத” ' 


(இவ்வாறு னீ அவர்கள்‌ எழுதுகிழுர்‌.) 


பிரிட்டிஷ்‌ தொழிற்கட்சி வல்லமை பொருந்திய ஒரு 
அமைப்பு அகும்‌, தொழிற்கட்சக்கு தொழிற்‌ சங்கங்கள்‌ 
தசாலாய்‌ இருக்கின்றன. “அந்தச்‌ சங்கங்களில்‌, சந்தா 
சலுத்தும்‌ அங்கத்தினர்கள்‌ கோடிக்‌ கணக்கில்‌ இருக்கின்‌ 
மூர்கள்‌, ஈல்ல அபிவிருத்தியடைர்த கூட்டுறவு முறை அர்தக்‌ 
கட்சியில்‌ நிலவி வருகின்றது. பெரிய.. கெளரவத்‌ தொழில்‌ 
களைச்‌ சேர்ந்த கூட்டங்களிலிருர்‌தும்‌ தொழிற்கட்டுக்கு அபி 
மானிகளும்‌ அங்கத்தினர்களும்‌ பலர்‌ இருக்கின்றனர்‌. 
பிரிட்டனில்‌ பொதுஜன வாக்குரிமை விரிக்திருக்கிறது. ஜன 
ஈாயக அட்சிமுறையைத்‌ தாங்கெ அரசியல்‌ ஸ்தாபனங்கள்‌ 
இருக்கனெறன. நீண்ட்‌. காலமாக நபர்‌ சுதந்திரத்துக்காக, 
சிறப்பாகப்‌ போராடியபரம்பரை பிரிட்டனுக்கே உரித்தாகும்‌. 
இத்தனையெல்லாம்‌ இருந்தபோதிலும்‌,தொழித்கட்ச வாக்கு 
வன்மையாலும்‌ புன்முறுவலாலும்‌,(இவை யிரண்டும்‌ உப 
யோகமுள்ள, தேவையான (முறைகளாய்‌ இருந்த- போதி 
௮ம்‌) உண்மையான அதிகாரத்தைப்‌ பெறமுடியாது என்று 
டானி அவர்கள்‌ கருதுறொர்‌. அவர்‌ கூறியது சரி என்பதை 
சமீபத்தில்‌ ' ஈடைபெற்ற நிகழ்ச்சிகள்‌ .மெய்ப்பித்து ' விட்‌ 
பணப்‌ வ ழ்‌ படவ அக்கட 
.. காமன்ஸ்‌ சபையில்‌,தொழில்கட்சிக்கு பெரும்பான்மை 
ஸ்தானங்கள்‌ கடைத்தபோ திலும்‌' கூட,அதனால்‌ தீவிர்மான 
மாறுதல்களைச்‌ செய்யவே முடியாது: ஏனென்றால்‌ உரிமை 
யர்ளர்கள்‌ * யாவரும்‌: சேர்ச்து கொண்டு, : தொழிற்கட்சியின்‌ 


௦ 


பூர்ண சுதந்திரமும்‌ குடியேற்ற அர்தஸ்தம்‌ 728 


மூயற்சியைப்‌ . பலிக்காமல்‌' செய்து விடுவார்கள்‌; அரசியல்‌, 
ஜனறிர்மாணம்‌, பொருளாதரம்‌, சராணயச்செலாவணி, இரா 
அவம்‌ முதலிய அதிகாரமும்‌ செல்வாக்கும்‌ வல்லமையும்‌ 
கொண்ட முக்கிய ஸ்தானங்கள்‌ உரிமையாளர்களின்‌ வ௪ 
மிருப்பதால்‌ தொழிற்கட்டியின்‌ முயற்சி பலிப்பது சாத்திய 
மில்லை. இர்தியாவிலே நிலைமைகள்‌ வேறு என்பதைச்‌ சொல்‌ 
லத்‌ தேவையில்லை. இந்தியாவிலே ஜனராயக பரம்பரையா 
வது, ஜனரகாயக அமைப்புகளாவது கடையா. :அவைகளுக்‌ 
குப்‌ பதிலாக அவசரச்‌ சட்ட ஆட்சியும்‌ எதேச்சாஇகாசமும்‌ 
அமுலில்‌ இருந்து. வருன்றன.' நபர்‌ சுதந்திரம்‌, பேச்சு 
சுதந்திரம்‌, எழுத்து சுதந்திரம்‌, கூடும்‌ சுதந்திரம்‌, இவை 
யாவும்‌ ௮டக்கப்பட்டுவிட்டன. மிதவா திகளுக்குப்‌ பக்கபல 
மாக வலுவான அமைப்பு எதுவும்‌ இல்லை, அகவே, அவர்‌ 
கள்‌ புன்முறுவலை நம்பித்தான்‌ வாழவேண்டி. இருக்கிறது. : 


£ சட்டத்துக்கு அல்லது அரசியலமைப்புக்கு. மீறிய எத்‌ 
தகைய வேலையும்‌ மிதவா திகளுக்கு கொஞ்சம்‌ கூடப்‌. பிடிப்‌ 
பதே இல்லை. ஜனநாயக அமைப்புகள்‌ உள்ள. தேசங்களில்‌ 
அரசியலமைப்புக்குட்பட்ட கிளர்ச்சிக்கு  அர்த்தமுண்டு, 
'சட்டமாக்குவதை 'அடக்கியாளவும்‌, சு.தநீதிரங்களைக்‌ ' காப்‌ 
'பாத்றவும்‌, நிர்வாகமுறையைக்‌ கண்டித்து கட்டுக்குள்‌ அடக்கி 
வைக்கவும்‌; -அரசியல்‌ பொருளாதாரத்‌ அறையில்‌ . மாறுதல்‌ 
களை: உண்டாக்குவ்தற்காக ஜனநாயக முறைகளை வகுக்கவும்‌ 
“இவைகள்‌ யாவும்‌ அரசியலமைப்புக்கு உட்பட்ட கிளர்ச்சி 
என்ற சொல்லுக்கு மாறாகும்‌. ஸ்ட த்தல்‌ 


:... ஆனால்‌, ' இந்தியாவில்‌ அத்தகைய அரசியலமைப்பு 
இல்லை. அந்த வார்த்தைக்கு மேற்கூறிய பொருளும்‌ இடை 
யாது. 'இர்தியாவிலே இன்றைக்கு அமுலில்‌ இல்லாத ஒரு 
கருத்தைத்‌ தழுவி, இர்த வார்த்தையை உப்யோகப்படுத்த 
லாமா? இந்தியாவிலே அரசியலமைப்புக்கு உட்ப்ட்ட கிளர்‌ 
ச்சி என்ற சொல்லுக்கு வினோதப்பொரறுள்‌ கொடுக்கப்பட்டு 
வருகின்‌ றது. அரசியல்‌ ' நிர்வாகிசளின்‌. எந்தச்‌ .செயலையும்‌ 
ஆதரிப்பது என்ற அர்த்தத்தில்‌ உபயோகப்பட்டவெருறெது. 
சட்ட வரம்புக்குட்பட்ட ளெர்ச்‌ச என்ற அர்‌ த்தமும்னுர்த 
வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டு. வருகன்றது. சட்ட வரம்‌ 
'புக்குட்பட்ட அல்லது சட்டத்துக்கு மீறிய என்ற அர்த்தம்‌ 
களில்‌) அதை உபயோகப்‌ படுத்துவதே ' மேலாகும்‌: ! இவ்‌ 


794 :  ' 'ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வாறு பொருள்‌ கொடுப்பதுகூடத்‌ தவறாகும்‌. ' ஏனெனில்‌ 
காளுக்குசாள்‌ சட்டங்களும்‌, அவைகளின்‌ வியாக்யொனங்க 
களும்‌ மாறிக்கொண்டே வருசன்றன. 


புதிய அவசரச்‌ சட்டத்தனாலோ அல்லது புதிய' சட்‌ 
டத்தனாலோ 'புதிய குற்றங்கள்‌ இருஷ்டிக்கப்ப்டுகின்‌ றன. 
பொதுஜனக்கூட்டத்தில்‌ பிரசன்ன மாயிருப்பத குற்றமாக 
விடலாம்‌, சைக்கிளில்‌ சாவரி செய்வது, சல ரகமான உடுப்‌ 
புகளை யணிர்து கொள்ளுவது, மாலைப்பொழுதுக்குள்‌ வீடு 
வராமலிருப்பது, தினமும்‌ போலீஸ்‌ கச்சேரிக்குப்‌ போய்‌ 
ஜர்‌ சொல்லாமலிருப்பது--இவைகளும்‌ இவைகளைப்‌ 
பான்‌ ஐ பல செயல்களும்‌ இந்தியாவின்‌ லெ பகுதிகளில்‌ 
இன்றைக்கு குற்றங்களாகக்‌ கருதப்படுகின்றன. தேசத்தின்‌ 
ஒரு பகுதியில்‌ ஒரு செயல்‌ குற்றமாகலாம்‌. அதே செயல்‌, 
வறெரு பகுதியில்‌ குற்றமாகாமலும்‌ இருக்கலாம்‌. 
யாதொரு அறிவிப்பும்‌ இல்லாமல்‌ பொறுப்பற்ற: அரசியல்‌ 
நிர்வாகிகள்‌, இந்தச்‌ சட்டங்களை ஆக்கும்பொழுது,. சட்ட 
ரீதிஎன்ற சொல்லுக்கு அதிகாரிகளின்‌ விருப்பத்துக்குக்‌ 
கட்டுப்படுதல்‌ என்றுதான்‌ அர்த்தமாகும்‌.' வேறு அதற்கு 
அர்த்தம்‌ கொடுக்கமுடியாது. சாதாரணமாக, அந்த விருப்‌ 
பத்துக்கு சம்மதப்பட்டோ, சம்மதப்படாமலோ இழ்ப்ப 
டிந்து ஈடக்கவேண்டியதாகத்தான்‌ இருக்றெ.து. ழ்ப்படிர்‌து 
ஈடக்காதவர்களுக்கு ரொம்பவும்‌ கஷ்டங்கள்‌ உண்டான்‌ 
றன. ஆனால்‌ அந்த விருப்பத்துக்கு, தான்‌ எப்பொழுதுமே 
இழ்ப்படிர்து நடப்பதாக ஒருவன்‌ சொல்லுவானாஇில்‌, அத 
பொறுப்பற்ற அதிகாரத்துக்கும்‌ யதேச்சாதிகாரத்துக்கும்‌ 
கேவலமாக சரணாகதி செய்வதாகும்‌. அவன்‌ தன்னுடைய 
மனச்‌ சாட்சியை விட்டுக்கொடுக்றறொன்‌ என்றே பொரு 
ளாகும்‌. வ செயல்கள்‌ சம்பர்தப்பட்டவரை 
யிலும்‌, தலை என்பது அவனுக்கு ஒருகாளும்‌ சாத்தியப்‌ 
' படாத சங்கதியாகும்‌; 


ஜனராயக ஆட்சி முறை இருக்கும்‌ தேசங்களில்‌, இப்‌ 
பொழுது ஒரு வாதம்‌ நிகழ்ந்து வருகின்றது. அரசியல்‌ 
அமைப்பைத்‌ தழுவிய சாதனங்களால்‌ சாதாரணமுறையில்‌ 
தீவிரமான்‌ பொருளாதார மாறுதல்களைச்‌ செய்யமுடியுமா 
என்று தர்க்கக்கப்பட்டு வருகின்றது. ' முடியாதென்றும்‌ 
வழக்கமில்லாத புரட்‌ சாதனங்களைக்‌ கைக்கொண்டுதான்‌ 


பூர்ண சுதந்திரமும்‌ குடியேற்ற ௮ர்தஸ்தும்‌ 726 


'ஆகவேண்டூமென்‌.றும்‌ பலர்‌ கருதுன்றனர்‌. இந்தியாவில்‌ 
நம்முடைய லட்சியம்‌ சம்பந்தப்பட்ட வரையிலும்‌ இர்த 
வாதமே பொருத்தமில்லாததாகும்‌, ஏனெனில்‌, அவர்கள்‌ 
சொல்லுகிற முறையில்‌; ஈமக்கு அரசியலமைப்பு டை 
யாது, ஆகவே அதைத்‌ தழுவிய முறைகளின்‌ மூலமாக, 
ஈமது லட்சியத்தை நாம்‌ பூர்த்தி செய்துகொள்ள முடியாது. 


"வெள்ளைக்காதெ ஆட்சியோ, அல்லது அதைப்போன்ற 
ஒன்றோ இர்தியாவில்‌ அமுலுக்குக்‌, கொண்டுவரப்பட்டால்‌, 
எல்லாத்‌ துறைகளிலும்‌ அபிவிருத்தி என்பதே இல்லாமல்‌ 
அடியோடு யாவும்‌ நின்று போகும்‌. விமோசன த்துக்கு: புட்‌ 
சியை அல்லது சட்டமறுப்பைத்‌ தவிர வேறு வழியே டை 
யாது. அப்படியானால்‌ என்ன செய்வது? “மாறுதலே 
வேண்டாம்‌; விதியின்படி நடக்கும்‌'' என்றுகை கட்டிக்‌ 
கொண்டிருப்பதா ? 


இர்தியாவிலே, இன்றைக்‌இருக்கும்‌ நிலைமை , மிகவும்‌ 
அசாதாரணமானதாகும்‌. பொதுஜன அலுவல்கள்‌ யாவை 
யும்‌ அரசியல்‌ நிர்வாகெள்‌ தடுக்கமுடியும்‌; தடுத்தும்‌ இருக்கி 
றீர்கள்‌. பல இடங்களில்‌ முழுதும்‌ தடுக்காவிட்டாலும்‌, 
அவைகளை ஒடுக்கி விட்டார்கள்‌.. ஆபத்தானது என்று அர 
இயல்‌ நிர்வாகிகள்‌ கருதும்‌ அலுவல்கள்‌ யாவும்‌ . தடுக்கப்‌ 
பட்டு விரன்றன. சென்ற மூன்று வருஷமாகத்‌ தடுக்கப்‌ 
பட்டது போல பயன்‌ தரும்‌ அலுவல்கள்‌ யாவும்‌ எதிர்‌ 
காலத்தில்‌ தடுக்கப்படக்கூடும்‌, இந்தத்‌ தடைக்கு கட்டுப்பட்‌ 
டால்‌, பொதுஜன வேலையை அறவே, விட்டுவிட வேண்டிய 
தாய்‌ இருக்கும்‌. அப்படி விட்டுவிடவேது சாத்தியப்படாத 
சங்கதி, - பத்த 

சட்டப்படியே எப்பொழுதும்‌ அதை மீறாமல்‌ ஒரு 
வன்‌ நடந்து கொள்ளுவான்‌ என்று யாருமே சொல்லமுடி.. 
யாது. ஜனநாயக ஆட்சி படைத்த நாட்டிலும்‌, சில சந்தர்ப்‌ 
பங்களில்‌ ஒருவன்‌ தனது மனச்‌ சாட்சியைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்வதற்காக சட்டத்தை மீறி நடக்க வேண்டியதாய்‌ 
இருக்றெது. எதேச்சாதிகாசம்‌ அல்லது கொடுங்கோன்மை 
நிலவும்‌ நாட்டில்‌ இத்தகைய சந்தர்ப்பங்கள்‌ , அடிக்கடி 
நேருன்றன.' இத்தகைய ஆட்சி ஈடைபெறும்‌ நாட்டில்‌ 
சட்டத்துக்கு அதற்கு இயற்கையாகவுள்ள மதிப்பு இல்லா 
மற்‌ போய்விடு றது. Leg) 1 ட. அ 4 


126 ்‌.. ஜவஹரின்‌ சுய்சரித்திரம்‌ 


கேர்‌. ' போராட்டம்‌  எதேச்சாதிகார்த்துக்குப்‌ 
பொருக்தமாயுள்ள.து.' அதற்கும்‌ ஜனநாயகத்துக்கும்‌ ௪ம்‌ 
பந்தமில்ல. ஜனநாயகம்‌ வெற்றி பெற வேண்டுமென்று 
ஆசைப்பபேவர்கள்‌ நேர்‌ போராட்டத்தைக்‌ கனவிலும்‌ ௧௬ 
,திலாகாது” ' என்று மிதவாதிகள்‌ சொல்லுகின்றார்கள்‌. 
.இ௫ குழப்பமடைந்த சிந்தனையாகும்‌; கண்டபடி எழுதுகிற 
எழுத்துகளாகும்‌. சல சமயங்களில்‌ நேர்‌ போராட்டம்‌, 
உதாரணமாக தொழிலாளிகளின்‌ வேலை நிறுத்தம்‌, சட்டம்‌ 
'மீறிய்‌ செயலல்ல. அனால்‌, ரேர்‌ போராட்டம்‌ என்பதை 
அரசியலில்‌ நேர்‌ போராட்டம்‌ என்று குறிப்பிேவேதாகச்‌ 
சொல்லப்படலாம்‌. ஜெர்மனியில்‌ இன்றைக்கு ஹிட்லர்‌ 
இடத்‌ கய போராட்டம்‌ சாத்தியமான து? ஒன்ற, 
கவலமாக சரணாகதி செய்ய வேண்டியது, அல்லது சட்‌ 
டத்தை மீறி புரட்சிவேலை செய்யவேண்டியது. ஜெர்‌ மனியில்‌ 
ஜனநாயகத்துக்காக எப்படி. பாடுபடுவது ? 


... இந்திய மிதவாதிகள்‌ அடிக்கடி ஜனநாயகத்தைப்பற்றி 
இதிப்பிதின்றாகள்‌ | ஆனால்‌, அவர்களில்‌ பெரும்பான்மை 
யாருக்கு அதன்‌ கட்டகூட நெருங்கப்‌ பிரியமில்லை. மித 
டத வாதத்‌ தலைவர்களுள்‌ சிறப்பானவர்களில்‌ ஒருவரான ஸர்‌. 
பி, எஸ்‌. சிவசுவாமி அய்யர்‌ அவர்கள்‌ 1984-ம்‌ வருடம்‌ மே 
3 ந்தல்‌(ஜனப்பிர இ நிதிக்கூட்டமான கான்ஸ்டிவேண்ட்‌ 
ம்பிளியைக்‌ கூட்டவேண்டூமென் ற காங்கரஸ்‌ பிரசா 
ம்‌. பொழுது அது பொது ஜனங்களின்‌ அறிவில்‌ 
்‌ கம்பிக்கை கொண்டிருப்பதாக. தெரிவித்துக்‌ 
வட்ட மேஜை . மகாநாடுகளில்‌ கலந்து 
ரிதர்களின்‌ சரத்தையையும்‌, வல்லமையையும்‌ 
(லக்ஷியம்‌ செய்வதாகவும்‌ தெரிது. வட்ட 
காடுகளைக்‌ காட்டிலும்‌: ஜனப்பிர திநிஇ மகாநாடு 


னம்‌ செய்யப்பட்ட .. சரத்தை 
வாய்ந்த மனிதர்களை ஜனநாயக்த்தின்‌ 
ப்பி௫ன்றார்‌ போலும்‌! மேலும்‌ வெள்‌: 


னீ தீ 


பூர்ண சுதர்திரமும்‌ குடியேற்ற அந்தஸ்தும்‌ 727 


ளைக்‌ காகிதத்தில்‌ அவருக்கு பூரண திருப்தி இல்லாவிடினும்‌ 
முற்திலும்‌ அதை யெதிர்ப்பது உசிதமாகாதென்று கருதி 
அவர்‌ வெள்ளைக்‌ காகிதத்தைப்‌: பாராட்டூதிறார்‌. பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கத்துக்கும்‌ ஸர்‌. பி. எஸ்‌. சிவசு வாமி அய்யர்‌ அவர்க 
ளுக்கும்‌ இடையே பூரண ' 3தசகழைப்பு இல்லாமலிருப்ப 
தற்கு யாதொரு ட்‌ 


பயில்‌ சன றை வாபஸ்‌ வாகி 
ட்தை மிதவா திகள்‌ - ்‌ 'இயற்கையாகவே ்‌ வரவேற்றார்கள்‌. 
“இந்த, முட்டாள்‌ தனமான; ்‌ யோசளையில்லா;த இயக்கத்தி 
லிருந்து” தாங்கள்‌ விலகி நின்றதற்காக தங்களுடைய பூரண 
ஞான, த்தை அவர்கள்‌. பாரா.ட்டிக்கொண்டு அதற்காகக்‌ ர்த்‌ 
தியை விரும்பினால்‌ அ. அச்சரியப்படவேண்டிய விஷய. 
மாகுமா ? ' நாங்கள்‌ அப்பொழுதே சொல்லவில்லையா" 
என்று அவர்கள்‌ நம்மிடம்‌ சொன்னார்கள்‌; அது ஒரு வினே 
தமான வாதம்‌ தலை நிமிர்ந்து நின்று சாம்‌ நேர்த்தியாகப்‌ 
போராடினோம்‌; போராட்டத்தில்‌ ஈம்மை ஈமது எதிரிகள்‌ 
அடித்துக்‌ கீழே வீழ்த்தி விட்டார்கள்‌. இது ட்ப பதம்‌ 
இந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டு எழுந்து நிமிர்ந்து ந்பது 
கெட்ட செயல்‌ என்று முடிவு! கட்டிவிடலாமா? மார்பால்‌ 
ஊர்ந்து செல்வதுதான்‌ உயர்ந்ததும்‌, டபக்‌ உ 
வழிபோலும்‌! ஏனெனில்‌ தரையில்‌ 'கடப்பவனை: 
வீழ்த்த முடியுமா? - தரையில்‌ கட்ட கொண்டிருப்ப 
எப்படி விழ முடியும்‌ ? 


i 


1111 
புராதன, நூதன இத்தியா 


இந்திய தேசியம்‌ அன்னிய ஆட்சியின்பேரில்‌ ஆத்திரப்‌ 
பவேது இயற்கையாகும்‌; தவிர்க்க முடியா ததுமாகும்‌. இருந்‌ 
தாலும்‌, பத்தொன்பதாவது நூற்றாண்டின்‌ கடைசிவரையி 
அம்ஈமது அறிவாளிகளில்‌ பலர்‌, பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்ய நோக்‌ 
கத்தை தெரிந்தோ தெரியாமலோ, எவ்வாறு ஏற்றுக்கொண்‌ 
டார்களென்பது வினோதமாயிருக்றெது. அவர்கள்‌ சாம்ராஜ்‌ 
யத்தை ஏற்று, அதன்‌ பேரில்‌ தங்களுடைய கட்சிவா தங்களை 
உண்டாக்கிக்கொண்டு, அர்த சாம்ராஜ்யத்தின்‌ வெளித்‌ 
தோற்றங்களில்‌ சிலவற்றைக்‌ கண்டித்தார்கள்‌. பள்ளிகளி 
அம்‌ கல்லூரிகளிலும்‌. கற்பிக்கப்பட்ட சரித்திரம்‌ பொருளா 
தாரம்‌ முதலிய நூல்கள்‌ பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்ய பார்வை 
யைக்கொண்டுதான்‌ முழுதும்‌ எழுதப்பட்டன. அர்த நூல்‌ 
களில்‌ ஈமது அளப்பரிய பண்டைக்‌ குறைகளும்‌ தற்போது 
இருக்கும்‌ குறைகளும்‌ அழுத்திச்‌ சொல்லப்பட்டன. பிரிட்‌ 
டிஷாரின்‌ குணாதிசயங்களும்‌ அவர்களுடைய உன்னத வாழ்‌ 
வும்‌ புகழப்பட்டன. 


இந்த அரைகுறை வரலாற்றை காம்‌ ஓரளவு ஏற்றுக்‌ 
கொண்டோம்‌. நாம்‌ அதை உள்ளுக்குள்ளாகவே எதிர்த்த 
போதிலும்‌, அவைகளால்‌ சாம்‌ பல துறைகளிலும்‌ மாறுதல்‌ 
அடையும்படியாக ஆயிற்று, துவக்கத்தில்‌ நாம்‌ அவை 
களை நம்ப வேண்டியதாயிற்று, ஏனென்றால்‌, ஈமக்கு அப்‌ 
பொழுது வேறு வகையில்‌ வீஷயங்களோ வாதங்களோ 
தெரியாது. ஆகவே, நாம்‌ மத சம்பந்தமான தேசியத்தைக்‌ 
கொண்டு ஆறுதல்‌ பெற முயன்றோம்‌. மதத்திலும்‌ தத்துவத்‌ 
திலும்‌ நாம்‌ எந்த சாட்டாருக்கும்‌ சளைத்தவர்களல்ல என்‌ ற 
எண்ணம்‌ வொன்மிருகோக்‌, மேனுட்டின்‌ மினுமினுப்பான 
வெளித்தோற்றம்‌ ஈம்மிடமில்லாவிடினும்‌ நிலைத்த தும்‌ தேவை 
யானதுமான தெய்வ பக்தியும்‌ மதப்பற்றும்‌ உண்மையி 


லேயே ஈம்மிடம்‌ இருக்கின்றன என்ற எண்ணத்தைக்‌ 


புராதன; தன இர்தியா 7209 
கொண்டு நம்முடைய அர்ப்பாக்யெத்திலும்‌ சசழிவிலும்‌ கூட 
நாம்‌ ஈம்மைத்தேற்றிக்கொண்டு வந்தோம்‌. ஸ்வாமி விவே 
கானந்தர்‌ மூலமாகவும்‌, ஐரோப்பிய கலைவாணர்கள்‌ ஈம்மு 
டைய பழைய தத்துவங்களில்‌ காண்பித்த சரத்தையினாலும்‌ 
ஈமக்கு மீண்டும்‌ ஓரளவு தன்மதிப்பு உண்டாயிற்று. ஈமது 
பண்டைப்‌ பெருமையைப்‌ பற்றி ஈமது உள்ளத்தில்‌ அடங்‌ 
இக்‌ டெர்த கர்வமும்‌ செப்பி விடப்பட்டது. 


சிறிது சிறிதாக, ஈமது புராதன, தாற்காலிக நிலைமை 
களைப்பற்றி பிரிட்டிஷார்‌ வெளியிட்ட கருத்துக்களை நாம்‌. 
ஊன்றிக்‌ கவனித்து ஆராய்ச்சி செய்து, அவைகளைச்‌ சந்தே 
கக்கத்‌ துவக்னோம்‌. ஆனாலும்‌ பிரிட்டிஷாரின்‌ சாம்ராஜ்ய 
திட்டத்துக்குள்ளாகவே, நம்முடைய ஆராய்ச்சியும்‌ யோச 
னையும்‌ நிகழ்ந்து வந்தன. ஒரு பொருள்‌ கெட்டதானால்‌, 
அதைக்‌ குறிப்பிவெதற்கு, “(பிரிட்டிஷ்‌ தன்மைக்கு விரோத 
மானது" என்ற நாம்‌ குறிப்பிட்டு வந்தோம்‌. இர்தியாவில்‌. 
பிரிட்டிஷ்காரன்‌ தவறு செய்தால்‌, அந்தத்‌ தவறு அவனு 
டையதாகும்‌. அந்த சாம்ராஜ்ய ஏற்பாட்டின்‌ தவறு அல்ல 
என்று எண்ணினோம்‌. அனால்‌, இர்தியாவில்‌ ஈடைபெறும்‌ 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியை ஆராய்ந்து கோத்த ஆராய்ச்சிகள்‌ 
யாவும்‌, அவைகளுடைய தன்மையில்‌. மிதவாதப்‌ போக்கு 
கொண்டவையாக இருந்தபோதிலும்‌, எதிர்பாராத புரட்சிப்‌ 
பயனை உண்டாக்கி விட்டன. அவைகள்‌. மூலமாக; நமது 
தேசியத்துக்கு அரசியல்‌ துறையிலும்‌ பொருளாதாரத்‌ துறை 
யிலும்‌ அஸ்திவாரம்‌ ஏற்பட்டது. ்‌ 


-.. தாதாபாய்‌ நெளசோஜி எழுதிய “வறுமையும்‌ இர்தியா 
வில்‌ பிரிட்டிஷ்‌ தன்மையில்லாத ஆட்சியும்‌" என்ற நூலும்‌ 
சோமேச சந்திர தத்தர்‌, வில்லியம்‌ டிக்பி முதலியவர்கள்‌ 
எழுதிய நூல்களும்‌ . ஈம்முடைய தேசீய மனப்பான்மை 
புசட்சித்தன்மை கொண்டு வளருவதற்கு கா.ரணமாயிருக்‌ 
தன. புராதன இந்திய சரித்திரத்தில்‌ மேலும்‌ ஆராய்ச்சி 
செய்து பார்த்ததில்‌, பண்டைக்காலத்தில்‌ அநேக சகாப்தங்‌ 
களில்‌ உயர்ந்த நாகரிகமும்‌, ஒளிபொருந்திய வாழ்க்கையும்‌ 
இருந்ததாக வெளியாயிற்று. இவைகளை நாம்‌ திருப்தியுடன்‌ 
படிக்கிறோம்‌. பிரிட்டிஷ்காரர்கள்‌ எழுதிவைத்த சரித்திரப்‌ 
புத்தகங்களிலிருந்‌த நாம்‌ இதுவரையில்‌ படி.த்ததற்கு 
மாறுக, பிரிட்டிஷ்காரர்களின்‌ அலுவல்கள்‌ இந்தியாவில்‌ 


780 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வேறு வகையாக இருர்தனவென்றும்‌ நாம்‌ ஆராய்ச்சியின்‌" 
முலமாகக்‌ கண்டு கொண்டோம்‌. ல்‌ பரல்‌ 


சரித்தாத்திலும்‌ பொருளாதாரத்‌ துறையிலும்‌, இர்‌ திய 
அரசியல்‌ நிர்வாகத்திலும்‌) ஈமக்கு மாறுபட்ட்‌' கருத்துகள்‌ 
ஏற்பட்டன. இருந்தாலும்‌ பிரிட்டிஷார்‌ வரைந்த கொள்கை' 
களுக்குள்ளேயே, காம்‌ ஓடி. ஆடி அலைந்து இரிகன்ஜோம்‌. 
இருபதாம்‌ நாற்றாண்டுத்‌ துவக்கத்தில்‌ மொத்தத்தில்‌ இர்‌ 
இய தேசியத்தின்‌ போக்கு இவ்வாறுதான்‌ இருந்தது. இத்‌ 
தகைய மனப்பான்மைதான்‌ இப்பொழுதும்‌ மிதவா திகளிட்‌ஃ 
மும்‌ வேறு சில்லரைக்‌ கூட்டங்களிடமும்‌ இருர்தூவ்ருகன்‌: 
றது. காங்ரெஸ்காரர்களில்கூட்‌ மிதவா திக்ளாயிருப்பவர்கள்‌, 
உணர்ச்சியில்‌ தீவிர போக்கு: 'காட்டுகன்றார்களே தவிர, 
பத்தொன்ப்தாம்‌ நாற்றாண்டின்‌ மனப்போக்கிலேயே 'இன்‌ 
னும்‌ மூளையைக்‌ குழப்பிக்கொண்டி ருக்கிறார்கள்‌: இதனாலே. 
தான்‌ இந்திய மிதவாதிக்குப்‌ பூரண சுதந்திரம்‌ பிடிபடவே. 
யில்லை. அவருடைய மனப்பான்மையும்‌ பூரண சுதந்திரக்‌ 
கருத்தும்‌ அடிப்படையில்‌ முரண்‌' கொண்டவைகளாகும்‌. 
சிறுகச்‌ சிறுக பெரிய உத்தியோகங்களுக்குப்‌ போய்‌, பெரிய 
பெரிய காரியங்களை அவை மூலமாகச்‌ செய்யலாம்‌' என்று 
மிதவாதி கருதுகிறார்‌. முன்போலவே, அரசியல்‌ இயக்திரம்‌ 
நயமாக போய்க்கொண்டிருக்குமாம்‌. ஆனால்‌, அதை நடத்து 
பவர்மட்டும்‌ அவராம்‌! அவருடைய்‌ காட்சியில்‌ தட்டுப்‌ 
படாமல்‌, பிரிட்டிஷ்‌ சேனை எங்கேயோ மறைந்து நின்று 
கொண்டிருந்து, தேவையானபொழுது,: அவருக்கு :பாது 
காப்பு அளிக்குமாம்‌! சாம்ராஜ்யத்துக்குள்‌ குடியேற்றநாட்டு 
அக்தஸ்து என்பதற்கு மிதவாதி'இவ்வாறு பொருள்செய்தூ 
கொள்ளுகிறார்‌. இது 'போலி நம்பிக்கை என்றைக்கும்‌ 
சாத்தியப்படக்கூடர்தது. ஏனெனில்‌; பிரிட்டிஷ்‌ பாதுகாப்‌ 
பின்‌ விலை இக்தியாவின்‌ அடிமைத்தன : மல்லவா? ' மகத்‌ 
தான ஒரு தேசத்தின்‌ தன்மதிப்புக்கு ரேழிவு ஏற்படுவது 
ஒர்‌ புறமிருக்க, பிறர்‌ பாதுகாப்பும்‌ ஈம்‌ அதிகாரமும்‌ ஒன்று 
சேர்ந்திருக்க முடியாது. ்‌ i ஈட்‌ 

இர்திய தே9யத்தில்‌ அனுதாப்மில்லாத ஸர்‌. பிரடரிக்‌ 
ஒயிட்‌ என்பார்‌ சமீபகாலத்துக்கு முன்‌'. எழுதிய நூலில்‌, 
இங்லொர்து ஆபத்துக்கும்‌ இந்தியனுக்கும்‌, ஈடூவே 'நின்று, 
அவனைக்‌ காப்பாற்றும்‌ என்று இந்தியன்‌ இப்பொழுதும்‌ 


புராதன; .நாகன இர்தியா 791 
ச்ண்ணிக்கொண்ட்ருக்கிறான்‌. இந்த ஏமாற்றத்தில்‌ அவன்‌ 


வளர்ந்து கொண்டுவரும்‌ வரையில்‌, அவனுடைய லட்சிய 
மான ஸ்வராஜ்யத்‌.துக்கு அவனால்‌ அடி.கோலவே முடியா த” 
என்று எழுதுகிருர்‌. அவர்‌, அநேகமாக மிதவாதிகளையோ 
அல்லது பிற்போக்கு கொண்ட வகுப்பு வாத இர்தியர்‌ 
களையோ குறிப்பிட்டிருக்க வேண்டும்‌.' ஏனெனில்‌ அவர்‌ 
இந்தியா சட்டசபையில்‌ தலைவராய்‌' இருக்கையில்‌ இக்‌ 
தகைய பேர்வழிகளோடுதான்‌ அதிகமாகப்‌ பழக யிருக்க 
முடியும்‌. இது காங்கிரஹின்‌ நம்பிக்கையே அல்ல. காண்‌ 
கிரஸைக்‌ காட்டிலும்‌ தீவிரக்‌ கருத்து கொண்டவர்கள்‌ இவ்‌ 
வாறு நினைப்பதே இல்லை, இந்த' ஏமாற்றம்‌ தொலைந்து 
அவசியமானால்‌ இந்தியா ஆப்த்தை எதிர்த்துப்‌ பேர்ராட்த்‌ 
தீயாராகவிருந்தால்‌ ஒழிய, இந்தியாவுக்கு சுதந்திரம்‌ இருக்க 
முடியாது என்ற ஸர்‌. பிரெடரிக்‌ சொல்லுவ்தைக்‌ காங்கிரஸ்‌ 
காரர்களும்‌ தீவிர வாதிகளும்‌ : ஏற்றுக்கொள்ளுவார்கள்‌. 
பிரிட்டிஷ்‌ ராணுவப்‌ பிடி.ப்பிலிருந்து இந்தியா என்றைக்கு 
விடுபடுகின்றதோ அன்றைக்குத்தான்‌ ' இந்தியாவின்‌ . சுதர்‌ 
திரம்‌ தோன்றும்‌. 19-ம்‌ நாற்றாண்டின்‌' இந்தியஅ.றிவாளிகள்‌ 
பிரிட்டிஷாரின்‌ கருத்‌; தூகளுக்குள்‌ சிக்கிக்கொண்ட தில்‌- ஆச்‌ . 
சரியமே இல்லை. 20-ம்‌ நூற்றாண்டில்‌ பரபரப்பான நிகழ்ச்சி 
களும்‌ மர்‌ றதல்களும்‌ ஏற்பட்ட பீன்னரும்கூட்‌ இந்த மயக்‌ 
கம்‌ தெளியாமல்‌:சில'ஜனங்கள்‌ இருக்கிறார்களே அத்தான்‌ 
ஆச்சரியமாய்‌ இருக்கிறது. 19-ம்‌ ர்ற்ராண்டில்‌ பிரிட்டனில்‌ 
ஆளும்‌ வகுப்பைச்‌ சேர்ந்தவர்கள்‌ . உலகப்‌ பிரமுகர்களாக 
விளங்கினார்கள்‌. அவர்களிடம்‌, செல்வம்‌, அதிகாரம்‌, வெற்றி 
இவைகள்‌ பெருமிதமாக இருந்தன. இவைகள்‌ நீண்டகால 
மாக அவர்களிடம்‌. இருர்து' வந்ததால்‌ ' பிரமுகர்களுக்கு 
இயற்கையான நல்ல தன்மைகளும்‌ தீய-குணங்களும்‌ அவர்‌, 


களுக்கு இருந்தன. ்‌ 


- அவர்களுடைய : இறுமாந்த: உயர்‌ நிலைக்குத்‌ தேவை 
ய்ர்ன பயிற்சியையும்‌ பொருள்களையும்‌ சென்ற நூறிறெழு: 
பத்தைந்து “அண்டுகளாக -நாம்‌ அவர்களுக்கு மிகுதியும்‌ 
கொடுத்து உதவி வந்தோம்‌ என்ற்‌ ஆறுதலை வேண்டுமானால்‌ 
இந்தியர்கள்‌ கொள்ளலாம்‌; அவர்க்ள்‌ தங்களைக்‌ கடவுளின்‌ 
சுவீகாரக்‌ குழர்தைகளாகவும்‌ தங்கள்‌ சாம்ராஜ்யத்தை மண்‌ 
ணில்‌ 'சுவர்க்கமாகவும்‌ எண்ணிக்‌ கொள்ளத்‌ அவக்கினார்கள்‌. 
இவ்வாறு இதற்கு மூன்‌ எத்தனையோ கூட்டத்தாரும்‌ நாட்‌. 


782 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


டார்களும்‌எண்ணிக்கொண்டிருர்‌ திருக்கிறார்கள்‌. பிரிட்டிஷார்‌ 
களுடைய சிறப்பான நிலைமை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்‌ 
களுடைய உயர்வு ஓப்புக்கொள்ளப்பட்டவரையிலும்‌ அவர்‌ 
கள்‌ காருண்யத்தோடும்‌ ஈல்ல தன்மையோடும்‌ விளங்கினார்‌ 
கள்‌. ஆனால்‌ தங்களுடைய காருண்யத்தால்‌ தங்களுக்கு ஈஷ்‌ 
டம்‌ வராமலும்‌ பார்த்துக்கொண்டார்கள்‌. ௮வர்களைஎ திர்‌ த்‌ 
தால்‌ தெய்விகத்‌ திட்டத்தை எதிர்த்தது போலாகும்‌ என்‌ 
பது அவர்களுடைய எண்ணம்‌. ஆகவே அத்தகைய பயங்‌ 
கரமான பாடத்தை அவர்கள்‌ ஈசுக்கிவிட வேண்டுமல்லவா? 


பொதுவாகவே இத்தகைய மனப்பான்மையை உலகத்‌ 
இல்‌ எல்லோரிடத்திலும்‌ அவர்கள்‌ காண்பித்தாலும்‌ அத 
இர்தியாவிலே மிகவும்‌ சிறப்பாகக்‌ காணப்பட்டது. இந்தி 
யப்‌ பிரச்னையைத்‌ தீர்ப்பதற்கு பிரிட்டிஷார்‌ கைக்கொள்ளும்‌ 
முறையும்‌ மனப்பான்மையும்‌ வினோதம்‌ கொண்டதா 
ம்‌. அந்த வழியைக்‌ கண்டால்‌ ஈமக்கு ஆத்திரமாக இருக்‌ 
றது. எப்பொழுதும்‌ நேர்மையாக இருப்பதாக எண்ணம்‌; 
பெரிய பொறுப்பைத்‌ தகுதியோடு ஏற்றதாக உணர்ச்சி; 
தங்களுடைய ஜாதிப்‌ பெருமையிலும்‌ தங்களது சொந்த 
சரக்கான சாம்ராஜயத்திலும்‌ ஈம்பிக்கை; இத்தகைய உண்‌ 
மையான ஈம்பிக்கையின்‌ .௮ஸ்இிவாரங்களை எதிர்ப்பவர்க 
ளிடத்தும்‌ ஈாஸ்‌திகர்களிடத்தும்‌ அவர்களுக்கு ஆத்திரமும்‌ 
அலட்சியமும்‌-இப்பேர்ப்பட்ட மனப்பான்மையில்‌ மதவெ 
சிறிதளவு இருக்கின்‌ றது. பழைய காலத்து மதவெறி கொண்‌ 
டவர்களைப்போல, அவர்கள்‌ ஈம்முடைய விமோசன த்தில்‌ 
நமக்கு எத்தகைய விருப்பங்கள்‌ இருந்தபோதிலும்‌ அதைப்‌ 
பற்றி கவலைகொள்ளாமல்‌, ஈம்மை எப்படியேனும்‌ காப்பாற்‌ 
நித்‌ தொலைக்கவேண்டும்‌ என்று அவர்கள்‌ கங்கணம்‌ கட்டிக்‌ 
கொண்டிருக்றொர்கள்‌. ம்‌ 


இதன்‌ மத்தியிலே, இந்த தர்மத்தைக்கொண்டு வியா 
பாரம்செய்து லாபமடைந்து “(நேர்மைதான்‌ இறந்தவழிி?' 
என்ற பழைய பழமொழியின்‌ உண்மையை மெய்ப்பித்து 
வருகின்றார்கள்‌ . இந்தியாவின்‌ அபிவிருத்தி என்றால்‌, இந்தியா 
எவ்வளவு வரையில்‌ சாம்ராஜ்யத்‌ திட்டத்தோடு இசைந்து 
கொள்ளுகறதோ, அதைப்‌ பொருத்ததாகக்‌ கருதப்பட்ட. 
பொதுக்‌? எடுத்தஇர்தியர்களை பிரிட்டிஷ்‌ வார்ப்புத்‌ திட்டத்‌ 
அக்கு இணங்கப்‌ பயிற்சி செய்துவிட்டால்‌ அத இந்தியா 


புராதன, தூதன்‌ இந்தியா 788 


வின்‌ அபிவிருத்தியாகக்‌ கருதப்பட்ட அ. பிரிட்டிஷ்‌: கருத்து 
களையும்‌ இலட்சியங்களையும்‌ எவ்வளவு அதிகமாக நாம்‌ ஓப்‌ 
புக்கொள்ளுகறோமோ, அதற்குத்‌ தக்கவாறு நாம்‌ ஸ்வராஜ்‌ 
யத்துக்குத்‌ தகுதியுள்ள வர்களாகக்‌ கருதப்பட்டோம்‌. பிரிட்‌ 
டிஷ்காரர்களின்‌ விருப்பத்திற்கு ஏற்றமாதிரிதான்‌' நாம்‌ 
அந்தத்‌ தகுதியை உபயோகப்படுத்துவோமென்று நாம்‌ 
நிதர்சனமாக வெளிக்‌ காண்பித்ததும்‌ :ஈமக்கு சுதந்தரம்‌ 
தானாகவே வருமாம்‌! I 


இர்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ சரிதத்தைப்பற்றி 
இர்தியர்களுள்ளும்‌ இங்கிலீஷ்காரர்களுள்ளும்‌ கடுமையான 
அபிப்பிராய பேதம்‌ இருக்குமென்று நான்‌ நினைக்கிறேன்‌. 
அது இயல்புதான்‌. ஆனால்‌ விஷயத்தில்‌ ஆதாரமில்லாமல்‌ 
கண்டதைச்‌ சொல்லுவதையும்‌, இந்தியாவின்‌ புராதன “கால 
த்தையும்‌ தற்காலத்தையும்‌ பற்றி கற்பனைச்‌ சித்திரங்கள்‌ 
வரைவதையும்‌ இந்தியா மந்திரி உள்பட, உயர்தர பிரிட்டிஷ்‌ 
உத்தியோகஸ்தர்கள்‌ தங்கள்‌ தொழிலாகக்‌ கொண்டிருப்பார்‌ 
களாகில்‌ அது நம்மை ஆத்திரப்ப்டச்‌ செய்கன்‌ ஐது! 


நிபுணர்களையும்‌ மற்றும்‌ சிலரையும்‌ தவிர, பொதுவாக 
இங்கிலீஷ்‌ பொதுஜனங்கள்‌, 'இந்தியாவைப்பற்றிஎ த்தகைய 
அறியாமையில்‌ ஆழ்ர்‌ திருக்கிறார்கள்‌ என்பது மிகுதியும்‌ விய 
க்கத்தக்கதாகும்‌. இந்தியாவில்‌ உடைபெறும்‌ நிகழ்ச்சகளையே 
அவர்களால்‌ சரிவ்ர அறியமுடியா மற்‌ போகுமாயின்‌, அவர்‌ 
களால்‌ இந்தியாவின்‌ ' மனப்பான்மையைக்‌ கண்டு பிடிக்க 
முடியுமா? அவர்கள்‌ இந்தியாவின்‌ உடம்பைப்பறறிக்‌ 
கொண்டு, அவளை உடைமமையாக்கிக்கொண்டார்கள்‌. அனால்‌ 
அது பலாத்காரத்தால்‌ ஏற்பட்ட உடைமையாகும்‌ வர்‌ 
உன்‌, க நேரே அறிந்து கொள்ளவில்லை; கட்டப்பட வல்‌ 
எவும்‌ முயற்சி செய்யவில்லை. அவர்கள்‌ அவளுடைய கண்‌ 
களுக்குள்‌ பார்த்ததும்‌ கடையாத. ஏனென்றால்‌ ' அவர்‌ 
களுடைய கண்கள்‌ வேறுதிக்குகளை நோக்கி நின்றன. ' அவ 
ளுடைய கண்களோ 'வெட்கத்தாலும்‌, அவமானத்தாலும்‌ 
ம்கோக்க நின்றன, ப்ல நூற்றாண்டுகள்‌ ஒருவரோடு ஒரு 
வர்‌ பழகிப்‌ பார்த்துக்கொண்டிருக்கருர்கள்‌. ஆனால்‌ இரு 
வரும்‌ பரஸ்பரம்‌ அன்னியர்களாகவே இன்னும்‌ இருர்து 
வருகின்றார்கள்‌. அவர்களுக்குள்‌ பரஸ்பரம்‌ தீரா வெறுப்பு 
நிறைந்து நிற்கின்றது. 3 கத . 


784 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இர்தியாவுக்கு எவ்வளவோ வறுமையும்‌ சேழிவும்‌ 
ரேர்ர்தபோதிலும்‌அவள த கம்பீரமும்‌ மகத்துவமும்‌ மட்டும்‌ 
போகவில்லை. தற்காலிக கஷ்டங்களாலும்‌ மட்டும்‌ பண்‌ 
டைய மூடபக்தி பரம்பரையாலும்‌ அவள்‌. தளர்ந்து இடர்‌ 
தாலும்‌, அவளுடைய பிரபாவம்‌ அழிந்து போய்விடவில்லை. 
இர்தியாவின்‌ கண்கள்‌ சோர்ந்து போயிருக்கலாம்‌. இருந்தா 
அம்‌ ரஸமான கருத்துகளாலும்‌, கற்பனை நிறைந்த சந்தனைக 
ளாலும்‌ நேர்த்தியான ரஸ பாவங்களாலும்‌, இர்தியாவுக்கு 
ஒரு வகை சோபிதமான அழகு வரையப்பட்டிருக்றெ.அ. 
இந்தியாவின்‌ தளர்ந்த உடலின்‌ உள்ளேயும்‌ வெளியிலும்‌ 
அவளுடைய ஆன்மாவின்‌ கம்பீரக்‌ காட்சியைக்‌ காணலாம்‌. 
நெடுங்காலமாக இர்தியா வாழ்க்கைப்‌ பிரயாணத்தில்‌ ஈடுபட்டு 
வந்திருப்பதால்‌, வழிரெடூகவும்‌, அவள்‌ அபூர்வமானஞானத்‌ 
தைத்‌ திரட்டிக்‌ கொண்டு வர்திருக்றொள்‌. அன்னியர்க 
ளோடு உறவாடி. அவர்களையும்‌ தன்னுடைய பெரியகுடும்பத்‌ 
தோட சேர்த்துக்‌ கொண்டிருக்கிறாள்‌. நாசம்‌ நிறைந்து நின்ற 
ஈாட்களை அவள்‌ கண்டித்திருக்கிறாள்‌. பயங்கரமான அக்கத்‌ 
தையும்‌, அவமானத்தையும்‌, அடைந்திருக்றொள்‌. இன்னும்‌ 
பல வினோதக்‌ காட்சிகளையும்‌ கண்டிருக்கிறாள்‌. 


ல்‌, அவளுடைய நீண்டவழிப்‌ பிரயாணத்தில்‌, தன்‌ 
தன்னலம்‌ ன த விடாமல்‌ ப ததம்கொண்டு ௮ கன்‌ 
அம்‌ வல்லமையையும்‌ ஜீவச த்தையும்‌ கிரகித்து, அதை வேறு 
காகேளோடு பங்கு போட்டுக்கொண்டிருக்றொள்‌. கடியாரத்‌ 
இன்‌ பெண்டுலத்தைப்போல, அவள்‌ மேம்‌ மேலும்‌ ஆடிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அவளுடைய கருத்தின்‌ கற்பனைத்‌ துணி 
வால்‌ சுவர்ககங்களுக்குப்‌ போய்‌ அவைகளின்‌ :. இரகசியங்‌ 
களை விள்ளத்துணிக்தது, அவள்‌ நரகக்குழியில்‌ வீழ்ந்து மிகக்‌ 
கசப்பான அனுபவத்தையும்‌ கண்டாள்‌. அவளுடன்‌. ஒட்‌ 
டிக்கொண்டுடடச்கும்‌ மூடபக்தியும்‌ கெட்ட பழக்கங்களும்‌ 
பெருக்கடைர்துஅவளைக்‌ மே பிடித்திழுத்தா லும்‌ சரித்திரம்‌ 
துவக்கும்‌ காலத்தில்‌, மேதாவிகளான அவள்‌ குழந்தைகள்‌ 
்‌ அளித்த. உபநிஷதங்களின்‌ ஆவேசத்தை, அவள்‌ முழுதும்‌ 
மறந்துவிடவில்லை. அர்த மேதாவிகள்‌ மிகவும்‌ கூர்மையான 
அறிவுபடைத்தவர்கள்‌. அவர்களுக்கு ஓய்வே இடையாது. 
எப்பொழுதும்‌ முயற்சி, எப்பொழுதும்‌ ஆராய்ச்‌) குருட்டு 
நம்பிக்கையில்‌. அவர்கள்‌ அடைக்கலம்‌ புகவில்லை. உயிரற்ற 
சடங்குகளில்‌ ஈம்பிக்கை கொண்டு, ஆத்ம. திருப்தி அடைய 


புராதன, நாதன இந்தியா 786 
வில்லை: தற்போதைய்‌ துயசத்‌இனின்றும்‌ அவர்கள்‌ ஆறுதலை 
வேண்டி நிற்கவில்லை. வரும்‌ காலத்தில்‌ சுவர்க்கத்தில்‌ தனி 
இடத்தையும்‌ விரும்பவில்லை. அவர்கள்‌ வேண்டினதெல்லாம்‌ 
ஒளியும்‌, ஆறிவுமாகும்‌. 


நிலைத்து. நிற்காததிலிருந்து, நிலைத்துகிற்கும்‌ ஒன்றுக்கு 
என்னை இட்டுக்கொண்டுபோ வாயாக! இருளிலிருர்துவெளிச்‌ 
சத்துக்கு அழைத்துச்‌ செல்லுவாயாக ! மரணத்திலிருந்து ' 
விடுபட்டு எனக்கு' அமரத்துவம்‌ அருள்வாயாக!'' என்று 
“பிருகதாரண்யக உபநிஷத்தில்‌ கூறப்பட்டிருக்கிறது. இனம்‌ 
கோடிக்‌ கணக்கானவர்கள்‌, அதி செய்யும்‌ காயத்திரி மர்திரத்‌ 
தில்கூட, அறிவுக்காகவும்‌ ஒளிப்‌ பிரகாசத்துக்காகவும்‌ தான்‌ 
பிரார்த்தனை செய்யப்படுகிறது, ்‌ 


அரசியல்‌ துறையில்‌ அடிக்கடி அடிபட்டு ழே விழுர்‌ 
தாலும்‌, இர்தியா தனது பொதுவான பொக்கிஷத்தை எப்‌ 
(பொழுதுமே காப்பாற்றி வந்திருக்கிறது. இத்தனை முரண்‌ 
கொண்ட நிலைமைகளின்‌ ஊடே வியக்கத்தக்க ஒற்றுமை 
பொலிந்து விளங்குகின்றது. எல்லாப்‌ புசாதன நாடுகளையும்‌ 
போலவே, இர்தியாவிலும்‌ ஈல்லதும்‌ இருந்தது, கெட்டதும்‌ 
இருந்தது. ஈல்லது மறைந்துபோய்‌, அதைத்‌ தேடவேண்டிய 
தேவை-ஏற்பட்டத. ஆனால்‌, அதனுடைய சீரழிவின்‌ நாற்‌ 
றம்‌ மட்டும்‌ நிதரிசனமாகக்‌ கண்ணுக்குப்பட்டது.. கொளுத்‌ 
திக்கொல்லும்‌ சூரிய வெளிச்சத்தின்‌ மூலமாக, அதனுடைய 
கெட்டதெல்லாம்‌ பகிரங்கமாக விளம்பரமாகிவிடுகின்‌ றன. 
'இத்தாலிக்கும்‌ இந்தியா வுக்கும்‌ ஒருவகையில்‌ உவமைதஇருக்‌ 
இன்ற.” இரண்டு நாடுகளும்‌ புராதன “நாடிகள்‌. இரண்டு 
நாடுகளுக்கும்‌ நீண்டகாலமாக தனி நாகரிகங்கள்‌ இருக்கன்‌ 
றன இந்தியாவோடு இத்தாலியை ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌, 
அது நேற்று தோன்றிய நாடாக கண்ணில்‌ படும்‌. இந்தியா 
வின்‌ நிலப்பரப்பேர விஸ்தாரமான தாகும்‌.  இரண்‌டு காக 
ளும்‌ அரசியலில்‌ பல கூறுகளாகப்‌ பிளக்கப்பட்டுக்‌ இடர்‌ 
தன என்றாலும்‌, 6 இர்தியாவைப்‌ போலவே இத்தாலி! 
என்ற பொது”. உணர்ச்சி : ஒருகாளும்‌, அழிந்‌ துபோகவே 
'இல்லை. எத்தனையோ வேற்றுமைகளுக்குள்‌, அந்த ஒற்றுமை 
'மட்டும்‌ தலை தூக்கி நின்றது. இத்தாலியில்‌ ஒற்றுமை என்‌ 
பது ரோமாபுரியைச்சுற்றி பற்றிக்கொண்டு இடக்கும்‌ ஒற்று 
யாகும்‌. ஏனெனில்‌ அந்தப்பெரிய நகரம்‌) இத்தாலியை 


706 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ஆட்டிவைத்து அதன்‌ ஒற்றுமைக்கு அறிகுறியாகவும்‌ ஆதா 
ரமாகவும்‌ திகழ்ந்து வந்தது. 


இந்தியாவில்‌ அத்தகைய தனியான மத்திய ஸ்தலமா 
வது, தனிச்சிறப்பு வாய்ந்த ஈகரமாவது இல்லையானாலும்‌, 
கர்சி கூஷேத்இரத்தைக்‌ இழ்காடுகளின்‌ சாசுவதநகரம்‌ என்று 
அழைத்தாலும்‌ தகும்‌. காசி இந்தியாவுக்கு மட்டுமல்ல, 
இழக்கு ,அசியாவுக்கே சொந்தமானதாகும்‌. ஆனால்‌ காசி சோ 
மாபுரி சென்றவழியில்‌ செல்லவில்லை. காசிக்கு சாம்ராஜ்யத்‌ 
இலாவது, இகலோக அதிகாரத்திலாவது ஆசை கிடையாது. 
இந்திய நாகரிகம்‌ இந்தியா முழுதும்‌ பரந்து டெர்தது. எந்த 
இடத்தையும்‌ அர்த நாகரிகத்துக்கு மத்திய க்ஷேத்திரமாகக்‌ 
கொள்ளவே முடியா அ. குமரி முனையிலிருந்து இமயமலையி 
லிருக்கும்‌ அமரநாத்‌, பத்ரிநாத்‌ வரைக்கும்‌ அவாரகையிலிரு 
ந்து பூரி ஜகந்தாதம்‌ வரைக்கும்‌ ஒரேவிதமான கருத்துகள்‌ 
தான்‌ உலவிவர் தன. ஏதேனும்‌ ஒரிடத்தில்‌ கருத்தப்போரா 
ட்டம்‌ ஏற்பட்டால்‌ அதன்‌ சத்தம்நாட்டின்‌ தூரமான பகு 
இகளிலும்‌ எட்டிற்று. மேல்‌ ஐரோப்பா வுக்கு நாகரிகத்தையும்‌ 
மதத்தையும்‌ இத்தாலி பரிசாக வழங்கயெதபோல, இந்தியா 
_னாவும்‌ இற்தியாவைப்போல பழம்‌ பெரும்‌ நாடாக இரு 
ந்தபோதிலும்‌— ழக்கு ஆசியாவுக்கு அளித்துஉதவித்று,இத்‌ 
தாலி, அரசியல்‌ துறையில்‌ அடிபட்டு, ழேவீழ்ர்‌துடெக்கை 
யிலும்கூட அத வழி காட்டிய உயிர்‌ ஐரோப்பிய காடுகளின்‌ 
நாடிகளில்‌ அடித்துக்‌ கொண்டுதான்‌ இருந்தது. 


“இத்தாலி பூகோள சாஸ்திரத்தில்‌ ஒரு வெறும்‌ பெய 
ராகும்‌” என்று மெட்டர்னிக்‌ என்பவர்‌ இத்தாலியைப்பற்றி 
கேலி செய்தார்‌. மெட்டர்னிக்கைப்போல ஆகக்கூடிய பலர்‌ 
இர்தியாவைப்பற்றியும்‌ இதேமாதிரி கேலி செய்திருக்கறோர்‌ 
கள்‌. வினோதம்‌ என்னவெனில்‌ இசண்டு நாடுகளின்‌ நிலப்‌ பர 
ப்பு அமைப்புகளும்‌ ஒன்‌றுபோலிருக்கன்றன. இதைக்‌ காட்‌ 
டிஓம்‌ வினோதமான . உவமை, இங்கிலாந்தை ஆஸ்டிரியா 
வோடு ஒப்பிட்டுப்‌ பார்ப்பதாகும்‌. இருபதாம்‌ நூற்றாண்டு 
இங்லொந்தைப்‌ பத்தொன்பதாம்‌ _நாற்றாண்டு .அஸ்டிரியா 
வோடு ஓப்பிட்டிருக்கிறார்கள்‌. இரண்டும்‌ சாம்ராஜ்யங்கள்‌; 
ஆடம்பரமான, திமிர்‌ பிடித்த கர்வம்‌ நிறைந்த சாம்ராஜ்யம்‌ 
கள்‌. ஆனால்‌ அந்த சாம்ராஜ்யத்துக்கு அடி வலுவாயிருந்த 
வேர்கள்‌ சுண்டி வருகின்‌ றன: அந்த சாம்ராஜ்யத்தின்‌ மகத்‌ 


புராதன, நூதன இந்தியா 787 


| 
தான உடலில்‌ அழிவு அழைந்து சிறிது. சிறிதாக அரித்துக்‌ 
கொண்டே வருகின்றது. 


ஒரு தேசத்துக்கு மனித உருவம்‌ கொடுத்துப்‌ பாராட்‌ 
டும்‌ சுபாவத்தைத்‌ தடுக்க முடியாதென்று தோன்‌ றுதிறது. 
இந்தத்‌ தன்மை பழக்கத்தின்‌ பயனாகும்‌. இளமைப்பிராயத்‌ 
அத்‌ தொடர்புகளின்‌ விளைவாகும்‌, இந்தியாவை பாரத 
மாதா என்று சொல்லுகிறார்கள்‌. பாரதத்‌ தாய்‌ ஒரு நேர்த்தி 
யான ஸ்திரீ; பெரும்‌ கிழவி; ஆனால்‌ தோற்றத்தில்‌ இளமை 
கொண்டவள்‌; துயரக்‌ கண்களைப்‌ பெற்றவள்‌; எல்லோரா 
அம்‌ கைவிடப்பட்டவள்‌. , அந்நியா்களாலும்‌ ஏனையோரா 
௮ம்‌ கொடுமையாக ஈடத்தப்படபேவள்‌. அவள்‌ தன்னைக்‌ 
காப்பதற்காகத்‌ தன்‌ குழந்தைகளைக்‌ கூவி .அழைக்கின்றாள்‌; 
இத்தகைய சித்திமொன்று லட்சக்‌ கணக்கானவர்களின்‌ 
உணர்ச்சிகளை . எழுப்பி அவர்களை தியாகத்துக்கும்‌ செய 
அக்கும்‌ தூண்டி. நின்றது. என்றாலும்‌ இந்தியா . என்பது 
சிறப்பாக விவசாயியும்‌ கூலிக்காசரும்‌'” என்ற காட்சிதான்‌. 
அந்தக்காட்சி பார்ப்பதற்கு அழகாய்‌ இராது, ஏனெனில்‌ 
வறுமை பார்ப்பதற்கு அழகாக இருக்குமா ? ஈமது கற்பனை 
களில்‌ விளங்கும்‌ .அழகு வாய்ந்த ஸ்திரீ தொழிற்சாலைகளி 
௮ம்‌, கழனிகளிலும்‌ கூனிக்‌ குறு ஆடையின்றி வேலைசெய்‌ 
யும்‌ தொழிலாளர்களுக்கு அறிகுறியாக இருக்க முடியுமா.? 
அல்லது நீண்ட காலமாக பொதுஜனங்களை அடக்கி ஓடுக்கி 
அவர்களைப்‌ பல வகைகளிலும்‌ சுரண்டி கொடுமை கொண்ட 
பழக்கங்களை அவர்கள்பேரில்‌ சுமத்தி அவர்களில்‌ பலரைத்‌ 
தீண்டாதார்களாகவும்‌ ஆக்கிவிட்ட சிறு கூட்டத்தார்‌ இருக்‌ 
கிறார்களே, அந்தக்‌. கூட்ட த்தாருக்கேனும்‌ இந்தக்‌ கற்பனைச்‌ 
சித்திரம்‌ அறிகுறியாக இருக்க முடியுமா? ஈமது கற்பனைச்‌ 
சித்திரங்களினால்‌ உண்மையை . மறைத்து மூடிவிட்டு, உண்‌ 
மையை விட்டுத்‌ தப்பித்துக்‌ கொண்டு, கனவு உலகத்தில்‌ 
போய்ச்‌ சேர முயற்சி செய்கின்றோம்‌. 


இர்தியாவில்‌ எத்தனையோ வகுப்புகள்‌ இருக்கின்றன. 
அவைகளுக்குள்‌ பரஸ்பரம்‌ விரோதம்‌. என்றாலும்‌ அவைக 
க்குள்ளே ஒற்றுமைச்‌ சரடொன்று ஓடிக்‌ கொண்டிருக்‌ 
கெள பிக கடனு கண்‌ என்னபசைகொண்ட 
ஒற்றுமை! என்ன விடாப்பிடியாக ஓட்டிக்கொண்டிருக்கும்‌ 
ஒற்றுமை ! இந்த வலிமை எதனால்‌ ஏற்பட்டது? பரம்பரை 


47 


788. ஜவஹரின்‌ சுயசரித்தாம்‌ 


யினாலும்‌ தாமஸத்தாலும்‌ ஏற்பட்ட வலிமையல்ல. சுறு 
சு.றுப்புகொண்ட நிலைத்த தத்துவத்தைத்‌ தழுவிய வலிமை 
யாக அது இருக்க வேண்டும்‌. ஏனெனில்‌ அதை எதிர்க்க 
வந்த வெளி சக்திகளோடு வெற்றியுடன்‌ அத போராடி. 
யிருக்கிறது. அதை அழிக்க வந்த உள்நாட்டு எழுச்கெளைத்‌ 
தன்னகத்தில்‌ அது எப்படியோ சேர்த்துக்கொண்டுவிட்டது. 

இத்தகைய அருமையான வல்லமை அதனிடம்‌' 
இருர்க போதிலும்‌ அதனால்‌ அரசியல்‌ ௬.தந்திரத்தைக்‌ காப்‌ 
பாற்றிக்கொள்ள முடியவில்லை, அரசியல்‌ ஒற்றுமைக்காக 
வும்‌ அனு பாடுபடவில்லை, அரசியல்‌ சுதந்திரமும்‌ அரசியல்‌ 
ஒற்றுமையும்‌ வீலைபெற்ற சங்கதிகளாகவே மதிக்கப்‌ 
படவேயில்லை, அவைகளின்‌ தேவை முட்டாள்தனமாக 
அலட்சியம்‌ செய்யப்பட்டது, அர்த அலட்சியத்‌இனால்‌, 
நாம்‌ மிகுதியும்‌ கஷ்டப்பட வேண்டியதாயிற்று, இந்திய 
சரித்திரம்‌ முழுதிலும்‌, அரசியல்‌ வெற்றிகள்‌. இராணுவ 
வெற்றிகள்‌ கெளரவமாக மதிக்கப்படவேயில்லை. பணத்தை 
யும்‌ பணம்‌ தேடும்‌ கூட்டத்தாரையும்‌ அது கேவலமாக 
மதித்து வந்தது. தனமும்‌ பெருமையும்‌ சேர்ந்து இயங்கும்‌ 
பொருள்களல்ல ' என்று கருதப்பட்டது. வெகுமதியைக்‌ 
கருகாமல்‌, ஜன .சமாஜத்துக்கு உழைத்தவர்களே கெளரவிக்‌ 
கப்பட்டு வந்தார்கள்‌, எத்தனையோ கடுமையான புயல்காற்று ' 
கள்‌ எழுந்து வீசினாலும்‌, பழைய நாகரிகம்‌ எப்படியோ தப்‌ 
பிப்‌ பிழைத்து வந்தது. அந்த நாகரிகத்தின்‌ வெளித்தோற்‌ 
றம்‌ அழியவில்லை, ஆனால்‌, அதன்‌ உண்மையான உயிர்ச்‌ 
சத்து அழிந்து போய்விட்டது. முதலாளி ஐரோப்பாவின்‌ 
வியாபார நாகரிகத்தோடு இன்றைக்கு அத. மெளன்மாக 
உயிரை வெறுத்துப்‌ போராட்டம்‌ . செய்துகொண்டு வரு 
றது. இந்தப்‌ புதிய நாகரிகம்‌ பெற்ற மேனாட்டு எதிரியிடம்‌ 
இர்தியாவின்‌ பழைய நாகரிகம்‌ தோற்றுப்போவது நிச்சயம்‌. 
ஏனென்றால்‌, மேனாட்டு நாகரிகத்தில்‌ -விஞ்ஞான ஆராய்ச்சி 
திகழ்ந்து விளங்குகின்றது. விஞ்ஞான ஆராய்ச்சியால்‌ பட்‌ 
டினி டெக்கும்‌ கோடிக்கணக்கான வர்களுக்கு உணவு வசதி 
தேடிக்‌ கொடுக்க முடியும்‌, .. - ;. அ 

மேல்‌ நாட்டு நாகரிகத்தின்‌ கொடிய இமைகளுக்கு மாற்‌ 

மூகவும்‌ ஒன்றை மேனாடு . ஈமக்குக்‌ கொண்டு வருனெறது. 
அர்த மாற்றுக்கு அபேதவாத தத்துவம்‌ என்றுபெயர்‌. கூட்‌ 
டுறவு என்றுபெயர்‌, பொதுஈன்மையைக்‌ கருதி, சமாஜத்துக்‌ : 


புராதன, நூதன இந்தியா 789 


குத்‌ தொண்டீசெய்தல்‌ என்பதாகும்‌. இது பண்டைக்காலத்து 
பிராமணதத்துவம்‌ போல்‌ இருக்கிறதல்லவா ? ஆனால்‌, ஜாதி 
வித்தியாசங்களையெல்லாம்‌ ஒழித்துவிட்டு, எல்லாக்‌ கூட்டத்‌ 
தார்களையும்‌ பிராமண மயமாக்கும்‌ தொண்டையேற்ற திட்‌ 
டம்‌ ஆகும்‌. இந்தியா புதிய உடை தரிக்கப்‌ போவது நிச்ச 
யம்‌. ஏனெனில்‌, அதனுடைய பழைய உடை இழித்து 
சல்லி சல்லியாகப்‌ போய்விட்ட த. எனவே, இந்தியா புதிய 
ஆடையை அணிந்து கொள்ளும்பொழுதஅ, தனது பழைய 
காகரிகத்துக்கும்‌ ஈவீன மேனாட்டுநாகரிகத்துக்கும்‌ பெர்ருத்த 
மான ஆடை யொன்றை அத தயாரித்துக்கொள்ள வேண்டி. 
யதாய்‌ இருக்கும்‌. அத. ஏற்றுக்‌ கொள்ளும்‌ கருத்துகள்‌ 
அதன்‌ மண்ணோடு ஓட்டிக்கொண்டு. தழுவ்க்‌ கூடிய தன்மை 
கொண்டவைகளாய்‌ இருக்க வேண்டும்‌. 3. 4 


LIV 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 


இர்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்‌ என்ன? பக்ஷ 
பாத உணர்ச்சி சிறிதுமின்றி முற்றிலும்‌ ஈடநில்மைவடித்து, 
இர்த நீண்ட காலச்‌ சரிதையைப்பற்றி, எந்த இந்தியனும்‌ 
அல்லது இங்கிலீஷ்காரனும்‌ முடிவுக்கு வரமுடியாது. என்று 
நான்‌ எண்ணு றேன்‌. அர்த மாதிரி முடிவு கட்டுவது சாத்‌ 
இயப்பட்டாலும்‌, மனப்போக்குகளையும்‌ உணர்ச்சிகளையும்‌ 
எடைபோட்டு அளப்பது மிகவும்‌ கஷ்டமாகும்‌. இந்தியா, 
பல .நாற்றாண்டுகளாகப்‌ பெற்று அறியாததும்‌, இர்‌ தியாவின்‌ 
எந்தப்‌ பகுதியிலும்‌ முணுமுணுப்பின்‌ றி ஏற்றுக்கொசர்ளும்‌ 
அரசாட்சி முறை பிரிட்டிஷாரால்‌ இந்தியாவுக்கு அளிக்கப்‌ 
பட்டிருக்கறதென்றும்‌ சொல்லப்படுகிறது. சட்டத்தின்‌ 
இடரும்‌ நியாயத்தையும்‌ திறமையையும்கொண்ட 
ர்வாகத்தையும்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி இந்தியாவுக்குக்‌ கொடுத்‌ 
திருக்கெதாம்‌!” 


ஐரோப்பிய நாடுகளுக்கு உரித்தான ஜனநாயக ஆட்சி 
முறையையும்‌, ஈபர்‌ சுதந்திரக்‌ கருத்துக்களையும்‌ ௮து இந்தி 
யாவுக்குக்‌ கொண்டு வந்து கொடுத்திருக்கிறதாம்‌! பிரிட்டிஷ்‌ 
இந்தியா என்பதை ஓரே ஆட்சிக்கு உட்பட்டதாக செய்து 
விட்டபடியால்‌, ௮௮ இந்தியர்களுக்குள்‌ ஒருவகையில்‌ அர 
சியல்‌ ஓற்றுமை உணர்ச்சியை, அண்டி, தேசீய இயக்கத்‌ 
துக்கு விதைபோட்டுத்‌ வளர்த்திருக்கிறதாம்‌. இது பிரிட்‌ 
டிஷாரின்‌ கட்சி வாதமாகும்‌. சட்டத்தின்‌, ஆட்சியும்‌ ஈபர்‌ 
சுதந்திரங்களும்‌ பல வருஷங்களாக, இந்தியாவில்‌ காணப்‌ 
படாவிட்டாலும்‌, மேற்கூறிய வாதத்தில்‌ மிகுதியும்‌ உண்மை 
யிருக்றெது, 

இதே காலத்தை, இந்தியக்‌ கண்ணோடு பார்த்தால்‌, 
வேறு விளைவுகள்‌ கண்ணில்‌ அழுத்தமாகப்‌ பதிகின்றன. 
அன்னிய ஆட்சியால்‌ ஈமக்கு ஏற்பட்டிருக்கும்‌ இகபரதீமை 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 741 


கள்‌ முக்யெமாகக்‌ கூறப்படன்றன. இரண்டு பார்வைகளும்‌ 
மகத்தான வேற்றுமை கொண்டவைகளாகும்‌. பிரிட்டிஷார்‌ 
எதைப்‌ புகழுகன்றார்களோ; அதையே இந்தியர்கள்‌ 
கண்டிக்கின்றார்கள்‌. பிரிட்டிஷ்‌ ஆட்சியால்‌ எற்பட்ட 
விசேஷ முரண்களில்‌ ஓன்று குறிப்பிடத்தக்கது, அந்த 
ஆட்டியால்‌ ஏற்பட்ட மகத்தான தீமைகள்‌ யாவும்‌ வெளித்‌ 
தோற்றத்தில்‌ ஈன்மைகளாகக்‌ காணப்படுகன்றன'' என்று 
டாக்டர்‌ ஆனந்த குமாரஸாமி எழுதுகிறார்‌. 


உண்மையிலேயே, இந்தியாவில்‌ சென்ற _நாற்முண்டி. 
அம்‌ அதற்கு முன்னும்‌ நிகழ்ந்த மாறுதல்கள்‌ யாவும்‌ உலகத்‌ 
துக்குப்‌ பொதுவான மாறுதல்கள்‌ தான்‌. மேல்‌ ஐரோப்பா 
வில்‌ முதலில்‌ தொழிலபிவிருத்தி ஏற்பட்டு பின்னர்‌ அத. 
உலகம்‌ முழுதும்‌ பரவிற்று, அந்தத்‌ தொழிலபிவிருத்தியி 
னால்‌ ஒவ்வொரு நாட்டிலும்‌ தேசீயமும்‌, வல்லமை பொருள்‌ 
திய ஆட்சியும்‌ உண்டாயின இந்தியாவின்‌ ஜன்னலை ஐரோப்‌. 
பாவுக்கு முதன்முதல்‌ இறந்து விட்ட சர்த்தியையும்‌, இந்தி 
யாவுக்கு தொழிலபிவிருத்தியையும்‌ விஞ்ஞான சாஸ்திரத்தை 
யும்‌ கொண்டுவந்த ர்த்தியையும்‌ வேண்டுமானால்‌ பிரிட்டி. 
ஷார்‌ பாத்தியம்‌ கொண்டாடி எடூத்துக்கொள்ளலாம்‌.ஆனால்‌, 
அவர்கள்‌ சிறிதளவு தொழிலபிவிருத்தியைத்‌ தாண்டி விட்டு 
மேற்கொண்டு நாட்டில்‌ தொழிலபிவிருத்தி ஏற்படாமல்‌ 
அதன்‌ கழுத்தை முறித்துவிட்டார்கள்‌. பின்னர்‌ அவர்களை. 
மீறியே இர்தியாவீல்‌ தொழில்‌ அபிவிருத்தியில்‌ முற்‌ 
போக்கு உண்டாயிற்று. தீரப்‌ . 


மேல்‌ சியா இஸ்லாம்‌ நாகரிகமும்‌, வெகுதூரம்‌. 
திழக்கு.ரோக்கிப்‌ பரவியிருந்த இந்தியாவின்‌ சொந்த நாகரிக 
மும்‌ ஏற்கனவே இந்தியாவில்‌ சந்தித்துப்‌ பின்னிக்‌ கொண்டு 
இடந்தன. . இப்பொழுதேர்‌ மூன்றாவதாயும்‌ மிகவும்‌ வல்‌ 
ல்மை பொருர்திய்தாயும்‌ உள்ள ஈாகரிகமொன்‌ று ஐரோப்‌. 
பாவிலிருர்‌து வந்து சேர்ந்தது. இந்தப்‌ பழைய புதிய கருத்து: 
கள்‌ யாவும்‌ போராடும்‌ நிலைக்கள மாக இந்தியா ஆகிவிட்டது. 
இந்த மூன்றாவது நாகரிகம்‌ வெற்றி பெற்று, இந்தியாவின்‌ 
பழைய பிரச்னைகளைத்‌ தீர்த்திருக்கும்‌ என்பதில்‌ சந்தேகமே' 
இல்லை. ஆனால்‌, அந்த நாகரிகத்தை இந்தியாவுக்குக்‌ கொண்டு 
வச: ஓத்தாசையாயிருந்த  பிரிட்டிஷ்காரர்களே, அதை: 
மேற்கொண்டு அபிவிருத்தி அடையாமல்தடுக்க ' .முயற்சி. 


3 


749 ்‌... ஜவஹரின்‌ சுயசரித்திர்ம்‌ 


செய்தார்கள்‌. நம்முடைய தொழிலபிவிருத்தியை அவர்கள்‌ 
தடுத்து' விட்டார்கள்‌. அதனால்‌ ஈமது அரசியலுணர்ச்சி 
தடைபட்டுப்‌ போய்‌, இந்தியாவிலிருந்த. பழைய காலத்துக்‌ 
கொவ்வாத உரிமைத்‌ திட்டம்‌, வாழ்க்கைத்‌ திட்டங்கள்‌ 
யர்வையும்‌ மாற்றாமல்‌, அப்படியே நிலை நிறுத்தி விட்டார்‌ 
கள்‌. 


நம்முடைய ' சட்டங்களும்‌, பழக்க வழக்கங்களும்‌ 
சிறிதுசிறிதாக அபிவிருத்தி முறையில்‌ மாறிக்கொண்டு வர்‌ 
தன்‌. அந்த நிலையிலேயே அவைகளைத்‌ தடுத்து விட்டு, 
அவைகளின்‌ பிடிப்பினின்று நாம்‌ வெளியேற ' முடியாத 
படிக்கு கஷ்டங்களை பிரிட்டிஷார்‌ உண்டாக்கி விட்டார்கள்‌. 
இந்தியாவில்‌ அவர்களுடைய ஈல்லெண்ணத்தாலும்‌ ஓத்தா 
சையா லும்‌, முதலாளித்‌ தத்துவம்‌ வளரவில்லை. தொழிலபி 
விருத்திக்குத்‌ தேவையான ரெயில்‌ முதலிய சாதனங்களை 
இந்தியாவில்‌ கொண்டு வந்து புகுத்தியபின்னர்‌, மாறுதல்‌ 
சக்கரத்தை அவர்களால்‌ நிறுத்தமுடியவில்லை. அனால்‌, அந்த 
சக்கரத்தைப்‌ பிடித்து, அதன்‌ வேகத்தைத்‌ தக்கமுடியும்‌. 
இவ்வாறு! வேகத்தைத்‌ தணித்து அவர்கள்‌ தங்கள்‌ லாப்த்‌ 
தை நாடிக்‌ கொண்டார்கள்‌. 


இந்த கெட்டியான அஸ்திவாரத்தின்‌ பேரில்‌ இரதி 
ட்சியின்‌ கம்பீரமான கட்டிடம்‌ கட்டப்பட்டிருக்கிற அ. 
1858-ம்‌ வருடத்தில்‌ கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து 
இந்தியாவின்‌ ஆட்சியை பீரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ ஏற்றுக்‌ 
கொண்டு நடத்திவரும்‌ இந்தக்‌ காலம்வரையிலும்‌, இந்தியா 
வில்‌-செல்வ அபிவிருத்தியும்‌ கல்வி அபிவிருத்தியும்‌ அதிக 


மென்று நிச்சயமாக பாத்தியம்‌. ம்‌ முடியும்‌. 


"இந்தியாவின்‌ சரித்திரத்தில்‌, இதே கால எல்லன்குன்‌ 
இத்தகைய அபிவிருத்தி ஒரு பொழுதும்‌ ஏற்படவில்லை? 
என்று கூட்கேகமிட்டி யா தாஸ்‌ தில்‌ ' பொறிக்கப்பட்டிருக்கி 
றத. இந்த. அறிவிப்பு எல்லோரும்‌ ஒப்புக்‌ கொள்ளத்தக்க. 
உண்மையல்ல. பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்குப்‌ பிறகு எழுதப்படிக்கத்‌ 
தெரிர்தவர்கள்‌, எண்ணிக்கையில்‌ குறைந்து கொண்டுவருக 
ரூர்கள்‌ என்று அடிக்கடி. சொல்லப்பட்டிருக்கற்து.- . அனால்‌ 
யாதாஸ்தில்‌ கண்டது முழு உண்மையாகவே இருந்தாலும்‌, 
அது நவினதொழிலபிவிருத்திக்‌ காலத்தையும்‌ பண்டைக்‌ 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 748 


காலத்தையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்ப்பது போல ஆகின்றது. விஞ்‌ 
ஞான சாஸ்திர வளர்ச்சியாலும்‌ தொழிலபிவிரு த்தியினாலும்‌ 
சென்ற நூற்றாண்டில்‌ உலகத்திலுள்ள ஒவ்வொரு நாட்டி 
௮ம்‌ கல்வியும்‌ செல்வமும்‌ பெருமிதமாக. முற்போக்கு 
அடைர்திருக்கன்‌ றன. ஏதேனுமொரு 'நாட்டை எடுத்துக்‌ 
கொண்டு ஈவீன காலத்தையும்‌ பண்டைக்காலத்தையும்‌ ஒப்‌ 
பிட்டுப்‌ பார்த்தால்‌, தற்காலத்தின்‌ முற்போக்கு அதிக 
மென்று நிச்சயமாகத்‌ தெரியும்‌. இவ்வாறு இர்தியாவை 
மட்டும்பற்றி அவதூறு பேசுவது பொருத்தமாய்‌ இருக்‌ 
காத. இந்தியாவின்‌ நீண்டகால சரித்திரத்தைப்போல மற்ற 
நாடுகளுக்கு இல்லாவிட்டாலும்‌ அந்த நாடுகளிலும்‌ கூட்டுக்‌ 
கமிட்டி அறிக்கை கூறும்‌ மகத்தான வித்தியாசங்களைக்‌ 
காணலாம்‌. 

்‌ பிரிட்டிஷ்‌ அட்டி இல்லாமலே விஞ்ஞான அறிவும்‌ 
தொழிலபிவிரு க்தி முற்போக்கும்‌ இந்தியாவுக்கு எப்படியோ 
ஏற்பட்டிருக்கும்‌ என்று சாம்‌ யோசனை சொன்னால்‌ அத 
அனாவசியமான விதண்டாவாதமாகக்‌ கருதப்பமோ? ஈம்‌. 
முடைய நாட்டை வேறு பல நாடுகளோடு ஓப்பிடிவோ 
மாயின்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி இல்லா மலிருப்பின்‌ மேற்சொன்ன 
முற்போக்கு அதிகமாயிருர்திருக்கும்‌ என்று நாம்‌ ஏன்‌ 
ஊகம்‌ செய்யக்‌ கூடாது. ஏனென்றால்‌ இப்பொழுது 
பிரிட்டிஷாரே அந்த அபிவிருத்தியை தடைசெய்யும்‌ முயற்‌: 
சியை நாம்‌ எதிர்த்துப்‌ போராட வேண்டி இருக்கிறது. 
ரெயில்வே, தந்தி, டெலிபோன்‌; கம்பியில்லாத்‌ தந்தி முதலிய: 
வைகள்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ நல்லதன த்துக்கு அத்தாட்சி. 
கள்‌ ஆகமாட்டா. அவைகள்‌ தேவைதான்‌. அவைகள்‌ வர. 
வேற்கப்பட வேண்டியவைகள்‌ தான்‌. அவைகளை இந்தியா 
வுக்கு முதன்‌ முதல்‌ கொண்டு வந்தவர்கள்‌ பிரிட்டிஷ்காரர்க, 
ளானபடியால்‌ அவர்களுக்கு நாம்‌ ' பெரிதும்‌ கடமைப்பட்‌ 
டிருக்கறோம்‌. அனால்‌ தொழிலபிவிருத்தியின்‌ இந்தத்‌ தாதர்‌" 
கள்‌ இந்தியாவுக்கு வந்தத, முக்கியமாக பிரிட்டிஷ்‌: ஆட்‌ 
சியை வலுப்படுத்துவதற்காகத்தான்‌. இவைகள்‌ இந்தியா 
வின்‌ ஈாடிகளாகவும்‌ இரத்தக்‌ குழாய்களாகவும்‌ இருர்‌ திருக்க: 
வேண்டும்‌. இந்தியாவில்‌ வியாபாரம்‌ செழித்து அதன்‌ விளை' 
பொருள்கள்‌ வெளியேறி கோடிக்‌ கணக்கான மக்களுக்கு 
புதிய உயிரும்‌ செல்வமும்‌ இடைக்கப்‌ பெற்று, இந்தக்‌ 
குழாய்கள்‌ மூலமாக தேசத்தின்‌ நாடி ஈன்றாக அடித்திறாக்க : 


744 £ ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வேண்டும்‌. "இத்தகைய பயன்‌ நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும்‌. 

னால்‌ இந்தச்‌ சாதனங்கள்‌ யாவும்‌ வேறு நோக்கத்தைக்‌ 

காண்டு உபயோகப்‌ படுத்தப்பட்டு வர்தன்‌. சாம்ராஜ்யப்‌ 
பிடிப்பை வலுப்படுத்தவும்‌, பிரிட்டிஷ்‌ சாமான்களுக்கு இர்‌ 
தயாவில்‌ சந்தைகளை ஏற்படுத்தவும்‌ தான்‌ ரயில்வே முதலிய 
சா தனங்கள்‌ உபயோகப்படுத்தப்பட்டன . இந்த நோக்கத்‌ 
இல்‌ பிரிட்டிஷார்‌ வெற்றி பெற்று விட்டார்கள்‌. தொழிற்‌ 
செழிப்பும்‌ ஈவின போக்குவரத்து சாதனங்களும்‌ வேண்டு 
மென்ற நான்‌ உறுதியாகக்‌ கூறுகிறேன்‌. அனால்‌, இந்தி 
யாவை நான்‌ சுற்றிப்‌ பார்க்கையில்‌ இந்தியாவுக்கு உயிரை 
அளிக்க வேண்டிய ரயில்‌, அதைச்‌ சிழைப்படுத்தும்‌ இரும்‌ 
புத்‌ தண்டவாளங்களாக எனக்குத்‌ தோன்றுகிறது. 


இந்தியாவை எப்படி. ஆளவேண்டுமென்‌ அ பிரிட்டி 
ஷார்‌ கொண்டிருக்கும்‌ கருத்த, போலீஸ்காரன்‌ அரசாங்கத்‌ 
தைப்பற்றி கற்பனை செய்து கொண்டிருக்கும்‌ கருத்து ஆகும்‌. 
“அரசாங்கத்தைக்‌ காப்பாற்ற வேண்டியதுதான்‌ ஆட்சியின்‌ 
வேலையாகும்‌. பாக்‌ வேலையை மற்றவர்களுக்கு விட்டு 
விடலாமென்று அவர்கள்‌ எண்ணிக்‌ கொண்டி ருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய வரவு செலவுக்‌ கணக்கு, இராணுவச்செலவு, 
போலீஸ்‌ செலவு, நிர்வாகச்‌ செலவு, கடனுக்கு வட்டி இவை 
களைத்தான்‌ குறிப்பிடும்‌. மக்களின்‌ பொருளாதாரத்‌ தேவை 
கீள்‌ கவனிக்கப்பவெதே இல்லை. அவைகள்‌ பிரிட்டிஷாரின்‌ 
நலத்துக்காக பேலி” கொடுக்கப்பட்டிருக்கன்‌ றன .' மக்களின்‌ 
கலைஞானம்‌ முதலிய தேவைகள்‌ (ஒரு சிலருக்குத்‌ தவிர) 
அறவே அலட்சியம்‌ செய்யப்படுகின்றன. ஈவீன ஜனநாயக 
ஆட்சி முறைப்படிக்கு, அரசாங்கத்தின்‌ வருமானத்தைப்‌ 
பொது ஈலத்துக்காக செலவழிக்க வேண்டும்‌. எல்லோருக்கும்‌ 
இலவசக்‌ கல்வி, சுகாதார அபிவிருத்தி, தினர்களின்‌ பாது 
காப்பு, சோய்‌ வந்த காலத்திலும்‌, முதுமைப்‌ பருவத்திலும்‌, 
வேலையில்லாத்‌ தண்டாட்ட காலத்திலும்‌ தொழிலாளி 
களுக்கு இன்ஷுரன்ஸ்‌ ரட்சணை, இவைகளுக்காக எல்லா: 
க்‌, வ்‌ செலவழிக்கன்றார்கள்‌. ஆனால்‌, இந்தத்‌ திட்‌ 
டங்கள்‌ இந்திய அரசாங்கத்தின்‌ அறிவுக்குப்‌ புலப்‌ 
படாதவை என்று தோன்றுகிறது. இத்தகைய செலவு 
கொள்ளும்‌ அலுவல்களில்‌, இந்திய அரசாங்கம்‌ ஈடுபட 
முடியாது. அதனுடைய வரிவசூல்‌ ' திட்டம்‌ பிற்போக்‌ 
கானது. அதிக. வுருமானத்திலிருந்து கொஞ்சமாயும்‌, 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 746 


கொஞ்ச வருமானத்திலிருந்து அதிகமாயும்‌ வரிவசூல்‌ 
செய்யும்‌ திட்டத்தை அது கைக்கொண்டிருக்றெது. அத 
தனஅ தற்காப்புக்காகவும்‌ அரசியல்‌ நிர்வாக வேலைக்காகவும்‌ 
செலவு செய்யும்‌ பணம்‌ ரொம்பவும்‌ ஜாஸ்தி, அநேகமாக 


அவைகள்‌ வரிவருமானம்‌ முழுதையும்‌ விழுங்கிவி இன்றன, 


இங்கிலிஷ்‌ ஆட்சியின்‌ நெப்பான தன்மை என்ன ? 
அவர்களுக்கு சாட்டின்‌ மேல்‌ இருக்கும்‌ அரசியல்‌ பொரு 
ளாதார அதிகாரத்தை வலுப்படுத்துவதிலே அவர்களுடைய 
முழு கவனத்தையும்‌ செலுத்தி வருகின்றார்கள்‌. மற்றைய 
யாவும்‌ சில்லரை வேலைகள்‌. வலுவான மத்திய அரசாங்கத்‌ 
தையும்‌, திறமையான போலீஸ்‌ படையையும்‌ அவர்கள்‌ 
ன்ப 'த்ததற்காக அவர்கள்‌ பெருமைபாராட்டிக்‌ கொள்ள 
வண்டியதுதான்‌ . ஆனால்‌ அவைகளினால்‌ இந்தியப்‌ பொது 
மக்களுக்கு ஈன்மையே இல்லை. ஒற்றுமை ஈல்ல பொருள்‌ 
தான்‌. அனால்‌ அடிமைத்‌ தனத்தில்‌ ஒற்றுமைப்பட்டிருப்பது 
அவ்வளவு பகிரங்கமாக சொல்லிக்‌ கொண்டு கர்வப்படக்‌ 
கூடிய விஷயமல்ல, கொூங்கோலாட்சியின்‌ வலுவே ஜன்‌ 
களுக்கு அதிகச்‌ சுமையாக ஆஃதிவிடூடின்‌ றது. போலீஸ்‌ படை 
பலவகைகளில்‌ உபயோகமானது என்பதில்‌ சந்தேகமில்லை, 
என்றாலும்‌ எந்த ஜனங்களை ௮௮ பாதுகாப்பதாகக்‌ கருதப்‌ 
படுன்றதோ அதே ஜனங்களின்பேரில்‌ பல சமயங்களில்‌ 
அர்தப்படை ஏவிவிடப்படக்கூடும்‌, ஏவிவிடப்பட்டும்‌ இருக்‌ 
கின்றது. பெர்ட்டராண்டுரஸ்ஸல்‌ அவர்கள்‌ ஈவீன நாகரிகத்‌ 
தையும்‌ பழைய இரேக்க நாகரிகத்தையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்து 
நம்முடைய நவீன: நாகரிகத்தைக்‌ காட்டிலும்‌ பண்டைய 
கிரேக்க ஈாகரிகம்‌ ஒரே ஒரு வகையில்தான்‌ உயர்ந்ததாகும்‌. 
கிரேக்கர்களின்‌ போலீஸ்‌ படைக்கு . திறமை போதாது. 
யோக்கியர்கள்‌ பலர்‌ தப்பித்துக்‌ கொள்ளுமாறு அது விட்டு 
விட்டது.” என்று சமீபத்தில்‌ எழுதியிருக்கிறார்‌. பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியால்‌ இந்தியாவில்‌ அமைதி ஏற்பட்டது. மொகலாய 
சாம்ராஜ்யம்‌ உடைந்ததிலிருந்து நேர்ச்ச துன்பங்களுக்கும்‌ 
அர்ப்பாக்யெங்களுக்கும்‌ பின்னர்‌ இந்தியாவுக்கு அமைதி 
தேவையாகத்தான்‌ இருந்தது. அமைதி விலையுயர்ர்தபொருள்‌ 
தான்‌. எந்த அபிவிருத்திக்கும்‌ ௮து தேவையே. அமைதி இர்‌ 
தியாவுக்கு ஏற்பட்ட அ மிகவும்‌ ஈல்லதுதான்‌. ௮௮ வரவேற்க 
வேண்டியதொன்றே. ஆனால்‌ அமைதியை மிதமிஞ்சி விலை 
கொடுத்து, வாங்குவதாயிருந்தால்‌? கல்லறையிலும்‌ பூரண 


746 ' ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ ' 


மான அமைதி நிலவுகின்றது: கூண்டிலும்‌ சிறையிலும்‌ அப்‌ 
படியே. அல்லது தங்களை சீர்‌ தூக்கக்‌ கொள்ள இயலாத 
மனிதர்களது புகலிடமாகவும்‌ அமைதி இருக்கப்பெறலாம்‌. 

ந்நிய நாட்டு வெற்றிவீரனால்‌ கட்டாயமாக நிறுவப்பெற்‌ 
நீருக்கும்‌ அமைதியிலே ஆன்மாவுக்கு ஆணுதலளிக்கும்‌ 
தன்மைகள்‌ இல்லவே இல்லை. 


யுத்தம்‌ மிகக்‌ கொடியதென்பதை மறுக்க முடியா. 
அதை ஒதுக்கித்‌ தள்ளிவிட வேண்டுவது அவசியமேயாகும்‌. 
அனால்‌, போரினால்‌ சில நல்ல தன்மைகள்‌ ஏற்படுகின்றன. 
பக்தி, ஒத்துழைப்பு, பிடிவாதம்‌, வீரத்தனம்‌, மனச்சாட்சி, 
பயிற்சி, சமயோஜித சாமர்த்தியம்‌, செட்டு, தேகாரோக்கி 
யம்‌, ஊக்கம்‌ இவைகள்‌ ஏற்படின்‌ றன ' என்று மனோதத்‌ 
அவ சாஸ்திரி வில்லியம்‌ ஜேம்ஸ்‌ அவர்கள்‌ கூறுதிறார்‌.' இந்‌ 
தீக்‌ காரணம்பற்றி போரின்‌ கொடுமைகளில்லாமல்‌ மேற்‌ 
சொன்ன தன்மைகளை ஜனசமூகத்தில்‌ வளர்க்கக்‌ கூடிய 
போருக்கு மாற்றாக ஒன்‌.று தேவையென்று ஜேம்ஸ்‌ அவர்‌ 
கள்‌ தேடி. ஆராய்ச்சி செய்தார்‌. அவர்‌ ஒத்துழையாமையை 
யும்‌ சட்டமறுப்பையும்‌ பற்றி கேள்விப்பட்டிருந்தால்‌, போ 
க்கு மாற்றாக அவைகளை மனப்பூர்வமாக அவர்‌ ஏற்றுக்‌ 
காண்டிருக்கக்‌ கூடும்‌. 3 ்‌ 

சரித்திரத்தின்‌ போக்கு வேறுவிதமாகவிருந்தால்‌ என்ன 
வாயிருக்குமென்‌ று 'கற்பனைக்‌ கோட்டைகள்‌ கட்டுவதில்‌ 
பயனொன்றும்‌ இல்லை. விஞ்ஞான ஆராய்ச்சியும்‌ தொழில்‌ 
வளர்ச்சியும்கொண்ட மேனாகளுடன்‌, இந்தியா தொடர்பு: 
கொண்டது நல்ல காரியம்தான்‌ என்னு ' நினைக்கிறேன்‌. 
விஞ்ஞானஆராய்ச்சி மேனாட்டு மனிதவர்க்கத்துக்கு அளித்த 
மக்த்தான கொடையர்கும்‌. இந்தியாவில்‌'விஞ்ஞான அறிவு 
குறைவாக இருந்தது. அந்தக்‌ குறைவினால்‌, இந்தியா நிச்சய 
மாக நசித்து நாசமாகிப்‌ போயிருக்கும்‌. ஆனால்‌, இந்தியா 
வுக்கும்‌ மேனாட்டுக்கும்‌ தொடர்பு ஏற்பட்ட வகைமட்டும்‌ 
அர்ப்பாக்கெயமானதாகும்‌. இருந்தாலும்‌ ஒன்றன்பின்‌ ஒன்‌ 
ரூக பயங்கரமான அதிர்ச்சிகள்‌ ஏற்பட்டாலொழிய, சாமும்‌ 
ஈமது உறக்கத்திலிருந்து விழித்துக்‌ கொள்ளுவசாயில்லை. 
இந்த நோக்கத்தைக்கொண்டு ' பார்த்தால்‌,' பிராடஸ்டண்டு, 
அகம்பாவ, ஆங்கலோ-சாக்ஸன்‌, இங்கலிஷ்காரர்கள்‌ இர்தி 
யாவுக்கு ஆளுபவர்களாக வந்தத மிகவும்‌ பொருத்தமான தா: 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 747 


கும்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌-ஏனைய மேனாட்டார்களைவிட, 
வித்தியா சமானவர்கள்‌. ஆகையால்‌ அவர்களால்‌ ஈம்மிடையே 
திவிர அதிர்ச்சிகளை உண்டாக்க முடியும்‌. 


- அவர்கள்‌ ஈமக்கு அரசியல்‌ ஒற்றுமையைக்‌ கொடுத்தார்‌ 
கள்‌. அது வீரும்பத்தக்க பொருளென்பதில்‌ ஜயமில்லை. ஈம்மி 
டையே இந்த ஒற்றுமை ஏற்பட்டிருந்தகாலும்‌ இல்லாவிட்டா 
அம்‌, இர்திய தேசியம்‌ வளர்ர்துஅந்த ஒற்றுமை அவசியமா 
கச்‌ செய்திருக்கும்‌, அராபியர்களின்‌ உலகம்‌ இன்றைக்கு பல 
சிறுசமஸ்‌தானங்களாக்‌ பிளந்து இடக்கிறது. அவற்றில்‌ லெ 
சுதந்திரம்‌ கொண்டவை. மற்றும்‌ ப்ல வெள்ளையர்களின்‌ 
மேற்பார்வைக்குக்‌ சம்‌ இருப்பவை. என்றாலும்‌, இர்த சாடு 
களின்‌ ஊடே அராபிய ஒற்றுமையுணர்ச்சி ஓடிக்கொண்டே 
இருக்கிற. மேனாட்டு: சாம்ராஜ்ய வல்லரசுகள்‌ குறுக்கே 
நிற்காவிட்டால்‌, ௮ராபிய்‌ தேூயேத்தில்‌ அரேகமாக “இர்த 
ஒற்றுமை ஏற்பட்டிருக்குமென்பதில்‌ சந்தேகமே . இல்லை. 
அனால்‌, :இர்தியாவில்‌ போலவே, அந்த நாடுகளிலும்‌ ஐரோப்‌ 
பிய வல்லரசுகள்‌ சர்குலையச்செய்யும்‌ தன்மைகளை ஆதரித்து. 
வளர்த்து சிறுபான்மையோரின்‌ பிரச்னைகளை உண்டாக்‌ விடு. 
கின்றன. அதனால்‌, தேசிய இயக்கம்‌ பலவீனப்பட்டுப்‌ 
போகின்ற்து. இதைக்‌ காரணமாகக்கொண்டு, அர்தறநாடுகளில்‌ 
தங்கி, அரசியல்‌ நடத்தும்‌ உரிமையை சாம்ராஜ்ய வல்லரசு 
கள்‌ வேண்டுகின்றன. பட்சபாதமில்லாத பஞ்சாயத்துக்கார 
ரைப்‌ போல வல்லரசு தன்னை பாவனை செய்கிறது. இந்தியா 
வில்‌ சாம்ராஜ்யஆட்சி வளர்ந்துகொண்டே போயிற்று, சாம்‌ 
ராஜ்யத்தின்‌ வளர்ச்சியால்‌ இந்தியாவில்‌ அரசியல்‌ ஒற்றுமை 
ஏற்பட்டது. இந்த விளைவு, சாம்ராஜ்யம்‌ விரும்பி உண்டாக்‌ 
கியதன்‌ று. பின்னர்‌ ஓ.ற்றுமையும்தேசீய உணர்ச்சியும்‌ஒன்று 
சேர்ந்துகொண்டு, அந்நிய ஆட்சியை எதிர்த்துப்‌ போசாடுகை 
யில்‌, ஈமது எதிர்கால அபிவிரு த்திக்குபயங்கரத்தடைகளான: 
வகுப்பு வாதத்தையும்‌ பிளவுகளையும்‌ 'வேண்டுமென்றே உஸ்‌ . 


டாக்கப்பட்ட காட்சியை நாம்‌ பார்த்தோமல்லவா? ' 


இங்கீஷ்காரர்க்ள்‌ 'இந்தியாவுக்கு . வந்து நீண்டகாலம்‌. 
ஆகின்றது. அவர்கள்‌ வலுத்து இந்தியாவில்‌ தங்கள்‌ ஆட்சி. 
யைத்‌ துவக்கியதிலிருந்‌து ஒன்றேமுக்கால்‌.நூ ற்றாண்டகளுக்கு 
மேல்‌ ஆகின்றது! ஏதேச்சாதிகார அரசாங்கங்களுக்கு இயற்‌: 
கையாய்‌ உள்ள அத்தனை சந்தர்ப்பங்களும்‌ அதிகாரங்களும்‌ 


748 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அவர்களுக்கு இருந்தன . அவர்களுடைய விருப்பப்படி. இர்‌ 
தியாவை அமைக்க அவர்களுக்கு இணையற்ற சந்தர்ப்பம்‌ 
இருந்தது, இந்த. .அற்றெழுபத்தைந்‌து வருஷங்களுக்குள்‌, 
உலகமே உருத்தெரியாமல்‌ மாறிப்போய்‌ விட்டது. இங்கி 
லாந்து, ஐரோப்பா, அமெரிக்கா, ஜப்பான்‌ முதலிய நாடுகள்‌ 
எல்லாம்‌ மாறி விட்டன. 


பண ு மகாசமுத்திரத்தின்‌ கரைகளில்‌ இருந்த 
அமெரிக்கக்‌ குடியேற்ற நாடுகள்‌ 18-ம்‌ நூற்றாண்டில்‌ மதிப்‌ 
புக்கு உரியவை அல்லவாயினும்‌ இப்பொழுது அவைகள்‌ 
உலகத்திலேயே செல்வம்‌ செழித்த நாடுகளாக ' ஆய்விட்‌ 
டன. பலத்திலும்‌ விஞ்ஞான ஆராய்ச்சியிலும்‌ அவைகளுக்கு * 
ஈடாக வேறு எந்த ஈாட்டையுமே சொல்ல முடியாது. 
கொஞ்ச காலத்துக்குள்‌ ஜப்பானிலும்‌ வியக்கத்தக்க மாறு 
தல்கள்‌ ஏற்பட்டு விட்டன. விஸ்தாரமான சோவியத்‌ 
ருஷியாவிலே நேற்றைய முன்‌ தினம்தான்‌ ஜாரின்‌ அரசாட்சி 
எத்தகைய சுதந்திரத்தையும்‌ அடக்கி ஓடுக்கி மூச்சு விடக்‌ 
கூடாமல்‌ அடித்துக்‌ கொண்டிருந்தது. அந்த ௬ுஷியாவிலே, 
இப்பொழுது புதிய உயிர்‌ ஓடிக்‌ கொண்டிருக்கிறது. புதிய 
உலகமொன்‌ று அங்கே ஈம்‌ கண்‌ முன்னாலேயே நிறுவப்படும்‌ 
காட்சியைப்‌ பார்த்துக்கொண்டுதான்‌ இருக்கிறோம்‌. இக்தி 
யாவிலும்‌ பெரிய மாறுதல்கள்‌ ஏற்பட்டிருக்கன்றன. 18-ம்‌ 
அற்றாண்டில்‌ இந்தியா எப்படி இருந்ததோ அப்படி இப்‌ 
பொழுது இருக்கவில்லை. ரெயில்வேக்கள்‌, நீர்ப்பாசன வசதி 
கள்‌; தொழிற்சாலைகள்‌, பள்ளி கல்லூரிகள்‌ பெரிய பெரிய 
அரசாங்க மாளிகைகள்‌ முதலியன தோன்‌ றியிருக்கின்‌ றன. 
இந்த மாறுதல்கள்‌ ஏற்பட்டிருந்த போதிலும்‌ இந்தியா 
இப்பொழுது எப்படி இருக்கிறது? அடிமை நாடாக இருக்‌ 
கிறது. அதனுடைய மகத்தான வல்லமை கூண்டில்‌ அடை 
பட்டுக்டெக்கிறது. தாராளமாக மூச்சு விடவேதற்குத்‌ அணி 
வில்லை. எட்டத்திலிருந்து யாரோ சில அர்றியர்கள்‌ அதை 

தின்றார்கள்‌. அதனுடைய மக்கள்‌ உவமையில்லா த 
அளவில்‌ தரித்திரத்தில்‌ ஆழ்ந்து கடக்கின்றார்கள்‌. அற்ப 
ஆயுள்காரர்களாகவும்‌, வியாதிகளையும்‌ தொத்து நோய்களை 
யும்‌ எதிர்த்துப்‌ போராட உடல்‌ வலிமை இல்லாதவர்களா. 
கவும்‌ நாட்டிலே எழுதக்‌ கூடாத தற்குறிகள்‌ பெரும்பான்‌ 
மையோர்‌ இருக்கிறார்கள்‌. அநேக இடங்களுக்கு சுகாதார 
வைத்திய வசதிகளே இடையாது. வேலையில்லாத்‌ திண்டாட்‌: 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 749 


டமோ சொல்லத்‌ தரமன்று, பாமர மக்கள்‌ மட்டுமல்ல, 
நடுத்தர வகுப்பார்களும்‌ வேலையில்லாமல்‌ தவிக்கிறார்‌ 
கள்‌. சுதட்திரம்‌ ஜனநாயகம்‌ அபேதவாதம்‌ சமதர்மம்‌ 
இவைகள்‌ எல்லாம்‌ வீணர்களின்‌ கூச்சல்கள்‌ என்னும்‌, 
அயோக்கியர்களின்‌ ஆபாச எண்ணங்கள்‌ என்றும்‌, எட்‌ 
டூச்சுரக்காய்களின்‌ சொல்லடுக்குகளென்றும்‌ ஈம்மிடம்‌ 
சொல்‌்லறொர்கள்‌. ஜனங்கள்‌ மொத்தத்தில்‌ க்ஷேூமமாக 
இருக்கிறார்களா இல்லையா என்பதைக்கொண்டுதான்‌ இந்தி 
யாவின்‌ முற்போக்கைச்‌ சோதனை செய்ய வேண்டுமென்‌ 
றும்‌ சொல்லப்படுகிறது. ௮ந்த சோதனை நியாயமான 
சோதனைதான்‌. அர்த சோதனையைக்கொண்டு பார்த்தாலும்‌ 
இந்தியாவின்‌ வறுமைக்‌ காட்சி பொறுக்க முடியாததாகும்‌. 
வேறு நாடுகளில்‌ வேலையில்லாத்‌ திண்டாட்டத்தையும்‌ வறு 
மையையும்‌ போக்குவதற்காக பெரிய பெரிய திட்டங்கள்‌ 
கையாளப்படுவதாக நாம்‌ கேள்விப்படறோம்‌. ஆனால்‌, இர்‌ 
இயாவிலே கோடிக்கணக்கானவர்கள்‌ வேலையில்லாமல்‌ தவிக்‌ 
றார்கள்‌. சாடு முழுவதிலும்‌ சாசுவதமாகப்‌ பரந்து இடக்‌ 
கும்‌ வறுமையைப்பற்றி என்ன சொல்வது? இவைகளைப்‌ 
பற்றி அரசாங்கத்தார்‌ என்ன கவலை எடுத்துக்கொண்டிருக்கி 
ரூர்கள்‌? 3 


வேறு நாடுகளில்‌ ஏழைகளுக்கு புது வீடு கட்டிக்‌ கொடு 
க்கும்‌ திட்டத்தைப்பற்றி நாம்‌ படிக்கின்றோம்‌. ஆனால்‌ ஈம்‌ 
முடைய கோடிக்கணக்கான மக்கள்‌ மண்‌ குடிசைகளில்‌ 
வடிக்நறோர்கள்‌ . அரேகருக்கு குடிசைகளே கிடையாது. இவர்‌ 
களுக்கு வீடு எங்கே? வேறு நாடுகளில்‌ கல்வி, சுகாதாரம்‌, 
வைத்திய வச திகள்‌, கலைப்பெருக்குச்‌ சாதனங்கள்‌,தொழில 
பிவிருத்தி) இவைகள்‌ விரைவிலே வளர்ச்சியடைந்து வரு 
இன்றன. அனால்‌; நாமோ இருந்த இடத்திலேயே இருக்கி 
ஜோம்‌. அல்லது, ஈத்தையின்‌ வேகத்தில்‌ ஊர்ந்து செல்லு 
-ஜறோம்‌. சாம்‌ வேறு நாளைப்‌ பார்த்து பொறாமைப்பட 
வேண்டாமா? ரஷியா! பன்னிரண்டு ஆண்டுகளுக்குள்‌ ஆச்ச 
ரியப்படத்தக்க முயற்சிசெய்து தனது விஸ்தாரமான எல்லை 
களிலிருந்து எழுத்தறியாமையை அறவே ஒழித்துவிட்டது. 
அல்லாமலும்‌ பொதுஜன வாழ்வுக்கு தொடர்பாயிருக்கும்‌ 
நவீன கல்வி முறையையும்‌ ௮௮ வெகு நேர்த்தியாக அமை 
த்தூவிட்டது. பிற்போக்கான தருக்கி. தேசம்கூட, முஸ்‌ 
தபா கெமால்‌ ஆடாடுர்க்‌ அவர்களின்‌ தலைமையின்‌ ஒழ்‌ கல்‌ 


760 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ : 


விப்பெருக்கில்‌ வெகுதூரம்‌ முன்னே சென்றுவிட்டது. இத்‌ 
தாலியில்‌ பாஹிஸ்டு கட்சியார்‌ தங்கள்‌ ஆதிக்கத்தைத்‌ துவக்‌ 
மும்‌ காலையிலேயே, அறியாமையை ஒழிக்க, ஊக்கத்தோடு 
வலை செய்தார்கள்‌. “அறியாமையை. நேரில்‌ எதிர்த்துப்‌ 
போராடவேண்டும்‌. கல்வியில்லாமை புரையோடி.க்‌ கொண்டி. 
ருக்கும்‌ பிளேக்‌ நோய்‌ அகும்‌. ௮.௮, ஈம்முடைய ஜன. சமூ 
கத்தை ௮ழுகச்‌ செய்துகொண்டு வருகிறது. அதை சூட்டுக்‌ 
கோலால்‌. அழித்து, தொலைத்து. விடவேண்டும்‌'” என்று 
ஜெண்டைல்‌ என்ற. இத்தாலியக்‌ கல்வி மந்திரி சொன்னார்‌. 
ஈாஸுக்கான அறைகளிலே இர்கக்‌ கடுமையான. வார்த்தை 
களைச்‌ சொல்லுவது அநாகரிகமாக இருக்கலாம்‌. ஆனால்‌, 
அந்த வார்த்தைகளின்‌ பின்னே, இருக்கும்‌. ஊக்கத்தையும்‌ 
உறுதியையும்‌ அவைகள்‌ காண்பிக்கின்றன. நாம்‌ இந்த நாட்‌ 
டில்‌ அதிக மரியாதையுடன்‌ வளைத்து வளைத்துப்‌ பேசு 
ஹோம்‌. சாம்‌ ஜாக்கிரதையாக ஈகர்ந்து சென்று, ஈமது ஊக்கத்‌ 
தைக்‌ கமிஷன்களிலும்‌ கமிட்டி.களிலும்‌ கொண்டு போய்ச்‌. 
செலுத்தி களைத்துப்‌ போ௫ன்றோம்‌. . : ட 93 


இந்தியர்கள்‌ வீணாகப்‌ பேசுநறொர்களென்றும்‌ காரியம்‌ 
ஒன்றும்‌ செய்வதில்லையென்றும்‌ குற்றம்‌ சாட்டப்பதிறோர்‌ 
கள்‌. அது நியாயமான குற்றச்சாட்டுதான்‌. ஆனால்‌, பிரிட்‌ 
டிஷ்காரர்களோ கமிட்டிகளையும்‌ கமிஷன்களையும்‌ படைப்ப 
தில்‌ தளராத வல்லமை கொண்டவர்களாய்‌. இருக்கின்றார்‌ 
கள்‌. அந்தக்‌ கமிஷன்‌, கமிட்டி ஒவ்வொன்றும்‌ நீண்டகாலம்‌ 
உழைத்து ஒரு யாதாஸ்தைத்‌ தயாரித்து வெளியின்‌ றது. 
அதுமகத்தான அரசாங்க தஸ்தாவேஜி” ' என்ற மிகுந்த. 
கூச்சலோடு புகழப்படகின் றது. பிரிட்டிஷாரின்‌. இத்தகைய 
சமார்த்தியத்தைக்‌ கண்டு, சாம்‌ வியப்படை.யாமலிருக்க முடி . 
யுமா? இந்த முறையினால்‌, முன்னே செல்லுவதாக. ஈமக்கு 
படத்‌ உணர்ச்சி உண்டாகின்றது. அனால்‌ உண்மை: 
யன்னவெனில்‌, காம்‌ ஏற்கனவே இருந்த இடத்தில்‌ அசை 
யாமல்‌, அழுத்தமாக நின்று கொண்டிருக்றோம்‌. ஈம்மு 
டைய கெளரவத்துக்கு இந்த யுக்தியால்‌ ஒரு திருப்தி ஏற்‌ 
பட்டு விடுகிறது. அனால்‌ மாறுதல்‌ இல்லாமல்‌, பரம்பரை” 
சாசுவத உரிமைகள்‌ அழியாமல்‌ பத்திரமாக . காப்பாற்றப்‌ ' 
பட்டு இருக்கன்றன. மற்றைய நாடுகள்‌ ' முற்போக்குக்கான 
உபாயங்களைப்பற்றி ' ஆராய்ச்‌ -செய்னெறன. - ஈாமோ, 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 761. 


எதிலும்‌ வேகமாகப்‌ போய்‌ விடக்கூடாதே . என்று தடைக 
ளையும்‌ பாதுகாப்புகளையும்பற்றி விவாதம்‌ செய்கிறோம்‌. 


'மொகலாயர்களது ஆளுகை காலத்தில்‌ அரண்மனை 
வாழ்வு ஆடம்பரமாயிருந்தது. அர்த ஆடம்பர வாழ்வே, 
அக்காலத்தில்‌ ஜனங்களின்‌ தரித்திரத்தையும்‌ குறிப்பிடும்‌ 
அளவாகவும்‌ இருந்தது'' என்று கூட்டுக்கமிட்டி. யாதாஸ்‌ 
தில்‌ காணப்படுகிறது. . இது நியாயமான குறிப்பே. ஆனால்‌, 
அதே அளவைக்கொண்டு இன்றைக்கும்‌ நாம்‌ பார்க்கலாமல்‌ 
லவா? இன்றைக்குப்‌ புஅடில்லி எப்படி. இருக்கறத? வைஷஙி 
ராயின்‌ ஆர்ப்பாட்டமும்‌ ஆடம்பரமும்‌ நிறைர்‌ அநிற்கன்‌ 
னை... மாகாண கவர்னர்கள்‌ எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்‌ 
கின்றார்கள்‌? இவை எல்லாம்‌ ஜனங்களின்‌ சகிக்கமு£டியாத. 
வறுமை நிலைமையிலே ஆளுறெவர்களின்‌ ஆடம்பரமும்‌ 
ஆளப்பவெர்களின்‌' வறுமையும்‌ சேர்த்துப்‌ பார்த்தால்‌ மன. 
அக்குத்‌ துன்பம்‌ உண்டாகின்றது. மர்னஸ்தர்கள்‌ -எப்ப்டி. 
இதைப்‌ பொறுத்துக்‌ கொண்டிருக்கமுடியும்‌ என்று தெரிய: 
வில்லை. 


இன்றைக்கு இந்தியா சேவலமான;்லங்கோல நிலைமை 
யில்‌ இருக்கின்‌ றது. இதன்பேரில்‌ நின்றுகொண்டு சாம்சாஜ்யப்‌; 
பெருமை ஆடம்பரமாக மினுக்கிக்கொண்டிருக்றெது. இயற்‌ 
கைக்குப்‌. பொருத்தமில்லாத ஓட்டு வேலைகள்‌. பல நடை! 
பெறுகின்றன. சில்லரை முதலாளிகள்‌ நவின நாகரிகத்தின்‌ 
பயனாக அதிகமாக ஈசுக்குண்டுகிடக்கிறார்கள்‌. இந்த சில்லரை 
முதலாளிகளுக்குப்‌ பின்னால்‌, தொழிலாளிகள்‌ கொடிய தரித்‌ 
தரத்தில்‌ ஆழ்ந்து துயரடைந்து நிறசன்றார்கள்‌. அவர்களுக்‌ 
குப்பின்னே விவசாயி நிற்கின்றான்‌. அவன்தான்‌, இத்தி, 
யாவின்‌ அதிகுநியாவான்‌ . வன்‌: “விடியா இரவில்‌ பிறக்‌ 
ட கும்‌ வசம்‌'' வாங்‌கக்கெர்ண்‌ வந்திருக்கிறான்‌! 


பல த்ஞ்ன்மிகவில்‌ சுமையால்‌ கூன்‌ விழுந்து. 
குனிர்துகொண்டே மண்ணை நோக்குசன்றான்‌. நீண்ட காலத்‌. 
தின்‌ நிஷ்பலத்தை. அவன்‌. முகத்தில்‌. காணலாம்‌. அவ, 
னுடைய மூதுகின்பேரில்‌ உலகத்தின்‌ சுமை ஏற்றப்பட்டிருக்‌ 
கிறது. இந்த பயங்கரமான உருவத்தின்‌ மூலமாக, பல நூற்‌ 
ரூண்கெளாக தீராத அன்பமடைர்த மானிடஜாதி 'வெளித்‌ 
தோன்றுது. சென்றுபோன காலத்தின்‌. பயனற்ற நரச 


762 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


சூன்யத்‌ தன்மையை அந்த அன்புறுத்தும்‌ கூனலில்‌ காண 
லாம்‌. இந்த பயங்கர உருவத்தின்‌ மூலமாக, கைவிடப்பட்டு 
கொள்ளையடி.க்கப்பட்ட, அலட்சியமாகக்‌ கருதி சகல உரிமை 
களும்‌ இல்லாமலடிக்கப்‌ பெற்ற மனித வர்க்கம்‌ கதறுன்‌ 
றது. இந்த உலத்தைப்‌ படைத்த ஆதிசக்தியினிடம்‌, அத 
கதறி முறையிடூதின்‌ றது, அந்த முறையீடே, எதிர்காலத்தில்‌ 
ரேருவதற்கு அறிகுறியும்‌ அகும்‌? என்று அமெரிக்கக்‌ கவி 
இ. மார்க்காம்‌ அவர்கள்‌ எழுதுகிறார்‌. 


இர்தியாவின்‌ துயரங்கள்‌ யாவற்றுக்கும்‌ பிரிட்டிஷாரின்‌ 
பேரில்‌ பழி சுமத்துவது அபத்தமாகும்‌. அந்தப்‌ பொறுப்பை 
நாம்தான்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. அதைத்‌ தள்ளி விட்டு 
நாம்‌ ஈம்மை ஏமாற்றிக்‌ கொள்ள முடியாது. நம்முடைய 
சொந்த பலவீனங்களின்‌ தவிற்கமுடியாத விளைவுகளுக்காக, 
பிறரைக்‌ குறைகூறுவது மூடத்தனமாகும்‌. எதேச்சா திகார 
ஆட்சிமுறை, அதுவும்‌ அற்நிய ஆட்டு முறைக்கு அடிமை 
மனப்பான்மையைத்தான்‌ வளர்க்க முடியும்‌. ஜனங்களின்‌ 
நோக்கையும்‌ லட்சியத்தையும்‌ குறைத்துத்‌ தடைசெய்யத்‌ 
தான்‌ அது முயற்சிசெய்யும்‌. இளம்பிராயத்தில்‌ பிரகாசிக்க 
வேண்டிய உற்சாகம்‌, சாகசம்‌, சிருஷ்டி சக்தி, கர்வம்‌ இவை 
களை அந்நிய ஆட்சிமுறை அழிக்கத்தான்‌ செய்யும்‌. எஜமா 
னர்களிடம்‌ பல்லைக்காட்டி சந்தோஷப்படுத்தும்‌ தன்மையை 
யும்‌, கைகட்டி கோள்‌ சொல்லுவதையும்‌, நியாய சட்ட திட்‌ 
டங்களுக்கு குருட்டுத்தனமாக ௮டங்ெடக்கும்‌ பான்மை 
யையும்‌, அந்த ஆட்சிமுறை வளர்க்கத்தான்‌ செய்யும்‌. 


இத்தகைய ஆட்சிமுறையால்‌ உண்மையானதொண்டு 
மனப்பான்மை வளருவதே இல்லை. பொதுஜன ஊழியத்தி 
அம்‌ லட்சியங்களிலும்‌ திடசித்தம்‌ வேண்டுமென்ற ஊக்கம்‌ 
ஏற்படுவதில்லை. வயிறு வளர்க்கவேண்டும்‌ என்பதையே குறி 
யாகக்‌ கொண்டிருக்கும்‌ கேவலமான மனிதர்களை அர்த 
ஆட்சி முறை பொறுக்க யெடுத்து அவர்களுக்கு - ஆதரவு 
அளிக்கிறது. பிரிட்டிஷார்‌ இந்தியாவில்‌ தங்களிடம்‌ எத்‌ 
தகைய மனிதர்களை சேர்த்துக்கொள்ளுகிறார்கள்‌ என்பதை 
நாம்‌ பார்த்துக்கொண்டுதான்‌ வருகிறோம்‌. அவர்களில்‌ இலர்‌ 
புத்திகிர்மையும்‌ செயல்திறமையும்‌ வாய்ந்தவர்கள்‌. ஆனால்‌ 
வேறு சந்தர்ப்பங்கள்‌ இல்லாமையால்‌ அரசாங்க உத்தியோ 
கத்திலோ அல்லது அரசாங்க தொடர்பு கொண்ட உத்தி 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 768 


யோகத்திலோ அவர்கள்‌ அமர்ந்து கொள்ளுறொர்கள்‌, சிறிது 
சிறிதாக அவர்கள்‌ தன்மை குன்றிப்போய்‌ பெரிய இயர்திரத்‌ 
இன்‌ பகுதிகளாக கவிஞர்கள்‌. தினசரி வேலையில்‌ அவர்‌ 


களுடைய உள்ளங்கள்‌ சிறைப்பட்டு விரிகின்றன. 


அவர்கள்‌ அதிகார வர்க்கத்துக்குத்‌ தேவையான 
குணங்களைப்‌ பயிற்சி செய்து கொள்ளுகிறார்கள்‌. குமாஸ்தா 
வின்‌ திறமையையும்‌ தன்‌ உத்தியோகத்தைப்‌ பாதுகாக்கும்‌ 
தந்திரத்தையும்‌. அவர்கள்‌ பெறுகிறார்கள்‌. அவர்களில்‌ 
சிரேஷ்டமானவர்களுக்கு பொதுஜன ஊழியத்தில்‌ ஒருவித 
சாரமில்லாத பக்தி ஏற்பட்டு விரிகின்றது. கொழுந்து விட்‌ 
டெரியும்‌ உற்சாகம்‌ அவர்களிடமில்லை; இருக்கவும்‌ முடி 
யாது. அன்னிய ஆட்சியில்‌ ௮.து சாத்தியமான தல்ல. இவர்‌ 
களைத்‌ தவிர சில்லரை உத்தியோகஸ்தர்களில்‌ புகழத்தக்க 
பேர்வழிகள்‌ இல்லை. ஏனென்றால்‌ தங்கள்‌ மேலதிகாரிகளுக்கு 
பல்லைக்காண்பிக்கவும்‌ தங்களுக்குக்‌ கழ்‌ இருப்பவர்களை அக்‌ 
கிரமமாக மிரட்டவும்தான்‌ அவர்கள்‌ கற்றுக்‌ கொண்டிருக்‌ 
கிறார்கள்‌. இர்தத்‌ தவறும்‌ அவர்களுடைய தல்ல, ஆட்சி 
முறைத்திட்டத்தால்‌ அவர்களுக்கு ஏற்படும்‌ பயிற்சியாகும்‌. 
இர்த ஆட்சி முறையால்‌, கெஞ்சிக்‌ கேட்பதும்‌ மிரட்டுவதும்‌ 
விருத்தியடையுமானால்‌ ௮து ஆச்சரியப்படவேண்டிய சங்‌ 
கதியாகுமா? ribs A பொதுஜன : சேவையின்‌ லட்ச 
யங்களே இடையாது. வேலையில்லாத்‌ திண்டாட்டத்தின்‌ அச்‌ 
சமும்‌, பட்டினி டெக்க நேரிமோ என்ற நடுக்கமும்‌, அவர்‌ 
களைத்‌ அரத்துகின்‌ றன . ஆகவே, தங்களுடைய உத்தியோகங்‌ 
களைக்‌ கெட்டியாகப்‌ பிடித்துக்‌ கொள்ளுவதும்‌ தங்களுடைய 
ஈண்பர்களுக்கும்‌ உறவினர்களுக்கும்‌ வேலை வாங்கிக்‌ கொடுப்‌ 
பதும்தான்‌ அவர்களுடைய முக்கியமான கவலைகள்‌. இர 
கசியப்‌ போலீசும்‌, நீசப்‌ பிராணியான உளவுகாரனும்‌ எப்‌ 
பொழுதும்‌ மறைந்து நின்று வேலை செய்யும்‌ நிலைமையில்‌ 
ஜனங்களிடம்‌ வீரும்பத்தக்கவைகளை வளர்ப்பது எளிதான 
வேலையல்ல. 


சமீப காலத்தில்‌ நேர்ந்த நிகழ்ச்சிகளால்‌ மானஸ்தர்‌ 

களாய்‌ பொதுஜன தொண்டில்‌ ஆவல்‌ கொண்டவர்கள்‌ அர 

சாங்க உத்தியோகங்களை காட முடியாமற்போய்‌ விட்டது. 

அரசாங்கத்தார்‌ அவர்களை விரும்புவதில்லை. பொருளாதார 

நிலைமையினால்‌, நிர்ப்பந்தம்‌ ஏற்பட்டாலொழிய இவர்களும்‌ 
48 


754 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அரசாங்கத்தோடு நெருங்கிப்‌ பழக இஷ்டப்படுவ இல்லை. 
அனால்‌, சாம்ராஜ்யத்தின்‌ சுமையைத்‌ தாங்குபவன்‌ வெள்ளை 
மனிதன்‌ தான்‌ என்றும்‌ பழுப்புமனிகள்‌ அல்ல வென்னும்‌ 
உலகமறியும்‌. சாம்ராஜ்ய பரம்பரையை அமுலுக்கு கொண்டு 
வருவற்காக அரேக உயர்தர உத்தியோகங்கள்‌ இருக்கின்‌ 
றன. அவர்களுடைய சிறப்பான உரிமைகளை காப்பாற்று 
வதற்காக போதுமான பாதுகாப்புகள்‌ எற்படுத்திக்கொடுக்‌ 
கப்பட்டிருக்கன்றன. இவ்வா.று செய்வது இந்தியாவின்‌ 
நன்மைக்காகத்தான்‌ என்று சொல்லப்படிறது. இந்த உயர்‌ 
தர உத்தியோகங்களின்‌ ஈலங்களோடும்‌ உயர்வோடும்‌ இந்தி 
யாவின்‌ ஈலம்‌ பிணைக்கப்பட்டிருப்பது வியப்பாக இருக்கிறது. 


இர்தியாவின்‌ சிவில்‌ சர்விஸின்‌ உரிமையாவது அல்‌ 
லது அதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும்‌ உத்தியோக 
மாவது அதனின்றும்‌ எடுக்கப்பட்டு விட்டால்‌, சீர்குலைவும்‌ 
இறமைக்‌ குறைவும்‌ எற்பட்டுவிமமென்று நம்மிடம்‌ சொல்‌ 
லப்படுநிறது. இந்திய வைத்திய இலாகாவில்‌ வெள்ளைக்காரர்‌ 
களுக்காக ஓதூக்கி வைக்கப்‌ பட்டிருக்கும்‌ உத்தியோகங்கள்‌ 
குறைக்கப்பூமாயின்‌, “இந்தியாவின்‌ சுகத்துக்கு ஆபத்து? 
வந்து விடும்‌ என்ற பிரசாரம்‌ செய்யப்படுதின்‌ றது. ராணுவக்‌ 
இல்‌ பிரிட்டிஷாரின்‌ எண்ணிக்கையை குறைக்க வேண்டு 
மென்று கூறினால்‌, பயங்கரமான பலவித ஆபத்துகள்‌ ஈமக்கு 
ஏற்பட்டுவிடும்‌ என்று கூசாமல்‌ சொல்லப்படுகின்‌ றது. 


இதில்‌ சிறிது உண்மை இருக்கிறதென்று நான்‌ நினைக்‌ 
இறேன்‌. உயர்தர உத்தியோகஸ்தர்கள்‌ திடீரென்று போய்‌ 
விட்டு, அவர்கள்‌ மேற்பார்த்து வந்த இலாகாக்களை தண்‌ 
களுக்குக்‌ ழ்‌ இருப்பவர்களிடம்‌ ஒப்படைத்தால்‌ இறமை 
குறைந்துதான்‌ போகும்‌. அதற்குக்‌ காரணம்‌ என்ன ? பூரா 
உத்தியோக திட்டமும்‌ இந்தவகையில்‌ தான்‌ கட்டப்பட்‌ 
டிருக்றெது. அகேகமாக ழ்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ தகுதி 
பெற்றவர்களாக இருப்பதில்லை, பொறுப்பை வ௫ூப்பதற்கு, 
அவர்களுக்குப்‌ பழக்கிக்கொடுப்பதுவுமில்லை.ஈல்ல சரக்கு ஏரா 
ளமாக இர்தியாவில்‌ இருக்கிறதென்றும்‌, ஒழுங்காகமட்டும்‌ 
ஏற்பாடு செய்தால்‌, வெகு விரைவில்‌ அர்த சரக்குகளை மேற்‌ 
சொன்ன பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி செய்யலா 
மென்றும்‌ கான்‌ உறுதியாக நம்புகிறேன்‌. அதாவது, ஈம்‌ 
முடைய அரசியல்‌ ஜன நிர்மாண நோக்கத்தில்‌ பூரணமான 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 765 


மாறுதல்‌ ஏற்படவேண்டும்‌. அதற்கு புதிய அரசியல்‌ அமைப்பு 
தேவை. அரசியலமைப்பு யக்‌ தரத்தில்‌ என்ன மாறுதல்கள்‌ 
்‌ நேர்ந்தாலும்‌ சரியே, ஈம்மைப்‌ பாதுகாத்து ரட்சிக்கும்‌ உயர்‌ 
சர உத்தியோகங்களின்‌ கெட்டிக்‌ கட்டிடம்‌ மட்டும்‌ முன்‌ 
போலவேதான்‌ இருக்கும்‌ என்று சொல்லப்படுகிறது. அர 
சாட்சியின்‌ மூல மந்திர ரகசியங்களுக்கு பாத்தியக்காசர்க 
ளான இந்த. உத்தியோகஸ்தர்கள்‌ அரசாங்கக்‌ கோவிலைப்‌ 
பாதுகாத்து அதனுடைய பரிசுத்தமான எல்லைகளுக்குள்‌ 
பாமரர்கள்‌ அழையாமல்‌ தடுத்துவிரவார்களாம்‌ ! கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக அந்த உரிமைக்கு நாம்‌ ஈம்மைத்‌ தகுதியுள்ள 
வர்களாக அக்கிக்கொண்டால்‌, அவர்கள்‌ அர்த மூமெந்திரத்‌ 
. திரைகளை ஒவ்வொன்றாக நீக்‌, கடைசியாக ஏதோ ஒரு 
காலத்தில்‌ சாட்சாத்காரமான அந்த மூர்த்தி ஈம்முடைய 
பயபக்திகொண்ட கண்களின்‌ முன்னே ஆச்சரியப்படும்படி. 
யாக தோன்றுமாம்‌. சாம்ராஜ்ய உத்தியோகங்கள்‌ எல்லா 
வற்றிலும்‌ இந்தியன்‌ சிவில்‌ சர்விஸ்‌ (ஐ. சி. எஸ்‌.) தான்‌ 
முதன்மை ஸ்தானம்‌ பெற்றுவிளங்குகின்‌ றது. இந்தியாவின்‌ 
அரசியல்‌ நிர்வாகத்தினால்‌ ஏற்படும்‌ இர்த்தியோ அப 
கீர்த்தியோ, பெரும்‌ பகுதி, அதைத்தான்‌ சார்ந்ததா 
கும்‌. இந்த உத்தியோகஸ்தர்களின்‌ குணாதிசயங்களைப்‌ 
பற்றி ஈம்மவர்களிடம்‌ வர்ணிக்கப்படிகிறது. சாம்ராஜ்யத்‌ 
திட்டத்தில்‌ அதனுடைய மகத்துவம்‌ நிலைத்த ஒரு சூத்திர 

மாகவே ஆகிவிட்டது. அதற்கு எல்லையற்ற அதிகார உரிமை . 
யும்‌ பதவியும்‌ கொடுக்கப்பட்டிருக்கன்றன. அதைப்‌ புகழ்வ 
அம்‌ உயர்த்தி விளம்பரப்படுத்துவதும்‌ சாதாரணமான திருக்‌ 
கோலங்களாக ஆகிவிட்டன. இந்த நிலைமையில்‌ எந்தத்‌ தனி 
மனிதனும்‌ கூட்டமும்‌ மன நிதானத்துடன்‌ இருக்கமுடி 
யாது. ஐ. ஷி. எஸ்‌. காரர்களிடம்‌ எனக்கு எவ்வளவு நல்‌ 
லெண்ணமிருந்தபோதிலும்‌, அவர்கள்‌ தொன்று தொட்டு 
பெரும்‌ கோயான தற்பெருமை மயக்கத்துக்கு மிகுதியும்‌ 
ஆட்பட்டவர்கள்‌ என்று தான்‌ சொல்லவேண்டியிருக்கறெது. 


. ஹி, எஸ்‌. காரர்களின்‌ நல்ல தன்மைகளை மறுப்பது 
வீணான வேலையாகும்‌. அவைகளை மறுப்பதற்கு ஈம்மை விட்‌ 
டால்‌ தானே? ஆனால்‌ அவர்களைப்பற்றி அளவற்ற பொய்‌ 
ஸ்‌துதிகள்‌ செய்யப்படிகின்றன. ஆகவே எப்பொழுதாவது 

்‌ ஒரு சமயம்‌ பட்டவர்த்தனமாக அவர்களைப்‌ பற்றிப்‌ பேச 
வண்டியது அவசியமென்று எனக்குத்‌ தோன்றுகிறது, 


760 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


உயர்ந்த உரிமைகளை அடைந்து அவைகளைக்‌ கொண்டாடி 
வரும்கூட்‌.ட த்தார்களைவைப்பு வருப்பார்‌''என்‌ அஅமெரிக்க 
பொருளா தார நிபுணர்‌ வெப்ளென்‌ கூறுகிறார்‌. ஐ. சி. எஸ்‌. 
காரர்களையும்‌ ஏனைய சாம்ராஜ்ய உத்தியோகஸ்தர்களையும்‌ 
வைப்பு உத்தியோகஸ்தர்கள்‌ என்ற கூறுவது மிகவும்‌ பொ 
ருத்தமானதாகும்‌. இர்ஈாட்டிற்கு அவர்கள்‌ தாங்கமுடியாத 
வீண்‌ செலவு மூட்டைகளாவார்கள்‌. பிரிட்டிஷ்‌ தொழிற்‌ 
கட்சியின்‌ மாஜிப்பார்லிமெண்டு அங்கத்தினரும்‌ இர்‌ தியவிஷ 
யங்களில்‌ அதிகமான சிரத்தை கொண்டவருமான மேஜர்‌ 
டி. ரொகாம்போல்‌ அவர்கள்‌ சிறிதுகாலத்துக்கு முன்னர்‌ 
மாடர்ன்‌ “(ரெவியு'' பத்திரிகையில்‌ எழுதும்பொழுது, ஐ. 
ஷஹி, எஸ்‌ காரர்கள்‌ திறமையும்‌ வல்லமையும்‌ வாய்ந்தவர்கள்‌ 
என்ற விஷயத்தை இதுவரை யாருமே ஆட்சேபிக்கமுயன்‌ ற 
தில்லை” என்று கூறுகிறார்‌. இத்தகைய குறிப்புகள்‌ அடிக்‌ 
கடி. இங்கொர்தில்‌ வெளிவர்‌து அவைகள்‌ ஈம்பப்படுவதால்‌, 
அதைச்‌ சிறிது ஆராய்வது நலமாயிருக்கும்‌. இம்மாதிரி அழு 
த்தம்‌ திருத்தமாக குறிப்புகளை வெளியிவெது தவறாகும்‌. 
ஏனெனில்‌, அவைகளை எளிதிலே பொய்‌ என்று மெய்ப்‌ 
பித்து விடலாம்‌, அவர்‌ சொன்ன விஷயம்‌ ஆட்சேபிக்கப்‌ 
படவே இல்லையென்று மேஜர்‌ இரொகாம்போல்‌ எண்ணிக்‌ 
கொண்டிருப்பாரால்‌ அத முழுத்‌ தவறாகும்‌. 

அதை அடிக்கடி பலர்‌ ஆட்சேபித்திருக்கிறார்கள்‌. லை 
வருஷங்களுக்கு முன்னர்‌, ஜி. கே. கோகலே அவர்கள்கூட 
ஐ. ஷி, எஸ்‌ காரர்களைப்பற்றி கமையாகப்‌ பேசியிருக்‌இ௫ர்‌. 
சராசரி இந்தியன்‌--௮ வன்‌ காங்செஸ்காரனானாலும்‌ சரி அல்‌ 
லது அல்லாதவனாயிருக்தாலும்சரி--மேஜர்‌ சரகாம்போல்‌ 
சொல்லுவதை ஏற்றுக்‌ கொள்ளவே மாட்டான்‌. இருந்தா 
அம்‌ இரண்டு கட்சிக்காரர்களும்‌ சொல்லுவது சரியாக 
இருக்கலாம்‌. அவர்கள்‌ வித்தியாசமான குணங்களைமன தில்‌ 
நினைத்துக்கொண்டு பேசியிருக்கலாம்‌. திறமையும்‌ வல்லமை 
யும்‌ எதற்காக? இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்தை 
வலுப்படுத்தி அதன்‌ மூலமாக நாட்டைச்‌ சுரண்ட ஒத்‌ 
தாசை செய்வதைக்கொண்டு இத்திறமையும்‌ வல்லமையும்‌ 
அமைக்கப்படுமானால்‌, ஐ. ஹி. எஸ்‌ காரர்கள்‌ நல்ல வேலை 
செய்திருக்கிறார்கள்‌ என்று நிச்சயமாகச்‌ சொல்லலாம்‌. 


ம்‌ ஆனால்‌, இந்தியப்‌ பொது மக்களின்‌ நலத்தை மனத்‌ 
தில்கொண்டு அவர்களுடைய திறமையையும்‌ வல்லமையை 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 767 


யும்‌ அளந்து பார்த்தால்‌, அவர்கள்‌ முழுமோசமாகத்‌ தோற்‌ 
அப்போய்விட்டார்கள்‌. அற்தத்‌ தோல்வி பார்வைக்கு. ஈன்‌ 
முகத்‌ தெரிறெது. அவர்களுடைய வருமானமும்‌ வாழ்வும்‌ 
எங்கே? அவர்கள்‌ யாருக்காக தொண்டு செய்வதாகச்சொல்‌ 
௮கிருர்களோ, அந்தப்‌ பொதுமக்களின்‌ வருமானமும்‌ வாழ்‌ 
வும்‌ எங்கே? ஐ. ஹி, எஸ்‌ காரர்களின்‌ பதவியும்‌ வருமான 
டக்க ஏழைப்‌ பொது மக்களிடம்‌ இருந்துதான்‌ வருகின்‌ 

இந்த இசண்டு வித்தியாசங்களையும்‌ ஏணி வைத்து 
கந பார்க்க முடியாது. ஐ. ஷி, எஸ்‌. கூட்டத்தார்‌ ஓரளவு 
திறமை வாய்ந்தவர்கள்‌ என்பது உண்மைதான்‌. அந்த 
அளவு மிகவும்‌ உயர்ந்ததல்ல. மட்டமானதே; ஐ. ஹி, எஸ்‌. 
கூட்டத்தாரின்‌ இடையே மகா புத்திசாலிகளான சிலர்‌ 
தோன்றி இருக்கிறார்கள்‌. இந்தக்‌ கூட்டத்தாரிடமிருர்து, 
இதை விட எதையும்‌ எதிர்பார்க்க முடியாது. பிரிட்டிஷ்‌ 
பொதுப்‌ பள்ளியில்‌ பயிற்‌ அவிக்கப்படும்‌ தன்மை இ இந்தக்‌ கூட்‌ 
டத்தார்களிடம்‌ இருக்கின்றது. னத்‌ தன்மையில்‌ நல்ல 
அம்‌ உண்டு) கெட்டதும்‌ உண்டு, இத்தன்மையை அந்தக்‌ 
கூட்டத்தார்கள்‌ குறைத்துக்‌ கொண்டதே இல்லை. அனால்‌, 
அந்தக்‌ கூட்டத்தில்‌ தனி அங்கத்தினர்களின்‌ சிறப்பான 
சாதிகள்‌ சாரமில்லாத தினசரி வேலையினால்‌ மழுங்கிப்போ 
கின்றன. ஏனையோரிடமிருர்‌ து மாறுபடக்கூடாது என்‌ த 
அச்சத்தினால்‌ இந்த புத்திசாலிகள்‌ தங்கள்‌ சிறப்பான தன்‌ 
மைகளை வெளிக்‌ காண்பிப்பதும்‌ இல்லை; வெளிக்‌ காண்பித்‌ 
தால்‌ மற்றவர்கள்‌ அழுத்தமாகக்‌ கண்டிப்பார்கள்‌. 


அவர்களுக்குள்‌ தொண்டிலே சீரத்தைகொண்ட பலர்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ எதற்காகத்‌ தொண்ட சாம்ராஜ்யத்‌ 
அக்காகத்‌ தொண்டு, சாம்ராஜ்யத்‌ தொண்டு பூர்த்தியான 
பிறகுதான்‌ அவர்கள்‌ இந்தியாவைப்‌ பற்றி நினைப்பார்கள்‌. 
அர்த மாதிரி நிலைமையில்‌ அவர்கள்‌ பயிற்சிசெய்யப்பட்‌ டிருப்‌ 
பதால்‌ அவ்வாறுதான்‌ அவர்கள்‌ ஈடர்து கொள்ளமுடியும்‌. 
அவர்கள்‌ எண்ணிக்கையில்‌ கொஞ்சம்‌ பேர்வழிகள்‌. தாங்‌ 
கள்‌ ஈட்புக்‌ கொள்ளமுடியாத அன்னியர்களால்‌ சூழப்பட்டி 
ருக்கிறார்கள்‌. ஆகவே, தங்களுக்குள்‌ ஒற்றுமையாக தங்கள்‌ 
வேலையில்‌ ஓரள வுதிறமையை ஸ்தாபித்திருக்கிறார்கள்‌.இனம்‌, 
உத்தியோகம்‌ என்ற இரண்டு பெருமையினாலும்‌ இவ்வாறு 
அவர்கள்‌ ஈடந்துகொள்ள வேண்டியதாயிருக்றெது, அவர்க 
ளிடம்‌ ஏராளமாக எதேச்சாதிகாரம்‌ இருக்றெது, ஆகவே, 


768 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அவர்களைப்‌ பிறர்‌ கண்டித்தால்‌ ஆத்திரப்படுதிறார்கள்‌. கண்‌ 
டி.ப்பது மகத்தான பாவமென்று கருதுகிரார்கள்‌. மாணவர்‌ 
களிடமிருர்‌து எதையும்‌ பொறுத்துக்‌ கொள்ள முடியாத 
உபாத்தியாயர்களின்‌ மனப்பான்மையை அடையப்பெற்ற, 
எதேச்சா இகாரிகளின்‌ குறைகளைத்‌ தங்களிடம்‌ பெருக்கிக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. அவர்கள்‌ தற்புகழ்ச்சி செய்தகொள்ளு 
வார்கள்‌. அகம்பாவிகள்‌; குறிய மாறாத மனப்பான்மை 
படைத்தவர்கள்‌. மாறிக்கொண்டு வரும்‌ உலகத்துக்கும்‌ அபி 
விருத்தி அடைந்து வரும்‌ கருத்துகளுக்கும்‌ கொஞ்சம்கூட 
பொணுத்தமில்லாதவர்கள்‌, அவர்களைக்‌ காட்டிலும்‌ மனோ 
வன்மையும்‌, செயல்‌ திறனும்பெற்ற இந்தியர்கள்‌ இந்தியப்‌ 
பிரச்னைகளைக்‌ தீர்க்கமுயன்றால்‌ அவர்கள்‌ அத்‌ இரப்படகிரார்‌ 
கள்‌. அவர்கள்‌ இவர்களுக்கு கெட்ட பெயர்‌ கொடுக்கின்‌ 
மூர்கள்‌. அவர்களை அடக்குகழுர்கள்‌. அவர்களுடைய பாதை 
யில்‌ எல்லாவிதத்‌ தடைகளையும்‌ போடூஜறார்கள்‌. 


ஜரோப்பிய யுத்தத்திற்குப்‌ பிறகு நேர்ந்த மாறுதல்க 
ளால்‌, இந்தியாவில்‌ புதிய உயிர்‌ தோன்றத்‌ தலைப்பட்டவு 
டன்‌, ஐ. ஹி, எஸ்‌ காரர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அர்‌ 
தப்‌ புதிய உயிரோடு கலந்து பழகவும்‌, அவர்களால்‌ முடிய 
வில்லை. தங்கள்‌ கு.றுகய கல்விப்‌ பயிற்சியைக்கொண்டு புதிய 
புதிய நிலைமைகளையும்‌ நெருக்கடிகளையும்‌ அவர்களால்‌ சமா 
ளிக்கமுடியவில்லை. நீண்ட கால பொறுப்பில்லாத்தன த்தால்‌, 
அவர்கள்‌ சிரழழிக்து போய்விட்டார்கள்‌. கூட்ட மாகஅவர்களை 
கோக்கின்‌, அவர்கள்‌ எசேச்சாதிகாரிகள்‌ என்று சொல்ல 
லாம்‌. பேருக்கு மட்டும்‌ அவர்கள்‌ பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்‌ 
டீக்கு அடங்னெவர்கள்‌ என்பது சம்பிரதாயம்‌. “அதிகாரம்‌ 
சிர்‌ குலைக்கன்றது; எதேச்சாதிகாரம்‌ அடியோடு ர்குலையச்‌ 
செய்கன்றது'' என்ற (8ர்த்திபெற்ற சரித்திராரரியரான ) 
ஆக்டன்‌ பிரபு எழு அயிருக்றொர்‌. 


ஐ. ஹி. எஸ்‌. கூட்டத்தார்‌ தங்களுடைய குறுயெ எல்‌ 
லைக்குள்‌ மொத்தத்தில்‌ ஈம்பத்தகுந்த வேலைக்காரர்கள்‌. கூடு 
மான வரையில்‌ திறமையுடன்‌ தினசரித்‌ இட்ட வேலையை 
அவர்கள்‌ செய்‌ தவருஜறார்கள்‌. மிகவும்‌ திறமையாகச்‌ செய்‌ 
வதாகச்‌ சொல்ல முடியாது. எதிர்பாராத நிலைமை ஏற்பட்‌ 
டால்‌, அதை சமாளிப்பதற்கு அவர்கள்‌ பழக்கப்பட்டதே 

- இல்லை. என்னாலும்‌ சாதாரணமான கஷ்டங்களை அப்போ 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 769 


தைக்கப்போது தாண்டிச்செல்லும்‌ படியான அளவு அவர்‌ 
களிடம்‌ தன்னம்பிக்கையும்‌, சலிக்காமல்‌ வேலை செய்யும்‌ தன்‌ 
மையும்‌, தங்களுக்குள்ளேயே ஒற்றுமையும்‌ இருக்கின்றன. 
(சில வருஷங்களுக்கு முன்‌ நேர்ச்த) மெஸபொடோமியா 
குழப்பத்திலிருக்‌.து பிரிட்டிஷ்‌ இர்திய அரசாங்கத்துக்கு மிர்‌ 
வாகத்திறமை போதாதென்றும்‌ அது உணர்ச்சியற்ற தென்‌ 
அம்‌ பகிரங்கமாகத்‌ தெரிர்தது. ஆனால்‌ இதைப்போல்‌ நேர்ந்த 
எத்தனையோ தவறுகள்‌ வெளி வருவதே இல்லை. சட்ட 
மறுப்பு காலத்தில்‌ அவர்கள்‌ காண்பித்த மனப்பான்மையும்‌ 
மிகவும்‌ ௮நாகரிகமானது. 


சுவெதாலும்‌, சிறையில்‌ வைப்பதாலும்‌ எதிரிகளை சிறிது 
காலத்திற்கு அடக்கி வைக்கலாம்‌. ஆனால்‌ அந்த முறைகளி 
னால்‌ எந்தப்‌ பிரச்னையையும்‌ தீர்க்கமுடியா அ. பிரிட்டிஷ்‌ அர 
சாங்கத்தார்‌ உயர்ந்தவர்கள்‌ என்ற எண்ணத்தை நிலைநாட்ட 
வதற்காகத்தானே இக்த முறைகள்‌ கையாளப்படஇன்‌ றன ? 
அனால்‌ அந்த (கேயர்வு'' எண்ணம்‌ காப்பாற்றப்படாமல்‌, 
தகர்க்கப்பட்ட்‌ போய்‌ வி$ன்றன. வளர்ச்சித்தன்மையும்‌ 
சுறுசு றுப்பும்கொண்ட தேசேயஇயக்க த்தை ஒக்க, அவர்கள்‌ 
பலாத்காரத்தைக்கைக்கொண்டதில்‌ வியப்பு ஒன்‌ அமேஇல்லை. 
அது தவிர்க்க முடியாததுதான்‌. ஏனெனில்‌ சாம்ராஜ்யங்கள்‌ 
பலாத்காரத்தின்பேரில்தான்‌ அமர்ந்திருக்கின்றன. எதிரிக 
ளோடு போராடுவதற்கு வேறுவழி அவர்களுக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுக்கப்படவில்லை. ஆனால்‌ தேவையில்லாமல்‌ .௮ளவுக்கு 
மிஞ்சி அவர்கள்‌ பலாத்காரத்தைக்‌ கையாண்ட திலிருந்து, 
அவர்களால்‌ நிலைமையை சமாளிக்கமுடியவில்லை யென்றும்‌, 
சாதாரண காலங்களில்‌ அவர்களிடம்‌ காணப்படும்‌ நிதான 
மும்‌ அடக்கமும்‌ இனிஅவர்களிடத்தில்‌ இல்லை யென்றும்‌ 
தெரிர்துபோயிற்று. அவர்களுடைய நரம்புகள்‌ ஆட்டம்‌ 
கண்டுவிட்டன., அவர்கள்‌ பகிரங்கமாகப்‌ பேசின பேச்சுகளி 
அம்‌ மனத்தமோற்றம்‌ காணப்பட்டது. அவர்களுடைய 
பண்டைக்காலத்து அமைதி கொண்ட தன்னம்பிக்கை அடி 
யோடு தொலைச்‌ தபோய்‌ விட்டது. 


நெருக்கடியிலே, சம்முடைய அ௮க்தராத்மாவிலே பதுங்‌ 
இக்கடக்கும்‌ பலவீனங்கள்‌ யாவும்‌ வெளித்தோன்றி, ஈம்‌ 
முடைய சுயஉருவத்தை வெளியே காண்பித்துவிடும்‌. சட்ட 
மறுப்பு இத்தகைய நெருக்கடியாயிற்று, அதுவே பெரும்‌ 


100 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


சோதனையாக விருர்தது. காங்கிரஸ்‌ கட்சியிலும்‌ சரி, ௮ர 
சாங்கக்‌ கட்சியிலும்‌ சரி, ஒரு லெர்தான்‌ இரந்த சோதனை 
யில்‌ பூரணமாகக்‌ தேறினார்கள்‌. நெருக்கடி. காலத்தில்‌ 
முதல்‌ தரப்பேர்‌ வழிகளாக இருக்கக்‌ கூடிய ஆண்களும்‌ - 
பெண்களும்‌ மிகக்குறைவு ஆகும்‌. நெருக்கடியில்‌ மற்றவர்‌ 
களைப்பற்றி கவலையே இல்லை, “சாதார காலங்களில்‌ உச்‌ 
சாணியில்‌ தொங்குவதாகத்‌ தோன்றும்‌ ஊஞ்சல்கள்‌, விசை 
விலை பெரிய வெள்ளத்தில்‌ அமிழ்ச்து போய்‌ விடுகின்றன. 
அப்பொழுது உன்னதமான சிகரங்கள்‌ மட்டும்தான்‌ தண்‌ 

ர்‌. மட்டத்துக்குமேலே தங்கள்‌ சரங்களைத்‌ தூக்கக்‌ 
கொண்டு நிற்கும்‌'' என்று இரு. லாயிட்‌ ஜார்ஜ்‌ சொல்லு 
கிறார்‌, ஐ. ஹி. எஸ்‌. கூட்டத்தார்‌ சட்டமறுப்புக்கு 
அறிவு, உணர்ச்சி! இரண்டு வகைகளிலும்‌ எதிர்ப்பு 
கொடுத்து சமாளிக்க பயிற்சி பெற்றிருக்கவில்லை. ௮ர்தக்‌ 
கூட்டத்தாரில்‌ பெரும்பான்மையோருக்கு பழைய முறை 
யில்‌ பயிற்சி உண்டு. அதனால்‌ அவர்களிடம்‌ ஒருவகை நாகரி 
கமும்‌ ஆகர்ஷண சக்தியும்‌ இருந்தன. ஆனால்‌, அது மிகப்‌ 
பழைய மனப்பான்மையாகும்‌. விக்டோரியா மகாராணியின்‌ 
சாலத்துக்கேற்றதாகும்‌. ஈவின நிலைமைகளுக்கு துளிக்கூட 
பொருத்தமில்லா ததாகும்‌. அவர்கள்‌ தாங்களே வரைந்து 
கொண்டகுறயெ உலகமொன்‌ நில்‌ வசித்து வருகருர்கள்‌. 
அதற்கு ஆங்கலோ-இக்திய உலகம்‌ என்‌,று பெயர்‌. அது இங்‌ 
கிலாந்துமல்ல, இக்தியாவுமல்ல. அச்நிய நாடுகளில்‌ ஜன௪மூ 
கங்களில்‌ ஊூருவி வேலை செய்து வரும்‌ சக்திகளை அவர்கள்‌ 
உணரவில்லை 


. ஊமையான இந்திய ஜனங்களுக்கு தாங்கள்‌ கார்டி 
யன்கள்‌'' என்றும்‌; தர்மகர்த்தர்கள்‌ என்றும்‌ ௮வர்கள்‌ எண்‌ 
ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌. அனால்‌, அவர்களுக்கு இந்தியப்‌ 
பொதுமக்களைப்பற்றி ஓன்றுமே தெரியாது, புதிதாக தலை 
வாக்கி எழுந்து வரும்‌ சில்லரை முதலாளிகளைப்பற்றியும்‌ 
அவர்களுக்கு அதிகமாகத்‌ தெரியாது. தங்களைச்‌ சுற்றி 
வளைச்துகொண்டிருக்கும்‌ உத்தியோக வேட்டைக்காரர்களை 
யும்‌ பல்லைக்காட்டிக்‌ கெஞ்சுவோர்களையும்கொண்டு இந்தி 
யர்களை அவர்கள்‌ மதிப்பிட்டு, மற்றவர்களை ளாச்சிக்காரர்க 
ளென்றும்‌ ௮யோக்கியர்களென்றும்‌ கருதி லேசாகத்‌ தள்ளி 
விூ௫ருர்கள்‌. சென்ற யுத்தத்துக்குப்‌ பிறகு உலக காடுகளில்‌ 
நேர்ந்த மாறுதல்களைப்பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரி 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 761 


யாது, முக்கியமாக பொருளா தாரத்துறையில்‌ நேர்ந்த மாறு 
தல்கள்‌ ௮தவே தெரியாது. அவர்கள்‌ பழையசு வடகளிலேயே 
போய்க்கொண்டிருர்தமையால்‌, மாறுதலடைர்து வரும்‌ 
நிலைமைகளுக்குத்தக்கவாறு தங்களைத்‌ திருத்திப்‌ பொருத்‌ 
திக்கொள்ளமுடியவே இல்லை, தங்கள்‌ கூட்டம்‌ ஈவின நிலை 
மைகளுக்கு பொருத்தமான தல்லவென்றும்‌ டி. எஸ்‌. எலி 
யட்‌ அவர்கள்‌ வர்ணிக்கும்‌ “(போல்‌ மனிதர்கள்‌'' என்ற 
நிலைமையை ரெருங்கிக்கொண்டிருக்றெதென்றும்‌ அவர்கள்‌ 
உணரவே இல்லை. என்றாலும்‌, அந்தத்‌ திருக்கூட்டம்‌ பிரிட்‌ 
டிஷ்‌ சாம்ராஜ்யம்‌ நீடித்திருக்கும்‌ வரையில்‌ இருந்துதான்‌ 
தீரும்‌. இந்த சாம்ராஜ்யம்‌ இன்றைக்கும்‌ வல்லமையுடன்‌ 
இருக்கின்றது. திறமைசாலிகளான சமயோச௫ிதத்‌ தலைவர்‌ 
கள்‌ சாம்‌ ராஜ்யத்‌துக்குள்‌ இன்னும்‌ இருந்துவருகிறார்கள்‌. இர்‌ 
தியாவிலிருக்கும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ ஈதித்துவரும்‌ பல்‌ 
லைப்போன்‌ றதாகும்‌. ௮த அழுத்தமாகப்‌ பதிந்து கொண்டி 
ருக்கன்றது. வலிசொல்ல முடியாது, ஆனால்‌ அந்தப்‌ பல்லை 
எளிதிலே பிடீங்கவும்‌ முடியாது. பல்தானாக விழும்வரையில்‌ 
அல்லது பிடுங்கப்படும்‌ வரையில்‌ வலி இருர்தகொண்டுதான்‌ 
இருக்கும்‌. வலி அதிகமானாலும்‌ ஆகும்‌. 


பொஜுப்பள்ளிக்‌ கல்வித்திட்டம்‌ முன்னொரு காலத்தில்‌ 
இங்கிலாந்தில்‌ செல்வாக்குடன்‌ இருந்தது, அந்தத்‌ திட்டத்‌ 
திலிருந்து உருவானவர்கள்‌ இப்பொழுதும்‌ பொதுஜன 
அஅவல்களில்‌ முக்கியஸ்‌ தானங்கள்‌ வதித்தபோ திலும்‌ முன்‌ 
போல அவர்களுக்கு கியாதி கடையாது. அத்தகைய மனி 
தர்கள்‌ இந்தியாவுக்கு அளிக்கூடப்‌ பொருத்தமே இல்லை. 
சுறசுறுப்புக்கொண்ட தேசியத்தோட அவர்கள்‌ கலந்து 
கொள்ளவும்‌ முடியாது; ஒத்துழைக்கவும்‌ முடியாது. தேச 
யத்தையே அவர்கள்‌ அறியமுடியாதபொழுது பொருனா 
தாரத்தில்‌ சமதர்மக்‌ கொள்கைகளுக்காக உழைப்பவர்க 
ளிடம்‌ அவர்கள்‌ எப்படி கலக்க முடியும்‌ ? 


ஐ. ஷி, எஸ்‌. வர்க்கச்‌ திறமைசாலிகளான இங்க 
லிஷ்காரர்களும்‌ இர்தியர்களும்‌ பலர்‌ இருக்றோர்கள்‌. 
ஆனால்‌, தற்போதையத்‌ திட்டம்‌ அமுலிலிருர்‌துவரும்‌ வரை 
யில்‌, இந்திய மக்களுக்கு ஈன்மை பயக்கமுடியாத வழி 
களிலேதான்‌ அவர்களுடைய திறமை சென்‌்றுகொண்டிருக்‌ 
கும்‌. இந்த வர்க்கத்திலிருக்கும்‌ இர்தியர்களில்‌ சிலர்‌ ஆங்‌ 


762 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இலப்‌ பொதுப்பள்ளிக்‌ கொள்கைகளில்‌ ஈூபட்டு மயங்ப்‌ 
போய்‌, குருவுக்குமிஞ்சிய சஷ்யர்களாகி விட்டார்கள்‌. இப்‌ 
பேர்ப்பட்ட ஒரு இளைஞரை நான்‌ ஒருசமயம்‌ சக்தித்தேன்‌. 
அவர்‌ தம்மைப்பற்றி ரொம்பவும்‌ பெரிதாக எண்ணிக்‌ 
கொண்டிருந்தார்‌. அர்ப்பாக்யெவசமாக நான்‌ அவரைப்‌ 
பற்றி அவர்‌ எண்ணியதுபோல எண்ணமுடியவில்லை. ஐ ஹி, 
எஸ்‌. கூட்டத்தாரின்‌ குணாதிசயங்களை எனக்குக்‌ குறிப்பிட்‌ 
டார்‌. பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யம்‌ இருக்கவேண்டிய தற்கு ஆதார 
மாக அசைக்க முடியாத வா திமொன்தைச்‌ சொல்லி முடித்‌ 
தார்‌. ண்‌ ஐயா? பிரிட்டிஷ்‌ சாம்சாஜ்யம்‌ ரோமர்களின்‌ 
சாம்ராஜ்யத்தைக்‌ காட்டிலும்‌ உயர்க்தகல்லவா? தைமூர்‌, 
ஜெங்கிஸ்கான்‌ சாம்சாஜ்யங்களைவிட பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்‌ 
யம்‌ உயர்ச்ததல்லவா?”' என்று அசைக்க பதில்சொல்ல முடி 
யாதபடிக்கு கட்ச சொன்னார்‌! தாங்கள்‌ தங்களுடைய கட 
மைகளை மிகவும்‌ திறமையுடன்‌ செய்கிறார்களென்‌ மும்‌, 
ஆகையால்‌ தங்களுடைய பாத்தியங்களை அழுத்திச்‌ சொல்‌ 
லிக்‌ கொள்ளலாமென்றும்‌,அசேகவிகமான பாத்தியங்களும்‌ 
உரிமைகளும்‌ திங்களுக்கு இருக்கவேண்டுமென றம்‌, ஐ. ஹி, 
எஸ்‌. வர்க்கத்தார்‌ அடிப்படையாக எண்ணிக்கொண்டி ருக்கி 
றார்கள்‌. இக்தியா ஏழையாக இருக்குமாகில்‌ அத அதனு 
டைய ஜனசமூகப்‌ பழக்கங்களின்‌ விளைவு என்றும்‌, அன 
கடுஞ்சித்தம்‌ படைத்த லேவாதேவிக்காரர்களால்‌ உண்டான 
தென்றும்‌, இந்தியாவின்‌ ஜன ரெருக்கத்தால்‌ வறுமை உண்‌ 
டாயிருக்கிறகென்௮ம்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ லேவா 
தெளிக்காரர்களில்‌ பிரதான மானவர்கள்‌ பிரிட்டிஷ்‌ இந்திய 
அரசாங்கத்தார்‌ என்பது மிகவும்‌ செளகரியமாக மறக்கப்‌ 
பூன்‌ ஐது ஜன நெருக்கத்தை குறைப்பதற்கு அவர்கள்‌ 
என்ன யோசனை தொண்டகுக்களோர்‌ களோ. அது எனக்குத்‌ 
தெரியாது. பஞ்சங்கள்‌, தொத்து ே நோய்கள்‌, அற்ப ஆயுள்‌ 
முதலியவைகள்‌, மிகவும்‌ ஒத்தாசை செய்தாலும்‌ இந்தியா 
வில்‌ இன்னும்‌ ஜன நெருக்கம்‌ இருக்கன்‌ றது. 


கர்ப்பத்‌ தடை முறைகளைக்‌ கையாள வேண்டுமென்ற 
யோசனை பிரசாரம்‌ செய்யப்படகின்றது. கர்ப்பத்‌ தடை 
முறைகளையும்‌ அதைப்பற்றிய முழு விபரங்களையும்‌ நாட்டில்‌ 
விஸ்காரமாகப்‌ பரப்ப வேண்டம்‌ என்பது என்னுடைய 
பூரணமான எண்ணமாகும்‌. அனால்‌ இந்த முறைகளைக்‌ 
கையாளுவதற்கே பொது னால்‌ வாழ்வு உயரவேண்டும்‌. 


% 
ள்‌ 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 708 


பொதுவாக கல்வி அபிவிருத்தி ஏற்பட வேண்டும்‌, காடு 
முழுவதும்‌ ஏராளமான ஆஸ்பத்திரிகள்‌ ஏற்படவேண்டும்‌. 
தற்போதைய நிலைமையில்‌ கர்ப்பத்தடை முறைகளை சாதா 
ரண மக்கள்‌ அறிந்து கொள்ளக்கூட முடியா அ, கைக்கொள்‌ 
ளவும்‌ சாத்தியப்படா அ. அச்த முறைகளினால்‌ நடுத்தர வகுப்‌ 
பார்கள்‌ மட்டமே ரன்மையடையலாம்‌. அவர்கள்‌ ஓரளவில்‌ 
ஈன்மையடைத்து வருவதாக நான்‌ கருதுகிறேன்‌. 


இந்த ஜன ரெருக்கக்‌ கட்சி சொல்லப்படுநிறதே 
அதைப்பற்றி கொஞ்சம்‌ விரிவாக கவனிக்க வேண்டியது 
அவசியமாகும்‌. உலகத்தின்‌ இப்பொழுதைய பிரச்னை 
என்ன? வாழ்க்கைக்குவேண்டிய உணவும்‌ ஏனைய முக்கிய 
பொருள்களும்‌ குறைவாய்‌ இருக்கின்றன என்பதல்ல, 
உண்ணுவதற்கு வாய்கள்‌ குறைவாய்‌ இருக்கன்றனவே என்‌ 
பதுதான்‌ பிரச்னையாகும்‌. அதாவது தேவையுள்ள வர்களுக்கு 
இந்தப்‌ பொருள்களை வாங்கிக்கொள்ள பொருளாதார 
வலிவு இல்லை. இர்தியாவைப்பற்றி யோசித்தாலுமே உண 
வுப்‌ பொருள்கள்‌ குறைந்துபோகவில்லை. ஜனவிதம்‌ உயர்ர்து 
போனாலும்‌ உணவுப்பொருள்‌ உற்பத்தியும்‌ விருத்தியடைச்து 
கொண்டு வருன்றதா. ஜன அபிவிருத்திக்கு தக்கவாறு 
உணவுப்பொருள்‌ உற்பத்தியும்‌ வளர்க்து கொண்டே போக 
முடியும்‌. இந்தியாவில்‌ ஜன ரெருக்கம்‌ என்று ஆடம்பரத்‌ 
துடன்‌ குறிப்பிடுவதும்‌ தவறாகும்‌. சென்ற பத்து ஆண்டு 
களில்‌ தவிர இந்தியாவின்‌ ஜனப்பெருக்கு மேனாடுகளின்‌ : 
ஜனப்பெருக்கு விதத்தைக்‌ காட்டிலும்‌ மிகவும்‌ குறைந்த 
தாகும்‌. எதிர்காலத்தில்‌ இக்த வித்தியாசம்‌ அதிகப்பட்டு 
வரலாம்‌ ஏனென்றால்‌ பல்வேறு காரணங்களால்‌ மேனாடு 
களில்‌ ஜன த்தொகை குறைவதற்கும்‌ ஜன அபிவிருத்தியைத்‌ 
தடுப்பதற்கும்‌ முயற்சிகள்‌ நடைபெற்று வருகின்றன. 
ஆனால்‌ இர்தியாவிலும்‌ விரைவில்‌ ஜனப்பெருக்கைத்‌ தடுக்‌ 
கும்‌ முயற்சிகள்‌ நடைபெறவும்‌ கூடும்‌. 


இந்தியா சுதந்தரம்பெற்று தான்‌ விரும்பும்‌ வகையில்‌ 
தன்னுடைய வாழ்க்கைத்‌ திட்டத்தை அமைத்துக்கொள்ளக்‌ 
கூடிய நிலைமையில்‌ இருக்கும்பொழுது அது இர்த கோக்கத்‌ 
இற்காக தன்னுடைய மக்களின்‌ பூரண சேவையைக்‌ 
கோரும்‌. மனித வர்க்கத்தில்‌ ஈல்லசரக்குகள்‌ அபூர்வமாகத்‌ 
தான்‌ இடைக்கும்‌. பிரிட்டிஷ்‌ ஆட்சியால்‌ வளர்சிக்கு சர்‌ 


>. 


764 ஜவஹரின்‌ சுயசரித்திசம்‌ 


தர்ப்பங்கள்‌ குறைர்து போனபடியால்‌ அந்த நல்ல சரக்கு 
கள்‌ இர்தியாவில்‌ மிகக்‌ குறைவாக இருக்கின்றன. அகவே 
பொ.துஜன இலாகாக்களில்‌ உழைப்பதற்காக அந்நிய நாட்டு 
நிபுணர்களின்‌ ஒத்தாசையை நாம்‌ சாட வேண்டிவரும்‌. இறப்‌ 
பாக விஞ்ஞான அறிவும்‌, இயர்திர ஸ்தாபன ஆராய்ச்சியும்‌ 
பெற்ற நிபுணர்களை மேல்‌ நாடுகளிலிருந்து நாம்‌ தருவித்துக்‌ 
கொள்ள வேண்டியதாயிருக்கும்‌. 


ஐ. ஹி, எஸ்‌, காசர்களிலும்‌ சாம்சாஜ்ப உயர்தர உத்தி 
யோகங்களிலும்‌ திறமை சாலிகளான இர்தியர்களும்‌ அர்நி 
யர்களும்‌ பலர்‌ இருக்கக்‌ கூடும்‌, அவர்களும்‌ ஸ்வராஜ்யத்‌ 
திட்ட நிர்வாகத்துக்குத்‌ தேவைதான்‌. ஆனால்‌ ஒன்‌ ௮மட்டும்‌ 
எனக்கு நிச்சயமாகத்‌ தெரியும்‌. ஐ ஹி, எஸ்‌, காரர்களின்‌ 
விசேஷ மனப்பான்மை இந்திய நிர்வாகத்திலும்‌ பொதுஜன 
ஊபநிய இலாக்காக்களிலும்‌ பரவி நிற்கும்‌ வரையில்‌, புதிதாக 
எத்தகைய அமைப்பையும்‌ இந்தியாவில்‌ கட்ட முடியாது. 
ஓன்று ஐ. ஷி, எஸ்‌. கூட்டம்‌ இந்தியாவின்‌ சுதந்திரத்தை 
அடியோடு அழித்துவிடும்‌; அல்லது; தானே ஒழிக்க போனா 
ஓம்‌ போகும்‌. அதற்கு ஒருவகை அரசியல்‌ திட்டம்தான்‌ 
பொருத்தமாகும்‌. பாஹிஸ்‌ட ஆட்சு முறைக்குத்தான்‌ ஐ. 
ஷி. எஸ்‌. கூட்டத்தார்‌ பொருத்தமுள்ளவர்களாக இருக்‌ 
கக்கூடும்‌, ஆகவே ஐ. ஷி, எஸ்‌. இனமும்‌ அதைப்போன்ற 
ஏனைய இனங்களும்‌ முழுதும்‌ மறைக்கு போன பிறகுதான்‌, 
புதிய திட்டப்படிக்கு உண்மையான வேலையை நாம்‌ துவக்க 


முடியும்‌. 


இந்தக்‌ கூட்டங்களைச்‌ சேர்ந்த தனி ஈபர்கள்‌ இறமை 
யுடனிருக்து ஸ்வராஜ்யத்‌ திட்டத்துக்கு இணங்க வேலை 
செய்ய விருப்பம்‌ கொண்டால்‌, அவர்களைச்‌ சேர்த்துக்கொள்‌ 
ளலாம்‌. ஆனால்‌ கில புதிய நிபந்தனைகளுக்குக்‌ கட்டுப்பட 
வேண்டும்‌. இன்றைக்கு அவர்களுக்குக்‌ இடைக்கும்‌௮ரியாய 
மான உயர்ந்த சம்பளங்களும்‌ படிகளும்‌ பின்னர்‌ அவர்க 
ளுக்கு ஒருகாளும்‌ இடைக்காது, ஸ்வராஜயத்திலே ஊழியர்‌ 
களாக இருக்கக்கூடியவர்கள்‌ சரத்தையுடையவர்களாக இரு 
க்க வேண்டும்‌; திறமைசாலிகளாய்‌ இருக்க வேண்டும்‌; தாங்‌ 
கள்‌ எக்த இயக்கத்துக்காக உழைக்கின்றார்களோ, அர்த 
இயக்கத்தில்‌ அவர்களுக்கு அளவிலாதபக்தி இருக்க வேண்‌ 
டூம்‌. வெற்றி பெறுவோம்‌ என்ற தீர்மானத்துடன்‌ இருக்க 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 105 


வேண்டும்‌, ஊழியத்தைக்‌ கருதாமல்‌ உழைப்பினால்‌ வரும்‌ 
பெருமைக்காகவும்‌ அனர்தத்‌.துக்காகவும்‌ வேலைசெய்பவர்க 
ளாக இருக்க வேண்£ம்‌, பண அசையைக்கொண்டுஉத்தியோ 
கத்தை காவெது என்ற எண்ணத்தை எவ்வளவு குறைக்க 
முடியுமோ, அவ்வளவு வரையில்‌ குறைத்துவிட வேண்டும்‌. 
அன்னியர்களின்‌ ஒத்தாசை பல விதங்களில்‌ தேவைதான்‌. 
ஆனால்‌ விசேஷ விஞ்ஞான அறிவும்‌, பயிற்சியும்‌ படைக்‌ 
காத அரசியல்‌ நிர்வாகிகளை அந்நிய சாடுகளிலிருர்து வர 
வழைக்கத்‌ தேவையே இல்லை, இவர்களுக்கு இர்ராட்டில்‌ 
குறைவில்லை. 


இர்திய மிதவாதிகளும்‌ அவர்களைப்‌ போன்ற வேறு 
கூட்டத்தார்களும்‌ இர்திய அட்சி முறை சம்பர்தமாக 
பிரிட்டிஷாரின்‌ கருத்துக்களையே ஏற்றுக்‌ கொண்டிருக்கருர்‌ 
கள்‌ என்று நான்‌ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்‌. இது 
உண்மை என்பதை அவர்களிடமிருக்கும்‌ உத்தியோக மனப்‌ 
பான்மையிலிருக்து தெரிர்‌.து கொள்ளலாம்‌. அவர்கள்‌ உத்தி 
யோகங்களை இந்திய மயமாக்க வேண்டும்‌ என்கிருர்களே 
யல்லாமல்‌, அரயெலமைப்பிலும்‌; உத்தியோகஸ்தர்களின்‌ 
மனப்பான்மையிலும்‌ தீவிரமான மாறுதல்கள்‌ வேண்டு 
மென்று கிளர்ச்சி செய்ததில்லை. இது ஜீவாதாரமான விஷய 
மாகும்‌. இதிலே விட்டுக்‌ கொடுக்கவே முடியாது, இந்திய 
சுதந்‌ திரமென்றால்‌ பிரிட்டிஷ்‌ படைகளும்‌ ஆங்கெ உத்தியோ 
கஸ்தர்களும்‌ இந்தியாவை விட்டு அகல வேண்டும்‌ என்ப 
தோகூட, உத்தியோகஸ்தர்களின்‌ அதிகார மனப்பான்மை 
அடியோடு ஒழிர்தபோக வேண்டும்‌. அவர்களுடைய சம்ப 
ளங்களும்‌ உரிமைகளும்‌ குறைக்கப்பட வேண்டும்‌. 


அரசியலமைப்பை வார்க்கும்‌ இந்த நாட்களில்‌, பாது 
காப்புகளைப்பற்றி ஏராளமாகப்‌ பேச்சு எழுகின்றது. இந்தப்‌ 
பாதுகாப்புகள்‌ இந்தியாவின்‌ நன்மைகளைக்‌ கருதி இருக்‌ 
கப்படுமாயின்‌, ஐ ஷி. எஸ்‌ ஸும்‌ அதைப்போன்ற ஏனைய 
உத்தியோகங்களும்‌ தற்போதிருக்கும்‌ ரீ தியில்‌ தற்போதுள்ள 
அதிகாரங்களுடனும்‌ உரிமைகளுடனும்‌ இருக்கக்கூடா 
தென்றும்‌, புது அமைப்பில்‌ அவர்களுக்கு யாதொரு சம்‌ 
பந்தமும்‌ கூடாதென்றும்‌ விதி ஏற்படவேண்டும்‌. 

பாதுகாப்புப்‌ படைகளைப்பற்றி நான்‌ ஒன்றுமே சொல்‌ 
ஓக்‌ கூடாதாம்‌, அவைகள்‌ மூரி மந்திரங்களாகக்‌ கருதப்படு 


166 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இன்றன. அவைகளை நாம்‌ கண்டிக்கலாகாது. ஏனெனில்‌ 
அந்த விஷயங்களைப்பற்றி நமக்கென்ன தெரியும்‌! சாம்‌ 
பணம்‌ மட்டூம்‌ கொடுக்க வேண்டும்‌, அதவும்‌ முணு முணுப்‌ 
பின்றி, ஏராளமாகக்‌ கொடுக்கவேண்டும்‌. 1984-ம்‌ வருஷம்‌ 
செப்டம்பர்‌ மாகம்‌ இர்நியாவில்‌ தலைமை சேனாதிபதி ஸர்‌ 
பிலிப்‌ செட்வோட்‌ அவர்கள்‌ ஹிம்லாவில்‌ அரசாங்க சபை 
யில்‌ பேசும்பொழுது இர்திய அரசியல்‌ வாதிகள்‌ தம்‌ 
முடைய ராணுவ விஷயத்தில்‌ தலையிடாமல்‌ தங்களுடைய 
சொகத்த வேலையைக்‌ கவனிக்கலாம்‌ என்ற காரமான ராணுவ 
பாஷையில்‌ சொன்னார்‌. 


பிரேோணையொன்றுக்குத்‌ திருத்தம்‌ கொண்டுவந்த ஒரு 
வரைப்பற்றி குறிப்பிகையில்‌ “பிரிட்டிஷார்‌ யுத்தத்தில்‌ 
தேர்ந்தவர்கள்‌; போர்ப்‌ பழக்கம்‌ கொண்டவர்கள்‌, என்பது 
அவருக்கும்‌ அவரது நண்பர்களுக்கும்‌ தெரியுமா? பிரிட்டி 
ஷார்‌ கத்திமுனையில்‌ தங்கள்‌ சாம்ராஜ்யத்தை சம்பாதித்தார்‌ 
களென்றம்‌ அதே கத்தி முனையில்‌ அதைக்காப்பாற்றிக்‌ 
கொண்டு வருகிறார்களென்றம்‌ அவர்கள்‌ அறிவார்களா ? 
அப்பேர்ப்பட்ட போர்‌ அனுபவம்‌ வாய்ந்த பிரிட்டிஷாருக்கு 
இர்க நாற்காலி அரசியல்‌ வாதிகள்‌ (பேத்தி சொல்ல வந்து 
விட்டார்களோ... என்று ஸர்‌ பிலிப்‌ சொன்னார்‌. 
இன்னும்‌ பல வினாதமான கருத்துகளை அவர்‌ வெளியிட்‌ 
டார்‌. அவர்‌ ஆத்திரத்தால்‌ ஏதாவது இவ்வாறு சொல்லி 
விட்டார்‌ என்னு நாம்‌ நினைக்காமலிருக்கும்பொருட்‌டு, அவர்‌ 
தம்முடைய பிரசங்கத்தைக்‌ கவனமாக எழுதி, எழுத்துப்‌ 
பிரதியிலிருர்‌அ அதைப்‌ படித்தார்‌ என்று சொல்லப்படிறது, 


பிரதம சேனாதிபதியோடு இராணுவ விஷயங்களைப்‌ 
பற்றி சாதாரண மனிதன்‌ கட்சி பேசுவது முரட்டுத்தனம்‌ 
தான்‌ ! என்றாலும்‌ சகாற்காலி அரசியல்‌ வாதிகூட, சில விஷ 
யங்களைச்‌ சொல்லலாமென்று தோன்றுகிறது. சாம்ராஜ்யத்‌ 
தைக்‌ கத்தி முனையில்‌ காப்பாற்றி வருபவர்களுடைய நன்மை 
களும்‌, யார்‌ தலைகளின்‌ பேரில்‌ இந்தப்‌ பிரகாசமான கத்தி 
தொங்குன்றதேோ அவர்களுடைய நன்மைகளும்‌ முரண்‌ 
கொண்டவையாக இருக்கக்கூடும்‌ என்று கருதமுடியாதோ ? 
இர்தியச்‌ சேனையை இத்தியாவின்‌ ஈலங்களுக்காக உழைக்கச்‌ 
செய்யலாம்‌ அல்லது சாம்ராஜ்யத்தின்‌ ஈன்மைகளுக்காக 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 707 


உழைக்கச்‌ செய்யலாம்‌. இந்த. இசண்டும்‌ வித்தியாசம்‌ 
கொண்டவைகள்‌ அல்லவா ? ஒன்றுக்கு மற்றொன்று எதிரி 
என்ற கூட சொல்லலாம்‌. 


சென்ற ஐரோப்பிய யுத்தத்தின்‌ அனுபவங்களுக்குப்‌ 
பிறகு கீர்த்திபெற்ற தளகர்த்தர்களோூ சாதாரண மனித 
னும்‌ ஈாற்காலி அரசியல்‌ வாதியும்‌ கட்டு பேசக்‌ கூடாது 
என்ற வாதம்‌ அ௮டி.பட்டுப்‌ போகவில்லையா? சென்ற யுத்தத்‌ 
திலே, சேனாதிபதிகளுக்கு யாதொரு கட்டப்பா ட்டூக்கும்‌ 
அடங்காத அதிகாரங்கள்‌ இருந்தன. எல்லா காட்டு யுத்த 
வரலா றுகளினின்‌ மும்‌, அவர்கள்‌ எல்லாவற்றையும்‌ குழப்‌ 
பிக்கெடுத்து விட்டார்கள்‌ என்று தெரிகிறதா. பிரிட்டிஷ்‌ 
பிரெஞ்சு, ஜெர்மானிய, ஆஸ்‌ திரிய, இத்தாலிய, ருஷிய 
தளகர்த்தர்கள்‌ யாவரும்‌ ஈம்ப முடியாத தவறுகளைச்‌ 
செய்து, பெரு கஷ்டம்‌ விளைத்து விட்டார்கள்‌, உலக மகா 
யுத்தத்தின்‌ சரித்திரம்‌ என்று பிரிட்டிஷ்‌ இராணுவ சரித்‌ 
திரக்காரரும்‌ நிபுணருமான காப்டன்‌ லிட்டில்‌ ஹார்ட்‌ 
என்பவர்‌ எழுதியுள்ள நாலில்‌, (பிரிட்டிஷ்‌ சிப்பாய்கள்‌ 
எதிரிகளோடு ே போராடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அனால்‌, பிரிட்‌ 
டிஷ்‌ தளகர்த்தர்களோ தங்களுக்குள்‌ . ஒருவரோ டெடாருவர்‌ 
சண்டைபிடி த்துக்‌ கொண்டி றுந்தாாகள்‌. நாட்டுக்கு கேர்ந்‌ திரு 
க்கும்‌ஆபத்‌தில்கூட, அவர்களுக்குள்‌ மன ஒற்றுமையாவது 
முயற்சி ஒற்றுமையாவது ஏற்படவே இல்லை. சாதாரணமாக 
ஈம்‌ உள்ளத்திலிருக்கும்‌ வீர வணக்கத்தை சென்ற போர்‌ 
அடியோடு தொலைத்தவிட்டது. பெரிய மனிதர்கள்‌, சாதா 
ரண மனிதர்களைப்‌ போலில்லாமல்‌ வேறு வகையாக இருப்‌ 
பார்கள்‌ என்று சாதாரணமாக வழக்கத்திலிருர்து வந்த ஈம்‌ 
பிக்கை பொய்யாகிவிட்டது. தலைவர்கள்‌ இன்னும்‌ தேவை 
தான்‌. அனால்‌ சென்ற யுத்தத்தின்‌ ௮னுபவத்திலிருக்‌ து, தலை 
வர்களும்‌ சாதாரண மனிதர்கள்தான்‌. அவர்களிடமிருர்து 
அதிகமாக எதிர்பார்ப்பதில்‌ பிரயோசனமில்லை. அவர்களை 
மிதமிஞ்சி ஈம்பிக்கெட வேண்டியதில்லை என்பதை உணர்ந்து 
கொண்டோம்‌” என்று எழுதுகிறார்‌. 


அந்தத்‌ திவிர அரசியல்‌ வாதியான லாயிட்‌ ஜார்ஜ்‌ 
அவர்கள்‌ தமது “யுத்தக்‌ குறிப்புகள்‌! என்று நூலில்‌ 
சென்ற யுத்தத்தில்‌ தளகர்த்தர்களும்‌ கடற்படைத்‌ தலைவர்‌ 
களும்‌ தவறுசெங்த வகைகளையும்‌ 'அச்தத்‌ தவறுகளரல்‌ 


706 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


லக்ஷக்கணக்கான மனிதர்களின்‌ உயிர்‌ போனதைப்பற்றி 
யும்‌ பயங்கரமாக சித்திரம்‌ வரைர்திருக்கிறார்‌. இங்கலொர்‌ 
அம்‌ அதன்‌ கூட்டாளிகளும்‌ போரில்‌ வெற்றிபெற்றனர்‌. 
அனால்‌ ௮து இரத்த வெள்ளத்தை வீணில்‌ பெருக்கு 
கடைத்த வெற்றியாகும்‌. உயர்தர உத்தியோகஸ்தர்கள்‌ 
பொறுப்பில்லாமலும்‌ அறிவுக்கூர்மைஇல்லாமலும்மனிதர்க 
ளையும்‌ நிலைமைகளையும்‌ கையாண்டகால்‌ இங்லொக்‌.தூ அரே 
கமாக அபத்தில்‌ அகப்பட்டுக்கொள்ளும்‌ போலிருக்கு. 
ஆனால்‌ இங்கிலாந்தின்‌ எதிரிகளின்‌ ஈம்பழுடியாத முட்‌ 
டாள்‌ தனத்தால்‌ இய்லொர்தும்‌ அதன்‌ கூட்டாளி நாகே 
ளும்‌ தப்பித்துக்கொண்டன. இவ்வாறு பிரிட்டன.து யுத்த 
காலத்து பெரிய முதல்மர்திரி லாயிட்‌ ஜார்ஜ்‌ எழுஅதஇிறார்‌. 
கடற்‌ படைகளில்‌ சில மாறுதல்களைச்‌ செய்து புதிய யோச 
னைகளை ஜெல்லிகொ பிரபுவை யேற்றுக்கொள்ளுமா.று 
செய்ய அவருடைய மூளையில்‌ தாம்‌ சத்திரம்‌ வைக்க வேண்‌ 
டியதாயிருர்ததென்‌ அஃ அவர்‌ எழுதுகிறார்‌. பிரெஞ்சு சேனா 
பதி ஜோபரே அவர்களைப்பற்றி லாயிட்‌ ஜார்ஜ்‌ எழுதுகை 
யில்‌ (அவருடைய முகவாய்க்‌ கட்டைதான்‌ அவருடைய 
சொத்து அகும்‌. அதைக்கொண்டு மற்றவர்கள்‌ அவேசம்‌ 
கொள்ளவேண்டியதாய்‌ இருந்தது. கொர்துபோகும்‌ ஜனங்‌ 
கள்‌ இயற்கையாக எதையாவகொன்றைக்‌ கொண்டுதான்‌ 
வலுப்பெறமுடியும்‌. ஆனால்‌ அறிவின்‌ ஸ்தானம்‌ முகவாய்க்‌ 
கட்டையில்‌ இருக்கிறது என்று அவர்கள்‌ தவறாக எண்ணிக்‌ 
கொண்டார்கள்‌'' என்று லாயிட்‌ ஜார்ஜ்‌ கேலி செய்கிறார்‌. 
அலல்‌ லாயிட்‌ ஜார்ஜ்‌ முக்யெமாககுற்றம்சாட்டின அ பிரிட்‌ 
டிஷ்‌ சேனாபதிமார்ஷல்‌ ஹேப்க்‌ அவர்கள்பேரில்தான்‌. 
ஹேப்க்‌ பிரபு அறியாயமான தற்பெருமை கொண்ட.வராம்‌. 
அரசியல்‌ வாதிகளும்‌ மற்றவர்களும்‌ சொல்லுவதை அவர்‌ 
காது கொடுத்துக்‌ கேட்கமாட்டாராம்‌. முக்வயெமான சங்கதி 
களை பிரிட்டிஷ்‌ மர்திரிமார்களிடமிரு்தே அவர்‌ மறைந்து 
விடவோராம்‌. பிரான்சில்‌ பிரிட்டிஷ்‌ சேனையை பெரிய ஆபத்து 
களில்‌ ஒன்றில்‌ கொண்டுபோய்‌ இறக்கிவிட்டாராம்‌. தோற்‌ 
அப்போவது நிச்சயம்‌ என்றும்‌ தெரிந்தும்‌ கடைசி வரைக்‌ 
கும்‌ ௮௪ட்டூப்‌ பிடிவாதத்துடன்‌. பல மாதங்கள்‌ வரையில்‌ 
தம்முடைய அபத்தமான தாக்குதல்‌ யோசனையை பாஷண்‌ 
டேல்‌, காம்ப்ரே என்ற கனிவாய்ந்த ஸ்தலங்களில்‌ அமு 
அக்கு கொண்டுவந்து ஹேய்க்‌ எதிரியைத்‌ தாக்கனொராம்‌, 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 769 


அதன்‌ பயன்‌ என்ன? பதினேழாயிரம்‌ ராணுவ உத்தி 
யோகஸ்தர்கள்‌ மாண்டுபோயினர்‌. வீரர்களான ராலுலட்சம்‌ 
பிரிட்டிஷ்‌ சிப்பாய்கள்‌ தொலைந்து போனார்கள்‌. இன்றைக்கு 
பேர்‌ தெரியாத சிப்பாயின்‌” ஞாபகத்தைக்கொண்டாடுவது 
பொருத்தமானதுதான்‌! ஏனெனின்‌ அவனுடையஉயிர்‌ மிக 
வும்‌ மலிவானதாகக்‌ கருதப்பட்டது, அவன்‌ உயிருடன்‌ 
இருக்கும்‌ வரையில்‌, ௮வனுக்கு யாதொரு மதிப்பும்‌ காண்‌ 
பிக்கப்படவில்லை, 


ஏனையோர்களைப்‌ போலவே அரசியல்‌ வாதிகளும்‌ 
அடிக்கடி. சவறு செய்கின்றார்கள்‌. ஆனால்‌, ஜனகாயக வாதி 
களான ராஜதந்திரிகள்‌, மனிதர்களுக்கும்‌ நிகழ்ச்சிகளுக்கும்‌ 
ஏற்றவாறு தங்கள்‌ ஈடத்தையை அமைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌, அரேகமாக அவர்கள்‌ தங்கள்‌ தவறுகளை விரை 
வில்‌ உணர்ந்து கொண்டு, அவைகளைப்‌ பழுதபார்த்த, செப்‌ 
பனிட முயலுகின்றார்கள்‌. அனால்‌, ராணுவக்காரர்களோ 
வேறுவகையில்‌ வளர்ந்தவர்கள்‌. அவர்கள்‌ வளர்ந்த வகை 
யில்‌ யாருமே அவர்களிடம்‌ எதிர்கட்சி பேசக்கூடாது. அதி 
காரத்துக்கு £ீழ்ப்படிர்து ஈடக்க வேண்டும்‌. ஆகவே, மற்ற 
வர்கள்‌ யோசனை சொன்னால்‌, சாணுவக்காரன்‌ ஆத்திரப்‌ 
படுகின்றான்‌, அவன்‌ தவறிப்போனால்‌ முழுதும்‌ தவறிப்‌ 
போய்‌ அந்தத்‌ தவறில்‌ பிடிவாதம்‌ பிடிக்கிறான்‌. 


உள்ளத்தைக்‌ காட்டிலும்‌, மூளையைக்‌ காட்டிலும்‌ முக 
வாய்க்கட்டை முக்கியமானது என்று ராணுவக்காரன்‌ ௧௬ 
அறொன்‌! இந்தியாவிலே, ஈமக்கு ஒருவகை லாபம்‌ ஏற்பட்டி 
ருக்கிறது. ஈம்மத்தியில்‌ ஒரு கலப்புத்திட்டம்‌ நிலவிவருகின்‌ 
றது. அரசியல்‌ நிர்வாகம்‌ ௮ரேகமாக, பேர்பாதி வரைக்கும்‌ 
ராணுவ அமுலையே தழுவிரடைபெறுகின்றதஅ. ஆகவே அந்த 
நிர்வாகத்தில்‌, “ராணுவக்காரரின்‌ முகவாய்க்கட்டை'' முத 
லிய லட்சணங்களை அபரிமிதமாகக்‌ காணலாம்‌. சேனையை 
இந்திய மயமாக்கப்படும்‌ வேலை துரிதமாக ஈடைபெற்றுவரு 
இறதென்றும்‌, இன்னும்‌ முப்பது வருஷங்களிலோ அல்லது 
கொஞ்சம்‌ அதிகமான காலத்திற்குள்ளோ, இந்திய சேனாதி 
பதியொருவர்‌ இந்தியாவில்‌ தோன்றவும்‌ கூடும்‌ என்று 
சொல்லப்படுதறது, நாறு வருஷங்களுக்குள்‌ இச்திய மய 
மாக்கும்‌ முறை வெகு தூரம்‌ செல்லக்‌ கூடுமாம்‌. இக்கிலார்‌ 
அக்கு நெருக்கடி. நேர்்தகாலத்தில்‌ இரண்டொரு வருஷத்‌ 

49 


110 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இற்குள்‌ லட்சக்‌ கணக்கான சிப்பாய்களைக்‌ கொண்ட வல்‌ 
லமை பொருந்திய சேனையை உண்டாக்கினார்களே, அது 
எப்படி. சாத்தியமாயிற்று ? இர்‌ தியாவுக்கு யோசனை கூறும்‌ 
செட்வோட்டைப்‌ போல அன்பர்கள்‌ இங்கிலாந்தில்‌ அப்‌ 
பொழுது இரும்‌ திருந்தால்‌, அந்த நாடு மிகவும்‌ எச்சரிக்கை 
யுடன்‌, நிதானமாக வேலையைச்‌ செய்திருக்கும்‌. நேர்த்தியா 
கப்‌ பயிற்சி பெற்ற இரந்த சேனை தயாராஞாழுன்‌, யுத்தம்‌ 
முடிக்து போயிருக்கும்‌. 


ருஷியாவிலே, சோவியத்‌ சேனைகள்‌ எங்கிருந்து எவ்வ 
ளவு ஆச்சரியமாகத்‌ தோன்றின ? அுவக்கத்தில்‌ சோவியத்‌ 
ருஷியாவுக்கு சேனையே கிடையாது. ஆனால்‌ எதிரிகளை த்‌ 
தாக்கி வெற்றி பெறுவதற்கு சோவியத்‌ ரஷியா கண்ணி 
மைப்‌ பொழுதில்‌ சேனையை உற்பத்தி செய்யவில்லையா ? 
இன்றைக்கு ருஷியச்‌ சேனையின்‌ திறமையைக்‌ கண்டு உல 
கமே புகழமுன்றது. செட்வோட்‌ அவர்களைப்போன்ற யுத்‌ 
தப்‌ பயிற்சியும்‌ யுத்தத்திறமையும்‌ கொண்ட சேனாதிபதிகள்‌ 
ருஷியாவுக்கு யோசனைசொல்லக்‌ இடைக்கவில்லையே! 


இப்பொழுது டேராடூனில்‌ ராணுவக்‌ கல்லூரி ஒன்று 
இருக்றெது. பணக்கார இளைஞர்கள்‌ ராணுவ உத்தியோகஸ்‌ 
தர்களாக ஆவதற்கு அங்கே பயிற்சி செய்யப்பட்டு வருகின்‌ 
றனர்‌, ட்ரில்‌'' செய்யும்பொழுது அவர்கள்‌ மிகவும்‌ நேர்த்‌ 
தியாக இருக்கின்றார்கள்‌ என்று சொல்லப்படுகிறது. அவர்‌ 
கள்‌ ஈல்ல உத்தியோகஸ்தர்களாக ஆகலாம்‌. ஆனால்‌ போர்ப்‌ 
பயிற்சி இல்லாமல்‌ இரந்த ட்ரில்‌ பழக்கம்‌ மட்டும்‌ அவர்க 
க்குக்கொடுப்பதில்‌ என்ன புண்ணியம்‌? பண்டைக்காலத்து 
ராமர்களின்‌ போர்‌ வியூகங்களில்‌ இருந்தது போல, இப்‌ 
பொழுதும்‌ காலாட்படையும்‌ குதிரைப்படையும்‌ உபயோக 
மானதுதான்‌. ஆனால்‌ ஆகாய வீதியில்‌ போர்‌ ஈடக்கும்‌ இக்‌ 
காலத்தில்‌, விஷக்‌ காற்று வெடிகுண்களுக்கு முன்னே, 
பீரல்வெண்டிகளுக்கு முன்னே, துப்பாக்கி என்ன பிரயோஜ 
னம்‌? பணக்காரர்களைப்‌ பயிற்சி செய்‌ அவருறொர்களே அவர்‌ 
களுக்கு இந்த வித்தியாசம்‌ நிச்சயமாகத்‌ தெரிந்‌ திருக்க 
வேண்டும்‌. இ5 தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ சரிதை என்ன? 
அதன்‌ குறைகளைப்‌ பற்றி முறையிட்டுக்‌ கொள்ளுவதற்கு 
நாம்‌ யார்‌? பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ குறைகள்‌ ஈம்முடைய பல 


வினங்களின்‌ விளைவுகள்தானே? மாறி ஒடும்‌ ஆற்று வெள்‌ 


பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பலன்கள்‌ 1711 


ளத்தில்‌ கலந்துகொள்ளாமல்‌, தேங்கிக்‌ டெக்கும்‌ குட்டை 
யில்‌ பிரவேசித்து, ஆத்ம திருப்தியடைந்து, அகம்பாவிக 
ளாக, நெருப்புக்‌ கோழியைப்போல வெளியுலகத்தில்‌ நேரு 
வதைப்பற்றி கவனிக்காமல்‌, சாம்‌ அலட்சயத்‌.துடன்‌ இரும்‌ 
தால்‌ ஈமக்கு ஏன்‌ அழிவு ஏற்படாது ? உலகத்திலே புதிய 
உணர்ச்சி அலை தோன்றிய காலத்தில்‌ பிரிட்டிஷார்‌ ஈம்மி 
டையே வந்து தோன்றினார்கள்‌. அவர்கள்‌ இந்தியாவுக்கு 
வரும்பொழுது தங்களுக்கு என்ன கிடைக்கப்‌ போகின்ற 
தென்பதைப்பற்றி சொர்ப்பனம்‌ கூட இல்லாமல்‌ சரித்தி 
ரத்தை நிர்மாணிக்கும்‌ மகத்தான சக்திகளால்‌ பிடரியைப்‌ 
பிடித்து இர்தியாவிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்‌ 
கள்‌. ஈம்மை அடியோடு புரட்டி, தூக்கி எறியும்‌ புயல்‌ காற்‌. 
றையும்‌ ஈம்மை வெடவெட வென்று நடுங்கச்‌ செய்யும்‌ 
குளிர்காற்றையும்‌ பற்றி, சாம்‌ முறையிட்டுக்‌ கொள்ளக்‌ 

P ல 


கூம்மா 


சென்று போனது தொலையட்டும்‌. அதைப்பற்றிக்‌ கரு 
திக்‌_கருதிக்‌ கவலைப்பட வேண்டியதில்லை, எதிர்காலத்தை 
எதிர்நோக்கி நிற்போம்‌. ஈமக்கு அரியகொடை யொன்றை 
பிரிட்டிஷார்‌ கொண்டுவந்து கொடுத்தார்கள்‌. அர்தக்கொடை 
விஞ்ஞான அறிவு அகும்‌. அதற்காக, ராம்‌ பிரிட்டிஷாருக்கு 
கடமைப்படவேண்டும்‌. ஆனால்‌ இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ அர: 
சாங்கம்‌ இந்தியர்களுக்குள்‌ பிளவுகளையும்‌, பிற்போக்னக 
யும்‌, வகுப்பு வாதத்தையும்‌, சமயோசித சுய நலத்தையும்‌, 
மூட பக்தியையும்‌ வளர்க்க முயற்சி செய்வதை, மன 
அமைதியுடன்‌ நோக்கவும்‌ மறக்கவும்‌ முடியாது. ஒருக்‌ 
கால்‌, அவர்களின்‌ அர்த முயற்சி கூட ஈமக்கு தேவையான 
சோதனையாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌ போலும்‌! இந்தியா 
மறுபிறப்பு பிறக்குமுன்‌ இத்தகைய ப வபர (ட 
சுத்தங்களுக்குள்‌, சீர்குலைவுச்குள்‌ சென்று அவைகளை 
அது பொசுக்கி பட்டு இயாகத்‌ இயில்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 
குளித்து எழுந்திருக்க வேண்டியதாகத்தானிருக்கும்‌.. 


LV 
சகோதரி கல்யாணமும்‌ அதிசய அழைப்பும்‌ 


1988-ம்‌ வருஷம்‌ செப்டம்பர்‌ மாத மத்தியில்‌ பூனா 
விலும்‌ பம்பாயிலும்‌ சுமார்‌ ஒரு வாரம்‌ வரை தங்கியிருந்து 
விட்டு, ரான்‌ லக்ஷ்மணபுரிக்குத்‌ திரும்பினேன்‌. எங்கள்‌ 
தாயார்‌ இன்னமும்‌ லக்ஷமணபுரி அஸ்பத்திரியிலேயே 
இருந்து வந்தார்‌. அவர்‌ சிறிது சிறிதாகக்‌ குணமடைந்து 
வந்தார்‌. கமலாவும்‌ அப்பொழுது லக்ஷ்மணபுரியிலேயே 
இருந்தாள்‌. அவளுக்கு உடம்பு ௮செளக்கியமாக இருந்த 
போதிலும்‌, தாயாருக்கு வேண்டிய சச்ரூஷையைச்‌ செய்து 
கொண்டிருந்தாள்‌. வாரார்‌ தரங்களில்‌ என்னுடைய சகோ தரி 
கள்‌ அலகபாத்திலிருர்‌.து லக்ஷ்மணபுரிக்கு வந்து போய்க்‌ 
கொண்டிருகந்தார்கள்‌. நான்‌ லக்ஷமணபுரியில்‌ இரண்டுமூன்்‌ று 
வாரம்‌ தங்கியிருந்தேன்‌. தினசரி இரண்டு தடவை ஆஸ்பத்‌ 
இரிக்குப்‌ போவதுதான்‌ எனது முக்கியமான அலுவல்‌. 
ஆகவே, அலகாபாத்தில்‌ எனக்குக்‌ இடைக்கக்‌ கூடியதைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமான ஓய்வு நேரம்‌ லக்ஷ்மணபுரியில்‌ 
கிடைத்தது. இந்த நேரத்தை பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள்‌ 
சில எழுஅவதில்‌ செலவிட்டேன்‌. இவைகள்‌ நாடு முழுதும்‌ 
விஸ்தாரமாகப்‌ பிரசுரிக்கப்பட்டன. 


“இந்தியா எதை நாடிச்‌ செல்கறெது?'' என்ற தலைப்பின்‌ 
கீழ்‌ தொடர்ச்சியாக கட்டுரைகள்‌ எழுதி, இந்திய நிலைமை 
யைத்‌ தழுவி உலக சமாச்சாரங்களை நான்‌ ஆராய்ச்சி செய்‌ 
தேன்‌. அந்தக்‌ கட்டுரைகளை பலர்‌ ஊன்றிப்‌ படித்ததாகத்‌ 
தெரிந்தது. இவைகள்‌ டிஹாரனிலும்‌, காபூல்‌ ஈகரத்திலும்‌ 
பாரஹீக பாஷையில்‌ மொழி பெயர்க்கப்பட்டனவென்று 
பின்னர்‌ சான்‌ அறியலானேன்‌. ஈவீன நிகழ்ச்சிகளையும்‌ 
ஈவீன ஐரோப்பியக்‌ கருத்தையும்‌ கவனித்து வருபவர்‌ 
களுக்கு இந்தக்‌ கட்டுரைகளில்‌ விித்திரத்தையாவது சுய 
மான எதையோயாவது காணமுடியாது. ஆனால்‌, இந்தியா 
விலே ஈம்முடைய ஜனங்கள்‌ உள்காட்டுத்‌ தொல்லைகளில்‌ 


சகோதரி கல்யாணமும்‌ அதிசய அழைப்பும்‌ 778 


மிகுதியும்‌ ஈபெட்டிருர்ததால்‌ வெளியுலகத்தில்‌ ரேருவதைப்‌ 
பற்றி கவனிக்க அவர்களுக்கு சாவகாசம்‌ ஏற்படவில்லை. 
என்னுடைய கட்டுரைகளுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பி 
னின்றும்‌ வேற பல குறிப்புகளினின்றும்‌, ஈமது ஜனங்கள்‌ 
விசால அறிவைப்‌ பெற்று வருஇன்றார்கள்‌ என்ற தெரிய 
வந்தது. 


எனது தாயார்‌ ஆஸ்பத்திரி வாழ்க்கையில்‌ மிகவும்‌ 
அலுத்துக்‌ கொண்டிருர்தார்‌. எனவே அவரை மீண்டும்‌ 
அலகாபாத்துக்கு அழைத்துப்‌ போகத்‌ தீர்மானித்தோம்‌. 
அவரை அலகாபாத்துக்குக்‌ கொண்டுபோவதற்குக்‌ காரணங்‌ 
களில்‌ ஒன்று யாதெனில்‌, என்னுடைய சகோதரி கிருஷ்ணா 
வின்‌ கலியாண விஷயமாகும்‌. எந்த நேரத்திலும்‌ நான்‌ மறு 
படியும்‌ சிறைக்குக்‌ கொண்டு போகப்படலாமாதலால்‌ கலி 
யாணத்தை விரைவில்‌ வைத்துக்கொள்ள வேண்டும்‌ என்று 
நிச்சயித்தோம்‌. உத்தியோக முறைமையில்‌ சட்டமறுப்பு 
இன்னும்‌ காங்கரஹின்‌ வேலைத்திட்டமாக இருர்தபடியா 
அம்‌, காங்கிரஸும்‌ இன்னும்‌ பல அமைப்புகளும்‌ சட்டத்‌ 
அக்குப்‌ புறம்பானவையென்ற இருந்ததாலும்‌, என்னை 
வெளியே எவ்வளவுகாலம்‌ விட்டு வைத்திருப்பார்கள்‌ என்று 


எனக்கு நிச்சயமாகத்‌ தெரியா மலிருக்தது. 


அக்டோபர்மாதம்‌ மூன்றாவது வாரத்தில்‌, அலகாபாத்‌ 
தில்‌ கலியாணத்தைச்‌ செய்வது என்று தீர்மானித்தோம்‌. 
அது ரிஜிஸ்தர்‌ கலியாணம்‌. இதிலே எனக்குச்‌ சந்தோஷம்‌. 
அனால்‌, வேறு வகையாக இந்தக்‌ கலியாணத்தை ஈடத்தி 
யிருக்கவும்‌ எங்களால்‌ முடியாது, கலியாணம்‌ இரண்டு 
வித்தியாசமான ஜாதிகளுக்குள்‌. என்னுடைய சகோதரி 
பிராமணப்‌ பெண்‌. அவளுடைய புருஷன்‌ ஒரு பிராமணரல்‌ 
லாதார்‌. தற்போதைய பிரிட்டிஷ்‌ இர்திப சட்டத்தின்‌ பிர 
காரம்‌, இத்தகைய கலியாணத்துக்கு எந்த மத சம்பந்த 
மான சடங்கும்‌ செல்லுபடியாகக்‌ கூடியதல்ல. ஈல்ல வேளை 
யாக சமீபத்தில்‌ நிறைவேறிய சிவில்‌ கலியாண சட்டம்‌”? 
எங்களுக்கு உதவியாக வந்து, எங்களைக்காப்பாற்றிற்று, கலி 
யாணத்துக்காக இரண்டு சட்டங்கள்‌ உண்டு, ஹிர்‌துக்களுக்‌ 
குள்ளாகவே பல கூட்டத்தார்கள்‌ கலப்பு மணம்‌ செய்வதற்‌ 
காக ஒரு சட்டம்‌. இந்தக்‌ சட்டத்தின்‌ பிரகாரம்‌ ஹிந்துக்‌ 
களில்‌ எல்லா வகுப்பாரும்‌, பெளத்தர்‌, ஜைனர்‌, சக்யெர்கள்‌ 


ச்‌ 


174 ஜவஹ்ரின்‌ சுயசரித்திரம்‌ 


'முதலானவர்களும்‌ கலப்புமணம்‌ செய்துகொள்ளலாம்‌. என்‌ 
அடைய சகோதரியின்‌ கலியாணம்‌ இந்தச்‌ சட்டத்தின்‌ ழ்‌ 
தான்‌ நடைபெற்றது. ஆனால்‌ கலியாணம்‌ பண்ணிக்கொள்ளு 
பவர்கள்‌ பிறப்பினலேயோ அல்லது மதமாற்றத்தினாுலோ 
மேற்கூறிய மதங்கள்‌ ஒன்றில்‌ சேர்க்திருக்காவிடின்‌ இர்த 
சட்டத்தின்‌ மூலமாக கலியாணம்‌ செய்து கொள்ள முடி 
யாது, முதல்‌ சிவில்‌ கலியாண சட்டத்தின்‌ மூலமாகத்தான்‌ 
கலியாணம்‌ செய்து கொள்ளவேண்டும்‌. கலியாணம்‌ செய்து 
'கொள்ளுபவர்கள்‌ எந்த மதத்தையும்‌ சேர்ந்தவர்கள்‌ அல்ல 
வென்று இந்த சட்டப்‌ பிரகாரம்‌ சொல்ல வேண்டும்‌. தாங்‌ 
கள்‌ எந்த மதத்திலும்‌ சேர்ந்தவர்களல்லவென்‌.று சொல்ல 
வேண்டியத ஒரு அனாவசியமான தொல்லையாகும்‌. மதப்‌ 
பற்று இல்லாத அ௮கேகர்கூட, இவ்வாறு சொல்லவேண்டி. 
யதை ஆட்சேபித்து அந்தச்‌ சட்டத்தை அதிகமாக உபயோ 
கப்படுத்திக்கெர்ள்ள முடி.வதில்லை. 


எல்லா மதங்களிலும்‌ உள்ள வைதிகர்கள்‌, கப்பு 
மணங்களுக்கு வசதியளிக்கும்‌ மாறுதல்கள்‌ யாவற்றையும்‌ 
எதிர்க்கிறார்கள்‌. அதனுடைய விளைவு என்னவெனில்‌, தாஸ்‌ 
கள்‌ எந்த மதத்திலும்‌ சேர்ந்தவர்களல்லவென்று சொல்‌ 
௮ம்படியாக மணமகனையும்‌ மணமகளையும்‌ கட்டாயப்‌ 
படுத்தி விடுகிறார்கள்‌; அல்லது, வேறு மதங்களுக்கு மாறி 
கலியாணம்‌ செய்துகொள்ளும்படியாக செய்‌ தவிடுஇழர்கள்‌. 
என்‌ சம்பர்தப்பட்ட வரையிலும்‌, கலப்புமணக்களை கான்‌ 
மிகுதியும்‌ அதரிக்கன்றேன்‌. ஆனால்‌ கலப்பு மணங்கள்‌ ஆத 
க்கப்பட்டாலும்‌ படாவிட்டாலும்‌ சரியே, மதம்‌ மாறாம 
அம்‌, எந்த மதத்திலும்‌ சேரவில்ல்யென்று சொல்லாம 
௮ம்‌, எந்த மதத்தினர்களாயிருந்தாலும்‌ எளிதிலே கலி 
யாணம்‌ செய்து கொள்ளும்படியாக, பொதுவான அனு 
மதியை அளிக்கும்‌ சிவில்‌ கலியாணச்சட்டம்‌ மிகவும்‌ தேவை 
யானதாகும்‌. 


என்னுடைய. சகோதரியின்‌ கலியாணத்திலே ஆடம்ப 
ரமே கிடையாது. அது மிகவும்‌ சாமானியமாக முடிந்துவிட்‌ 
டது. பொதுவாகவே, இக்தியக்கலியாணங்களுக்கு இயற்கை 
யாகவுள்ள ஆடம்பரத்தை கான்‌ வெறுக்கிறேன்‌. தாயாரின்‌ 
சுகக்கேடு ஒரு பக்கம்‌; இன்னொரு பக்கம்‌ நாட்டில்‌ சட்ட 
மறுப்புப்போர்‌ நடைபெற்றுக்‌ கொண்டிருந்தது. எங்களு 


சகோதரி கல்யாணமும்‌ அதிசய அழைப்பும்‌ 776 


டைய தோழர்களிற்‌ பலர்‌ சிறையில்‌ இருக்துவந்தனர்‌. 
எனவே ஆடம்பரக்‌ கலியாணம்‌ என்பது மிகவும்‌ பொருத்த 
மில்லாத சங்கதி ஆகும்‌. ஒரு சில ஈண்பர்களும்‌ உறவினர்‌ 
களும்கான்‌ அழைக்கப்பட்டிருக் தனர்‌. கான்‌ வேண்டு 
மென்றே அவர்களை அலட்சியம்‌ செய்ததாக தவறாக 
உணர்ந்துகொண்டு என்னுடைய தகப்பனாரின்‌ பழைய ஈண்‌ 
பர்களிற்‌ பலர்‌ நொந்து கொண்டார்கள்‌. 

நாங்கள்‌ விடுத்த கலியாண அழைப்புக்கடிதம்‌ ஹிர்துஸ்‌ 
தானியில்‌, லத்தீன்‌. எழுத்தில்‌ அச்சடிக்கப்பட்டத. இது 
ஒரு மாறுதல்‌ ஆகும்‌. ஏனென்றால்‌, இத்தகைய அழைப்பு 
கள்‌ பொதவாக நாகரி எழுத்திலாவது பாரஹீக எழுத்தி 
லாவது அச்சடிக்கப்‌ பமிவது வழக்கம்‌, ஹிர்‌துஸ்தானியை 
லத்தின்‌ எழுத்தில்‌ எழுதுவது என்ற பழக்கம்‌ அரேகமாகக்‌ 
கிடையாத. இந்தப்‌ பழக்கம்‌ சேனையிலும்‌ பாதிரிமார்க 
ளிடையேயும்‌ தான்‌ இருந்து வந்தது. பரீட்சார்த்தமாகவே 
நான்‌ லத்தின்‌ எழுத்தில்‌ எழுதிப்‌ பார்த்தேன்‌. ஜனங்கள்‌ 
அதை எவ்வாறு வரவேற்கின்றார்கள்‌ என்று தெரிந்து 
கொள்ள விரும்பினேன்‌.பெரும்பான்மையோர்‌ ௮தைஎதிர்த்‌ 
தார்கள்‌. சறுபான்மையோர்தான்‌ ஆதரித்தார்கள்‌. நாங்கள்‌ 
அழைப்பு அனுப்பின அம்‌ சலருக்குத்தானே.இன்னும்‌ ௮ திக 
மாக அழைப்பு அனுப்பியிருர்தரல்‌, இன்னும்‌ அதிகமான 
பேர்கள்‌ அதை வெறுத்திருப்பார்கள்‌. கான்‌ செய்ததை 
காந்திஜீ ௮ங்கேரிக்கவில்லை. 

லத்தின்‌ எழுத்தில்‌ நீண்டகாலமாக எனக்கு ர௬ுசியிருர்த 
போதிலும்‌ அதை நான்‌ ஏற்றுக்கொண்டு அந்த எழுத்தை 
உபயோகப்படுத்த வில்லை. மத்திய ஆசியாவிலும்‌, அருக்‌கி 
யிலும்‌ அதற்கு ஏற்பட்டவெற்றி என்‌ உள்ளத்தைக்‌ கவர்ச்‌ 
தது. அதற்குச்‌ சாதகமான கட்சிவாதங்கள்‌ மிகவும்‌ மதிப்‌ 
புக்கொண்டவையாகும்‌. இருந்தாலும்‌ எனது மனம்‌ மாற 
வில்லை. மனமாற்றம்‌ எனக்கு ஏற்பட்டிருந்தாலும்‌, தற்கால 
இந்தியாவில்‌ அத ஏற்றுக்‌ கொள்ளப்படவே மாட்டா 
தென்று எனக்கு ஈன்றாய் த்‌ தெரியும்‌. எல்லாக்‌ கூட்‌ டத்தாரிட 
மிருர்தும்‌ அதற்கு வலுவான எதிர்ப்பு ஏற்படும்‌, ஹிர்‌.து; 
முஸ்லிம்‌, தேசயவா தி, மதப்பற்று கொண்டவர்‌, எல்லோ 
ரும்‌ அதைச்‌ சேர்ந்து எதிர்ப்பார்கள்‌. வெறும்‌ உணர்ச்சப்‌ 
பெருக்கால்மட்டும்‌ இர்த எதிர்ப்பு ஏற்படாது என்றும்‌ 
எனக்குத்‌ தெரியும்‌.. 


176 ஜவறஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


நீண்ட காலமாக செல்வாக்குடன்‌ இருர்‌ தவரும்‌ 
ஒரு பாவைக்கு அதனுடைய எழுத்து முறை மிகவும்‌ 
முக்கியமான ஒரு அம்சமாகும்‌. அது அந்த பாஷையி 
னுடைய இலக்யெத்‌ இன்‌ சிறப்பான பகுதியாகும்‌. எனவே 
எழுத்துமாற்றம்‌ ஒரு முக்யெமான மாறுதல்‌ அகும்‌. 
எழுத்தை மாற்றினால்‌, புதிதான வார்த்தைச்‌ சித்திரங்‌ 
கள்‌ தான்‌ இன்றன, புதிதான சட்டங்கள்‌, புதிதான 
கருத்துகள்‌ தோன்‌ றிவிடூஜன்‌ றன பழைய இலக்கியத்திற்கும்‌ 
புதியஅக்கும்‌ இடையே தாண்ட முடியாத தடை எற்பட்டு 
விரிகிறது. செத்துப்‌ போன அர்நிய பாஷையாகப்‌ பழைய 
இலக்கியமும்‌ அதன்‌ எழுத்தும்‌ மாறிப்போய்விடுகின்‌ றன, 
காப்பாற்றுவதற்கு தகுதிபெறாத அளவில்‌ ஒரு பாஷையின்‌ 
இலக்கியம்‌ இருக்குமாகில்‌ அப்பொழுது இந்த எழுத்து 
மாற்றம்‌ செய்துபார்க்கலாம்‌. இக்தியாவில்‌ இத்தகைய மாறு 
தலை மனத்தினால்கூட நினைக்கவே முடியாது. ஏனென்றால்‌ 
ஈம்முடைய இலக்கியம்‌ செழிப்பான தும்‌ மதிப்பைப்‌ பெற்‌ 
றதுமாகும்‌. அது ஈம்முடைய சரித்திரத்தோடும்‌ ஈம்முடைய 
சண்ணங்களோடும்‌ பின்னிக்கொண்டு இடக்கின்றது. ௮.து 
ஈமது பாமர மக்களின்‌ வாழ்க்கையோடு நெருக்கமாக 
இழைந்துகொண்டிருக்கிறது. இத்தகைய மாறுதலைக்‌ கட்‌ 
டாயப்படுத்தி செய்தால்‌, ௮து குரூரமான சித்திர வதை 
யாகும்‌. பாமர மக்களின்‌ கல்வியபிவிருத்தியை ௮து தடைப்‌ 
படுத்தும்‌. 


ஆனால்‌ இந்த எழுத்துப்‌ பிரச்னை இந்தியாவில்‌ இப்‌ 
பொழுது வெறும்‌ வாதத்துக்குத்‌ தகுதியான பிரச்னை மட்டு 
மல்ல. சமஸ்கிருதத்தின்‌ குழந்தைகளான ஹிர்தி, வங்காளி, 
மராத்தி, குஜாரத்‌ தி இந்த பாஷைகளுக்கெல்லாம்‌ பொது 
வான எழுத்துத்‌ திட்டத்தைப்பற்றி நாம்‌ யோ சிக்கவேண்டி. 
யது அடுத்த சிர்திருத்த ஹேயற்சியாகும்‌. உள்ளபடியே அர்த 
பாவைகளின்‌ எழுத்துகள்‌ பொதுவானதொரு உற்பத்தி 
யைக்‌ கொண்டவைகள்‌. அவைகளுக்குள்‌ அதிகமான வேற்‌ 
மை கிடையாது. ஆகவே பொத்‌ திட்டம்‌ ஒன்றை 
அவைகளுக்குள்‌ ஏற்படுத்துவது கஷ்டமான வேலையல்ல, 
இந்த மாறுதலைச்‌ செய்தால்‌ இந்த நான்கு பெரிய சகோதர 
பாஷைகளுக்குள்ளே ஐக்கிய பாவம்‌ ஏற்படும்‌. 


ஈமது ஆங்லெ அதிகாரவர்க்கத்தினர்‌ இக்தியாவைப்‌ 
பற்றி உலகம்‌ முழுதிலும்‌ பிடிவாதமாக புரளியொன்றைப்‌ 


சகோதரி கல்யாணமும்‌ அதிசய அழைப்பும்‌ 777 


பரப்பி வருகிருர்கள்‌ . இந்தியாவிலே பல நூறு பாஷைகள்‌ 
இருக்கின்றனவாம்‌! சரியான தொகையை நான்‌ மறர்‌.துவிட்‌ 
டேன்‌! அவர்களுடைய கூற்றுக்கு ஆதாரமாக ஜனன மர 
ணக்கணக்கு காண்பிக்கப்படுகன்ற.து. இக்தியாவில்‌ நீண்ட 
காலமாக வ௫த்தபோதிலும்‌ இரண்டொரு இங்கிலீஷ்காரர்‌ 
கள்கூட இந்த பலநூறு பாஷைகளில்‌ ஒன்றையேனும்‌ சாதா 
சணமாகக்‌ கூட கற்றுக்கொள்ளாததுதான்‌ விசித்திரமாக 
இருக்கின்றது. அவர்கள்‌ இவைகளையெல்லாம்‌ ஒன்று 
சேர்த்து அவைகளை ((வொனாக்குலர்‌'' என்‌ ௮ுபெயர்‌ கொடுத்‌ 
திருக்கிறார்கள்‌. “(வெர்னாக்குலர்‌'' என்றால்‌ அடிமை பாஷை 
என்ற அர்த்தம்‌, இந்தச்‌ சொல்‌ லத்தீன்‌ பாஷையிலிருர்து 
பிறந்ததாகும்‌. இந்தச்‌ சொல்லின்‌ அர்த்தத்தைத்‌ தெரிந்து 
கொள்ளாமல்‌ ஈம்முடைய ஜனங்கள்‌ அந்தப்‌ பெயரை 
ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்‌. 

இங்கலிஷ்காசர்கள்‌ அநேகமாக தங்கள்‌ ஆயுளை இர்தி 
யாவிலே கழிக்கிறார்கள்‌. ஆனால்‌ இந்திய பாஷையை நன்றா 
கக்‌ கற்றுக்கொள்ளவேண்டுமே என்ற அவர்கள்‌ கவலைப்படு 
வதே இல்லை. இது வியப்பே ஆகும்‌. அவர்கள்‌ தங்களு 
டைய சமையற்காரர்கள்‌, ஆயாக்கள்‌ மூலமாக கதம்ப ஹிர்‌ 
அஸ்தானி யொன்றை அக்கிக்கொண்டு, அதுதான்‌ உண்மை 
யான சரக்கு என்று நினைத்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌. அவர்‌ 
கள்‌ பேசும்‌ ஹிந்துஸ்தானி காதைத்‌ தொளைக்கும்‌ வெறும்‌ 
கூச்சல்‌ என்பது அவர்களுக்குத்‌ தெரிவதே இல்லை. இந்தியா 
வின்‌ வாழ்க்கையைப்பற்றி தங்கள்‌ கிப்பத்திகளிடமிருக்‌ தும்‌ 
தங்களைச்‌ சுற்றி நின்று பல்லைக்‌ காட்பேவர்களிடமிருர்‌ தம்‌ 
இங்கிலீஷ்காரர்கள்‌ விஷயங்களைத்‌ தெரிந்து கொள்ளுவது 
போல (எடுத்துக்‌ கொள்ளுவதுபோல) ஹிர்துஸ்தானியைப்‌ 
பற்றி தங்களுடைய வீட்டு வேலைக்காரர்களிடமிருர்து அவர்‌ 
கள்‌ தங்கள்‌ கருத்துகளை எடுத்துக்கொள்ளுகிரர்கள்‌. வேறு 
எப்படிப்‌ பேசினாலும்‌ அரைமார்களுக்கு விளங்காதோ 
என்று பயந்து வேலைக்காரர்கள்‌. இரக்கக்‌ கதம்ப பாஷையில்‌ 
பேசுகிறார்கள்‌. ஹிர்துஸ்தானியிலும்‌ . எனைய இந்திய 
பாஷைகளிலும்‌ உயர்ந்த இலக்கிய நயமும்‌, பரந்த இலக்கியங்‌ 
களும்‌ இருக்கின்றன என்பது அவர்களுக்குக்‌ கொஞ்சம்‌ 
கூடத்‌ தெரியாதுபோல்‌ இருக்கிறது! ச 

இந்தியாவில்‌ 200, 800 பாஷைகள்‌ இருக்கன்றன 


என்று கானிஷ்மாரிக்‌ கணக்கு (ஜனன மரணக்கணக்கு) ஈமக்‌ 


118 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


குச்‌ சொல்லுமாயின்‌ ௮தே கானிஷ்மாரிக்‌ கணக்கு ஜெர்ம 
னியில்‌ 60, 60 பாஷைகள்‌ இருக்ன்றன என்ற ஈமக்கு 
அறிவிக்கின்றது. இந்த விஷயத்தை ஜெர்மனியின்‌ ஒற்ற 
மைக்‌ குறைவுக்காவது அல்லது இளப்பத்துக்காவது ௬௪ 
வாக யாரும்‌ குறிப்பிட்டதை நான்‌ கேட்டதே இல்லை. உள்ள 
படியே சில ஆயிரம்‌ பேர்கள்‌ மட்டும்‌ பேசும்‌ சில்லரைப்‌ 
பாஷைகள்‌ எல்லாவற்றையும்‌ ஸென்ஸஸ்‌ கணக்கு குறிப்பி 
டீன்றது. இராமப்‌ பேச்சுகள்‌ எல்லாம்‌ தனி பாஷைகளாக 
ஆராய்ச்சி நோக்கம்‌ கொண்டு பல சமயங்களில்‌ வகுக்கப்‌ 
படுகின்றன. 


இந்தியாவின்‌ விஸ்நீர்ணத்தை யோசித்துப்‌ பார்த்‌ 
தால்‌, இந்தியாவில்‌ மிகக்‌ குறைவான பாஷைகளே இருப்‌ 
பதாக எனக்குத்‌ தொன்றுதிறது. ஐரோப்பாவில்‌ இதே 
விஸ்தீர்ணம்‌ கொண்ட நிலப்பரப்போடு ஒப்பிட்டுப்‌ பார்த்‌ 
தால்‌, இந்தியாவில்‌ பாஷைகளின்‌ ஒற்றுமை தெளிவாக கண்‌ 
ணில்‌ ப$கின்றது. ஆனால்‌ எழுத்து வாசனைக்குறைவினால்‌, 
பொதுவான நிறைகள்‌ இந்தியாவில்‌ தோன்றி விருத்தி 
அடையவில்லை. ஆங்காங்கு கிராமப்‌ பேச்சுகள்‌ உண்டாகி 
விட்டன. இர்தியாவின்‌ முக்கிய பாஷைகள்‌ [பர்மாவை 
விலக்கிவிட்டால்‌] ஹிந்துஸ்தானி, வங்காளி, குஜராத்தி, 
மராத்தி, தமிழ்‌, தெலுங்கு, மலையாளம்‌, கன்னடம்‌,அஸாம்‌ 
பாஷை, ஓரியா, ஹிந்தி, புஷ்டு, பஞ்சாபி-இந்த பாஷைகளைச்‌ 
சேர்த்‌.துக்கொண்டால்‌ நாட்டுப்‌ பாஷைகள்‌ அனைத்தையும்‌ 
ஒருவாறு சொல்லிவிட்டதாக ஆகிவிடும்‌. மலையிலும்‌ காடு 
களிலும்‌ வசிக்கும்‌ சல கூட்டங்களுக்கு தனிப்பேச்சுகள்‌ 
உண்டு. மேற்சொன்ன முக்கியமான பாஷைகளில்‌ இந்தியா 
யாவில்‌ வடக்கேயும்‌ மத்தியிலும்‌ மேற்கிலும்‌ வழங்குகிற 
இக்திய-ஆரிய பாஷைகள்‌ ஒன்றுக்கொன்று மிகவும்‌ நெருக்‌ - 
கம்‌ கொண்டவை. தெற்கே இருக்கும்‌ திராவிட பாஷைகள்‌ 
வித்தியாசமாயிருக்தாலும்‌ சம்ஸ்கருதத்தின்‌ அதிர்ச்சியால்‌ 
மாறுதல்‌ அடைந்தவைகள்‌. அவைகளில்‌ வடமொழிச்‌ 
சொற்கள்‌ கலந்து நிறைந்து நிற்ின்றன. 


மேலே கூறப்பட்ட எட்டு முக்யமான பாஷைகளுக்‌ 
கும்‌ பழமையானது. மதிப்பு கொண்டதுமான இலக்கியங்‌ 
கள்‌ இருக்கின்றன. குறிப்பிட்ட, தெளிவான எல்லைகளைக்‌ 
கொண்ட விஸ்தாரமான பிரதேசங்களில்‌, அவைகள்‌ ஒவ்‌ 


சகோ தரி கல்யாணமும்‌ அதிசய அழைப்பும்‌ 779 


வொன்றும்‌ இன்றைக்கும்‌ பேசப்பட்டு வருன்றன. ஒரு 
பாஷையைப்‌ பேசும்‌ பேர்வழிகளின்‌ தொகையினின்றும்‌ 
மதிப்பிட்டால்‌, இந்தப்‌ பாஷைகள்‌ உலகத்தின்‌ பெரிய 
பாஷைக்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்தவைகளாகும்‌. ஐர்து கோடி. 
ஜனங்கள்‌ வங்காளி பாஷை பேசுிறார்கள்‌. ஹிர்‌.துஸ்கானி 
யையும்‌ அதனுடைய பல வேறு சிதைவுகளையும்‌ சேர்த்துப்‌ 
பார்த்தாலோ (சரியான புள்ளி என்னிடம்‌ இல்லை) இந்தி 
யாவில்‌ பதினாலு கோடி. ஜனங்கள்‌ அதைப்‌ பேசுறொர்க : 
ளென்று நினைக்கிறேன்‌. இந்தியாவின்‌ எல்லாப்‌ பாகங்களி 
அம்‌ -அ௮தை ஏராளமானவர்கள்‌ ஏறக்குறைய அறிர்து 
கொள்ள முடியும்‌. இத்தகைய பாஷை எதிர்‌ காலத்தில்‌ 
விருத்தியடைய ஏராளமான வசதிகள்‌ இருக்கின்றன. 
அதற்கு சம்ஸ்கிருதம்‌ கெட்டியான அஸ்திவாரமாகும்‌. அத 
பாரஹீக பாஷையோடு நெருக்கமாக உறவு கொண்டிருக்கி ' 
றது. ஆகையால்‌ இந்த இரண்டு செழிப்பான ஊற்றுகளிலி 
ருந்து தேவையானவைகளை அனு எடுத்துக்கொள்ள முடியும்‌. 
சமீப காலமாக அத இங்கிலிஷ்‌ பாஷையிலிருர்தும்‌ எடுத்‌ 
அக்‌ கொண்டு வருகிறது, 


தெற்கே இருக்கும்‌ திராவிட சாட்டி.ற்கு ஹிர்‌துஸ்தானி 
அன்னிய பாஷையைப்‌ போல்‌ தோன்றக்‌ கூடும்‌, ஆனால்‌ 
அங்கே இருக்கிற ஜனங்கள்‌ ஹிக்துஸ்தானியைக்‌ கற்றுத்‌ 
கொள்ள பெருமுயற்சி செய்து வருகிருர்கள்‌. இரண்டு வரு 
ஷங்களுக்குமுன்‌ (1982-ம்‌ வருஷத்தில்‌) தெற்கே ஹிர்தி 
யைக்‌ கற்றுக்‌ கொடுப்பதற்காக ஏற்பட்ட சங்கம்‌ வெளி 
யிட்ட புள்ளி விவரங்களைப்‌ பார்த்தேன்‌. அந்தச்‌ சங்கம்‌ 
ஏற்பட்டு, வேலை செய்த பதினாலு வருஷ காலமாக, சென்னை 
மாகாணத்தில்மட்டும்‌ அதனுடைய முயற்சிகளால்‌ 63 லட்‌ 
சம்‌ ஜனங்கள்‌ ஹிர்தியைக்‌ கற்றுக்கொண்டதாக சொல்லப்‌ 
படுகிற௫. அரசாங்கத்தின்‌ ஆதரவு அளிக்கூட இல்லாத இத்‌ 
தகைய தொண்டுக்கு பயன்‌ மெச்சத்‌ தகுந்ததாகவே இருக்‌ 
கிறது. ஹிந்தி கற்றுக்கொள்ளுபவர்களில்‌ பெரும்‌ பான்மை 
யோர்‌ மற்றவர்களுக்கு அதைக்‌ கற்றுக்கொடுக்கும்‌ பொறுப்‌ 
பையும்‌ ஏற்றுக்‌ கொள்ளுகிறார்கள்‌. - 


ஹிந்துஸ்தானி இந்தியாவின்‌ பொது பாஷையாகஆகப்‌ 
(போகிறது என்பதில்‌ எனக்குச்‌ சந்தேகமே இடையாது.இன்‌ 
றைக்குச்‌ சாதாரண காரியங்களுக்கு அதவ பொதுபாஷை 


780 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


யாக இருக்கிறது. நாகரி எழுத்தா அல்லது பாரசீகஎழுத்தா 
என்பதைப்பற்றி முட்டாள்‌ தனமாக வாதங்கள்தோன்‌ நின 
தால்‌ அதன்‌ அபிவிருத்தி தடைப்பட்டிருக்கறது. ஒரு கூட்‌ 
டத்தார்‌ சமஸ்கிருதச்‌ சொற்கள்‌ அதிகமாகக்‌ கொண்ட 
ஹிர்துஸ்தானியையும்‌, இன்னொரு கூட்டத்தார்‌ பாரகச்‌ 
சொற்கள்‌ நிறைர்க ஹிர்தியையும்‌ பிடிவாதமாகப்‌ பேசுவதி 
னால்‌ அர்த பாஷையின்‌ வளர்ச்சி தடைப்பட்டிருக்கிற த. 
எழுத்துத்‌ தொல்லையிலிருந்து நிவர்த்தி டையா அ. இதைப்‌ 
பற்றிப்‌ பேசினாலே, கொதிப்பு ஏற்பட்டு விடுறது. ஆக வே 
இருவித லிபிகளையும்‌ (எழுத்து) ஜனங்கள்‌ உபயோகப்படுத்‌ 
அம்படியாக விட்டுவிட வேண்டியதுதான்‌. 


ஆனால்‌, அர்தப ஈஷை கடுமையான நில்மையையடைர்து 
டாதபடி. பார்த்து, மத்தியஸ்தமாகக்‌ கொண்டுவர்‌ த, அத 
னுடைய இலக்கியப்‌ போக்கை விருத்திசெய்ய முயலவேண்‌ 
டும்‌. சாதாரணமாக பேசுற பாஷையின்‌ ரீதியைக்கொண்டு, 
இந்த மத்தியஸ்த பாஷையை அமைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
பாமர மக்களுக்கு. கட்டாயக்‌ கல்வி போதிக்கப்படும்‌ 
பொழுது, இது கண்டிப்பாக நேர்ந்து விடும்‌. இலக்கிய ர௬ுசிக்‌ 
கும்‌ ஈடைக்கும்‌ கர்த்தர்களாக தங்களை எண்ணிக்கொண்டி. 
ருக்கும்‌ நடுத்தர வகுப்பில்‌ சில சில்லரைக்‌ கூட்டங்கள்‌ மிக 
வும்‌ குறுகிய மனப்பான்மை கொண்டவைகளாகவும்‌, பழம்‌ 
பெருமை நினைப்பு கொண்டவைகளாகவும்‌ இருக்கின்‌ றன. 
துளிக்கூட உயிர்‌இல்லாத பழைய உருவங்களோடும்‌, தங்கள்‌ 
பொது ஜனங்களுடைய உலக இலக்யெத்தோடும்‌, தொடர்‌ 
புகளே இல்லாத பழைய பேச்சு எழுத்து தோரணையோடும்‌ 
அவர்கள்‌ கட்டிப்‌ புரண்டு கொண்டிருக்கிறார்கள்‌. ஹிக்துஸ்‌ 
தானி, வளர்ச்சியடைந்து பரவுவதால்‌, இந்தியாவின்‌ ஏனைய 
பெரிய பாஷைகளான வங்காளி, குஜாசத்தி, மராத்தி, ஓரி 
யாவும்‌, திராவிட பாஷைகளும்‌ செழித்து வளராமல்‌ போக 
முடியாது; போகவிடவும்‌ கூடாது. இவைகளில்‌ சில பாஷை 
கள்‌ ்துஸ்தானியை விட ஏற்கெனவே சுறுசுறுப்‌ 
புடனும்‌ கவனத்துடனும்‌ வேலை செய்து வருகின்றன. 
அந்தந்த மாகாணங்களில்‌ கல்விக்காகவும்‌ ஏனைய காரியங்க 
ளுக்காகவும்‌ அவைகள்‌ ராஜாங்க பாஷைகளாக இருக்க 
வேண்டும்‌. அவைகளின்‌ மூலமாகத்தான்‌, பொது மக்க 
ளுக்கு கல்வியையும்‌ கலையபிவிருத்தியையும்‌ விரைவில்‌ பரப்ப 
முடியும்‌. 


சகோதரி கல்யாணமும்‌ அதிசய அழைப்பும்‌ 781 


இங்கிலிஷ்‌ பாஷை இந்தியாவின்‌ பொது பாஷையாக 
ஆகக்கூடும்‌ என்று சிலர்‌ எண்ணுகருர்கள்‌. கைவிரலில்‌ எண்‌ 
ணக்கூடிய சிறு கூட்டத்தார்‌ அதைக்‌ கற்றுக்கொள்ளலாம்‌, 
௮து பொது பாஷையாக ஆகக்கூடும்‌ என்ற கற்பனையே 
வினோதமான தாஞும்‌. பாமர மக்களின்‌ கல்வியையும்‌ கலைப்‌ 
பெருக்கையும்‌ ஆதாரமாகக்கொண்ட பிரச்னைக்கும்‌ இங்கி 
லிஷ்‌ பாஷைக்கும்‌ சம்பந்தமே இடையாது. இன்றைக்‌இருக்‌ 
இறதுபோல இங்கிலீஷ்‌ பாஷை உலகத்‌ தொடர்புக்கு அதிக 
மாக உபயோகப்பட்டு வரலாம்‌. விஞ்ஞானம்‌, வியாபாரம்‌ 
முதலிய துறைகளில்‌ உபயோகமாக இருக்கலாம்‌. உலக 
நிகழ்ச்சிகளோடும்‌ உலகக்‌ கருத்துகளோடும்‌ தொடர்பு 
வைத்துக்கொள்ளும்‌ பொருட்டு ஈம்மில்‌ பலர்‌ அன்னிய 
பாஷைகளைக்‌ கற்றுக்‌ கொள்ளவேண்டியது அவசியமாகும்‌. 
இங்கிலீஷ்‌ பாஷையைத்‌ தவிர பிரெஞ்சு, ஜெர்மன்‌, ருஷி 
யன்‌, ஸ்பானிஷ்‌, இத்தாலியன்‌ பாஷைகளைக்‌ கற்றுக்‌ 
கொடுக்கும்படி. ஈமது சர்வகலாசாலைகள்‌ ஏற்பாடு செய்ய 
வேண்டுமென்பது எனது ஆசையாகும்‌. 


இங்கிலீஷ்‌ பாஷையை அலட்சியம்‌ செய்யவேண்டு 
மென்ற இதற்கு அர்த்தமல்ல. ஆனால்‌ உலகத்தைப்பற்றி 
சரியான பார்வை நமக்கு இருக்கவேண்டுமானால்‌ காம்‌ இங்‌ 
இலீஷ்‌ கண்ணாடிகளைக்‌ கொண்டு மட்டும்‌ பார்க்கக்‌ கூடாது. 
ஏற்கனவே இந்த ஒரு பாஷையை மட்டும்‌ கற்றுக்கொண்டு 
பிரிட்டி.ஷாரின்‌ கருத்துகளையே ஈரம்‌ ஏற்றுக்கொண்டதால்‌ 
நரம்‌ ஈம்முடைய மனப்பான்மையில்‌ ஒரு பக்கமாக சரிந்து 
கொண்டே போய்விட்டோம்‌. இந்தியா சம்பந்தமாக எல்‌ 
லாவற்றையும்‌ பிரிட்டிஷ்‌ பார்வையைக்கொண்டுதான்‌ பார்க்‌ 
இன்றார்கள்‌ என்பதை ஈம்முடைய தேசீய வாதிகளில்‌ திவிர 
மானவர்கள்கூட உணருவதில்லை, நாம்‌ வேறு அந்நிய பாஷை 
களை எவ்வளவோ ஆதரித்தபோதிலும்‌ வெளியுலகத்தோடு 
உறவு கொண்டாடுவதற்கு இங்கிலிஷ்‌ பாஷைதான்‌ நம்மு 
டைய முக்கெமான சாதனமாக இருக்கமுடியும்‌. அப்படி. 
இருக்கவேண்டியதுதான்‌ பொருத்தமும்‌ ஆகும்‌. பல தலை 
முறைகளாக இங்கிலீஷ்‌ கற்றுக்கொள்ள நாம்‌ முயன்றுவரு 
இன்றோம்‌. அந்த முயற்சியில்‌ கணிசமான அளவில்‌ வெற்‌ 
றியும்‌ பெற்று விட்டோம்‌. எனவே அர்த நீண்ட காலப்‌ 
பயிற்சியை முழுதும்‌ உபயோகப்படுத்திக்‌ கொள்ளாமல்‌ 
அதை முற்றிலும்‌ அழிப்பது முட்டாள்தனமாகும்‌. இன்‌ 


789 .. ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


றைக்கு உலகத்தில்‌ மிகுதியும்‌ பரவி நித்கும்‌ பாஷை நிச்சய 
மாக இங்கிலிஷ்தான்‌. மற்றைய பாஷைகளுக்கு இது முன்‌ 
னணியில்‌ நிற்கிறது. 


சர்வதேசக்‌ கூட்டுறவுக்கும்‌ ஆகாயவசனியில்‌ பேசுவதற்‌, 
கும்‌ ௮.து தக்க கருவியாக அமையலாம்‌. ஒருக்கால்‌ இங்கி 
லிஷ்‌ பாஷையைத்‌ தள்ளிவிட்டு (அமெரிக்கன்‌' உலக பாஷை 
யாக வந்தாலும்‌ வரலாம்‌. ஆகவே இங்கிலீஷ்‌ பாவை ஞான 
த்தைப்‌ பரப்பிக்கொண்டே இருக்கவேண்டும்‌. அதை நன்றா 
கக்‌ கற்றுக்கொள்ளுவது உசிதமாகும்‌: இப்பொழுது நாம்‌ 
எல்லாம்‌ செய்து வருவதுபோல அதிகமான நேரத்தை 
செலவிட்டூஅர்தப்‌ பாஷையின்‌ நேர்த்திகளைத்‌ தெரிர்துகொள்‌ 
ளவேண்டிய தேவையில்லையென எனக்குக்‌ தோன்றுதிறது; 
ஏதோ ஒரு சிலர்‌ ௮வ்வாறு செய்தால்‌ பாதகமில்லை. பெரும்‌ 
பான்மையோர்‌ அதை லட்சியமாகக்‌ கொண்டு உழைப்பது 

வயெமான சுமையைக்‌ தூக்குவதாக அகும்‌. வேறு 
துறைகளில்‌ அவர்கள்‌ முற்போக்கு அடைவது தடைபட்டப்‌ 
போகும்‌. 


சமீப காலமாக புதிதாகத்‌ தோன்றியிருக்கும்‌ “சுலப 
இங்கிலிஷின்‌' பேரில்‌ எனக்கு மிகுதியும்‌ பிடித்தம்‌ உண்‌ 
டாய்‌ இருக்கறது. இங்கிலிஷை மிகவும்‌ எளிதாகச்‌ செய்யும்‌ 
இச்சு முழைச்கு எதிர்காலத்தில்‌ ஈல்ல அபிவிருத்தி இருட்ப 
தாக எனக்குத்‌ தேன்றுதிறது. கமது பள்ளிக்கூடங்களில்‌ 
இலக்கண இங்கலிஷைக்‌ கட்டிக்கொண்டு அழுவதைக்காட்டி 
௮ம்‌ விரிவான அளவில்‌ “சுலபமான இங்கலிஷை' க்‌ கற்றுக்‌ 
கொடுப்பது விரும்பத்தக்கதாகும்‌. இலக்கண இங்கிலிஷை 
நிபுணர்களுக்கும்‌ சிறப்பாக சல மாணவர்களுக்கும்‌ விட்டு 
விடலாம்‌. இகங்கிலிஷிலிருக் தும்‌ ஏனைய அன்னிய பாஷை 
களிலிருந்தும்‌ பல சொற்களை ஹிக்துஸ்‌ அதானி எடுத்துக்‌ 
கொண்டு தனக்குப்‌ பொருத்தமாக அமைத்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்று எனக்குத்‌ தோன்றுகிறது. இது அவ 
சியமாகும்‌. ஏனென்றால்‌, ஈம்மிடம்‌ ஈவீன சொற்கள்‌ 
இல்லை. புதிதாக சம்ஸ்கிருதத்திலிருந்தும்‌ பெர்ஷியன்‌, அரா 
பிப்‌ பாஷைகளிலிரும்‌ தம்‌ கஷ்டமான வார்த்தைகளை உற்ப 
தீதி செய்வதைக்‌ காட்டிலும்‌ உலகமறிந்த சொற்களை அப்ப 
டியே எடுத்துக்கொள்ளுவது கலமாகும்‌. திசைச்சொற்கள்‌ 
கூடாதென்று தனிமொழியாளர்கள்‌ ஆட்சேபிக்கின்றார்கள்‌, 


சகோதரி கல்யாணமும்‌ அதிசய அழைப்பும்‌ 788 


ஆனால்‌ அவர்கள்‌ பெரிய தவறு செய்கிருர்கள்‌ என்ற 
தோன்றுகிறது, வேறு பாஷைகளிலிருக்து வார்த்தைகளையும்‌ 
கருத்துகளையும்‌ எடுத்துக்கொண்டு அவைகளின்‌ சத்தை 
இரகக்கும்படி யாகவும்‌ மது பாஷையை வளைர்அ கொடுக்கும்‌ 
படியாகவும்‌ செய்தால்தான்‌ ஈமது பாஷை செழிக்கமுடியும்‌, 


என்‌ சகோதரியின்‌ கலியாணத்துக்குப்பிறகு நான்‌ காசிக்‌ 
குப்போனேன்‌ .அங்கு சென்ற ஒரு வருஷகாலமாக சிக்காய்க்‌ 
இடந்த எனது பழைய ஈண்பரும்‌ தோழருமான ஸ்ரீயுத சிவப்‌ 
பிரஸாத குப்தாவைப்‌ பார்த்தேன்‌. அவர்‌ லக்ஷமணபுரி 
சிறையில்‌ இருக்கும்‌ பொழுது திடீரென்று அவருக்கு 
பாரிச வாயு கண்டது. அப்பொழு அ முதல்‌ அவர்‌ கொஞ்ச 
மாகக்‌ குணமடைந்து கொண்டுவந்தார்‌. எனது. காசிப்‌ 
பிரயாண காலத்தில்‌ சிறிய ஹிந்தி இலக்கிய சங்கம்‌ 
ஒன்று வரவேற்புப்‌ பத்திரம்‌ படித்துக்‌ கொடுத்தது. அதன்‌: 
அங்கத்தினர்களோடு இனிமையாக சம்பாஷித்துக்கொண்டி, 
ருந்தேன்‌. எனக்குத்‌ தெரியாத விஷயங்களைப்பற்றி நிபுணர்‌ 
களோடு பேச நான்‌ தயங்கினேன்‌ என்று அவர்களிடம்‌ 
சொன்னேன்‌. இருந்தாலும்சில யோசனைகளையும்‌ கூறினேன்‌. 


“ஹிந்தி இலக்கியத்தில்‌ அலங்கார நடை நிறைந்திருக்க 
றது. கஷ்டமான சமஸ்கிருத வார்த்தைகள்‌ உபயோகப்‌ 
படுத்தப்பட்டு வருகின்றன. அவைகள்‌ உயிர்ச்சத்தில்லாமல்‌ 
இருக்கன்றன. பழைய சொல்தொடர்களையும்‌, உருவங்களை 
யும்‌, விடாப்பிடியாக பிடித்‌. துக்கொண்டிருக்கிறார்கள்‌. இந்த 
“கம்பீரமான''நடை இலருக்குத்தான்‌ புரியும்‌. அந்த டையை 
விட்டுவிட வேண்டும்‌. பொ துஜனங்களுக்கா கஅவர்கள் புரிக்து 
கொள்ளக்கூடிய பாஷையில்‌ வேண்டுமென்றே எல்லாவற்றை 
யும்‌ ஹிந்தி ஆசிரியர்கள்‌ எழுதவேண்டும்‌, பொதுஜனத்‌ 
தொடர்புகளால்‌ பாஷைக்கு புதிய உயிரும்‌ தொனியும்‌ உண்‌ 
டாகும்‌.தவிர பாமர மக்களுக்கு இயல்பாய்‌ உள்ள உணர்ச்சிப்‌ 
பெருக்கை இந்த அசிரியர்கள்‌ அடைந்து இன்னும்‌ உயர்‌ 
வான வேலையைச்‌ செய்யலாம்‌'' என்று நான்‌ சொன்னேன்‌. 


மேலும்‌ நான்‌ கூறியதாவது:--- 
“ஹிந்தி ஆசிரியர்கள்‌ மேனாட்டுக்‌ கருத்துக்கும்‌ இலக்கி 
யத்துக்கும்‌ அதிகமான கவனம்‌ செலுத்துவார்களாகில்‌ அத 


784 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


னால்‌ அவர்களுக்கு மகத்தான ஈண்மைஉண்டாகும்‌. ரோப்‌ 
பாவின்‌ பண்டைய நூல்களை மொழிபெயர்ப்பது உசுதமா 
கும்‌, புதுக்கருத்துகளைத்‌ தழுவிய புஸ்தகல்களையும்‌ மொழி 
பெயர்க்க வேண்டும்‌. தற்கால ஹிந்தியைக்‌ காட்டிலும்‌ வங்‌ 
காளி, குஜாரத்தி, மராத்தி பாஷைகள்‌ இர்த விஷயங்களில்‌ 
அதிகமான முற்போக்கு ௮டைந்திருக்கன்றன. சமீப கால 
மாக ஹிர்தியைக்‌ காட்டிலும்‌ வங்காளி பாஷையில்‌ நேர்த்தி 
யான மறுமலர்ச்சி இலக்கியம்‌ தோன்‌ றியிருக்றெது."' 


இந்த விஷயங்களைப்பற்றி ஈட்பு முறையில்‌ நாங்கள்‌ 
பேசிக்கொண்டிருக்‌ தோம்‌, பீறகு நான்‌ வந்துவிட்டேன்‌. 
என்னுடைய குறிப்புகள்‌ பத்திரிகைகளுக்கு அனுப்பப்படும்‌ 
என்று, எனக்குக்‌... தெரியாது. அங்கே இருந்தவர்களில்‌ 
யாரோ ஒருவர்‌ ஹிந்திப்‌ பத்திரிகைகளுக்கு ஒருரிபோர்ட்டு 
அனுப்பி விட்டார்‌. 


ஹிந்திப்‌ பத்திரிகைகளில்‌ எனக்குவிசோதமாக எழுந்த 
கூச்சலைப்‌ பார்க்கவேண்டூமே! ஹிர்‌ தியை வங்காளி, குஜராத்தி, 
மராத்தியோடு ஒப்பிட்ட, அது ஈயத்தில்‌ குறைவானது 
என்று நான்‌ எப்படிச்‌ சொல்லலாம்‌ என்று கூச்சல்‌! என்னை 
மடையன்‌ என்ற சொன்னார்கள்‌. (அந்த விஷயத்தில்‌ உள்ள 
படியே நான்‌ மடையன்‌ தான்‌) என்னை அடித்து அடக்கு 
வதற்காக, மடையனைத்‌ தவிர இன்னும்‌ கடுமையான வார்த்‌ 
தைகள்‌ பல பிரயோகம்‌ செய்யப்பட்டன. வாதத்தைத்‌ 
தொடர்ந்து கவனிக்க எனக்கு நேரமில்லை, லெ மாதங்கள்‌ 
வாதம்‌ ஈடந்து வந்ததாக நான்‌ கேள்விப்பட்டேன்‌. அதற்‌ 
ள்‌ நான்‌ மீண்டும்‌ சிறைக்குப்‌ போய்விட்டேன்‌. இந்த 
கெழ்ச்சியினால்‌ ஒரு வகையில்‌ எனக்கு உண்மை வெளியா 
யிற்று, ஹிந்தி ஆரியர்களும்‌ பத்திரிகைக்கரரர்களும்‌ எவ்‌ 
வளவு ஆத்திரிப்பட்டார்கள்‌ என்பது வெளியே தெரிந்தது. 
அவர்களுடைய அபிமானிகளில்‌ ஒருவராகிய என்னிட 
மிருக்து யோக்கயப்‌ பொறுப்புள்ள விமரிசனத்தை, ஈல்ல 
முகத்தோடு வாங்கக்‌ கொள்ள அவர்களுக்குப்‌ பிரியம்‌ 
இல்லை. தாங்கள்‌ தாழ்ந்தவர்கள்‌ என்ற எண்ணமே அவர்‌ 
களுடைய உள்ளத்தில்‌ தாண்டவமாடி. யிருக்கவேண்டும்‌. 
ஆத்ம சோதனை செய்து பார்க்க அவர்கள்‌ விரும்பவே 
இல்லை. மதிப்பிடும்‌ முறைகளும்‌ அவ்வளவு உயர்ந்ததாக 
இல்லை. ஆசிரியரும்‌ விமரிசனக்காரரும்‌ சண்டை போட்டுக்‌ 


சகோதரி கல்யாணமும்‌ அதிசய அழைப்பும்‌ 786 


கொள்வதும்‌, ஒருவர்பேரில்‌ மற்றொருவர்‌ தப்பெண்ணம்‌ கற்‌ 
பித்து குற்றம்‌ சாட்டுவதும்‌ வழக்கமாகப்‌ போய்விட்டது. 


அசிரியர்களின்‌ மனப்பான்மையே மிகவும்‌ கு.றுகயதா 
கும்‌, முதலாளியின்‌ தலைக்‌ கனம்கொண்ட தன்மையைப்‌ 
படைத்ததாஞும்‌. பத்திரிகைக்காசர்களும்‌ ஆசிரியர்களும்‌ தங்‌ 
களுக்காகவும்‌ ஒரு சிறு கூட்டத்துக்காகவும்‌ எழு துவதாகத்‌ 
தோன்றிற்று, பொதுஜனங்களையும்‌ அவர்களுடைய ஈலங்‌ 
களையும்‌ அவர்கள்‌ கவனித்ததாகவே தெரியவில்லை இது 
என்ன அநியாயமான காட்சி! ருச்கரமாயும்‌ விஸ்தாரமாயும்‌ 
வேலை செய்வதற்கு இடம்‌ இருக்கையில்‌, குறுக இடத்‌ 
திற்குள்ளே தங்களுடைய ஊக்கத்தை அவர்கள்‌ விரயப்‌ 
படுத்துவது வருந்தத்‌ தக்கதாகும்‌. 


ஹிந்தி இலக்கியம்‌ நேர்த்தியான பண்டைப்‌ பெருமை 
யைக்‌ கொண்டதாகும்‌. அனால்‌, அதன்‌ பண்டைப்‌ பெரு 
மையைக்‌ கொண்டு எப்பொழுதுமே, ௮து உயிரோடு 
இருக்க முடியாது, அதற்கு மகத்தான ஈல்ல காலம்‌ வரப்‌ 
போகின்றது என்றும்‌ ஹிந்திப்‌ பத்திரிகைகளுக்கு இரந்த 
நாட்டில்‌ ஏராளமான செல்வாக்கு உண்டாகப்போகிறதென்‌ 
அம்‌ நான்‌ உறுதியாக ஈம்புகறேன்‌, ஆனல்‌, ஹிந்திப்‌ பத்தி 
ரிகைத்‌ தொழிலும்‌, ஹிந்தி இலக்கியமும்‌ தங்களுடைய 
குறுகிய, பழைய கட்டுப்பாகேளை உதறித்‌ தள்ளி விட்டு 
பொது மக்களுக்காக. தைரியத்துடன்‌, உழைக்கத்‌ அவக்கி 
னால்தான்‌ அபிவிருத்தி அடைய முடியும்‌. 


50 


LVI 
வகுப்பு வாதப்‌ போராட்டம்‌ 


என்னுடைய சகோதரியின்‌ கலியாண சமயத்தில்‌ 
ஸ்ரியுத வித்தல்பாய்‌ படேல்‌ ஐரோப்பாவில்‌ காலமாகிவிட்ட 
தாக செய்தி வந்தது. அவர்‌ நீண்டகாலமாக சுகவீனமாக 
இருக்கார்‌, அவரது உடல்‌ ஈலம்‌ கெட்டுப்‌ போனமையால்‌ 
தான்‌, அவர்‌ இந்தியாவில்‌ சிறையினின்றும்‌ விடுதலை செய்‌ 
யப்பட்டார்‌. அவர்‌ மறைந்து போனது துக்ககரமான 
நிகழ்ச்சியாகும்‌. ஈம்முடைய “இழப்புலிகளான ' தலைவர்கள்‌, 
ஈம்முடைய இயக்கத்தின்‌ மத்தியில்‌, ஒவ்வொருவராக இவ்‌ 
வாறு ஈம்மை விட்டுப்‌ பிரிந்துபோவதைக்‌ குறித்து நான்‌ 
மிகுதியும்‌ துயரமடைந்தேன்‌, பல வகைகளில்‌ வித்தல்பாய்‌ 
பாசாட்டப்பட்டிருக்கிறார்‌. 


சட்டசபை வாதத்தில்‌ கைதேர்ந்தவரென்றம்‌ ௮செம்‌ 
பிளி தலைவராக இருந்து வெகு திறமையாக ஈடர்துகொண் 
டார்‌ என்றும்‌ அவரைப்பற்றி வெகுவாகப்‌ புகழப்படுகிறது. 
இத முத்றிலும்‌உண்மையே, ஆனால்‌ இதைத்‌ திருப்பித்‌ இருப்‌ 
பிச்‌ சொல்லுவதில்‌ எனக்கு எரிச்சல்‌ உண்டாயிற்று, சட்ட 
சபை வாதத்‌ திறமைகொண்ட.வர்கள்‌ இந்தியாவில்‌ குறைவா 
அல்லது இந்திய சட்டசபையில்‌ திறமையுடன்‌ தலைவராக 
வேலை பார்க்கக்கூடிய பேர்வழிகளுக்குத்தான்‌ இந்தியாவில்‌ 
டா £ ஈம்முடைய வக்ல்‌ பயிற்சிக்குத்‌ தோதான 
வலை சட்டசபை வாதம்‌ ஒன்றுதான்‌. வித்தல்பாய்‌ இதைக்‌ 
காட்டிலும்‌ உயர்க்க வல்லமை படைத்தவர்‌, அவர்‌ இக்தியா 
வின்‌ விடுதலைக்காக அலுக்காமல்‌ சளைக்காமல்‌ உழைத்துப்‌ 
போராடியவர்களில்‌ ஒருவராவார்‌, 


ஈவம்பர்‌ மாதம்‌ நான்‌ காசிக்கு சென்றிருக்கையில்‌ 
ஹிக்து சர்வகலாசாலை மாணவர்களுக்கு ஒரு பிரசங்கம்‌ 
செய்வதற்காக அழைக்கப்பட்டேன்‌. இத்த அழைப்பை 
நான்‌ சந்தோஷத்துடன்‌ ஏற்றுக்‌ கொண்டேன்‌. உப அத்தி 


வகுப்பு வாகப்‌ போராட்டம்‌ 787 


யக்ஷகர்‌ பண்டித மதன்‌ மோகன்‌ மாளவியா அவர்களின்‌ 
தலைமையின்‌ 8ழ்‌ பெரிய கூட்டத்தின்‌ முன்னே பேசினேன்‌. 
என்னுடைய சொற்பொழிவில்‌ வகுப்பு வாதத்தைப்பற்றி 
மிகுதியும்‌ சொல்ல நேர்ந்தது. சான்‌ அதை மிகவும்‌ அழுத்த 
மாகக்‌ கண்டித்தேன்‌. முக்கியமாக ஹிந்து மகா சபையின்‌ 
அஅவல்களைக்‌ கண்டித்தேன்‌. இ.து முன்கூட்டியே யோசனை 
செய்த கண்டனம்‌ அல்ல. ஆனால்‌ நீண்ட காலமாக என்னு 
டைய உள்ளம்‌ பிற்போக்காளர்களான வகுப்பு வாதிகளின்‌ 
முயற்சிகள்‌ அலுத்துக்கொண்டே வருவதைக்கண்டு பொல்‌ 
இற்று, ஆகவே வகுப்புவாதத்தைப்பற்றி ஊன்றிப்‌ பேசுகை 
யில்‌ இந்த ஆத்திரத்தில்‌ சறிதை வெளியே கொட்டினேன்‌. 


ஹிந்து வகுப்பு வாதிகளின்‌ பிற்போக்கான தன்மை 
யைப்பற்றி வேண்டுமென்றே வற்புறுத்திப்‌ பேசினேன்‌. 
ஏனெனில்‌ ஹிர்‌துக்‌ கூட்டத்தின்‌ மத்தியில்‌ முஸ்லிம்களைப்‌ 
பற்றி நான்‌ கண்டித்துப்‌ பேசுவதில்‌ யாதொரு அர்த்தமு 
மில்லை. நீண்டகாலமாக ஹிந்து மகாசபையின்‌ ' தூண்போல்‌ 
விளங்கும்‌ பண்டித மாளவியாஜீ தலைமை வகிக்கும்‌ ஒரு கூட்‌ 
டத்திலே ஹிந்து மகா சபையைப்பற்றி குறை கூறுவது நயக்‌ 
குறைவு என்று அப்பொழுது எனக்குத்‌ தோன்றவே இல்லை. 
சமீப காலமாக அவர்‌ ஹிந்து மகா சபையில்‌ அதிகமாகக்‌ 
கலர்‌ துகொள்ளவில்லை. ஹிந்து மகா சபையின்‌ . புதிய துரு 
அருத்த தலைவர்கள்‌ அவரை வெளியே தள்ளிவிட்டதாகத்‌ 
தோன்றிற்று. எனவே மகா சபையைக்‌ கண்டிப்பது 'ஈயக்‌ 
குறை வென்ற எண்ணம்‌ எனக்கு உண்டாகவில்லை. மாள 
வியாஜீ,ஹிர்‌து மகா சபையின்‌ நிர்வாகிகளில்‌ ஒருவராக இருக்‌ 
கும்வரையில்‌, மகா சபை வகுப்பு வாதத்‌ தன்மைகொண்ட 
டதாய்‌ இருந்தாலும்‌ அரசியலில்‌ பிற்போக்கு கொண்டதாய்‌ 
இருக்கவில்லை. ஆனால்‌ இப்பொழு, அதன்‌ பிற்போக்குத்‌ 
தன்மை, தெளிவாகத்‌ தெரிர்து வருறெது இதற்கும்‌ மாள 
வியாஜீக்கும்‌ யாதொரு சம்பந்தமுமில்லை யென்றும்‌, அதை 
அவர்‌  ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாரென்றும்‌ நான்‌ 
நிச்சயமாக ஈம்பினேன்‌. இருந்தாலும்‌, அவருடைய அழைப்‌ 
பைத்‌ தகாதமுறையில்‌ உபயோகப்படுத்திக்‌ கொண்டு, 
அவரைத்‌ தர்ம சங்கடமான நிலைமையில்‌ வைக்கக்கூடிய 
கருத்துக்களை சான்‌ வெளியிட்டது . கொஞ்சங்கூட சரி 
யல்ல. இதற்காக நான்‌ வருந்தினேன்‌. இன்னொரு முட்‌ 
டாள்தனமான தவறுக்குள்‌ ஈான்‌ அகப்பட்டக்கொண்டேன்‌, 


~ 


788 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இதற்காகவும்‌ சான்‌ வருந்தினேன்‌. ஆஜ்மீரில்‌ ஹிக்து வாலி 
பர்சங்கமொன்‌ று சமீபத்தில்நிறைவேற்றிவைத்ததாக, தீர்மா 
னத்தின்‌ ஈகல்‌ ஒன்று எங்களுக்குத்‌ தபால்‌ மூலமாக யாரோ 
ஒருவன்‌ அனுப்பிக்‌ இடைத்தது. இந்தத்‌ தீர்மானம்‌, மிகுதி 
யும்‌ ஆட்சேபத்துக்குரியதாகும்‌. அதைப்பற்றி என்னுடைய 
காசிப்‌ பேச்சில்‌ குறிப்பிட்டேன்‌. உண்மையிலேயே, இத்‌ 
தகைய தீர்மானம்‌ எந்தச்‌ சங்கத்தாலும்‌ நிறைவேற்றி வைக்‌ 
கப்படவில்லை. யாரோ ஒருவர்‌ எங்களை ஏமாற்றி விட்டார்‌. 


என்னுடைய காசப்‌ பிரசங்கம்‌ சுருக்கமாக ரிப்போர்ட்‌ 
செய்யப்பட்டாலும்‌ மிகுந்த கலவரத்தை உண்டாக்கிற்று. 
இத்தகைய கூச்சலுக்கு கான்‌ பழக்கப்பட்டிருந்தாலும்‌, 
ஹிந்து மகாசபைத்‌ தலைவர்கள்‌ தாக்கிய வேகத்தால்‌, நான்‌ 
முற்றிலும்‌ இடக்கட்டூப்‌ போனேன்‌. அவர்கள்‌ பெரும்பான்‌ 
மையில்‌ ஆளைத்‌ தாக்கினார்கள்‌. விவாதத்திலிருந்த பிரச்னை 
யை அவர்கள்‌ தொடவேயில்லை. அவர்கள்‌ ஏசுவதில்‌ எல்லை 
கடர்‌.துபோய்விட்டார்கள்‌. விரைவில்‌ இதைப்பற்றி சான்‌ 
மகழ்ச்சி அடைந்தேன்‌. ஏனென்றால்‌, இர்தத்‌ தாக்குதல்‌ 
களால்‌, அந்த விஷயத்தைப்பற்றி, கான்‌ சொல்லவேண்டிய 
தைச்‌ சொல்ல எனக்கு சந்தர்ப்பம்‌ வாய்த்தது. என்னுடைய 
மனதில்‌ பல மாதங்களாக இது வீஷபமாகக்‌ கொதிப்பேற்‌ 
பட்டிருர் ௧.௪. நான்‌ சிறையில்‌ இருக்கன்‌ றபொழுதே, உள்‌ 
ளம்‌ பொங்கேன்‌. ஆனால்‌ இதை எவ்வாறு பிரஸ்தாபம்‌ 
செய்வது என்பது புரியவில்லை. 


இது தொல்லைபிடித்த வேலை. தொல்லைபிடித்த வேலை 
யில்‌ எனக்குப்‌ பழக்கம்‌ இருந்தாலும்‌ ஆளைத்‌ இட்டு 
முறைக்கு வந்துவிடும்‌ வாதங்களில்‌ கலந்துகொள்வது இன்‌: 
பமாயிருக்க முடியாது. இப்பொழுதோ, எனக்கு வேறு வழி 
யில்லாமற்‌ போய்விட்டது. ஹிர்‌த--முஸ்லிம்‌ வகுப்புவா தத்‌ 
தைப்பற்றி கேர்மையான அ என்று நான்‌ கருதிய ஒரு கட்‌ 
டுசையை எழுதினேன்‌. “(இரண்டு வகுப்பு வாதங்களும்‌ ஈல்‌ 
லெண்ணத்தோடு தேரன்றியதல்ல. அரசியல்‌ பொருளாதா 
ரத்‌ துறைகளில்‌ இருக்கும்‌ பிற்போக்குத்‌ தன்மையை, 
வகுப்புவாதத்‌ திரையைக்‌ கொண்டு மூடப்‌ பார்க்கிறார்கள்‌”? 
௭ எழுதினேன்‌. வகுப்புவாதத்‌ தலைவர்கள்‌ செய்த பிர 
சங்கங்களுக்கும்‌ அறிவிப்புகளுக்கும்‌, கான்‌ சிறையிலிருக்‌ 
கும்பொழுதே பத்திரிகைத்‌ துண்டுகளை வெட்டி வைத்துக்‌ 


வகுப்பு வாதப்‌ போசாட்டம்‌ 789 


கொண்டிருக்தேன்‌. இத்தகைய சரக்குகள்‌ என்னிடம்‌ ஏராள 
மாக இருச்தன. அவைகளை யெல்லாம்‌ பத்திரிகைக்‌ கட்டுரை 
யொன் தில்‌ சுருக்குவதுதான்‌ கஷ்டமாகப்‌ போய்விட்டது. 
இந்தியப்‌ பத்திரிகைகளில்‌ இந்தக்‌ கட்டுரைக்கு மிகுதியும்‌ 
பிரசார விளம்பரம்‌ அளிக்கப்பட்டது. அனால்‌, இதற்கு 
இரண்‌ கட்சிகளிலிருர்‌ தும்‌ ஜவாப்பே வரவில்லை, என்‌ 
னுடைய கட்டுரையில்‌ ஹிர்து-முஸ்லிம்‌ வகுப்புவா திகளுக்கு 
பட்சபாதமின்றி சாட்டை கொடுத்திருந்தேன்‌. என்னைக்‌ 
கொடுமையாகவும்‌ பல ரகமான பாவஷைகளாலும்‌ தூற்றிய 
ஹிக்‌து மகா சபைத்‌ தலைவர்கள்‌ இப்பொழுது பூரணமான 
மெளனம்‌ சாதித்து விட்டார்கள்‌. இரண்டாவது வட்ட 
மேஜை மகாநாடு சம்பந்தமாக, ரான்‌ தவறாக எண்ணிக்‌ 
கொண்டிருந்த லெ சங்கதிகளைத்‌ திருத்த சர்‌. மகமது இக்‌ 
பால்‌ முயன்றார்‌. அதைத்‌ தவிர என்‌ வாதத்தைப்பற்றி அவர்‌ 
ஒன்றுமே சொல்லவில்லை. இந்தியாவின்‌ அரசியல்‌ வகுப்பு 
வாதப்‌ பிரச்னைகளைத்‌ தீர்ப்பதற்கு இந்திய சமுதாய மகா 
நாட்டைக்‌ கூட்டவேண்டுமென்று சான்‌ அவர்களுக்கு 
மறுமொழி கூறும்‌ முறையில்‌ யோசனை சொன்னேன்‌. பின்‌ 
னர்‌ வகுப்புவாதத்தைப்பற்றி ஓரிரண்டு கட்டுரைகள்‌ எழுதி 


னன. 


இந்தக்‌ கட்டுரைகளை வரவேற்ற வகையிலிருர்‌ அ எனக்கு 
மிகுதியும்‌ மன உறுதிஏற்பட்டத. யோசனை செய்து பார்க்க 
முயன்று வரும்‌ பேர்வழிகளிடம்‌ இந்தக்‌ கட்டுரைகள்‌ ஈன்‌ 
றூக வேலை செய்து வருகின்றன என்பதைக்‌ கண்டு நான்‌ 
தைரியம்‌ அடைந்தேன்‌. வகுப்பு வாத உணர்ச்சிக்கு அடிப்‌ 
படைகளாக இருக்கும்‌ பேய்களை மந்திரம்‌ செய்து ஓட்டி 
விட முடியுமென்று நான்‌ எண்ணவே யில்லை. வகுப்புவாதத்‌ 
தலைவர்கள்‌ இந்தியாவிலும்‌ இங்கிலாந்திலும்‌ இருக்கிற பிற்‌ 
போக்கான கூட்டங்களோடு உறவுகொண்டாடி, உண்மையி 
லேயே அவர்கள்‌ அரசியல்‌ முற்போக்குக்கும்‌ ஜன நிர்மாண 
முற்போக்குக்கும்‌ எதிரிகளாக இருக்கிறார்கள்‌ என்பதைக்‌ 
குறிப்பிரிவதே என்னுடைய நோக்கமாகும்‌. அவர்களுடைய 
கோரிக்கைகளுக்கும்‌, பொதுஜனங்களின்‌ தேவைகளுக்கும்‌ 
யாதொரு சம்பந்தமும்‌ இல்லை. உச்சியில்‌ இருக்கும்‌ சீறு 
கூட்டத்தார்களின்‌ லாபத்தை நாடியே வகுப்புவாதம்‌ பேசப்‌ 
பட்டு வருறெது. இந்த முறையிலே தாக்‌, என்னுடைய 
வாதத்தை வளர்த்துக்‌ கொண்டு போக வேண்டும்‌ என்பது 


190 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


என்னுடையவிருப்பமாகும்‌. அனால்‌ நான்‌ சிறைக்குப்‌ போக 
நேர்ந்ததால்‌ அது கைகூடவில்லை. 


ஹிந்து-முஸ்லிம்‌ ஒற்றுமைக்காக அடிக்கடி மனுப்‌ 
பண்ணிக்‌ கொள்ளுவது சந்தேகமில்லாமல்‌ உபயோகமா 
யிருந்தபோதிலும்‌, அதிலே அதிகமாக எத்து இருப்ப 
தாகத்‌ தெரியவில்லை. ஹிந்து - முஸ்லிம்‌ பிளவின்‌ காரணங்‌ 
களை அறிந்து கொண்டு மனுப்பண்ணிக்‌ கொண்டால்‌ 
நன்றாயிருக்கும்‌, இந்த மர்திர சூத்திரத்தைத்‌ இருப்பித்‌ 
திருப்பி உச்சரித்தக்கொண்டே இருந்தால்‌, கடைசியாக 
ஒற்றுமை தோன்றிவிடுமென்று இலர்‌ வீணாக எண்ணிக்‌ 
கொண்டிருப்பதாகத்‌ தோன்றுது. 1857-ம்‌ வருஷத்தில்‌ 
இந்திய எழுச்சிக்குப்‌ பின்னர்‌, வகுப்புவாதப்‌ பிரச்னை ௪ம்‌ 
பந்தமாக பிரிட்டிஷாரின்‌ கொள்கை எவ்வாதிருந்தது என்‌ 
பதை ஆராய்வது ருசிகரமான து. பிரிட்டிஷார்‌ கைக்கொண்ட 
நிர்வாக உபாயம்‌ யாது? ஹிந்துக்களையும்‌ முஸ்லிம்களையும்‌ 
ஒன்ற சேர விடப்படாது என்பது பிரிட்டிஷாரின்‌ அடிப்‌ 
படையான உபாயம்‌ அகும்‌. வகுப்பகளிடையே பகைமைத்‌ 
தியை மூட்டி, சச்சரவைக்‌ ளெப்பிவிபவேதே பிரிட்டிஷாரின்‌ 
தொழிலாகும்‌. 1857-ம்வருஷத்துக்குப்‌ பிறகு பிரிட்டிஷாரின்‌ 
அக்திரம்‌"' ஹிந்துக்களைக்‌ காட்டிலும்‌, முஸ்லிம்கள்‌ பேரில்‌ 
அதிகமாக விழுந்து கொண்டிருக்தது. முஸ்லிம்கள்‌ அரு 
அருத்தவர்கள்‌ என்றும்‌, போர்த்‌ துடிப்புக்‌ கொண்டவர்க 
ளென்றும்‌ சமீபத்தில்‌ இந்தியாவில்‌ தாங்கள்‌ ௮ரசாண்டவர்‌ 
கள்‌ என்ற நினைவோடிருப்பதால்‌ அவர்களால்‌ அதிகமான 
ஆபத்து உண்டாகுமென்றும்‌ பிரிட்டிஷார்‌ கருதினார்கள்‌. 
முஸ்லிம்கள்‌ புதிய கல்வித்‌ இட்டத்திலிரு்தும்‌ வில நின்‌ 
மூர்கள்‌. அரசாங்கத்தின்‌ ழ்‌ அவர்களுக்கு அதிகமான 
உத்தியோகம்‌ இடைக்கவில்லை. இவைகளினால்‌ அவர்களை 
அரசாங்கத்தார்‌ சந்தேகித்தார்கள்‌. ஹிந்துக்களோ இங்கி 
லிஷ்‌ பரஷையைப்‌ பரிவுடன்‌ படித்தார்கள்‌. குமஸ்தா உத்தி 
யோகங்களை விருப்புடன்‌ ஏற்றார்கள்‌. அதிக வணக்கமாய்‌ 
இருப்பதாகக்‌ காண்பித்துக்‌ கொண்டார்கள்‌. 

மேல்‌ வகுப்பாரிடையே புதிய தேயேத்தின்‌ வேகம்‌ 
களம்பியது. அதாவது இங்கிலிஷ்‌ படித்த ௮றிவாளிகளிட 
மிருந்து புதிய தேசியம்‌ உதயமாயிற்று. ஆகவே இந்த தேச 
யம்‌ ஹிந்துக்களுக்‌ குள்ளாகவே இருந்துவந்தது. ஏனெனில்‌ 


வகுப்பு வாதப்‌ போசாட்டம்‌ 791 


முஸ்லிம்கள்‌ கல்வி சம்பந்தப்பட்டவரையில்‌ மிகுதியும்‌ பிற்‌ 
போக்கு நிலைமையில்‌ இருந்து வந்தார்கள்‌. இந்தத்‌ தேசிய 
எழுச்சி அரம்பத்திலே அவ்வளவு உக்ரெமாக இல்லை. 
இருந்தாலும்‌ இது அரசாங்கத்தாருக்குப்‌ பிடிக்கவேயில்லை, 


அரசாங்கத்தார்‌ முஸ்லிம்களுக்கு ஆதரவு காண்பித்து 
இந்தப்‌ புதிய எழுச்சியை அடக்கி ஆளக்‌ தீர்மான ம்கொண் 
டார்கள்‌. முஸ்லீம்கள்‌ அப்பொழுது. இருந்த நிலைமையில்‌ 
அவர்கள்‌ இங்கிலிஷ்‌ கல்வி பெறாதது போஅமான தடையாக 
இருந்தது. ஆனால்‌ இது சிறிது சிறிதாக மறைர்துபோக 
வேண்டியதுதானே! மிக்க தர்க்க தரிசனத்தோடு பிரிட்டி 
ஷார்‌ எதிர்காலத்துக்கும்‌ சேர்த்து யோசனை செய்து, ஏற்‌ 
பாடுகளைச்‌ செய்துகொண்டார்கள்‌. இந்த வேலையில்‌, நிக 
ரற்று மூர்த்தி வல்லபம்‌ பெற்ற சர்‌. ஸையது ௮கமதுகான்‌ 
அவர்களுக்கு அணையாக இருந்தார்‌. தம்முடைய (முஸ்லிம்‌) 
வகுப்பாரின்‌ கேவலமான நிலைமையைக்‌ கண்டு ஸர்‌. சையது 
மிகவும்‌ துயர மடைந்தார்‌; முஸ்லிம்கள்‌ கல்வியிலே அபி 
விருத்தியடையவில்லை. பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தாரிடம்‌ அவர்‌ 
களுக்கு செல்வாக்கில்லை பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ முஸ்லிம்‌ 
களுக்கு சலுகை காண்பிப்பதும்‌ இல்லை. இவைகளைக்கண்டு 
ஸர்‌. சையது மிகுதியும்‌ வருச்தமடைச்தார்‌.௮வர்காலத்துசக 
பாடிகள்‌ பலரை போல்‌, அவருக்கு இங்கிலீஷ்காரர்களிடம்‌ 
ரொம்ப பக்தி. அவர்‌ ஒருதரம்‌ ஐரோப்பாவுக்கு யாத்திரை 
போயிருந்தார்‌. அவருடைய அல்கில மோகம்‌ இன்னும்‌ அதி 
கமாக வலுவடைந்தது. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்‌ 
பகுதியில்‌ ஐரோப்பா, சிறப்பாக மேல்‌ ஐரோப்பா உன்னத 
நாகரிகத்தில்‌ இருந்தது. உலகத்துக்கு நாயகியாக விளங்‌ 
இற்று. அதைப்‌ பெருமைப்படுத்திய தன்மைகள்‌ யாவும்‌ 
நன்றாக யாருக்கும்‌ தெரியும்படியாகத்‌ திகழ்ந்தன. 


மேல ஐரோப்பாவில்‌ உயர்‌ வகுப்பார்கள்‌ தாங்கள்‌ பெற்‌ 
திருந்த . உரிமைகளையும்‌ சொத்துக்களையும்‌ பத்திரமாக 
வைத்துக்கொண்டு அவைகளோடு புதிதாகவும்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு வந்தார்கள்‌. இவர்களுக்கு அப்பொழுது எவ்வித 
எதிர்ப்பும்‌ டையாது. ஒவ்வொரு நாட்டிலும்‌ லிபரல்‌ 
கட்ச வளரும்‌ காலமாக அது விளக்கிற்று, ஒவ்வொரு 
நாடும்‌ மகோன்னத நிலையை அடையப்போகின்‌ றது என்ற ஈம்‌ 
பிக்கை ௮ப்பொழு.து, மேல்‌ ஐரோப்பாவில்‌ பரவி நின்றது. 


சி 


792 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ஐசோப்பாவுக்குக்‌ சென்ற இந்தியர்கள்‌ இந்த ஆடம்பர 
மான தோற்றத்தைக்‌ கண்டு மயங்‌ப்போன தில்‌ ஆச்சரியம்‌ 
எஅவுமில்லை. துவக்கத்தில்‌ அதிகமான ஹிந்துக்கள்‌ போனார்‌ 
கள்‌. அவர்கள்‌ ஐரோப்பாவையும்‌  இங்கிலாந்தையும்‌ 
கண்டு மோடத்தவர்களாகத்‌ திரும்பி வந்தார்கள்‌. கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக ௮தனுடையமினுமினுப்புக்கும்‌ மயக்கத்துக்கும்‌ 
ஹிர்‌தக்கள்‌ பழகப்போய்‌ முதன்‌ முதல்‌ அவர்களுக்கு ஏற்‌ 
பட்ட ஆச்சரியம்‌ குறைர்‌.து கொண்டே வந்தது, 

ஆனால்‌, ஸர்‌. சையது சம்பர்தப்பட்ட வரையில்‌, அவரு 
டைய முதல்‌ வியப்பும்‌ மயக்கமும்‌ தணியாமல்‌ இருந்த 
கொண்டேயிருந்தன. அவர்‌ 1890-ம்‌ வருஷத்தில்‌ இங்கி 
லாந்துக்குச்‌ சென்றார்‌. தாம்‌ அர்த நாட்டில்‌ கண்டவைக 
ளைப்பற்றி இந்தியாவுக்குக்‌ கடிதங்கள்‌ எழுதினார்‌. ௮வைக 
ளில்‌ ஒன்றில்‌ அவர்‌ கூறியதாவது: 

“இங்கிலிஷ்காரர்கள்‌ இந்தியாவில்‌ மரியாதைக்குறை 
வாக ஈடந்து கொள்ளுகிறார்கள்‌. இந்திய மக்களை அ௮லட்சி 
யமாகவும்‌ விலங்குகளாகவும்‌ அவர்கள்‌ கருதுகிருர்கள்‌. இர்‌ 
தக்‌ குற்றத்திலிருர்‌.து அவர்களை நிவர்த்திசெய்ய நான்‌ தயா 
ராயில்லை. என்னாலும்‌ அவர்கள்‌ ஈம்மை நேரே அறிந்து 
கொள்ளாத காரணத்தால்‌ அவ்வா ற செய்கிருர்கள்‌ என்று 
கான்‌ நினைக்கிறேன்‌. அவர்கள்‌ ஈம்மைப்பற்றிக்‌ கொண்டிருக்‌ 
கிற எண்ணத்தில்‌ அவ்வளவாக தவறு எதுவும்‌ இல்லை என்‌ 
பதை நான்‌ ஓப்புக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. நான்‌ இங்க 
லிஷ்காரர்களைப்‌ புகழ்வகாகக்‌ கொள்ளவேண்டாம்‌. இந்திய 
மக்கள்‌, உயர்ந்தவர்கள்‌, தாழ்ந்தவர்கள்‌, வியாபாரிகள்‌, சில்ல 
ரைக்‌ கடைக்காரர்கள்‌, கற்றோர்‌, கல்லாதவர்கள்‌, இவர்களில்‌ 
யாரையும்‌ இங்கலிஷ்காரர்களோடு கல்வி, நாகரிகம்‌, நேர்மை 
முதலியவைகளில்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌ வல்லமைபொரும்‌ 
இய நேர்த்தியான மனிதனோடு அழுக்குப்‌ பிடித்த மிருகத்‌ 
தை ஒப்பிவேது போலாகும்‌. ₹இந்தியாவிலிருக்கும்‌ நம்மை 
விவேகமற்ற விலங்குகள்‌ என்று இங்கலிஷ்காரர்கள்‌ எண்‌ 
ணுவததற்கு நியாயம்‌ இருக்கறது. கான்‌ இங்கே (பீரிட்ட 
னில்‌) தினசரி பார்க்கக்கூடிய யாவும்‌ இர்தியனுடைய கற்ப 
னைக்கு எட்டாதவைகளாகும்‌. மனிதனுக்கு இக பரத்துக்கு 
வேண்டிய நல்ல பொருள்கள்‌ யாவும்‌ ஆண்டவனால்‌ ஐசோப்‌ 
பாவுக்கு அளிக்கப்பட்டிருக்கன்‌்றன. இறெப்பாக, இக்க 
லாந்துக்கு ௮ளிக்கப்பட்டிருக்கன்‌ றன.” 


= ல்‌ 


வகுப்பு வாதப்‌ போசாட்டம்‌ . 198 


இங்கிலிஷ்காரர்களுக்கும்‌ ஐரோப்பாவுக்கும்‌ இதைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமாகப்‌ புகழுரையை யாருமே கொடுக்கமுடி. 
யாது. ஸர்‌. சையது அவர்கள்‌, தாம்‌ கண்ட காட்சிகளால்‌ 
மனக்கவர்ச்சி அடைக்தார்‌ என்பது தெளிவு. அவருடைய 
சொந்த ஜனங்களைக்‌ தூக்கத்தினின்றும்‌ தட்டியெழுப்பி, 
அவர்களை முன்னேறிச்‌ செல்லத்‌ தாண்வேகற்காக, ஒருக்‌ 
கால்‌, அவர்‌ கடுமையான பாஷையை உபயோகப்படுத்தி, 
இரண்டுக்கும்‌ வேற்றுமைகளை அதிகப்‌ படுத்திக்‌ கூறியிருக்க 
லாம்‌. மேனாட்டுக்‌ கல்வி முறையில்‌ முஸ்லிம்கள்‌ முன்னேற 
வேண்டும்‌ என்பதை அவர்‌ உறுதியாக ஈம்பினார்‌. அந்தக்‌ 
கல்வி இல்லாமற்போனால்‌, தனது வகுப்பார்கள்‌ வர வரக்‌ 
கேவலமாகவும்‌ வலிமை குன்றியும்‌ போய்விவோர்கள்‌ என்‌ 
அம்‌ அவர்‌ எண்ணினார்‌. இங்கிலீஷ்‌ கல்வியென்றால்‌, அர 
சாங்க உத்தியோகங்கள்‌, சுகமான வாழ்வு, செல்வாக்கு, 
பெருமை என்று அவர்‌ கொண்டார்‌. எனவே, இர்தக்‌ 
கல்வித்‌ துறையில்‌ தம்முடைய ஊக்கம்‌ முழுமையையும்‌ 
செலுத்தி தம்மைப்போலவே தமது வகுப்பாரும்‌ நோக்கும்‌ 
படியாக செய்ய முயன்றார்‌. 


வேறு எந்தத்‌ துறைகளிலும்‌ தமது கருத்தைச்‌ 
செலுத்த அவர்‌ விரும்பவில்லை. முஸ்லீம்களின்‌ மனத்‌ 
தயக்கத்தையும்‌ தாமத குணத்தையும்‌ போக்குவதென்பது, 
கஷ்டமான வேலைதான்‌. ஹிந்துப்‌ பெரியார்கள்‌ துவக்கிய 
தேசீய இயக்கம்‌ அப்பொழுது தோன்றவே, அர்த இயக்‌ 
கம்‌ நாட்டுக்குக்‌ கூடாதென்று ஸர்‌. சையது அதை எதிர்த்‌ 
தார்‌. ஹிர்துக்களோ, மேனாட்டுக்‌ கல்வி முறையில்‌ முஸ்லீம்‌ 
களைவிட. சுமார்‌ 50 வருஷங்கள்‌ அதிக அனுபவம்‌ பெற்ற 
வர்கள்‌. ஆகவே, அவர்கள்‌ அரசாங்கத்தைக்‌ கண்டிப்பதில்‌ 
இறங்கலாம்‌, ஆனால்‌, தமது கல்வி முயற்சிகளில்‌ அரசாங்கத்‌ 
தார்‌ தமக்குப்‌ பூரண அதரவு அளிப்பார்கள்‌ என்று. ஸர்‌. 
சையது எதிர்பார்த்தார்‌. ஆத்திரப்பட்டு, தகாத எதையும்‌ 
செய்து, இக்த ஆதரவைக்‌ கெடுத்துக்கொள்ள அவர்விரும்ப 
வில்லை. ஆகவே, அவர்‌ குழக்தையாய்‌ இருந்த தேசீயக்‌ காங்‌ 
கிரஸுக்கு முகம்‌ கொடுக்காமல்‌ திரும்பிக்‌ கொண்டார்‌. 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌, ஸர்‌. சையது அவர்களது இந்த 
மனப்பான்மையை வளர்க்கத்‌ தயாராய்‌ இருக்தார்கள்‌. 

முஸலீம்களுக்காக மேனாட்டுக்‌ கல்வித்‌ துறையில்‌, 
தாம்‌ ஒருமையுடன்‌ உழைக்கவேண்டுமென்று ஸர்‌. சையது 

ஸ்ட 


* 


794 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


செய்துகொண்ட தீர்மானம்‌ சந்தேகமில்லாமல்‌ சரியான இர்‌ 
மானமாகும்‌. அத இல்லாமற்போனால்‌, புதிதாக இந்திய 
தேசியத்தை உருவாக்கும்‌ வேலையில்‌ அவர்கள்‌ .ஏறப்பான 
பங்கை எடுத்துக்‌ கொள்ள முடியாது, ஹிக்துக்கள்‌, அவர்க 
ளைக்காட்டிலும்‌ கல்வியிலும்‌ செல்வத்திலும்‌ மிகுதியும்‌உயர்ர்‌ 
இருந்தபடியால்‌, அவர்களுக்கு முஸ்லிம்கள்‌ பக்க வாத்தியம்‌ 
வாசிக்க வேண்டியதாய்த்தான்‌ இருக்கும்‌. முதலாளி தத்த 
வத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட தேசீய இயக்கத்துக்கு, 
கருத்துப்‌ பரம்பரையா லும்‌,சரித்திரத்‌ துண்டுதலாலும்‌,முஸ்‌ 
லிம்கள்‌ பயிற்சி பெறவேஇல்லை. ஹிந்துக்களுக்கு இத்தகைய 
பரம்பரையும்‌ பயிற்சியும்‌ இருந்தன, ஆகவே ஸர்‌. ஸைய.தூ 
அவர்களின்‌ அலுவல்கள்‌ பார்வைக்கு நிதானமானவைகளா 
கத்‌ தோன்றினாலும்‌, அவைகள்‌ உண்மையான புரட்சிப்‌ 
போக்குக்‌ கொண்டவைகள்‌ . 


முஸ்லிம்களுக்குள்‌ அப்பொழுது அரசியல்‌ ஜனநாயகக்‌ 
கருத்துகள்‌ இல்லை, அவர்கள்‌ பழைய பாளையக்கார மனப்‌ 
பான்மை கொண்டவர்களாக இருந்தார்கள்‌. ஆனால்‌ ஹிர்‌ 
அக்களில்‌ தலை தூக்கிவரும்‌ ஈடுத்தா வகுப்பார்கள ஐரோப்பிய 
லிபரல்‌ கட்சிக்காரர்கள்‌ வழங்கும்‌ பாஷைத்‌ திட்டத்தைக்‌ 
கொண்‌, எதையும்‌ பார்க்கத்‌ அவக்கனார்கள்‌ . முஸ்லீம்களும்‌ 
ஹிச்துக்களும்‌ அசல்‌ மிதவா திகள்‌ . அவர்கள்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்‌ 
சியின்‌ பேரில்‌ பூரணமாக சார்ந்திருப்பவர்‌ கள்‌; முஸ்லீம்களில்‌ 
சிலர்‌ பெரிய நிலச்சுவான்தார்களாய்‌ இருந்தார்கள்‌. அவர்‌ 
கள்‌ மிதவாதிகள்‌. ஸர்‌. ஸையது அவர்களுடைய மிதவாத 
மும்‌ இந்த கூட்டத்தாரின்‌ மிதவாதத்தைச்‌ சேர்ந்ததாகும்‌. 
ஹிர்துக்களுடைய மிதவாதமோ தொழில்‌ நடத்தும்‌ 
அல்லது வியாபாரம்‌ செய்யும்‌ மனிதனுடைய எச்சரிக்கை 
கலந்த மிதவாதமாகும்‌. அந்த மிதவாதம்‌ தொழிலபிவிருத்‌ 
இக்கும்‌ முதல்போடும்‌ துறைகளுக்கும்‌ வசதிகளைத்‌ தேடி 
நிற்பதாகும்‌, 


இங்கிலிஷ்‌ லிபரல்‌ கட்சிப்‌ பிரமுகர்களாக விளங்‌ 
கிய பிரைட்‌, ளொட்ஸ்டன்‌ முதலியவர்களையே ஹிந்து அர 
சியல்‌ வாதிகள்‌ பெரிதும்‌ ஈம்பிக்‌ டெந்தார்கள்‌. முஸ்லீம்கள்‌ 
இவ்வாறு கருஇனார்களா என்பது சந்தேகம்‌ தான்‌. அவர்‌ 
கள்‌ இக்லொத்தில்‌ இருக்கும்‌ பெரிய நிலச்சுவான்தார்களை 
யும்‌, “கன்சர்வேடிவ்‌ பிரமுகர்களையும்‌ பெரியவர்களாக 


வகுப்பு வாதப்‌ போராட்டம்‌ 196 


மதித்தார்கள்‌. முஸ்லிம்களுக்கு ளொட்ஸ்டனிடம்‌ ரொம்ப 
வெறுப்பு. ஏனென்றால்‌ அவர்‌ துருக்கியையும்‌ அர்மீனியக்‌ 
கொலைகளையும்‌ அடிக்கடி கண்டித்துப்‌ பேசியிருக்கிறார்‌. 
அனால்‌ ((டோரி''க்‌ கட்சியைச்‌ சேர்ந்த டிஸ்ரெலி அவர்கள்‌ 
துருக்கிக்கு சாதகமானவர்போலத்‌ தோன்றியதால்‌ முஸ்லிம்‌ 
கள்‌ அவரிடம்‌ பிரியம்‌ காண்பித்தார்கள்‌. 


ஸர்‌. ஸையது அகமதுகான்‌ அப்பொழுது செய்த பிர 
சங்கங்களில்‌ சிலவற்றை இப்பொழுது படித்தால்‌, வினோத 
மாக இருக்கும்‌. 1887-ம்‌ வருஷத்தில்‌ டிசம்பர்‌ மாதத்தில்‌ 
லக்ஷ்மணபுரியில்‌ அவர்‌ ஒரு பிரசங்கம்‌ செய்தார்‌. இந்திய 
தேசிய காக்சரெசின்‌ மகாசபை ௮ப்பொழுது ஈடைபெற்றுக்‌ 
கொண்டிருந்தது, காங்கரஹின்‌ மிகவும்‌ நிதானமான 
கோரிக்கைகளைக்‌ கூட ஸர்‌. ஸைபது கண்டித்ததாகத்‌ தெரி 
கிறது. ஸர்‌. ஸையது சொன்னதாவது; 


“அரசாங்கம்‌ ஆப்கானிஸ்‌ தான த்தோடு சண்டையிட்டா 
அம்‌, பர்மாவை ஜெயித்தாலும்‌, அதன்‌ போக்கைக்‌ கண்டிப்‌ 
பது ஈம்முடைய வேலையல்ல. சட்டம்‌ செய்வதற்கு அரசாங்‌ 
கம்‌ ஒரு சபையை உண்டாக்கியிருக்றெஅ. இந்தச்‌ சபைக்கு 
எல்லா மாகாணங்களிலிருக்தும்‌ ஜனங்களின்‌ நிலைமையையும்‌ 
அரசியல்‌ நிர்வாகத்தையும்‌ ஈன்கு தெரிர்துகொண்டிருக்கும்‌ 
உத்தியோகஸ்‌ தர்களையும்‌ தங்களுடைய ஜனசமூக உயர்பத 
வியால்‌ அந்தச்‌ சபையில்‌ ஸ்தானம்‌ வகிக்க, தகுதியுள்ள சில 
பெரும்‌ பூமியாளர்களையும்‌ அரசாங்கம்‌ பொறுக்கியெடுக்‌ 
ன்றது. இறமையைப்பொறுத்து இல்லாமல்‌ ஜன சமூகப்‌ 
பதவியைக்‌ கொண்டு இவர்கள்‌ ஏன்‌ பொறுக்கி எடுக்கப்‌ 
படவேண்டும்‌ என்று சிலர்‌ கேட்கலாம்‌. சின்ன ஜாதிக்கார 
னொருவன்‌ அல்லது ஏழைக்‌ குடும்பத்தில்‌ தோன்றிய ஒரு 
வன்‌ பி.ஏ, எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்று ஈல்ல திறமையோ 
டிரும்து அதிகார பதவிக்கு வந்து தங்களது செல்வத்தை 
யும்‌ வாழ்க்கைகளையும்‌ பாதிக்கக்கூடிய சட்டங்களைச்‌ செய்‌ 
யும்‌ அதிகாரத்தை அடையப்‌ பெறுவானாகில்‌ அந்து நிலை 
மையை ஈமது பாளையக்காரர்களும்‌ பெரியதனக்காரர்‌ 
களும்‌ விரும்புவார்களா ? என்று நான்‌ உங்களைக்‌ கேட்‌ 
றேன்‌. ஒருபொழுதும்‌ வீரும்பமாட்டார்கள்‌, ஈல்ல குடி. 
யில்‌ பிதந்தவரைத்தான்‌ வைசிராய்‌ தமது. தோழராக ஏற்று, 
தமது சகோதானாக பாவித்து பிரிட்டிஷ்‌ ராஜவம்சத்தையும்‌ 


196 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பிரபு வர்க்கத்தாரையும்‌ சேர்ர்தவர்கள்‌ பிரசன்ன மாயிருக்கக்‌ 
கூடிய விருந்துக்‌ கச்சேரிகளுக்கு அழைக்கமுடியும்‌. சட்டம்‌ 
அக்குவதற்கு அது கையாளும்‌ முறையில்‌ அரசாங்கம்‌ 
ஜனங்களின்‌ கருத்துகளுக்கு மதிப்பு வைக்காமல்‌ ஈடந்து 
கொள்ளுகறெது என்று நாம்‌ சொல்லக்‌ கூடுமா ? சட்டங்‌ 
களைச்‌ செய்வதில்‌ ஈமக்கு ஒரு பங்குமே இல்லையென்று 
நாம்‌ சொல்லக்‌ கூடுமா ? நிச்சயமாக சொல்லவே முடி. 
யாது.' 


இர்தியாவில்‌ “(ஜனநாயக இஸ்லாத்தின்‌”! பிரதிரிதியா 
யும்‌ தலைவராயும்‌ இருந்த ஸர்‌. சையது அகமது அவர்கள்‌ 
இவ்வாறு பேசினார்‌! அயோத்தி தாலுக்தார்களும்‌, ஆக்ரா - 
பிகார்‌ வங்காளத்திய பெரு நிலக்காரர்களும்கூட இன்‌ 
றைக்கு இர்தத்‌ தொனியில்‌ பேசியிருப்பார்களோ என்பது 
சந்தேகம்‌. ஆனால்‌ ஸர்‌. சையது அகமது அவர்கள் மட்டும்‌ 
இவ்வாறு தனித்தன்மையில்‌ பேசினார்‌ என்று எண்ண 
வேண்டாம்‌, அந்தக்‌ காலத்துக்‌ காங்கரஸ்‌ பிரசங்கங்களில்‌ 
பலவற்றை இன்றைக்குப்‌ படித்தால்‌ இதைப்போலவே 
வேடிக்கையாக இருக்கும்‌. ஹிர்து-முஸ்லிம்‌ பிரச்னையில்‌ 
அரசியல்‌ பொருளாதார அம்சம்‌ என்னவெனில்‌ பரம்பரை 
நிலச்சுவான்‌௧ள௱ன முஸ்லிம்களில்‌ ஒரு பகுதியார்‌ அப்பொ 
மு.துதான்‌ செல்வத்திலும்‌ கல்வியிலும்‌ முன்னேறி வருகிற 
ஹிந்து நடுத்தர வகுப்பார்களை எதிர்த்து அடக்‌ வந்தார்‌ 


கள்‌ என்பது தான்‌. 


ஹிந்து நிலச்சுவான்‌ தார்கள்‌ தங்களுடைய சில்லரை 
மூதலாளிகளோ? நெருக்கமாகப்‌ பழ வந்தார்கள்‌. ஆகவே 
ஈடுத்தச வகுப்பார்களின்‌ கோரிக்கைகள்‌ சம்பந்தமாக அவர்‌ 
கள்‌ கநிலைமை வூத்தார்கள்‌ அல்லது அனுதாபம்‌ காட்டி 
வந்தார்கள்‌. நடுத்தர வகுப்பார்களது. கோரிக்கைகளுக்கே 
ஹிந்து நிலச்சுவான்‌௧ள்‌ தூண்டூதலாக இருந்தார்கள்‌ என்‌ 
றம்‌ சொல்லலாம்‌. பிரிட்டிஷார்‌ எப்பொழுதும்‌ போல 
பரம்பரைப்‌ பெரிய தனக்காரர்களின்‌ பக்கம்‌ சேர்க்துகொண் 
டார்கள்‌. பொது ஜனங்களைப்பற்றி யாருமே அப்பொ 
முத கவலைப்படவே இல்லை. 


ஸர்‌. சையது மிகவும்‌ வல்லமை பொருந்தியவர்‌. ௮வரு 
டைய வல்லமைகொண்ட மூர்த்தியால்‌ இந்திய முஸ்லீம்‌ 


வகுப்பு வாதப்‌ போசாட்டம்‌ 797 


களின்‌ உள்ளங்களில்‌ அவர்‌ பதிந்து போனார்‌. அவருடைய 
ஆசாபாசங்களுக்கு தெளிவான அறிகுறியாக விளங்யெது 
அலிகார்‌ கல்லூரி. ஒன்றைவிட்டு இன்னொன்றுக்கு மானும்‌ 
காலத்தில்‌ தாசாளப்போக்கு கொண்ட உணர்ச்சி தன்னு 
டைய வேலையைச்‌ செய்துவிட்டு மேற்கொண்டு முற்போக்கு 
ஏற்படாமல்‌ தடையாக நிற்கும்‌ முட்டுக்கட்டையாக ஆகி 
விடக்கூடும்‌. இதற்கு நிதரிசனமான உதாரணமாக விளங்‌ 
குபவர்கள்‌ இந்திய மிதவாதிகள்‌. தாங்கள்‌ பழைய காக்கி 
ரஸ்‌ பரம்பரையின்‌ உண்மையான வார்ஸுகள்‌ என்றும்‌, 
சாம்‌ பின்னர்‌ பலாத்காரமாக உள்‌.நழைர்தவர்கள்‌ என்‌ 
அம்‌ அவர்கள்‌ ஈமக்கு நினைப்பூட்டுகன்றனர்‌; உண்மை 
தான்‌. அனால்‌, உலகம்‌ மாறுதிறதென்றும்‌ பழைய காங்க 
ரஸ்‌ பரம்பரை சென்று போன வருஷத்தின்‌ பனியோடு 
மறைந்து போயிற்றென்றும்‌, ௮து பழங்கதையாய்ப்‌ போயிற்‌ 
ழென்பதையும்‌ அவர்கள்‌ மறந்து விடதிறார்கள்‌. 


அத போலவே, ஸர்‌. சையது அவர்களது உபதேசமும்‌ 
அத தோன்றிய காலத்தில்‌ பொருத்தமாயும்‌ தேவையாயும்‌ 
இருந்தத. அனால்‌, ௮து முன்னேறும்‌ வர்க்கத்தாரின்‌ 
இறுதி இலட்சயமாக இருக்க முடியாது. அவர்‌ இன்னொரு 
தலைமுறை வசை உயிரோடிருந்தால்‌, அவரது உபதேசத்‌ 
அக்கு வேறு வகையான போக்கை அவரே கொடுத்திருக்க 
வும்‌ கூடும்‌. அல்லது, வேறு தலைவர்கள்‌ அவரது பழைய 
உபதேசத்துக்கு புதிதாக வியாக்கியானம்‌ செய்து, அதை 
மற்றிக்கொண்வெளுல்‌ நிலைமைகளுக்குத்‌ தக்கபடி பிரயோகம்‌ 
செய்திருக்கவும்‌ கூடும்‌. ஸர்‌, சையது அவர்களுக்கு கிடைத்த 
வெற்றியாலும்‌ அவருடைய பெயரோடு ஓட்டிக்கொண்டு 
கடக்கும்‌ மரியாதையா லும்‌ ஏனையோருக்கு பழைய நஈம்பிக்‌ 
கையிலிருந்து மாறி புதிதாக வியாக்யொனம்‌ செய்யமுடியா 
மல்‌ போயிற்று, மேலும்‌, அதிர்ஷ்ட வசமாக, இர்திய 
முஸ்லிம்களுக்குள்‌ புது வழி காண்பிக்கக்கூடிய நிகரற்ற 
வல்லமை பொருந்திய பேர்வழிகள்‌ மிகவும்‌ குறைவு. 


அலிகார்‌ கல்லூரி ஈல்ல வேலை செய்தது. திறமை 
யுள்ள மனிதர்கள்‌ பலரை உண்டாக்கிற்று, முஸ்லீம்‌ அறிவா 
ளிகளின்‌ குரலை அடியோடு மாற்றி விட்டது. ஆனால்‌, ௮௮ 
துவக்கத்தில்‌ வார்க்கப்பட்ட அமைப்பினின்‌ றும்‌ வெளிவந்து 
அபிவிருத்தியடைய முடியாமற்‌ போய்விட்டது. பழைய 


198 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பெரும்பண்ணை மனப்பான்மை அந்தக்‌ கல்லூரியில்‌ நில 
விற்று, சராசரி மாணவனுடைய ஆசையின்‌ குறி அரசாங்க 
உத்தியோகமாக ஆகிவிட்டது. அவன்‌ உள்நோக்கி ஆத்மா 
வின்‌ லிலைகளைப்‌ பார்க்கவும்‌ விரும்பவில்லை. வெளியே வான 
வி'தியிலிருக்கும்‌ ஈட்சத்திரங்களையும்‌ காடவில்லை. அவ 
னுக்கு டெபுடி கலெக்டர்‌ உத்தியோகம்‌ இடைத்தால்‌ அவ 
னுடைய ஆசை பூர்த்தியாகி விட்டன. மகத்தான இஸ்லா 
மிய ஜனராயகத்தில்‌ தானும்‌ ஒருவன்‌ என்ற எண்ணத்‌ 
இனால்‌, அவனுடைய கர்வத்துக்கு திருப்தி உண்டாயிற்று, 
இச்க இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்கு சாட்சியமாக. 
அவன்‌ இருக்‌ “பெஸ்‌'? என்று சொல்லும்‌ சிவப்புக்‌ குல்‌ 
லாயை தன்னுடைய தலையில்‌, ஜோராக அணிர்தகொண் 
டான்‌. அதே சிவப்புக்‌ குல்லாயைத்‌ அருக்கியர்களே, 
கொஞ்ச காலத்திற்குப்‌ பிறகு எட்டத்‌ தள்ளிவிட்டார்கள்‌. 
ஜனநாயகத்துக்கு அசைக்க முடியாத பாத்தியம்‌ தனக்கு 
இருக்றெதென்று அவன்‌ தன்னுடைய சகோதர முஸ்லிம்‌ 
களோடு தொழும்‌ உரிமையாலும்‌, உண்ணும்‌ உரிமையா லும்‌ 
நிச்சயப்படுத்திக்‌ கொண்டு, இந்தியாவிலே அரசியல்‌ ஜனநாய 
கம்‌ இருக்றெதா இல்லையா என்பதைப்பற்றி அவன்‌ கவலைப்‌ 
படவே இல்லை. 


இந்தக்‌ குறுகிய மனப்பான்மையும்‌ அரசாங்க உத்தி 
யோகத்துக்கு ஆசையும்‌ அலிகாரிலும்‌ வேறு இடங்களிலும்‌ 
இருந்த முஸ்லீம்‌ மாணவர்களிடம்‌ மட்டும்‌ தான்‌ இருந்த 
தென்பதல்ல. இத்தகைய ஆசை, ஹிந்து மாணவர்களிட 
மும்‌ இருந்தது. இயல்பாகவே, அவர்களுக்குப்‌ புதுவழி 
முறித்துச்‌ செல்வதற்கு தன்மை இடையாது. ஆனால்‌, 
சற்தர்ப்பங்களின்மூலமாக, அவர்கள்‌ தங்களுடைய பழைய 
சுவடைவிட்டு, வேறு பாதைகளில்‌ செல்லும்படி.யாக நேர்ர்‌ 
தது. ஹிந்துக்களில்‌ படித்தவர்கள்‌ அதிகம்‌ பேர்கள்‌. 
கிடைக்கக்‌ கூடிய உத்தியோகங்களோ ரொம்பக்‌ குறைவு. 
அகவே, அவர்கள்‌ அதிருப்தி கொண்ட அறிவாளிகளாக 
ஆகிவிட்டார்கள்‌. இந்தக்‌ கூட்டத்தார்தான்‌ எந்த நாட்டி 
௮ம்‌ புரட்சி இயக்கங்களுக்கு முதுகெலும்பைப்‌ போன்ற 
வர்களாவர்‌. 


ஸர்‌. சையது அகமதுகான்‌ அவர்களுடைய அரசியல்‌ 


உபதேசத்தால்‌, இந்திய முஸ்லீம்கள்‌ லட்சியத்தில்‌ மிகவும்‌ 


வகுப்பு வாதப்‌ போராட்டம்‌ 799 


பிற்போக்கடைந்து அதனின்றும்‌ முழுதும்‌ வெளியேற 
முடியாத நிலைமையில்‌ இருந்தார்கள்‌. அப்பொழுது, இரு 
பதாம்‌ நூற்றாண்டின்‌ ஆரம்ப வருஷங்களில்‌, இல நிகழ்ச்சி 
கள்‌ நேர்ந்தன. அவைகளைக்‌ கொண்டு, கூச்சலுடன்‌ அரா 
அருவென்று வளர்ந்துகொண்டு வந்த தேயே இயக்கத்துக்‌ 
கும்‌ முஸ்லிம்களுக்கும்‌ இடையே இருந்த பிளவை பிரிட்‌ 
டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ விரிவுபடுத்தி விட்டார்கள்‌. 1910-ம்‌ 
வருஷம்‌ தாம்‌ எழுதிய “(இந்திய அதிருப்தி'' என்ற நூலில்‌, 
ஸர்‌. வாலண்டைன்‌ ஷிரசோல்‌, அன்றைக்கு பிரிட்டிஷ்‌ ஆட்சி 
யின்‌ உறுதியையும்‌ சாசுவதத்‌ தன்மையையும்‌ விரும்பி 
அதோடு தங்கள்‌ ஈலன்களையும்‌ ஆசையையும்‌ நெருக்கமாக 
இந்திய முஸ்லீம்கள்‌ பொருத்திக்கொண்டது போல, அவர்‌ 
கள்‌ முன்னே ஒருபொழுதும்‌ செய்ததே இல்லையென்று 
உறுதியாகக்‌ கூறலாம்‌ என எழுதினார்‌. அரசியல்‌ ஜோ 
யங்கள்‌ ஆபத்தாக முடியும்‌. ஸர்‌. வர்லண்டைன்‌ எழுதிய 
ஐந்து :வருஷங்களுக்குள்‌, முஸ்லீம்‌ அறிவாளிகள்‌ தங்களைக்‌ 
கட்டிப்போட்டு தடை செய்துகொண்டிருக்கும்‌ விலங்குகளி 
லிருந்து விடுபட்ட, காங்கிரசோடு சேர்ந்து கொள்ளுவதற்கு 
பெரிதும்‌ முயற்சி செய்தார்கள்‌. பத்து வருஷ காலத்திற்குள்‌ 
இந்திய முஸ்லீம்கள்‌, காங்கிரசுக்கு வெகுதூரம்‌ முன்னே 
சென்று, அதற்கு வழி காண்பித்துக்‌ கொண்டு போனார்கள்‌. 
ஆனால்‌, இந்தப்‌ பத்து வருஷங்கள்‌ முக்கயமான வருஷங்‌ 
கள்‌. உலக மகாயுத்தம்‌ வர்து போய்விட்டது. உடைந்து 
தளர்ந்து போன உலகம்தான்‌ அது தனமாக விட்டுச்‌ 
சென்ற பாக்கியமாகும்‌, ச 


இருந்தாலும்‌ தாம்‌ கொண்ட முடிவுக்கு ஸர்‌. வாலண்‌ 
டைன்‌ வருவதற்கு மேலமுந்த வாரியான காரணங்கள்‌ 
பல உண்டு. அப்பொழுதுதான்‌ ௮காகான்‌ முஸ்லீம்சளின்‌ 
தலைவராக வெளித்‌: தோன்றினார்‌. ஆகாகான்‌ தொழில்‌ முத 
லாளி இனத்தைச்‌ சேர்ந்த தலைவரல்ல. ஆகவே அகாகான்‌ 
தலைமைக்கு வந்ததினின்றும்‌ முஸ்லீம்கள்‌ இன்னும்‌ பெரிய 
பண்ணைப்‌ பரம்பரைகளைப்‌ பிடித்துத்‌ தொங்கிக்கொண்டிருக்‌ 
றார்கள்‌ என்பதைக்‌ காண்பித்துவிட்ட அ. அகாகான்‌ மிக 
வும்‌ செல்வம்‌ படைத்த கோமகன்‌. அவர்‌ ஒரு வகுப்பின 
ருக்கு மத குரு. அவர்‌ பிரிட்டிஷ்‌ ௮இகார வகுப்பினரோடு 
மிகவும்‌ நெருங்கப்‌ பழனெதால்‌, பிரிட்டிஷ்‌ நோக்கப்படிக்குப்‌ 
பார்த்தால்‌ அவர்‌ அவர்களுக்கு மிகவும்‌ . பொருத்தமான 


800 . ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அன்பராவர்‌. அவர்‌ விரிவான கலையறிவு வாய்ந்தவர்‌, அரே 
கமாக ஐரோப்பாவிலேயே வாழ்ந்து வந்தார்‌. செல்வம்‌ 
படைத்த இங்கிலிஷ்‌ பெரிய பண்ணைக்காரர்களைப்‌ போலவும்‌ 
குதிரைப்‌ பந்தயம்‌ முதலிய களியாட்டங்களில்‌ அபரிமித 
மான ௬ கண்டவரைப்போலவும்‌ அவர்‌ வாழ்ந்து வந்தார்‌. 
எனவே வகுப்புவாத விஷயங்களில்‌ அவர்‌ குறிய நோக்கம்‌ 
படைத்தவராக இருக்கவே முடியாது. 

அவர்‌ முஸ்லிம்களுக்கு தலைவர்‌ அனார்‌ என்றால்‌ முஸ்‌ 

லிம்‌ நிலச்சுவான்‌௧ளும்‌ தற்போது பெருக்கொண்டுவரும்‌ 
தொழில்‌ முதலாளிகளும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தாருக்கு 
சாதகமாக இருக்கிறார்களென் று அர்த்தமாகும்‌. வகுப்பு 
வாத பிரச்னை, உள்ளபடியே இரண்டாம்தர மதிப்பைக்‌ 
தான்‌ கொண்டதாகும்‌. ௮.து அவ்வளவு முக்கியமான தல்ல, 
இருந்தாலும்‌, பிரிட்டிஷாரோடு ஓட்டிக்‌ கொள்ள வேண்டிய 
ரோக்கத்துக்காக வகுப்புவாதம்‌ வற்புறுத்தப்பட்டது. வங்‌ 
களாப்‌ பிரிவினையால்‌ ஏற்பட்ட அரசியல்‌ நிலைமையைப்பற்றி 
முஸ்லிம்கள்‌ என்ன எண்ணிக்‌ கொண்டிருக்கிறார்களென்‌ 
ணம்‌ அரசியல்‌ உரிமைகள்‌ அவசரமாக ஹிந்துக்களுக்குக்‌ 
கொடுக்கப்படக்‌ கூடாதென்றும்‌ அவ்வா று கொடுக்கப்பட்‌ 
டால்‌ பெரும்பான்மைபோரான ஹிந்துக்கள்‌ வலுத்துப்‌ 
போய்விடுவார்கள்‌ என்றும்‌ அதனால்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கும்‌ 
அளிக்கூட சந்தேகமில்லாமல்‌ ராஜபக்தர்களாக விளங்கும்‌ 
றெபான்மையோரான முஸ்லீம்களின்‌ ஈன்மைகளுக்கும்‌ 
, ஆபத்தாக முடியுமென்றும்‌ ஆகாகான்‌ அவர்கள்‌ வைஷஹி 
ராய்‌ மிண்டோ பிரபுவின்‌ உள்ளத்தில்‌ தெளிவாகப்‌ பதிய 
வைத்தரர்‌ என்று ஸர்‌. வாலண்டைன்‌ ஷிரோல்‌ நமக்குச்‌ 
சொல்லுறார்‌. அனால்‌, வெளித்‌ தோற்றத்தில்‌, இவர்கள்‌ 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்துக்கு சாதகமாயிருந்தாலும்‌, வேறு 
சக்‌இகள்‌ வேலைசெய்து கொண்டு வந்தன. புதிதாய்த்‌ தோன்‌ 
திய முஸ்லீம்‌ தொழில்‌ முதலாளிகளுக்கு சிறிது சிறிதாகஅ௮ப்‌ 
பொழுதிருந்த நிலைமைகளில்‌ அதிருப்தி உண்டாகி தேசீய 
இயக்கத்தோடு ஒட்டிக்கொள்ள எத்தனித்தார்கள்‌, அகா 
கான்‌ இதைக்‌ கவனிக்கமால்‌ இருக்க முடியுமா? அல்லது 
அவர்‌ இதைப்பற்றி பிரிட்டிஷாருக்கு எச்சரிக்கை செய்யா 

மால்‌ இருக்கலாமா? 

1914-ம்‌ வருஷம்‌ ஜனவரி மாதத்திய எடின்பர்க்‌ ரிவியூ 

வில்‌ (அதாவது மகாயுத்தத்துக்கு சிலமாதங்களுக்கு முன்‌ 


வகுப்பு வாதப்‌ போராட்டம்‌ 801 


நஸ்ரி அவர்‌ எழுதியதாவ த: “ஹிட்‌ அக்களையும்‌ முஸ்லிம்‌ 
களையும்‌ பிரிக்கும்‌ வழக்கத்தை அரசாங்கத்தார்‌ விட்டுவிட 
வேண்டும்‌. இந்தியாவில்‌ ஹிர்‌அமுஸ்லிம்‌ இளைஞர்கள்‌ தவிர 
தேசிய நோக்கு கொண்டு வருறொர்கள்‌. இந்த ரோக்குக்குத்‌ 
தடையாக, ஹிர்‌தமுஸ்லிம்‌ வகுப்புகளில்‌ நிதானஸ்‌ தர்களாய்‌ 
இருக்கப்பட்டவர்களை ன்று சேர்க்கவேண்டும்‌.'' இதிலி 
ருந்து என்ன தெரிகிறது ஆகாகானுக்கு இர்தியாவில்‌ ௮79 
யலில்‌ மாறுதல்‌ ரேராமல்‌ தடுக்க வேண்டியத நோக்கமே 
ஒழிய, அவருக்கு முஸ்லீம்களின்‌ வகுப்புவாத நலன்களைப்‌ 
பற்றி ஈரத்தை இடையாது என்பது தெளிவாகிவிட்டது. 


அனல்‌ அகாகானும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கமும்‌ முஸ்லிம்‌ 
தொழில்‌ முதலாளிகள்‌ இந்திய தேசீய இயக்கத்தோடு 
ஓட்டிக்கொள்ளுவதைத்‌ தடுக்க முடிபவில்ல்‌. மகாயுத்தத்‌ 
தினால்‌, இந்த வேலை அரிதப்பட்டது. புதிதான தலைவர்கள்‌ 
தான்‌ றினார்கள்‌. அகாகான்‌ திரைக்குப்பின்னே போய்விட்‌ 
டதாகத்‌ தோன்றிற்று, அலிகார்‌ கல்லூரியின்‌ தொனிகூட 
மாறிவிட்ட, ௫. புதிதாய்த்‌ தோன்றிய தலைவர்களுள்‌ அலி 
சகோதரர்கள்‌ இருவர்‌ ஆவர்‌. அவர்களிருவரும்‌ அலிகார்‌ 
கல்லூரியில்‌ படிச்து வெளியேறியவர்கள்‌. டாக்டர்‌ எம்‌. ஏ. 
அன்சாரி, மெளலானா அபுல்கலாம்‌ ஆஸாத்‌ முதலிய அறிவா 
ளித்‌ தலைவர்கள்‌ முஸ்லீம்களின்‌ அரசியல்‌ கிளர்ச்சிகளில்‌ 
சிறப்பான பங்கெடுத்துக்கொள்ள த்‌ த்‌ தலைப்பட்டார்கள்‌. ஓரள 
வில்‌, எம்‌, ஏ. ஜின்னா அவர்களும்‌ வேலை செய்துவந்தார்‌. காம்‌ 
இஜீ ஜின்னாவைத்‌ தவிர, ஏனைய இந்தத்‌ தலைவர்களையும்‌ முஸ்‌. 
லீம்களையும்‌ தமது ஒத்துழையாமை இயக்கத்துக்குள்‌ அற்‌ 
புதமாகக்‌ கொண்டு வந்த சேர்த்து விட்டார்‌. அவர்கள்‌ 
1919%லிருக்து 1928 வரையில்‌ நிகழ்ந்த நிகழ்ச்சிகளில்‌ முக்‌ 
யமான பங்கெடுத்துக்‌ கொண்டார்கள்‌. பின்னர்‌ பிற்‌ 
போக்கு தலைதூக்கி யெழ ஆரம்பித்தது. ஹிர்‌தக்களுக்குள்‌ 
ளும்‌ முஸ்லீம்களுக்குள்ளும்‌. பதுங்கிக்‌ இடந்த வகுப்பு 
வாதப்‌ பிற்போக்கான அம்சங்கள்‌ எல்லாம்‌ வெளித்தோன்‌ 
றத்‌ தலைப்பட்டன. ஆனால்‌ இது மெதுவாகவும்‌, நிச்சயமாக 
வும்‌ ஈடந்து கொண்டிருந்தது. வகுப்புவாதத்‌ தகராறினால்‌, 
முதன்‌ முதலாக இந்துமகாசபைக்கு ஓரளவு பிராதான்‌ 
யம்‌ ஏற்பட்டது. ஆனால்‌ அரசியல்‌ சம்பந்தமாக அது காங்‌ 
சிரசுக்குப்‌ போட்டியாக இருக்க முடியவில்லை. முஸ்லிம்‌ 
வகுப்புவாத அமைப்புகள்‌ மீண்டும்‌ தங்களுக்கு முஸ்லீம்‌: 
51 


809 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பொதுஜனங்களிடம்‌ ஏற்கனவே இருர்த செல்வாக்கைப்‌ 
பெற்று விட்டன. என்றாலும்‌, முஸ்லிம்‌ தலைவர்களில்‌ செல்‌ 
வாக்கு பெற்ற பலர்‌ கடைசி வரையில்‌ காங்கிரசோடு ஒட்டிக்‌ 
கொண்டி ருக்தார்கள்‌. 


அரசியலில்‌ பூரண பிற்போக்காளர்களாய்‌ இருந்த முஸ்‌ 
லீம்‌ வகுப்புவாதத்‌ தலைவர்களுக்கு பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்‌ 
தார்‌ எல்லா வகைகளிலும்‌ சலுகை காண்பித்தார்கள்‌. முஸ்‌ 
லிம்‌ பிற்போக்காளர்களுக்கு கிடைத்த வெற்றியை ஹிந்து 
மகா சபை கவனித்துப்‌ பார்த்து, முஸ்லீம்களோடு போட்டி. 
போட்டு, சர்க்காரின்‌ தயவைப்பெற முயற்சி செய்தது. மகா 
சபையில்‌ தீவிர வாதிகளாயிருந்த பலர்‌ வெளியே துரத்தப்‌ 
பட்டார்கள்‌; அல்லது தாங்களாகவே வெளியேறினார்கள்‌. 
ஹிர்‌து மகாசபை வரவர பொருளாளிகளின்‌ தயவை நாடிச்‌ 
சென்றது. ஹிந்து லேவாதேவிக்காரர்களின்‌ தயவைக்‌ 
கோரிற்று, 


இரு கட்ச வகுப்பு வாத அரசியல்‌ வாதிகளும்‌ சட்ட 
சபை ஸ்தானங்களின்‌ வி௫தங்களைப்பற்றி, ஓயாமல்‌ வாதம்‌ 
செய்‌துகொண்டி.ருந்தார்கள்‌. எதற்காக? அரசாங்கத்தில்‌ தங்‌ 
களுக்கு இடைக்கக்கூடிய செல்வாக்கன் மூலமாக உத்தியோ 
கங்கள்‌ எவ்வளவு வரையில்‌ கடைக்கும்‌ என்ற நோக்கம்‌ 
தான்‌. அவர்களுக்கு வகுப்புவா தமென்பது, நடுத்தர வகுப்பு 
அறிவாளிகளுக்கு உத்தியோக வேட்டைப்‌ போராட்டமாக 
அமைந்தது. ஆனால்‌ எல்லோருக்கும்‌ கொடுக்கும்படியாக 
அத்தனை உத்தியோகங்கள்‌ இல்லையே] எனவே அவைகளைப்‌ 
பற்றி ஹிர்‌ த-முஸ்லீம்‌ வகுப்புவா திகள்‌ சண்டை பிடித்துக்‌ 
கொண்டார்கள்‌; ஹிக்துக்கள்‌ தற்காப்புக்காக சண்டை பிடித்‌ 
தார்கள்‌. ஏனென்றால்‌ பெரும்பான்மையான உத்தியோகம்‌ 
கள்‌ ஏற்கனவே அவர்கள்‌ வசம்‌ இருந்தன. முஸ்லிம்கள்‌ 
தங்களுக்கு அதிகமான உத்தியோகங்கள்‌ வேண்டுமென்று 


சண்டை போட்டார்கள்‌. 


இந்த உத்தியோகச்‌ சண்டைக்குப்‌ பின்னே வேறொரு 
முக்கியமான சண்டை யிருந்தது. ௮௮ உள்ளபடியே வகுப்பு 
வாதத்தைத்‌ தழுவியதல்ல. ஆனாலும்‌ வகுப்பு வாதத்திற்குத்‌ 
தூண்டுதலாக இருக்கது. பஞ்சாபிலும்‌ சந்துவிலும்‌ வங்கா 
ளத்திலும்‌ ஹிந்துக்கள்‌ மொத்தத்தில்‌ பணக்காரர்களாயிருர்‌ 


வகுப்பு வாதப்‌ போராட்டம்‌ 808 


தார்கள்‌; லேவாதேவி செய்தார்கள்‌; ஈகரவாசிகளாயிருக்தார்‌ 
கள்‌. இந்த மாகாணங்களில்‌ முஸ்லீம்கள்‌ ஏழைகள்‌; கட 
னாளிகள்‌; கிராமவாசிகள்‌. ஆகவே இந்த இரண்டு கூட்டத்‌ 
தாருக்குமிடையே இருந்த போராட்டம்‌ பொருளாதாரத்‌ 
தன்மை கொண்டதாஞும்‌. ஆனால்‌ இதற்கு வகுப்புவாத வர்‌ 
ணத்தை எப்பொழுதும்‌ திட்டி விகிருர்கள்‌. லே மாதங்‌ 
களுக்குமுன்‌, பஞ்சாப்‌ சட்டசபையில்‌, ரொமாந்தர வாசி 
களின்‌ கடன்‌ சுமையைக்‌ குறைப்பதற்காக கொண்டுவரப்‌ 
பட்ட பிரேரணைகளின்பேரில்‌, நிகழ்ந்த வாதங்களிலிருர்‌ த 
இ. மிகவும்‌ தெளிவாக வெளித்‌ தோன்றிற்று, ஹிர்துமகா 
சபை பிரதிநிதிகள்‌ ஒருமுகமாக இந்தத்‌ திட்டங்களை 
எதிர்த்து, பாக்கி முதலாளிகளோடு சேர்ந்து கொண்டார்‌ 
கள்‌. 


ஹிந்து மகாசபை தன்னிடம்‌ மருக்கலப்பில்லாத தேடி 
யத்தன்மை தோய்ந்து நிற்றெதென்றும்‌, முஸ்லீம்கள்‌ தான்‌ 
வகுப்புவாதிகளென்றும்‌ கண்டித்து, தற்பெருமையுடன்‌ 
கூறிக்கொள்ளுவது வழக்கம்‌. முஸ்லீம்‌ அமைப்புகள்‌ யாவும்‌ 
வகுப்புவாதத்‌ தன்மைதான்‌ படைத்தவைகள்‌ என்பது எல்‌ 
லோருக்கும்‌ தெற்றென புலனாகிவிட்டது. தேசிய உடுப்புக்‌ 
குள்ளே ஒளிர்‌ தூகொண்டிருப்பகால்‌, ஹிர்து மகாசபையின்‌ 
வகுப்புவாதம்‌ அவ்வளவு தெளிவாக வெளியே தெரிய 
வில்லை. தேசத்துக்குப்‌ பொதுவான ஜனறாயகப்‌ பரிகாரத்‌ 
தால்‌, மேல்‌ வகுப்பு ஹிர்துக்களின்‌ ஈலன்கள்‌ பாதிக்கப்‌ 
படும்பொழுது, உண்மையான சோதனை வருகின்றது. இந்த 
சோதனையில்‌, விடாமல்‌; மகாசபை தோற்றுக்‌ கொண்டே 
வருகிறது. சந்து மாகாணத்தைப்‌ பிரிக்கக்‌ கூடா து' என்று 
ஹிந்து மகாசபை எதிர்த்தது எதற்காக? சறுபான்மையோ 
ரின்‌ பொருளாதார நலன்களைக்‌ 'கருதி, பெரும்பான்மை 
யோர்‌ இந்தூவுக்குத்‌ தனி மாகாணம்‌ வேண்டும்‌ என்று 
கோரிய ஜனநாயகக்‌ கொள்கையை ஹிந்து மகாசபை 


பொருட்படுத்தவில்லை. 


பிற்போக்குக்கும்‌ தேசீயத்தின்‌ அரோகத்துக்கும்‌ அற்‌ 
புதமான சாட்சியாக, ஹிர்‌.து-முஸ்லீம்‌ வகுப்பு விதிகள்‌ 
விளங்கெ. வட்ட மேஜை மகாகாடுகளில்‌ திட்டமாக 
வகுப்புவாதக்‌ கொள்கைகள்‌ கொண்ட முஸ்லிம்களைத்தான்‌ 
வட்டமேஜைக்குநியமனம்‌ செய்யமுடியும்‌ என்று பிரிட்டிஷ்‌ 


804 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அரசாங்கத்தார்‌ பிடிவாதத்துடன்‌ சாதித்து விட்டார்கள்‌. 
வகுப்புவாத முஸ்லீம்கள்‌ இகாகானின்‌ தலைமையில்‌, பிரிட்‌ 
டிஷ்‌ பொது வாழ்வில்‌ கேவலமான பிற்போக்கு கொண்டவ 
ரோடூ உறவுகொண்டாடும்‌ நிலைக்கு வந்‌. துவிட்டார்கள்‌. இவர்‌ 
கள்‌ சேர்்துகொண்ட கூட்டத்தார்‌ பிரிட்டனுடைய முற்‌ 
போக்குக்கே எ திரிகள்‌, மிகவும்‌ ஆபத்தான கூட்டத்தார்கள்‌. 
ஆகாகானும்‌ அவரது கோஷ்டியாரும்‌, லாயிட்‌ பிரபுவும்‌ 
அவரது இனத்தாரும்‌ கூடிக்‌ குலவிக்கொண்ட காட்சி ௮௬ 
மையான காட்சியாக இருந்தது. அவர்கள்‌ இதோடு நிற்க 
வில்லை. வட்டமேஜை மகாநாட்டில்‌ ஐரோப்பிய சங்கத்தின்‌ 
பிரதிறிதகளோடும்‌ மற்றவர்களேரடும்‌ ஒப்பந்தம்‌ செய்து 
கொண்டார்கள்‌. இது, வருத்தத்துக்கு உரியதாகும்‌. 
ஏனென்றால்‌, இந்தியாவில்‌ இந்த ஐரோப்பிய சங்கம்தான்‌, 
இந்திய விடுதலைக்கு எதிரியாக இருந்து, வலுவாக வேலை 
செய்து வருகிறது. 


ஹிர்து மகாசபை பிரதிநிதிகள்‌ சும்மா இருக்கவில்லை, 
அவர்கள்‌ பிரிட்டிஷாரின்‌ ஈலன்களைக்‌ கருதி, பஞ்சாபில்‌ 
பாதுகாப்புகள்‌ வேண்டீமென் று கோரினார்கள்‌. இந்தப்‌ பாது 
காப்புகள்‌ யாவும்‌, இந்திய விலைக்குத்‌ தடைகள்‌ என்று 
அவர்கள்‌ அறிர்துகொள்ளவில்லைபோலும்‌! பிரிட்டிஷ்‌ அர 
சாங்கத்தோடு ஓத்‌.துழைக்கும்‌ முயற்சிகளில்‌ அவர்கள்‌ முஸ்‌ 
லிம்களைத்‌ தோற்கடிக்க முயன்றார்கள்‌. ஆனால்‌, அதனால்‌ 
அவர்களுக்கு யாதொரு லாபமும்‌ கிடைக்கவில்லை. தங்க 
டைய கட்சியையே கெடுத்துக்‌ கேவலமாக்கிக்‌ கொண்டு, 
இந்தியாவின்‌ விடுதலை இயக்கத்துக்கு தசோகம்‌ செய்துவிட்‌ 
டார்கள்‌. முஸ்லிம்கள்‌ கெளரவத்துடனேயாவது தங்கள்‌ 
கட்சியைச்‌ சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. அனால்‌, ஹிந்து 
வகுப்பு வாதிகளிடம்‌ இந்தத்‌ தன்மைகூட காணப்படவில்லை, 


வகுப்புவாகத்‌ தலைவர்கள்‌, மேல்வகுப்பு பிற்போக்‌ 
காளர்களில்‌ ஒரு சிறுகூட்டத் தாருக்கு பிரதிநிதிகளாய்‌ இருக்‌ 
கிருர்கள்‌..௮வர்கள்‌ பொது ஜனங்களின்‌ மதவெறிகளைத்‌ தங்க 
டைய சொந்த பிரயோசனத்திற்காக உபயோகப்படுத்‌இக்‌ 
காள்ளுகிறார்கள்‌. இதுதான்‌ உண்மையென்று எனக்குத்‌ 
தோன்றுறெது. பொருளாதாரப்‌ பிரச்னைகளை வேண்டு 
மென்றே, இருதரப்பு வகுப்புவாதத்‌ தலைவர்களும்‌ யோசப்‌ 
பதற்கு இடம்‌ கொடுக்காமல்‌ உள்ளுக்குள்ளேயே அழுத்தி 


வகுப்பு, வாதப்‌ போசாட்டம்‌ 805 


வைக்துவி$ரர்கள்‌, ஆனால்‌ இந்தப்‌ பிரச்னைகளை அமுத்தி 
வைக்க முடியாத காலம்‌ விரைவில்‌ வந்துசேரும்‌. அப்‌ 
பொழுது இருபது வருஷங்களுக்கு முக்தி ஆகாகான்‌ எச்‌ 
சரிக்கை செய்ததுபோல, இருதரப்பு வகுப்புவாதிகளும்‌, 
தவிர திட்டங்களுக்கு விரோதமாக மிதவாதிகள்‌ அனை 
வரும்‌ சேர வேண்டுமென்று பிரசாரம்‌ செய்வார்கள்‌. 
ஓரளவில்‌ இது ஏற்கனவே வெளித்தோன்றிவிட்ட த. ஹிச்து 
முஸ்லிம்‌ வகுப்புவா திகள்‌ ஒருவருக்கொருவர்‌ பகிரங்கமாக 
எவ்வளவு தாக்கக்கொண்டாலும்‌ பிற்போக்கான சட்டங்‌ 
களை ஆக்கிக்கொள்ள அரசாங்கத்தாருக்கு உதவிசெய்யும்‌ 
பொருட்டு இருதரப்பாரும்‌ அசெம்பிளியிலும்‌ வேறு இடங்‌ ' 
களிலும்கூடி ஓக்துழைக்கிறார்கள்‌, இந்த மூன்று கூட்டத்‌ 
தையும்‌ ஒன்று சேர்த்த ௪ங்கிலிக்கணைகளில்‌ ஒன்று ஓட்‌ 
டவா ஓப்பந்தமாகும்‌. 
பிரிட்டிஷ்‌ கன்சர்வேடிவ்‌ கட்சியின்‌ பிற்போக்காளர்‌ 

களோடு, ஆகாகான்‌ அவர்கள்‌ இன்றும்‌ நெருங்கிப்‌ பழகிக்‌ 
கொண்டுவருகிறார்‌ என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 1984-ம்‌ 
வருஷம்‌ அக்டோபர்‌ மாதம்‌ பிரிட்டிஷ்‌ கடற்படை லீக்‌ கூட்‌ 
டத்தார்‌ விருந்து கொடுத்தார்கள்‌. அதிலே ஆகாகான்‌ முக்‌ 
கியமான விருந்தாளி. விருக்துக்கச்சேரியில்‌ லாயிட்பிரபு 
தலைமை வ.௫த்தார்‌. பிரிஸ்டல்‌ கன்சர்வேடிவ்‌ மகாநாட்டில்‌ 
“ லாயிட்‌ பிரபு, பிரிட்டிஷ்‌ கடற்படையை வலுப்படுத்துவதற்‌ 
காகக்‌ கொண்டவர்த யோசனைத்‌ திட்டத்தை, இந்த விருர்‌ 
அக்‌ கச்சேரியில்‌ அகாகான்‌ பூரணமாக தரித்தார்‌. சாம்‌ 
 ராஜ்யப்‌ பாதுகாப்பையும்‌ இங்கலொந்தின்‌ பத்திரத்தையும்‌ 
பற்றி இர்தியத்‌ தலைவசொருவர்‌ இவ்வாறு கவலைப்படூதிறார்‌. 
பிரிட்டிஷ்‌ போர்ப்படைகளை விருத்திசெய்யும்‌ விஷயத்தில்‌, 
அர்த இந்தியத்‌ தலைவர்‌, பால்டுவின்‌ அவர்களையும்‌ தேசீய 
அரசாங்கத்தையும்கூட தோற்கடித்தவிட்டார்‌, இதெல்லாம்‌ 
அவர்‌ செய்தது உலக சமாதானத்தின்‌ பொருட்டுத்தான்‌! 


1934-ம்‌ வருஷம்‌ ஈவம்பர்‌ மாதம்‌ அதரவது விருந்துக்‌ 
கச்சேரிக்கு அடுத்தமாதம்‌ முஸ்லிம்‌ உலகத்தை பிரிட்டிஷ்‌ 
. மகுடத்தோடு சாசுவதமான நட்பைக்‌ கொண்டு பிணைக்க 
வேண்டும்‌'' என்ற நோக்கத்துடன்‌ இரகசியமாக லண்டனில்‌ 
சினிமாபடம்‌ காண்பிக்கப்பட்டதாக ரிப்போர்ட்‌ செய்யப்‌ 
பட்டது. இந்தச்‌ சமயத்தில்‌ முக்கெமான விருந்‌ இனர்கள்‌ 
ஆகாகானும்‌ லாயிட்‌ பிரபுவும்‌ என்று அறிவிக்கப்பட்டது. 


டன 


806 ஜவஹரின்‌ சுயசரித்திசம்‌ 


ஆகாகாலும்‌, லாயிட்‌ பிரபுவும்‌ பிரிக்க முடியா தபடி. ஒன்று 
சேர்ர்துவிட்டதாகச்‌ தோன்றிற்று, ஈம்முடைய உள்நாட்டு 
அரசியலில்‌ ஸர்‌ தேஜ்பக தூர்‌ சாப்ரூவும்‌ ஜயகரும்‌ இருப்பது 
போல சாம்ராஜ்ய விஷயங்களில்‌ அகாகான்‌-லாயிட்பிசபு 
இவர்களது இரண்டு இதயங்களும்‌ ஒரே உணர்ச்சியில்‌ 
தோய்ந்து இடப்பன போல்‌ தோன்றிற்று, 


இவர்கள்‌ இருவரும்‌ அடிக்கடி. ஒன்ற சேர்ந்து காட்ச 
தந்த இந்த மாதங்களில்‌ இந்தியாவுக்கு அதிகமான இர்‌ 
திருத்தத்தை அளித்து, தங்களுடைய பலவீனத்தைக்‌ காண்‌ 
பித்துக்கொண்டதற்காக கன்சர்வேடிவ்‌ கட்சித்‌ தலைவர்களை 
யும்‌ தேயே அரசாங்கத்தையும்‌ லாயிட்‌ பிரபு, மிக்க கசப்‌ 
போடு ஓயாமல்‌ தாக்கி பிரசாரம்‌ செய்து கொண்டு வந்தார்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கது. 


சமீபகாலமாக முஸ்லிம்‌ வகுப்புவாதத்‌ தலைவர்களில்‌ 
ஒருவர்‌ வினோதமாக பிரசங்கங்கள்‌ செய்து சில வி)த்தி 
மான யோசனைகளைச்‌ சொல்லி வருகிறார்‌. இவைகளுக்கு 
உண்மையான சிறப்பு கிடையாது, அவரைப்போல்‌ 
ஏனையோர்களும்‌ நினைக்கிறார்களோ என்பது சந்தேகம்‌. 
என்றாலும்‌ வகுப்புவாத மனப்பான்மையை ௮து சிறப்பாக 
அறிவிக்கன்றது. அதற்கு போதுமான விளம்பரமும்‌ கொடுக்‌ 
கப்பட்டது. இந்தியாவில்‌ “(முஸ்லிம்‌ ஜாதி'', “முஸ்லீம்‌ கலை” 
இவைகளைப்பற்றி வற்புறுத்திப்‌ பேசப்பட்டு வருகின்றது. 
ஹிக்து-முஸ்லிம்‌ காகரிகங்கள்‌ அறவே ஓத்து வாழ முடி 
யாது என்றும்‌ குறிப்பிடப்படுகிறது. இதிலிருந்து என்ன 
கொள்ளக்‌ கடக்கிறது என்றால்‌, (அவ்வாறு தெளிவாகச்‌ 
சொல்லப்படாவிட்டாலும்‌) பிரிட்டிஷ்காரர்கள்‌ இந்தியாவில்‌ 
சாசுவதமாக இருந்து, இரண்டு வகுப்பாருக்குமிடையே 
தராசை நன்றாகப்‌ பிடித்துக்கொண்ட இரண்டு நாகரிகங்களுக்‌ 
கும்‌ மத்தியஸ்தம்‌ செய்ய வேண்டும்‌ என்பது தான்‌. 


சில ஹீந்து வகுப்புவாதத்‌ தலைவர்களும்‌ இதே முறை 
களில்‌ யோசனை செய்கின்றார்கள்‌. ஆனால்‌ கொஞ்சம்‌ வித்தி 
யாசம்‌ உண்டு. தாங்கள்‌ பெரும்பான்மையில்‌ இருப்பதால்‌, 
இறுதியில்‌ தங்களுடைய நாகரிகமும்‌ கலைப்பெருக்கும்தான்‌ 
நிலைத்து நிற்கும்‌ என்று ஹிந்துக்கள்‌ ஆசை கொண்டிருக்‌ 
கிறார்கள்‌. 


வகுப்பு வாதப்‌ போசாட்டம்‌ 807 


ஹிக்‌த-முஸ்லிம்‌ சாகரிகங்கள்‌! முஸ்லிம்‌ ஜாதி! இவை 
கள்‌ எத்தகைய கவர்ச்சி பொருந்திய காட்சிகளை மனக்கண்‌ 
ணுக்கு திறந்‌ துவி௫இன்‌ றன! பண்டைய சரித்திரத்தின்‌ காட்சி 
கள்‌! தற்போதைய சரித்திரத்தின்‌ காட்சிகள்‌! எதிர்காலத்‌ 
தில்‌ நேரக்கூடியவைகளிள்‌ காட்சிகள்‌! இர்தியாவில்‌ முஸ்லிம்‌ 
ஜாதி! என்ன வேடிக்கை! இக்திய ஜாதிக்குள்‌ ஒரு ஜாதி! 
அஅவும்‌ ஒரே இடத்தில்‌ தக நிற்கும்‌ கூட்டமல்ல. நாடு 
முழுதும்‌ பல பல துண்டுகளாக சிதறிக்‌ இடக்கும்‌ முஸ்லிம்‌ 
கூட்டம்‌! அரசியல்‌ அறையில்‌ பார்த்தாலோ இந்தக்‌ கருத்து 
அபத்தமாகும்‌. பொருளாதாரத்‌ துறையில்‌ பார்த்தால்‌ 
ஆபாசம்‌. இதைப்பற்றி யோசனை செய்ய தகுதிபெற்றதே 
இல்லை, இருந்தாலும்‌, இந்தக்‌ கருத்துக்குப்‌ பின்னே இருக்‌ 
கும்படியான மனப்பான்மையை அறிந்து கொள்ள அது 


ஈமக்கு சதாகமாயிருக்கிறது. 


இத்தகைய, கலக்கமுடியா த துண்டான ஜாதிகள்‌ மத்‌ 
திய காலத்திலும்‌, அதற்கு பின்னேயும்‌ வாழ்ந்து வந்தன. 
ஆட்டோமான்‌ சுல்தான்கள்‌ அரசியல்‌ ஈடத்த அவக்கிய 
காலத்தில்‌, இஸ்தாம்பூல்‌ நகரத்தில்‌, இத்தகைய தனிக்‌ கூட்‌ 
டங்கள்‌ தனித்தனியே வாழ்க்‌ துவற்தன, இன்றுக்கொன்று 
கலக்காமல்‌, ஓரளவு சுதந்திரத்துடன்‌ வாழ்ர்‌துவர்தன. லத்‌ 
தின்‌ இறிஸ்‌ அவர்கள்‌, வைதீகச்‌ கிறிஸ்தவர்கள்‌, யூதர்கள்‌ 
முதலிய கூட்டங்கள்‌, இந்தக்‌ கூட்டங்கள்‌ அர்ஈாட்டு அரசி 
யலைச்‌ சேர்ந்த நீதிஸ்தலங்களால்‌ தாங்கள்‌ விசாரிக்சுப்படக்‌ 
கூடாது என்ற உரிமையை வேண்டி ஸ்தாபித்துக்‌ கொண்‌ 
டன. இந்த அபத்தமான அவக்கம்‌ கீழ்நாடுகளுக்கு பின்னர்‌ 
அமுக்குப்‌ பிசாசுபோல ஆகிவிட்டது. முஸ்லீம்‌ ஜாதி என்று 
பேசுவது அரசியலில்‌ ஒரு கூட்டமல்லவென்றும்‌, அதற்கு 
மதப்பிணிப்புதான்‌ இருக்கிறதென்றும்‌ அர்த்தமாகும்‌ நவீன 
முறையில்‌ அரசியல்‌ கூட்டம்‌ ஒற்றுமையுடன்‌ சேர்ந்து 
வளரவிடக்‌ கூடாது என்று அர்த்தம்‌. அதற்கு எதேச்சாதி 
கார அரசாங்கம்‌ அல்லது அந்நிய ஆட்சி என்று அர்த்தம்‌. 
அதற்கு உணர்ச்சி தழுவிய ந க்‌ மனப்பான்மை 
யென்று அர்த்தமாகும்‌, 

இழ்தன்னா மனப்பான்மையால்‌ உண்மையை உற்று 
நோக்குவதற்கு ஆசை உண்டாவதே இல்லை, சிறப்பாக 
பொருளாதாரத்‌ அறையில்‌ உண்மைகளை ஊன்றி கவனிக்க 


808 ஐவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ஆசை ஏற்படவே இல்லை. தர்க்க சாஸ்திரத்தை அ௨யோடு 
சில சமயம்‌ உணர்ச்சி தலை குப்புற அடித்து விடுகிறது. 
உணர்ச்சிகள்‌ விவேகத்துக்கு பொருத்தமில்லா தவையா யிருர்‌ 
தாலும்‌, அவைகளை நாம்‌ அலட்சியம்‌ செய்ய முடியாது. 
அனால்‌ முஸ்லிம்‌ ஜாதி என்ற இந்த எண்ணம்‌ ஒரு லே 
ருடைய கற்பனையே அகும்‌. அதற்கு பத்திரிகை உலகத்தில்‌ 
வராளமாக விளம்பரம்‌ கொடுக்கப்படாவிட்டால்‌ அதைப்‌ 
பற்றி யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள்‌. பலர்‌ 
அதில்‌ ஈம்பிக்கைகொண்டிருக்கிறார்கள்‌ என்றே வைத்துக்‌ 
கொள்ளுவோம்‌. ஆனால்‌ உண்மையான நிகழ்ச்சிகளின்‌ 
தோற்றத்துக்கு முன்னே, அந்தக்‌ கருத்து இருர்த இடம்‌ 
கரியாமல்‌ மறைந்‌ து போய்விடும்‌. 


இதைப்போலவே ஹிக்து முஸ்லிம்‌ நாகரிகங்கள்‌ என்ற 
தனிப்பட்ட பேச்சுகளும்‌ ஒழிர்தபோய்விடும்‌. நாட்டு நாக 
ரிகம்‌ என்று தனித்துப்‌ பேசும்‌ காலமே, விரைவில்‌ போய்க்‌ 
கொண்டி, உலகம்‌ முழுவதிலும்‌, ஒரு பொதுவான நாகரிக 
மும்‌ கலைப்பெருக்கும்‌ எற்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு 
நாடும்‌ தனக்கு சிறப்பாயுள்ள பாஷையையும்‌' பழக்க வழக்‌ 
கங்களையும்‌ இலக்யெ முறைகளையும்‌ நீண்டகாலம்‌ தனித்து 
வைஜ்துக்கொண்டிருக்கலாம்‌, ஆனால்‌ இந்த யுகமோ, இயர்‌ 
இர யுகமாகும்‌. விஞ்ஞான ஆராய்ச்‌ முன்னேறி வருகின்‌ 
றது. விரைவாகப்‌ பிரயாணம்‌ செய்யும்‌ வசதிகள்‌ வளர்ந்து 
வருகின்றன. உலகத்தில்‌ நிகழும்‌ செய்திகள்யாவையும்‌ அவ்‌ 
வப்போது தெரிர்துகொள்ளலாம்‌. ஆகாச வசனியும்‌ சினிமா 
வும்‌ நிலைத்த பிரசாரக்‌ கருவிகளாக ஆய்விட்டன . இவைகள்‌ 
எல்லாம்‌ சேர்ச்து உலகத்தில்‌ பொதுவான நாகரிகத்தை உண்‌ 
டாக்கி விடும்‌. இந்தத்‌ தவிக்கமுடியா த போக்கோடு யாருமே 
எதிர்த்துப்‌ போராட முடியாத. பிரளயம்போல ஒன்று 
சேர்ர்து; ஈவீன நாகரிகத்தை தகர்த்தெறிந்தா லொழிய 
அர்தப்‌ போக்கை எதவும்‌ தடைசெய்ய முடியா அ. 


பரம்பரை ஹிக்து வாழ்க்கைத்‌ தத்துவத்துக்கும்‌ முஸ்‌ 
லிம்‌ தத்துவத்துக்கும்‌ அரேக வேற்றுமைகள்‌ இருக்கத்‌ 
தான்‌ செய்கன்றன. ஆனால்‌ இந்த வேற்றுமைகள்‌ கண்‌ 
ணுக்கே படத்‌ தேவையில்லை. ஏன்‌? இவைகளையும்‌ விஞ்‌ 
ஞானத்தையும்‌ தொழிற்‌ செழிப்பையும்‌ தழுவிய ஈவீன 
மேல்நாட்‌ட வாழ்க்கைத்‌ திட்டத்தையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்‌ 


வகுப்பு வாதப்‌ போராட்டம்‌ 800 


தால்‌, ஹிர்து_ முஸ்லீம்‌ தத்துவங்களில்‌ வேற்றுமையே 

டையாது, ஏனெனில்‌, நவீன தத்துவத்துக்கும்‌ மேலே 
குறிப்பிட்ட வேறிரண்டு தத்‌. துவங்களுக்கும்‌ இடையே, மகத்‌ 
தான பிளவு இருக்கின்றது. இந்தியாவில்‌ இன்றைக்கு 
உண்மையான போராட்டம்‌ ஹிந்து நாகரீகத்திற்கும்‌ முஸ்‌ 
லிம்‌ நாகரிகத்திற்கும்‌ இடையே அல்ல. விஞ்ஞான ஆராய்ச்‌ 
சியைத்‌ தழுவிய ஈவின நாகரிகத்தின்‌ கலைப்‌ பெருக்குகளுக்‌ 
கும்‌ இடையேதான்‌ போராட்டம்‌ நிகழ்ர்‌து வருகிறது. 


முஸ்லிம்‌ நாகரிகத்தை காப்பாற்ற வேண்டுமென்று 
ஆசை கொண்டிருப்பவர்கள்‌ (அந்த நாகரிகம்‌ என்பது எது 
வாயிருந்தாலும்‌ சரியே) ஹிச்‌து சாகரிகத்தைப்பற்றி கவலைப்‌ 
படவேண்டியதே இல்லை. அவர்கள்‌ ir 
வெற்றி விருதுடன்‌ வந்துக்கொண்டிருக்கும்‌ அசுரனோடு 
போராடவேண்டும்‌. ஹிக்து-முஸ்லீம்கள்‌ ஈவீன விஞ்ஞான 
தொழில்‌ நாகரிகத்தை எதிர்க்க எத்தனை முயற்சிகள்‌ செய்‌ 
தாலும்‌ அவைகள்‌ யாவும்‌ பயனற்றுப்போகும்‌ என்பதில்‌ 
எனக்கு துளிக்கூட சந்தேகமே யில்லை. இந்த முயற்சிகள்‌ 
தோல்வி யடைவதை நான்‌ வருத்தப்படாமல்‌ பார்த்துக்‌ 
கொண்டே இருப்பேன்‌. என்றைக்கு செயில்வேயும்‌ அதைப்‌ 
போன்றவைகளும்‌ இர்தியாவில்‌ வந்து சேர்ந்தனவோ, 
அன்றைக்கே நாம்‌ ஈமது பழைய நாகரிகத்தை ஈமக்குத்‌ 
தெரியாமலே உதறித்‌ தள்ளிவிட்டு ஈவீன நாகரிகத்தை அந்த 
சாத்மாவில்‌ ஏற்றுக்கொண்டு விட்டோம்‌. அலிகார்‌ கல்லூ 
ரியைத்‌ துவக்கியபொழுது இந்திய முஸ்லிம்களின்‌ சார்பாக 
ஸர்‌ சையது அகமதுகான்‌ அவர்கள்‌ ஈவீன ராகரிகத்தை 
யேற்றுக்கொண்டார்‌. உள்ளபடியே நாம்‌ ஏற்றுக்கொள்ள 
வாவது ? ஈமக்கு இந்த விஷயத்தில்‌ யோசனை செய்யவே 
பாத்தியமும்‌ வல்லமையும்‌ கடையாது, முழுகிப்‌ போகிற 
வன்‌ ஏதேனும்‌ ஒன்றைப்‌ பிடித்துக்கொண்டு கரை சேர 
லாமா என்று எண்ணுவதைப்‌ போல நாமும்‌ எண்ண 
வேண்டியதாயிற்று, 


ஆனால்‌ முஸ்லிம்‌ நாகரிகம்‌ என்று சொல்லப்படுகிறதே 
அது என்ன? அராபியர்கள்‌ பாரசீகர்கள்‌ அருக்கர்கள்‌ 
முதலியவர்கள்‌ செய்து காண்பித்த மகத்தான வீரச்செயல்‌ 
களின்‌ சரித்திரத்தைப்‌ பற்றிய ஜாதி நினைப்பா ? அல்லது 
பாஷையா ? அல்லது கலையும்‌ சங்தேமுமா ? அல்லது வழக்‌ 


810 ஜவஹரின்‌ சுயசரித்திசம்‌ 


கங்களா? தற்கால முஸ்லீம்‌ கலையையும்‌ முஸ்லிம்‌ சங்‌ 
தத்தையும்‌ பற்றி பேசுவார்‌ யாரையும்‌ காணோம்‌. இர்தி 
யாவிலிருக்கும்‌ முஸ்லீம்களின்‌ கருத்துப்‌ போக்குக்கு 
தூண்டிதலாய்‌ இருந்த பாஷைகள்‌ அராபி, பாரசகம்‌ என்ற 
இரண்டு பாஷைகளாகும்‌. இவை இரண்டிலும்‌ பாரகே 
பாஷைதான்‌ முக்யெமானது. பாரசிக பாஷையும்‌ ௮கேக 
பாரகெ பழக்க வழக்கங்களும்‌ இந்தியாவுக்கு ஆயிரக்கணக்‌ 
கான வருஷங்களாக வர்‌ சேர்ந்து, வட இந்தியாவில்‌ மக்க 
ளின்‌ உள்ளங்களில்‌ உரிமையிடம்‌ பெற்று விட்டன. பார 
சிகம்‌ கிழ்‌ நாடுகளின்‌ பிரான்ஸ்‌ தேசம்‌ ஆகும்‌.அஅ தன்னு 
டைய பாஷையையும்‌ நாகரிகத்தையும்‌ அயலார்களுக்கு 
அனுப்பிக்‌ கொண்டே வர்திருக்‌ன்றறது. அர்தக்‌ கொடை 
இர்‌ தியாவிலிருக்கும்‌ ஈம்மெல்லோருக்குமே பொதுவான 
மதிப்பிட முடியாத பொக்கிஷமாகும்‌. 


இஸ்லாமிய நாகேளும்‌ இஸ்லாமியக்‌ கூட்டத்தார்‌ 
களும்‌ பண்டைக்‌ காலங்களில்‌ வெற்றிகரமாகசெய்த செயல்‌ 
களினாலே ஏற்படும்‌ பெருமை இஸ்லாமியர்களுக்குள்‌ 
சிறந்த ஐக்கியத்தை உண்டபேண்ணியுள்ள அ. பலவேறு ஜாதி 
களின்‌ இந்க வீரச்‌ சரிதைக்கு முஸ்லீம்கள்‌ பாத்தியமும்‌ 
பெருமையும்‌ கொண்டாடுகிறதை யாரேனும்‌ பொறாமை 
கொண்டு அக்ஷேபிக்கன்றார்களா ? அவர்கள்‌ அந்தச்‌ 
சரித்திரக்கை ஞாபகம்‌ வைத்துக்‌ கொண்டு மனத்தில்‌ 
வளர்த்து பாதுகாக்கத்‌ தீர்மானம்‌ கொண்டிருக்கும்‌ 
வரையில்‌ அந்தப்‌ பாத்தியத்தை யாருமே அவர்களிடமிருக்‌ த 
எடுத்துவிட முடியாது. உள்ளபடியே இந்தப்‌ பண்டைச்‌ 
சரிதம்‌ பெரும்பான்மையாக நமக்கு எல்லோருக்குமே 
பொதுவான பொக்கிஷமாகும்‌. ஏனெனில்‌ ஆசயாக்காரர்‌ 
கள்‌ என்ற முறையில்‌ ஐரோப்பிய ஆக்ரெமிப்பை எதிர்த்துப்‌ 
போராடவேண்டிய தேவையால்‌ நாம்‌ எல்லோரும்‌ ஒரே கூட்‌ 
டத்தார்‌ என்ற எண்ணம்‌ ஏற்படுகிறது. 


ஸ்பெயினில்‌ அராபியர்கள்‌ போராடியதையும்‌ “க்ரூ 
ஸேட்‌'' சரித்திரங்களையும்‌ சான்‌ படிக்கும்பொழுதெல்லாம்‌ 
எனது அனுதாபங்கள்‌ யாவும்‌ அராபியர்களின்‌ பக்கத்திலே 
தான்‌ இருக்கன்றன. ரான்‌ கூடுமான வரையில்‌ பக்ஷ்பாத 
மில்லாமல்‌ நிகழ்ச்சிகளை நேர்மையான முறையில்‌ கவனித்து: 
முடிவுக்கு வரவேண்டுமென்று எவ்வளவோ . முயற்சி செய்‌ 


வகுப்பு வாதப்‌ போசாட்டம்‌ 811 


தாலம்‌ ஏதாவதொரு நிகழ்ச்சியில்‌ ஆசயாக்காரர்கள்‌ சம்‌ 
பந்தப்பட்டுவிட்டால்‌ என்னை யறியாமலே என்‌ உள்ளே 
ப.துங்கிக்கிடக்கும்‌ *ரப்மாச்தங்கும்‌ ஆசியாக்காசர்களுக்‌ 
குத்தான்‌ பரிந்து பேசுறெது. நான்‌ என்ன செய்வேன்‌? 
இக்க முஸ்லிம்‌ நாகரிகம்‌ இன்னதென்று அறிய நான்‌ 
பெரும்முயற்சி செய்திருக்கிறேன்‌. ஆனால்‌ அறிந்துகொள்ள 
முடியவில்லை யென்பதை ஒஓப்புக்கொள்ளுகறேன்‌, பாரத 
பாஷையாலும்‌ அதனுடைய இலக்கிய பரம்பரைகளாலும்‌ 
வட இத்தியாவில்‌ ஈடூத்தர முஸ்லீம்களிலும்‌ நடுத்தர ஹிந்‌ 
அக்களிலும்‌ ஒரு சிலர்‌ பாதிக்கப்பட்டிருக்கருர்கள்‌ என்பதை 
நரன்‌ காண்கிறேன்‌. அனால்‌, பொது ஜனங்களை எடுத்துக்‌ 
கொண்டால்‌, முஸ்லிம்‌ ஈாகரிகத்துக்கு மிகவும்‌ வெளிப்படை 
யான அடையாளங்கள்‌ பின்வருமாறு: -- ஒருவகையான. 
கால்சட்டைகள்‌, அதிக நீளமுமில்லை, குட்டையுமில்லை. ஒரு 
வகையாக க்ஷவரம்‌ செய்தகொள்ளுதல்‌ அல்லது மீசையை 
வெட்டிக்கொள்ளுதல்‌. தாடி வளர்த்தல்‌, சிறப்பான மூக்கு 
வைத்த லோட்டா ஒன்று இவைகள்தான்‌ முஸ்லீம்‌ காக 
ரிகத்தின்‌ தோற்றங்கள்‌. இதற்கு சமமான ஹிந்து வழக்கங்‌ 
கள்‌ என்னவெனில்‌, வேஷ்டி கட்டிக்கொள்ளுதல்‌, தலைக்‌ 
குடுமி, வேறு வகையான லோட்டா. 1 


உள்ளபடியே, இந்த வேற்றுமைகள்கூட நஈகரங்களிலே 
தான்‌ மிகுதியும்‌ காணப்படூன்‌ றன, அவைகளும்‌ மறைந்து 
கொண்டு வருகின்றன. முஸ்லீம்‌ விவசாயிகளையும்‌ முஸ்‌ 
லிம்‌ தொழிலாளிகளையும்‌ ஹிந்து விவசாயிகள்‌, தொழிலாளி 
களிடமிருந்தும்‌ பிரித்‌ தப்பார்க்க முடியாது. இன்றுபோலத்‌ 
தான்‌ இருப்பார்கள்‌. முஸ்லீம்‌ அறிவாளிகள்‌ அரேகமாக 
தாடி. வைத்துக்கொள்ளுவதில்லை. அலிகாரில்‌ மட்டும்‌ பெஸ்‌ 
குல்லாய்‌ ஆதரிக்கப்பட்டு வருன்றது. பெஸ்குல்லாயைத்‌ 
அருக்கிக்‌ குல்லாய்‌ , என்றொர்கள்‌. அர்தக்‌ குல்லாயைத்‌ 
தனக்கு வேண்டாமென்று துருக்கி அரத்‌ தள்ளிவிட்டது. 


முஸ்லீம்‌ ஸ்திரீகள்‌, (ஹிர்துக்களைப்போல) சேலைக 
ளைக்‌ கட்டிக்கொள்ளத்‌ துவக்கியிருக்கறார்கள்‌.. ப$தாவிலி 
ருந்து கொஞ்சம்‌ கொஞ்சமாக வெளியே வந்துகொண்டி. 
ருக்கருர்கள்‌. இதே பழக்க வழக்கங்களில்‌ லெவற்றினிடம்‌ 
எனக்கு ௬௪ இடையாது. எனக்கு தாடி. மீசைகளைக்‌ கண்‌ 
டால்‌ பிடிப்பதில்லை... தலைக்‌ கு$மியைக்‌ கண்டாலும்‌ அப்‌ 


819 ஜவஹரின்‌ சுயசரித்திசம்‌ 


படித்தான்‌. என்னுடைய ருசிகளின்‌ திட்டத்தைப்‌ பிறர்‌ 
பேரில்‌ கட்டாயப்படுத்த எனக்கு விருப்பம்‌ இல்லை. ஆனால்‌, 
காபூல்‌ நகரில்‌ அமானுல்லா அவர்கள்‌ கட்டாயப்படுத்தி, 
ஜனங்களைக்‌ தாடியை எடூக்கவேண்டுமென்‌ று ஏற்பாடு செய்‌ 
தாரே, அப்பொழுது நான்‌ குதாகலமடைந்தேன்‌ என்பதை 
மட்டூம்‌ ஒப்புக்கொள்ளவேண்டும்‌. ஹிந்துக்களும்‌ முஸ்லிம்‌ 
களும்‌ பின்னோக்கிப்‌ பழைய பரம்பரையையே பார்க்கின்றார்‌ 
கள்‌. அவர்களுடைய பிடி.ப்பைவிட்டு ஈமுவிக்கொண்டு செல்‌ 
லும்‌ சங்கதிகளை, அவர்கள்‌ கட்டிப்‌ பிடிக்கப்‌ பார்க்கிறார்‌ 
கள்‌. இது மிகவும்‌ அனுதாபத்துக்குரிய காட்சயாகும்‌. பண்‌ 
டைப்‌ பரம்பரையைக்‌ கண்டிக்கவாவது தள்ளிவிடவாவது 
எனக்கு இச்சை கிடையாது, ஏனென்றால்‌. சம்முடைய 
பண்டைய வாழ்வில்‌ சிறந்தது எவ்வளவோ இருக்கறது. 
அவை நிலைத்துநிற்குமென்பதில்‌ எனக்குச்‌ சந்தேகமே இடை 
யாஅ. ஆனால்‌ இவர்கள்‌ பிடித்தக்கொண்டிருக்கப்பார்ப்ப து, 
அத்தகையவற்றையல்ல.. தூசிகூடப்‌ பெறாத சாமான்களை 
க்க வைக்கப்‌ பார்க்கிறார்கள்‌. அவைகள்‌ நிலைப்பதானால்‌ 
அவைகளால்‌ அதிகமான தீமைதான்‌ உண்டாகும்‌. 


சமீபகாலமாக இந்திய முஸ்லிம்களைத்‌ இடுக்கடும்படி 
செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள்‌ அடிக்கடி நேர்ர்‌ விட்டன . அவர்‌ 
கள்‌ பிடிவாதமாக வளர்த்து, பாதுகாத்து வந்த கருத்துகள்‌ 
பல தகர்க்கப்பட்டு விட்டன. இந்தியா எதற்சாக 1920-ம்‌ 
ஆண்டில்‌ தைரியமாகப்‌ போர்புரிர்ததோ அந்தக்‌ இலாபத்தை 
இஸ்லாத்தின்‌ பாதுகாப்பாளியான இருக்கி ஒழித்துவிட்டது 
மல்லாமல்‌, மத சம்பந்தமற்ற முறைகளில்‌ வெகு துரிதமாக 
முற்போக்கை அடைந்து வருறெது. புதிய துருக்கயின்‌ அர 
சியலமைப்பில்‌ தருக்க ஒரு முஸ்லிம்‌ நாடு என்று ஒரு 
ஷரத்து காணப்பகறது. ஆனால்‌, அதைத்‌ தவறாக யாரும்‌ 
உணரக்கூடாதென்‌ அ 1927-ம்‌ வருஷத்தில்‌, கெமால்‌ பாஷா, 
அரசியல்‌ அமைப்பில்‌ அருக்கிஒருமுஸ்லிம்காட என்று கண்‌ 
டிருக்கும்‌ ஷரத்து ராஜி ஷரத்‌ து௮கும்‌. தக்க சந்தர்ப்பம்‌எவ்‌ 
வளவு விரைவில்‌ வாய்க்குமோ அவ்வளவு விரைவில்‌ அர்த 
ஷரத்து ஓழிக்கப்படும்‌'" என்று அறிவித்தார்‌. பின்னர்‌ அவர்‌ 
இந்தக்‌ குறிப்புக்கேற்றவா அ ஈடந்துகொண்டதாக நான்‌ ஈம்‌ 
புகிறேன்‌. அதிகமாக எச்சரிக்கையுடன்‌ ஈடந்துகொண்டா 
அம்‌, எகிப்தும்‌ இதே வழியில்‌ சென்று தனது அரசியலை 
மதத்தினிடபிருக்து பூராவாக விலக்கக்‌ கொண்டு விட்டது. 


வகுப்புவாதப்‌ போராட்டம்‌ 818 
அராபிய நாடுகளிலும்‌ இவ்வாறே ஈடர்து வருநறெது. அரே 
பியாவில்மட்டும்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ பிற்போக்குத்‌ தன்மை 
இருர்துவருறெது. இஸ்லாம்‌ தோன்றுவதற்குமுன்‌ இருந்த 
தனத பழைய சரித்திரத்தைக்‌ ளறிப்‌ பார்த்து, தனக்கு 
கலைப்‌ பெருக்கு ஆவேசத்தை அடையப்பெற, பார£ிகம்‌ 
முயற்சி செய்துவருகிறது. எல்லா நாடுகளிலும்‌ மதம்பின்னே 
ஒஅங்ப்ரோய்‌, தேசியம்‌ என்பது பல ரகமான அரா அருத்த 
உருவங்களில்‌ தோன்றி வருன்றது, அந்தத்‌ தேயத்‌ துக்குப்‌ 
பின்னே, சமதர்மம்‌ முதலிய திட்டங்கள்‌ அடி வலுவாக 
நிற்கின்றன. ஆகவே, “(முஸ்லீம்‌ ஜாதி” “(முஸ்லிம்‌ கலைப்‌ 
பெருக்கு'' இவைகள்‌ என்ன ஆகும்‌? பிரிட்டிஷாரின்‌ காரு 
ண்ய ஆட்சியின்‌ ழே ௮கமூழ்ர்து கொண்டு, வட இந்தியா 
வில்‌ மட்டும்‌ எதிர்காலத்தில்‌ அவைகள்‌ நிலைத்து நிற்கப்‌ 
போூன்றனவா? 


முற்போக்கு என்றால்‌ என்ன? அரசியல்‌ என்பதைப்‌ 
பற்றி ஒருவன்‌ விரிவான நோக்கம்‌ கொள்ளுவது முற்போககு 
எனலாம்‌. இக்க இலட்சணம்‌ ஏற்றுக்கொள்ளப்படுமாகில்‌ 
நமது வகுப்பு வாதிகளும்‌ ஈமது அரசாங்கத்தாரும்‌ இந்த 
சோக்கத்தைக்‌ குறுக்கி இதன்‌ எதிரிடையை வேண்டும்‌ 
என்றே பிடிவாதமாக வளர்த்து வருஇருர்கள்‌, 


LVII 


சிக்கலான நீலைமை 


என்னை மீண்டும்‌ கைதுசெய்து சிறைக்கு இட்டுச்செல்‌ 
அவார்கள்‌' என்ற எண்ணம்‌ என்னிடம்‌ எப்பொழுதுமே 
இருந்துவந்தது, இது காரணமில்லாத ஊகமல்ல. காடுமுழமு தி 
அம்‌ அவசரச்‌ சட்டங்கள்‌ ஆட்சிபுரிர்தன. காங்ரெஸ்‌ அமை 
ப்பே சட்டத்துக்குப்‌ புறம்பானது என்ற அறிவிப்பு ரத்து 
செய்யப்படவில்லை, பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ தன்மையைக்‌ 
கொண்டும்‌ என்னுடைய கன்மையைக்கொண்டும்சோ தத்துப்‌ 
பார்த்தால்‌, என்னை அரசாங்கம்‌ கட்டாயமாக அடக்கத்‌ 
தான்‌ முயற்சிசெய்யும்‌, ஈான்‌ செய்த எந்த வேலையிலும்‌ இக்க 
அழிக்கமுடியாத கருத்து ஒட்டிக்கொண்டேயிருக்‌ தது. எந்த 
வேலையிலும்‌ நிலைத்தபடியாக, என்னால்‌ ஊன்றிக்‌ கொள்ள 
முடியவில்லை. எனவே, எவ்வளவு வேலை செய்யக்கூடமோ 
அவ்வளவையும்‌ விரைவில்‌ செய்ய ஆத்திரப்பட்டேன்‌. இருந்‌ 
காலும்‌, கைது செய்யப்படுவதற்கு எனக்குவிருப்பமில்லை. 
சிறைக்குக்‌ கொண்டுபோய்‌ விடும்படியான எந்த அலுவல்களை 
யும்‌ கூீரீமானவரையில்‌ செய்யாமல்‌ கான்‌ விலகக்‌ கொண் 
டேன்‌. 


மாகாணத்திலிருக்தும்‌, வெளியே இருந்தும்‌ சுற்றுப்‌ 
பிரயாணம்‌ செய்யும்படியாக பல இடங்களிலிருந்து அழைப்‌ 
புகள்‌ வந்தன. அவைகளை வேண்டாமென்று மறுத்துவிட்‌ 
டேன்‌. இவ்வாறு பிரசங்கம்‌ செய்யத்‌ துவக்‌9 விட்டால்‌, 
அதை மும்முரமாக சிரைத்தையுடன்‌ செய்ய வேண்டும்‌. 
அந்தத்‌ திட்டம்‌ சடுதியில்‌ நின்று போனாலும்‌ போகும்‌. இறை 
க்கு எப்பொழுது செல்லவேண்டியிருக்குமோ என்பதனால்‌ 
அந்தத்‌ திட்டத்தை ஏற்க முடியவில்லை. எதையும்‌ அப்பொ 
மூது அரைகுறையாகச்‌ செய்து விட்டு, நிறுத்திக்‌ கொள்ள 
எனக்கு விருப்பமில்லை. காந்திஜ்யோடு அல்லது காரியக்‌ 
கமிட்டி அங்கத்தினர்களோடு பேசவோ அல்லது வேறு அலு 
வலாகவோ எங்கேனும்‌ சென்றால்‌ ௮க்கே பொதுக்‌ கூட்டங்‌. 


ர. 


சிக்கலான நிலைமை 816 


களில்பேசி, தாராளமாக என்‌ எண்ணங்களை மனதைவிட்டுச்‌ 
சொல்ல எண்ணினேன்‌. ஜபல்பூரில்‌ பிரமாண்டமான கூட்ட 
மும்‌ மிகவும்‌ கவர்ச்சி தரக்‌ கூடிய ஊர்வலமும்‌ நடைபெற்றன. 
டில்லியில்கான்‌ அதுவரையில்‌ பார்த்திராத அவ்வளவு பெரிய 
கூட்டம்‌ சேர்ந்து கொண்டது. கூட்டங்கள்‌ இவ்வளவு 
வெற்றியுடன்‌ அடிக்கடி கூடுவதை அரசாங்கத்தார்பொறுத்‌ 
அக்கொண்டிருக்க மாட்டார்களென்பது தெளிவு. தில்லியில்‌ 
கூட்டம்‌ முடிந்தவுடனே என்னைக்‌ கைதுசெய்யப்‌ போரூர்‌ 
கள்‌ என்ற வதந்தி வலுவாக இருர்தது. ஆனால்‌ சான்‌ தப்‌ 
பிக்‌ கொண்டேன்‌. அலகபாத்துக்குத்‌ திரும்பி வந்தேன்‌. 
திரும்பி வருகையில்‌ அலிகாரில்‌ இறங்‌ முஸ்லிம்‌ சர்வகலா 
சாலை மாணவர்களுக்கு ஒரு சொற்பொழிவு செய்தேன்‌. 


அரசியல்‌ சம்பந்தமான எல்லா வேலைகளையும்‌ அழுத்த 
மாக ஈசுக்க சர்க்கார்‌ முயன்ற! கொண்டிருக்கையில்‌, அரசி 
யல்‌ சம்பந்தமற்ற பொதுஜன அ௮வல்களில்‌ கலந்துகொள்ள 
எனக்கு துளிக்கூட விருப்பமேயில்லை, காங்கிரஸ்காரர்களில்‌ 
சிலர்‌ இத்தகைய அலுவல்களில்‌ அழைர்‌ து கொண்டு, அரசி 
யல்‌ அடக்கு முறையிலிருந்து தப்பித்துக்‌ கொள்ளப்‌ பார்க்கி 
மூர்கள்‌ என்பதைக்‌ கண்டேன்‌. இந்த அலுவல்கள்‌ விரும்‌ 
பத்தக்கவையாயினும்‌, அவைகளுக்கும்‌ ஈமது போராட்டத்‌ 
அக்கும்‌ சம்பச்தமே கிடையாது. இத்தகைய மனேவிருத்தி 
இயல்பான அதான்‌. ஆனால்‌, இதை அந்தத்‌ தருணத்தில்‌ 


வளர்க்கக்‌ கூடாது என்று தீர்மானம்‌ கொண்டேன்‌. 


1988-ம்‌ வருஷம்‌ அக்டோபர்‌ மாத மத்தியில்‌, ஐக்‌யெ 
மாகாண காங்கிரஸ்‌ ஊழியர்களை அலகபாத்தில்‌ கூட்டி, நிலை 
மையைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்த்து, எதிர்கால வேலையைப்பற்றி 
கலந்து யோசித்தோம்‌. மாகாண காங்கிரஸ்‌ கமிட்டி சட்டத்‌ 
அக்குப்‌ புறம்பான அமைப்பு ஆகும்‌. எங்கள்‌ ரோக்கம்‌, 
கலந்து யோசிப்பதல்லா மல்‌, சட்டம்‌ மீறுவதல்ல. எனவே 
மாமூல்படி நாங்கள்‌ இந்தக்‌ கூட்டத்தைக்‌ கூட்டவில்லை, 
சிறைக்கு வெளியே இருர்த மாகாண கமிட்டி அங்கத்தினர்‌ 
களையும்‌ குறிப்பிட்ட வேறு ல ஊழியர்களையும்‌ கூட்டத்‌ 
அக்கு வரும்படியாகக்‌ கேட்டுக்‌ கொண்டோம்‌, கூட்டங்கள்‌ 
பூரங்கமல்ல; அதைப்பற்றி ரகசியமும்‌ இடையாதஅ. அரசாங்‌ 
கத்தார்‌ இந்தக்‌ -கூட்டத்தில்‌ தலையிடுவார்களா இல்லையா 
என்பது கடைசிவரை எங்களுக்குத்‌ தெரியாது. இந்தக்‌ கூட்‌ 


816 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


டங்களில்‌ உலக நிலைமையைப்பற்றி அதிகமான கவனம்‌ 
செலுத்தி? னோம்‌. பொருளாதார மந்தம்‌, காஜி தத்‌ துவம்‌, சம 
தர்மம்‌ முதலியவைகளைப்பற்றிப்‌ பேசினோம்‌, உலகத்‌ இன்‌ 
பல வேறு பகுதிகளில்‌ ஈடைபெற்றுவரும்‌ அரசியல்‌ சோத 
னேகளோடூ இந்தியப்‌ போராட்டத்தைப்‌ பொருத்திப்‌ 
பார்க்குமரறு ஈாங்கள்‌ எங்கள்‌ தோழர்களை வேண்டிக்‌ 
கொண்டோம்‌. மகாகாடு இறுதியில்‌ ஈம்முடைய நோக்கத்‌ 
தை இலட்சணப்படுத்தி, அபேதவாதத்‌ தீர்மானமொன்றை 
நிறைவேற்றி வைத்து, சட்டமறுப்பை வாபஸ்‌ செய்யக்‌ 
கூடாது என்று தெரிவித்தக்கொண்டது, பெருவாரியான 
சட்ட மறுப்பு சாத்திபமில்லையென்பது எல்லோரும்‌ ஈன்ரூக 
அறிந்த விஷயம்தான்‌. ஈபர்‌ சட்டமறுப்புகூட அகேகமாக 
நின்றுவிடலாம்‌ அல்லத! மிகக்‌ குறைந்த ரீதியில்‌ நீடித்துக்‌ 
கொண்டு போகலாம்‌. அரசாங்கத்தின்‌ அடக்குமுறையும்‌ 
அவசரச்‌ சட்டங்களும்‌ அமுலில்‌ இருக்கும்வரையில்‌ சட்ட 
மறுப்பை வாபஸ்‌ செய்வதனால்‌ யாதொரு வேற்றுமையும்‌ 
உண்டாகாது. 


எனவே ஒரு ஜாடைமுறையில்‌ சட்டமறுப்பு ஈடை 
பெறவேண்டுமென்று நாங்கள்‌ தீர்மானித்தோம்‌. ஆனால்‌ 
வேண்டுமென்றே கைதியாவதற்கு' முயற்சி செய்யக்கூடாது 
என்ற எங்களுடைய ஊழியர்களுக்கு யோசனைகள்‌ 
சொன்னோம்‌. அவர்கள்‌ மாமூலமான வேலையைச்‌ செய்து 
கொண்டு போகவேண்டியது; அதிலே கைது செய்யப்பட்‌ 
டால்‌ முக மலர்ச்சியுடன்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டியது. 
ரொம வாசிகளுடன்‌ தொடர்பு வைத்துக்கொண்டு அரசாங்‌ 
கத்தின்‌ அடக்குமுறையாலும்‌ வரிவஜாவினாலும்‌ விவசாயி 
களுக்கு ஏற்பட்டிருக்கும்‌ நிலைமையைத்தெளிவாக த்தெரிந்து 
கொள்ளுமாறு அவர்களுக்கு யோசனை சொல்லப்பட்டது. 
அப்பொழுது வரிகொடா இயக்கப்பிரஸ்தாபமே இல்லை. இது 
னா மகாகாட்டுக்குப்‌ பிறகு வாபஸ்‌ வாங்கப்பட்டது. தற்‌ 
பே பாகைய நிலைமைகளில்‌ வரிகொடா இயக்கத்தை உயிர்ப்பிக்க 
முடியாது. என்பது திட்டமாகத்‌ தெரிந்தது. இந்தத்திட்டம்‌ 
யாருக்கும்‌ பாதகமில்லாத சாமானிய திட்டமாகும்‌. இந்தத்‌ 
ட்டம்‌ சம்பந்தப்பட்ட மட்டில்‌ சட்டத்துக்குப்‌ புறம்பா 
னது ௪ எதுவுமே இடையா அ. இருந்தாலும்‌ அதன்‌ மூலமாக 
பலர்‌ கைது செய்யப்படுவார்கள்‌ என்பதும்‌ எங்களுக்குத்‌ 


தெரியும்‌. ஈம்முடைய ஊழியர்கள்‌ ரொமங்களுக்குச்‌ சென்‌ ற. 


சிக்கலான நிலைமை 817 


வுடனே அவர்கள்‌ கைது செய்யப்பட்டார்கள்‌. (அவசரச்‌ 
சட்டங்களின்‌ பிரகாரம்‌ வரிகொடா இயக்கத்தைத்‌ தூண்டு 
வது குற்றமாகும்‌). எனவே ஈம.து ஊழியர்கள்‌ ரொமங்க 
ளுக்குப்‌ போனவுடனே அவர்கள்‌ வரிகொடா இயக்கப்‌ 
பிரசாரம்‌ செய்கன்றார்கள்‌ என்று தவறாகக்‌ குற்றம்‌ சாட்‌ 
டப்‌ பட்டு தண்டிக்கப்பட்டார்கள்‌. என்னுடைய தோழர்க 
ளில்‌ பலர்‌ சிறைப்பட்டதும்‌ நான்‌ இந்தக்‌ ரொமாந்தரப்‌ பகு 
இகளுக்குச்‌ செல்ல வேண்டுமென்று ஆசைப்பட்டேன்‌. 
ஆனால்‌ வேறு வேறு அலுவல்களில்‌ எனத கவனம்‌ சென்ற. 
மையால்‌. என்னுடைய ஆசையை ஓத்திப்போட்டுக்‌ கொண்டே 
போக நேர்ந்தது, இறுதியில்‌ கிரொமாந்தரப்‌ பகுதிகளுக்குப்‌ 


போகும்‌ யோசனை கைவிடப்பட்டது, 


அந்த இரண்டு மாதங்களுக்குள்‌ காரியக்‌ கமிட்டியின்‌ 
அங்கத்தினர்கள்‌ கலந்து கொண்டு, அலை இந்திய நிலைமை 
யைப்பற்றி யோசித்தார்கள்‌. சட்டவரம்புக்கு மீறிய கூட்டம்‌ 
என்ற காரணத்தினால்‌ காரியக்‌ கமிட்டி வேலை செய்யாமலி 
ருக்கவில்லை. ஆனால்‌, காந்திஜீ பூனாவில்‌: சொன்ன யோசனை 
யின்பேரில்‌ எல்லா காங்கிரஸ்‌ கமிட்டிகளும்‌, உத்தியோ 
கங்களும்‌ கலைக்கப்பட்டு, ரத்து செய்யப்‌ பட்டன என்ற 
காரணத்தினால்‌ வேலை செய்யவில்லை. என்னுடைய நிலைமை 
வினோதமாக இருந்தது. சிறையிலிருந்து நான்‌ வந்ததும்‌, 
இந்த யோசனையை ஏற்றுக்‌ கொள்ள மறுத்து விட்டேன்‌. 
காங்ரெஹின்‌ பொதுக்காரிய தரிசி என்ற பதவியைக்கட்டாய 
மாக எனக்குள்‌ கொண்டாடிக்‌ கொண்டேன்‌. ஆனால்‌ நான்‌ 
எங்கே வேலை செய்ய முடியும்‌? சரியான காரியாலயம்‌ 
கிடையா த; சிப்பர்திகளுமில்லை; தாற்காலிக காங்கிரஸ்‌ தலை 
வருமில்லை. 


கலந்து யோசிப்பதற்கு கார்திஜீ இருந்தபோதிலும்‌ 
அவர்‌ தம்முடைய அகில இந்திய சுற்றுப்பிரயாணத்தில்‌. 
மும்முரமாயிருந்னார்‌. ஹரிஜன வேலைக்காக ஏற்பட்டது 
அவரது அலை இந்திய சுற்றுப்பியாணம்‌. அவருடைய 
சுற்றுப்பியாணத்தில்‌, அவரை ஜபல்பூரிலும்‌ டில்லியிலும்‌ 
பிடித்துக்‌ கொண்டு, காரியக்‌ கமிட்டி அங்கத்தினரோடு 
கலந்து யோசித்தோம்‌. பல வேறு அங்கத்தினர்களுக்குள்‌ 
இருந்த வேற்றுமைகள்‌ தெளிவாக வெளித்‌ தோன்‌ றத்‌ 
தலைப்பட்டன. தகராறும்‌ சிக்கலும்‌ ஏற்பட்டன. ஓவ்‌ 


62 


818 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வொருவருக்கும்‌ சமாதானம்‌ ஆகும்படி வழி இடைக்க 
வில்லை. கலர்‌ சட்டமறுப்பை வாபஸ்‌ வாங்க எண்ணி 
ஞர்கள்‌, வாபஸ்‌ வாங்கக்‌ கூடாதென்பது மற்றும்‌ சிலரது 
கருத்து, காந்திஜீ இரு தரப்பாருக்கும்‌ மத்தியஸ்தமாக 
இருந்தார்‌. அவருக்கு சட்டமறப்பை வாபஸ்‌ வாங்கு 
வதில்‌ இஷ்டமில்லை. அகவே விஷயங்கள்‌ முன்போலவே 
நடந்துகொண்டு வந்தன. காங்கிரஸின்‌ சார்பாக சட்ட 
சபைத்‌ தேர்தல்களில்‌ போட்டி போடவேண்டும்‌ என்ற 
பிரச்னை லெ சமயங்களில்‌ காங்கரஸ்‌ வாதிகளால்‌ யோசிக்‌ 
கப்பட்டு வந்தது. ஆனால்‌ காரியக்‌ கமிட்டி. .௮ங்கத்தினர்க 
ளுக்கு அப்பொழுது அதில்‌ அதிகமான சிரத்தை இல்லை. 
ஏனெனின்‌ அந்தக்‌ கேள்வி எழ சந்தர்ப்பமே ஏற்பட 
வில்லை. சிர்திருத்தங்கள்‌ பக்குவப்பட்டு வெளித்தோன்று 
வதற்கு இன்னும்‌ இரண்டு மூன்று வருஷங்கள்‌ பிடிக்கும்‌. 
மேலும்‌, அப்போதிருந்த இந்தியா சட்டசபை கலைக்கப்‌ 
பட்டு, புதுத்‌ தேர்தல்‌ வரும்‌ என்ற பிரஸ்தாபமும்‌ அப்‌ 
பொழுது எழவில்லை. 


என்‌ சம்பந்தப்பட்ட வரையிலும்‌ தேர்தலில்‌ போட்டி 
போடுவதற்கு ஆட்சேபனையே கிடையாது. சமயம்‌ வந்த 
பொழுது காங்கிரஸ்‌ தேர்தலில்‌ கலந்துகொள்ள வேண்டு 
மென்று நான்‌ உறுதியாக ஈம்பினேன்‌. ஆனால்‌ இந்தக்‌ 
கேள்வியை அப்பொழுது எழுப்பினால்‌, ஈமது கவனத்தை 
வேற துறையில்‌ செலுத்துவதாக முடியும்‌. சட்டமறுப்பு 
தொடர்ந்து ஈடப்பதால்‌ ஈமக்கு முன்‌ இருந்த சிக்கல்கள்‌ 
யாவும்‌ தெளிவடைந்து சாஜிக்கு பரபரத்துக்‌ கொண்டிருக்‌ 
ம்‌ கூட்டத்தார்‌, கால்கிரில்‌ செல்வாக்கு பெறாமல்‌ 
பாய்விவோர்கள்‌ என்று எண்ணினேன்‌. 


இதற்டையே பத்திரிகைகளுக்கு கட்டுரைகளும்‌ குறிப்‌ 
புகளும்‌ எழுதி ௮னுப்பிக்கொண்டு வந்தேன்‌. ஓரளவு என்‌ 
னுடைய எழுத்துகளை பதப்படுத்தி எழுதவேண்டியதா 
யிற்று, ஏனென்றால்‌ அவைகள்‌ பிரசார நோக்கத்துடனே 
எழுதப்பட்டவையாகும்‌. அச்சுச்சட்டங்களும்‌, பல வேறு 
அடக்குமுறைச்சட்டங்களும்‌, பத்‌ திரிகைகளைக்‌ கண்காணிப்‌ 
பவரும்‌ சுறுசுறுப்பாக வேலை செய்துகொண்டிருக்கும்‌ சம 
யம்‌. எவ்வித ஆபத்துகளுக்கும்‌ சான்‌ தயாரரயிருக்தா 
அம்‌, அச்சடித்துப்‌ பிரசுரிப்பவர்களும்‌ ஆரியர்களும்‌ தயா 


சிக்கலான நிலமை 819 


சாக இருக்கவில்லை. மொத்தத்தில்‌ பத்திரிகைகள்‌ என்னி 
டம்‌ ஈல்லதனமாக நடர்துகொண்டன. எனக்கு சாதகமாக 
எவ்வளவோ செய்தன. ஆனால்‌ எப்பொழுதுமே அல்ல. சில 
சமயங்களில்‌ அறிவிப்புகளும்‌, கட்டுரைகளில்‌ பல பகுதி 
களும்‌ பிரசுரிக்கப்படாமல்‌ விடப்பட்டன. நான்‌ மிகவும்‌ 
சிரமப்பட்டு நீளமான கட்டுரையொன்றை எழுதியலுப்பி 
னேன்‌. அந்தக்‌ கட்டுரை பிரசுரிக்கப்படவே இல்லை. 
1981-ம்‌ வருஷம்‌ ஜனவரி மாதம்‌ நான்‌ கல்கத்தாவிலிருந்த 
காலையில்‌ முக்கியமான தினசரிகள்‌ ஒன்‌ றின்‌ ஆசிரியர்‌ .என்‌ 
னைப்‌ பார்க்க வந்தார்‌. , “(தங்களுடைய அறிவிப்புகளில்‌ 
ஒன்றை கல்கத்தா பத்திரிகைகள்‌ அனைத்திற்கும்‌ தலைமை 
ஆசிரியராக இருப்பவருக்கு அவருடைய தீர்ப்புக்காக சான்‌ 
அனுப்பியிருக்‌ சன்‌. தலைமையாசிரியர்‌ அதை அங்ககரிக்க 
வில்லை. ஆகையினால்‌ தங்களுடைய அறிவிப்பு பிரச்ரிக்கப்‌ 
படவில்லை” என்று அவர்‌ என்னிடம்‌ சொன்னார்‌. தலைமை 
ஆசிரியர்‌ என்ற அவர்‌ குறிப்பிட்டது கல்கத்தாவிலிருக்கும்‌ 
பத்திரிகைகளைக்‌ கண்காணிக்கும்‌ அரசாங்க உத்தியோகஸ்த. 
ராவர்‌. 


என்னுடைய பத்திரிகைக்‌ குறிப்புகளிலும்‌, பேட்டி. 
களிலும்‌ சில சமயங்களில்‌, சில கூட்டத்தார்களையும்‌ தனி 
ஈபர்களையும்‌ கடுமையாக நான்‌ கண்டித்திருந்தேன்‌. இர்தக்‌ 
கண்டனத்தைக்‌ கண்டு பலர்‌ ஆத்திரப்பட்டார்கள்‌. ஏனென்‌ 
ரூல்‌ காங்கொசைத்‌ தாக்க ஏதேனும்‌ சொன்னாலும்‌ எழுதினா 
அம்‌, அவ்வாறு கூறுபவர்களைக்‌ காங்கரஸ்‌ திரும்பித்‌ தாக்‌ 
காது; தாக்கமுடியாது என்‌ ற எண்ணத்தை கார்இஜீயே பரப்பி 
விட்டார்‌. காந்திஜீயே காங்கரசைத்‌ தாக்னொர்‌. அவரு 
டைய உதாரணத்தைக்கொண்டு, காங்‌ரவின்‌ முக்யெஸ்தர்‌. 
கள்‌ பலர்‌ பல ரகங்களில்‌ காங்கிரசைத்‌ தாக்கனொர்கள்‌. 


அரேகமாக நாம்‌ காங்கரஹில்‌ தெளிவில்லாத சொற்களை 
யும்‌ கருத்துகளையும்‌ உபயோகப்படுத்திக்‌ கொண்டுவந்தோம்‌. 
இதனால்‌ ஈம்மைக்‌ கண்டிக்கிறவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்‌. 
ஏற்பட்டு அவர்களுடைய தவறான வாதத்தையும்‌ சமயோசித 
தன்மைகளையும்‌ வெளிக்‌ காண்பிக்கத்‌. தலைப்பட்டார்கள்‌. 
இருதரப்பாரும்‌ உண்மையான பிரச்னைகளைப்பற்றியே 
வாதம்‌ செய்யவில்லை. பகிரங்கமாக மனதை விட்டு ஒரு 


கட்சி மற்றொரு கட்சியைத்‌ தாக்கி வாதம்பேசனால்‌ பிரச்னை 


820 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கெளிவுபடலாம்‌. மேனாடுகளில்‌ அவ்வாறு நடப்பதைப்‌ 
போல இந்தியாவில்‌ ஈடைபெறவில்லை. இந்தியாவில்‌ பாஹி 
ஸ்‌ மனப்பான்மை எங்கே இருந்ததோ, அங்கே இவ்வாறு 
கட்வொதம்‌ நேர்ந்திருக்கலாம்‌. ஈண்பர்‌ ஒருவர்‌; அவரு 
டைய அபிப்பிராயத்துக்கு ரான்‌ மதிப்பு வைத்திருந்தேன்‌; 
அர்த அம்மாள்‌, “(நீங்கள்‌ பத்திரிகைகளில்‌ வெளியிட்டு 
வரும்‌ அறிவிப்புகளின்‌ தொனி கடுமையாக இருப்பதைக்‌ 
கண்டு ரான்‌ வியப்படைநிறேன்‌. என்ன! பூனையைப்போல்‌ 
சிறி விமுகன்றீர்களே? உங்களுடைய ஆசைகள்‌ பூர்த்தியா 
காமையால்‌ இவ்வாறு இறிவிழுகின்‌ நீர்களா?''என்று எனக்கு 
எழுதியிருந்தார்‌. சான்‌ வியப்படைந்தேன்‌. அவர்‌ எழுதிய 
தில்‌ ஒருபகுதி உண்மைதான்‌. ஏனென்றால்‌ ஈமது நாட்‌ 
டார்‌ சம்பந்தப்பட்ட வரையிலும்‌ ஈம்முடைய அசைகள்‌ 
எல்லாம்‌ பூர்த்தியாகாமல்‌ நாம்‌ எல்லோரும்‌ தான்‌ ஆத்திரப்‌ 
பட்டுச்‌ சிறி விழுனெறோம்‌. பொதுவான அந்த அனுபவம்‌ 
சறப்பாக ௮சேகமாக எல்லோரிடத்திலும்‌ இருக்கலாம்‌. 
ஆனால்‌ அத்தகைய உணர்ச்சி என்னிடம்‌ இருப்பதாகவே 
எனக்குத்‌ தெரியவில்லை. ஏனென்றால்‌ தோல்வி எண்ணமோ 
அல்லது அடக்கப்பட்டு விட்டதான எண்ணமோ என்னி 


டம்‌ இல்லவே யில்லை. 


என்றைக்கு நான்‌. காந்திஜீயின்‌ அரசியல்‌ தொடர்பைப்‌ 
பெற்றேனோ, அன்றைக்கே நான்‌ அவரிடமிருந்து ஒன்றைக்‌ 
கற்றுக்கொண்டேன்‌. ஏதோ சேர்க்துவிமமே என்ற அச்சத்‌ 
தினால்‌, என்னுடைய கருத்துகளை அடக்கிக்‌ கொள்ளக்‌ 
கூடாது என்ற பாடத்தைக்‌ கற்றுக்கொண்டேன்‌. அரசியல்‌ 
துறையில்‌ நான்‌ அந்த வழக்கத்தை கைக்கொண்டு அடிக்கடி. 
துன்பத்தை அனுபவிக்க நேர்ந்தது. ஆனால்‌ அந்தத்‌ துன்‌ 
பத்தோடு இன்பமும்‌ கலந்திருந்தது. அந்தப்‌ பழக்‌ 
கத்தினால்தான்‌ ஈம்மில்‌ பலர்‌ உண்மையான மனக்‌ கசப்பி 
லிருந்தும்‌ ஆசாபங்க உணர்ச்சியிலிருந்தும்‌ தப்பித்துக்‌ 
கொண்டிருக்கறோம்‌ என்று கான்‌ நினைக்கிறேன்‌. ஒரு 
வரைப்‌ பலர்‌ நேசத்துடன்‌ ரோக்குகன்றார்கள்‌ என்ற எண்‌ 
ணமே மிகுதியும்‌ ஆறுதலை அளிக்கின்றது. அதுவே தோல்‌ 
விக்கும்‌ ஆசாபங்கத்துக்கும்‌ வலிமையான மாற்றாக இருக்‌ 
ன்றது, ஏனையோர்களால்‌ மறக்கப்பட்டு, தனித்து வாழ்வ 
தைப்போல பயங்கரமான நிகழ்ச்சி வேறு எதுவுமே இல்லை 
யென்று கான்‌ எண்ணுதெேன்‌. இந்த விசித்திரமான அயர்ப்‌ 


சிக்கலான நிலைமை 821 


படும்‌ உலகத்தில்‌ ஆசாபங்க உணர்ச்சியில்லாமல்‌ எவ்வாறு 
ஒருவன்‌ தப்பித்துக்கொள்ள முடியும்‌ ? எல்லாம்‌ தவறாக 
ஈடப்பதாக எத்தனை சமயங்களில்‌ ஈமக்குத்‌ தோன்றுகிறது? 
நாம்‌ பிடிவாதமாக காரியத்தைச்‌ செய்‌. துகொண்டு போனா 
அம்‌ ஈம்மைச்‌ சுற்றியிருக்கும்‌ மனிதர்களின்‌ தன்மைகளைக்‌ 
கண்டு நாம்‌ செய்யும்‌ காரியம்‌ சரிதானா என்ற சந்தேகங்கள்‌ 


நம்மைத்‌ தொளைத்து விடகின்றன. 


பல நிகழ்ச்சிகளையும்‌, பல போக்குகளையும்‌, சில பேர்‌ 
வழிகளையும்‌, சில கூட்டங்களையும்‌ கண்டு நான்‌ அடிக்கடி. 
ஆத்திரப்பட்டிருக்கிறேன்‌. இப்பொழுது அர்த அத்திரம்‌ 
அதிகமாக ஒருவித மனப்பான்மையின்‌ பேரில்‌, பெருக வரு 
கின்றது. நாற்காலியில்‌ சாய்ந்து கொண்டு வாழ்க்கையின்‌ 
உண்மையான பிரச்னைகளில்‌ கருத்தும்‌ பொறுப்பும்‌ செலுத்‌ 
தாமல்‌ வம்புபேசுகிருர்களே, அர்த மனப்பான்மையில்‌ 
எனக்கு ஆத்திரம்‌ உண்டாகின்றது. வாழ்க்கையின்‌ ஜீவா 
தாரமான பிரச்னேகளைப்பற்றி பேச்சு எடுத்தால்‌ ஒருவ 
ருடைய பணத்துக்கும்‌ பரம்பரைக்‌ கருத்துகளுக்கும்‌ 
ஆபத்து வர்தவிடமே என்ற காரணத்தினால்‌ அவைகளைப்‌ 
பற்றிப்‌ பேசுவது தகுதியல்ல என்று சொல்லுகிருர்களே 
௮ந்த மனப்பான்‌ மையைக்கண்டு எனக்குக்‌ கோபம்‌ பொங்கி 
யெழுகின்ற.த. இவ்வளவு அச்திரமும்‌ ஆசாபங்கமும்‌ 
(பூனை த்தன்மையும்‌' என்னிடமிருந்தானம்‌ என்னுடைய 
நகைச்சுவையை நான்‌ இழந்‌ துவிடவில்லை. என்னுடையதவறு 
களையும்‌ ஏனையோர்களுடைய தவறுகளையும்‌ கண்டு குலுங்‌ 
கக்‌ குலுங்கச்‌ சிரிக்கும்‌ வல்லமை இப்பொழுதும்‌ என்னிடம்‌ 
இருக்கின்றது. அதை நான்‌ இழந்து விடவில்லை. 

காருண்யம்‌ கொண்ட ஆண்டவனிடம்‌ ஜனங்க 
ளுக்கு இருக்கும்‌ ஈம்பிக்கையைக்கண்டு நான்‌ வியப்படை 
கின்றேன்‌. அடுக்கடுக்காக திடக்கடம்படியாக நிகழ்ச்சி 
களும்‌ ஆபத்துகளும்‌ நேர்ந்தாலும்‌, அவைகள்‌ அர்த ஈம்‌ 
பிக்கையின்‌ சோதனைகளாகக்‌ கருதப்படுகின்றன. ஜெரார்டு 
ஹாப்பின்ஸ்‌ எழுதிய பின்வரும்‌ இன்பமயமான வரிக 
லால்‌ ௮நேக இதயகங்ளில்‌ எழுச்சி உண்டாகும்‌ என்ப . 
தில்‌ சந்தேகமில்லை: ஆண்டவனே ! தாங்கள்‌ நேர்மையாளர்‌ 
தான்‌. கான்‌ தங்களிடம்‌ மனுப்‌ பண்ணிக்‌ கொள்ளுவதும்‌ 
நியாயத்தைத்‌ தழுவியதுதான்‌. ஆனால்‌. தெய்வமே ! இந்த 
உலகில்‌ பாபிகள்‌ ஏன்‌ ஈல்ல நிலையில்‌ செழித்து வாழ்கிறார்‌ 


829 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கள்‌ ? கான்‌ செய்ததெல்லாம்‌ தோல்வியிலும்‌ ஏமாற்றத்தி 
அம்‌ ஏன்‌ முடியவேண்டும்‌? என்னுடைய அரிய ஈண்பரே ! 
தாங்கள்‌ என்னுடைய எதிரியாய்‌ இருந்தாலும்‌ இதைக்‌ 
காட்டிலும்‌ கேடான எதையும்‌ எனக்கு செய்ய முடியாதே ! 
தங்களைப்பற்றியே தங்களுடைய காரியத்திலேயே வாழ்‌ 
நாளை முழுதையும்‌ கழிக்கும்‌ எனக்குத்‌ தோல்வியா ? பேரா 
சைக்காரர்களும்‌ முழுமூடர்களும்‌ செழித்து வாழவேண்‌ 
மோ? அவர்கள்‌ தங்களை அபூர்வமாகத்தானே நினைக்கிறார்‌ 


கள்‌ ? இது என்ன தங்களுடைய நேர்மை ?”' 


அபிவிருத்தியில்‌ ஈம்பிக்கை, இயக்கத்தில்‌ ஈம்பிக்கை, 
லக்ஷியங்களில்‌ ஈம்பிக்கை, மனித வர்க்கத்தின்‌ ஈல்ல தனத்‌ 
தில்‌ நம்பிக்கை, மனித வர்க்கத்தின்‌ நிறைவாழ்வுத்‌ தலைவிதி 
யில்‌ ஈம்பிக்கை—இர்த ஈம்பிக்கைகள்‌ யாவும்‌ கடவுளிடம்‌ 
கொள்ளும்‌ ஈம்பிக்கை யின த்தோடு சேர்ந்தவைகளல்லவா £ 
விவேகத்தா லும்‌ தர்க்க வாகத்தாலும்‌ அவைகளுக்கு சமா 
தானம்‌ கூற முயன்றால்‌ உடனே நமக்குத்‌ தொல்லைகள்‌ 
உண்டா விடின்‌ றன. ஆனால்‌ ஈமக்குள்ளே ஏதோ ஒன்று 
அந்த ஈம்பிக்கையை விடாப்பிடியாகப்‌ பிடித்துக்கொண்டிருக்‌ 
கிறது. அர்த ஈம்பிக்கை அழிந்து போகுமாகில்‌ வாழ்க்கை 
நீர்ச்சுனையில்லாத பாலைவனமாக ஆகிவிடும்‌. 


நான்‌ அபேதவா தப்‌ பிரசாரம்‌ செய்யத்‌ அவக்கயெதும்‌ 
அதைக்கண்டு எனது காரியக்‌ கமிட்டித்‌ தோழர்களில்‌ லர்‌ 
லைக்கமுற்றார்கள்‌. இத்தகைய பிரசாரத்தை நான்‌ சில ஆண்‌ 
டுகளாக செய்து வந்திருந்த போதிலும்‌ அவர்கள்‌ முணு 
முனுப்பின்றி என்னைப்‌ பொறுத்துக்‌ கொண்டிருக்தார்கள்‌. 
ஆனால்‌ இப்பொழுதோ நான்‌ நாட்டிலிருக்கும்‌ முதலாளி 
மார்களை ஓரளவு பயமுறுத்தும்படி நேர்ந்தது. என்னுடைய 
அலுவல்களை சாதுத்தனம்‌ கொண்டவையென்ற இனியும்‌ 
கருத முடியா அ. காரியக்‌ கமிட்டித்‌ தோழர்களில்‌ சிலர்‌ அபே 
தவாதிகளல்ல என்ற எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ காங்கரஸ்‌ 
காரியக்‌ கமிட்டி ௮ங்கத்தினன்‌ என்றமுறையில்‌ காங்கிரஸை 
அதில்‌ கொண்டு வந்து சம்பக்தப்ப$த்தாமல்‌ அபேதவாதப்‌ 
பிரசாரம்‌ செய்வதற்கு எனக்கு பூரணமான உரிமையுண்டு 
என்று நான்‌ எப்பொழுதும்‌ எண்ணியிருந்தேன்‌. 


்‌ இத்தகைய உரிமை எனக்கு இல்லையென்று காரியக்‌ 
- கமிட்டி அங்கத்தினர்கள்‌ லர்‌ கருதியதாக எனக்குத்‌ 


சிக்கலான நிலைமை 828 


தெரியவந்ததும்‌ அத எதிர்பாராத சங்கதியாக இருந்தது. 
நான்‌ அவர்களைத்‌ தவறான நிலைமையில்‌ இது வரையில்‌ 
வைக்துவிட்டதால்‌ அவர்கள்‌ என்‌ பிரசாரத்தைக்‌ கண்டு 
ஆத்திரமடைந்தார்கள்‌. ஆனால்‌ கான்‌ என்ன செய்வது? 
என்னுடைய வாழ்காள்‌ வேலையில்‌ சிறப்பானதென்று கான்‌ 
மதிக்கும்‌ ஒன்றை என்னால்‌ விட்டுவிட முடியாது. என்னு 
டைய காரியக்‌ கமிட்டிப்‌ பதவியும்‌ பிரசார வேலையும்‌ முரண்‌ 
கொண்டவையாயின்‌ நான்‌ காரியக்‌ கமிட்டியிலிருர்து வில 
கிக்கொள்ளத்‌ தயாராயிருக்தேன்‌. கமிட்டியே சட்ட வரம்‌ 
புக்கு மீறியதென்று கருதப்பட்டு அத சரிவா வேலைசெய்‌ 
யாமல்‌ இருக்கும்பொழுது நான்‌ எவ்வாறு ராஜினமா 
செய்ய முடியும்‌? இதே கஷ்டம்‌ மீண்டும்‌ எனக்கு வந்தது. . 

டிசம்பர்‌ மாதக்‌ கடை என்று நினைக்கறேன்‌. காந்திஜீ ' 
எனக்கு சென்னையிலிருந்து ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. “(மத 
சாஸ்‌ மெயில்‌'' பத்திரிகைக்குத்‌ தாம்‌ கொடுத்த பேட்டி. 
ஒன்றின்‌ குறிப்பை பத்திரிகையிலிருக்து கத்தரித்து எனக்கு 
அனுப்பி யிருந்தார்‌. பேட்டி கண்டவர்‌ என்னைப்பற்றி 
காந்திஜீபிடம்‌ கேள்வி கேட்டிருக்கிறார்‌. கார்திஜீ என்‌ 
னைப்பற்றி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுவது போல, நான்‌ 
செய்து வரும்‌ வேலைகளைப்பற்றி பதில்‌ கூறியிருக்கிறார்‌. 
எனது யோக்கியப்‌ பொறுப்பில்‌ தமக்கு ஈம்பிக்கை யுண்‌ 
டென்றும்‌, காங்கிரசை அபேதவாதம்‌ முதலிய நூதனமான 
முறைகளில்‌ கொண்டுபோய்‌ நான்‌ சிக்க வைக்க மாட்டே 
னென்றும்‌ காந்திஜீ என்னைப்பற்றிக்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. 
காந்திஜீ இவ்வாறு என்னைப்பற்றி குறிப்பிட்டிருப்பது எனக்‌ 
குப்‌ பிடிக்கவில்லை. ஆனால்‌ எனக்கு மிகுதியும்‌ மனக்கலக்‌ 
கம்‌ உண்டாக்கெது வேறொன்று. அந்தப்‌ பேட்டியில்‌ 
கார்திஜீ ஜமீன்தாரித்‌ திட்டத்தை ஆதரித்துப்‌ பேசியிருப்பது 
எனக்குப்‌ பிடிக்கவே இல்லை. 

ஜமீன்தாரித்‌ திட்டம்‌ கிராம வாழ்க்கைக்கும்‌ தேசத்‌ 
தின்‌ .பொருளாதார முற்போக்குக்கும்‌ மிகவும்‌ தோதான 
தென்று அவர்‌ நினைத்தக்கொண்டிருர்ததாகத்‌ தோன்றிற்று, 
இத எனக்கு மிகுந்த வியப்பாக இருர்தது. ஏனென்றால்‌, 
பெரிய ஜமீன்தார்களையும்‌ தாலுக்தார்களையும்‌ இந்தக்‌ காலத்‌ 
தில்‌ ஆதரித்துப்‌ பேசுபவர்கள்‌ அரசேகமாக இல்லையென்று 
சொல்லலாம்‌. உலக முழுதிலும்‌ இர்தக்கூட்டத்தார்‌ கலைக்‌ 
கப்பட்டு ஒதறிப்‌ போய்‌ விட்டார்கள்‌. இக்தியாவிலும்‌ அந்தக்‌ 


824 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கூட்டம்‌ நீண்டகாலம்‌ நிலைத்திருக்க முடியாதென்று பெரும்‌ 
பான்மையோர்‌ உணர்கின்றார்கள்‌. தாலுக்கார்களும்‌ ஜமீன்‌ 
தார்களும்கூட, தங்களுக்குப்‌ போதுமான ஈஷ்டாடு கொடு 
த்துவிட்டால்‌, இந்தத்‌ தொல்லையான ஜமீன்தாரித்‌ திட்‌ 
டத்தை ஒழித்து விடுவதற்குச்‌ சம்மதிப்பார்கள்‌. தன்னு 
டைய சொந்தக்‌ கேட்‌ டினாலேயே அந்தத்‌ திட்டம்‌ முழுகிப்‌ 
போய்க்கொண்டு வருகின்றது. இருந்தாலும்‌ காந்திஜீ அம்‌ 
தத்‌ திட்டத்துக்கு சாதகமாயிருக்கிறார்‌. ஜமீன்தார்கள்‌ 
பொ,துஜனங்களின்‌ தர்மகர்த்தர்கள்‌ என்று இந்த மாதிரி 
தோரணையில்‌ காந்திஜீ பேசுநறொர்‌. என்னுடைய மனப்‌ 
பான்மை அவருடைய நோக்கிலிருந்து எவ்வளவு . மாறு 
பட்டது என்று மீண்டும்‌ இந்தனை செய்யலானேன்‌. எதிர்‌ 
காலத்தில்‌ அவரோடு நான்‌ எவ்வளவு வரையிலும்‌ ஓத்து 
மைக்க முடியுமென்று சந்தேகம்‌ உண்டாயிற்று, காரியக்‌ 
கமிட்டியில்‌ இனியும்‌ ரான்‌ அ௮ங்கத்தினனாக இருப்பதா? அப்‌ 
பொழுது ஒரு வழியும்‌ புலப்படவில்லை. இன்னும்‌ லே 
வாரங்கள்‌ கழித்து, அர்தக்‌ கேள்வியே பொருத்தமில்லாமற்‌ 
போய்விட்டது. ஏனென்றால்‌ .மீண்டும்‌ சான்‌ சிறைக்குப்‌ 
போய்விட்டேன்‌. 


என்னுடைய குடும்ப அலுவல்களில்‌ என்னுடைய 
சேரத்தை அதிகமாக செலவழிக்க நேர்ந்தது. என்னுடைய 
தாயார்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக குணமடைந்து வந்தார்‌. 
அவர்‌ இன்னும்‌ படுத்த படுக்கையிலேதான்‌ இருந்தார்‌. 
ஆனால்‌ ஆபத்தினின்றும்‌ தப்பி விட்டதாகத்‌ தோன்றிற்று. 
என்னுடைய செல்வ நிலையைப்பற்றி கொஞ்சம்‌ கவனித்‌ 
தேன்‌. வெகு காலமாக அதைப்பற்றி கவனிக்கவே இல்லையா 
தலால்‌, ௮ ஏகப்பட்ட குழப்பத்திலிருர்‌ தது. எங்களுடைய 
சக்தியை மீறி காங்கள்‌ செலவழித்துக்கொண்டு வந்திருக்க 
றோம்‌. எங்களுடைய செலவைக்‌ குறைப்பதற்கு தெளிவான 
வழியும்‌ தோன்றவில்லை. வரவுக்கும்‌ செலவுக்கும்‌ சரிக்கட்ட 
வேண்டும்‌ என்ற கவலையே எனக்குக்‌ இடையாது. என்‌ 
கையிலே ஒரு சல்லி கூட இல்லாத காலம்‌ வந்து வி$மோ 
எனச்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. போகும்‌ காலத்தை 
ஆனந்தமாக எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 

இந்த - ஈவகாகரிக உலகில்‌ பணமும்‌ உடமைகளும்‌ 
மிகவும்‌ உபயோகமானவைதான்‌. ஆனால்‌, அவைக ள்‌ லட்‌ 


சியத்தை அடைய முனைந்து நிற்கும்‌ ஒருவனுக்கு வழித்‌ 


சிக்கலான நிலைமை 826 


தடைகளாக விடுன்றன.. ஆபத்தைக்‌ கொடுக்கும்படியான 
முயற்சிகளில்‌ தனவந்தர்கள்‌ கலந்து கொள்ளுவது மிகவும்‌ 
கஷ்டமாகும்‌. தங்களுடைய உடமைகளும்‌ சொத்தும்‌ 
போய்விரிமோ என்று அவர்கள்‌ எப்பொழுதும்‌ பயப்பட்‌ 
டீக்‌ கொண்டேயிருக்கிறார்கள்‌. நினைத்த மாத்திரத்தில்‌ ௮௪ 
சாங்கம்‌ பறிமுதல்‌ செய்யக்‌ கூடுமானால்‌, அந்தப்‌ பணமும்‌ 
சொத்தும்‌ இருர்து பயன்‌ என்ன? அகவே என்னிடமிருக்த 
சிறிய பணத்தையும்‌ சிக்ரெத்தில்‌ ஒழித்து விட வேண்டு 
மென்று விரும்பினேன்‌. எங்களுடைய தேவைகள்‌ மிகவும்‌ 
குறைவானவை; போதுமான அளவு என்னால்‌ சம்பாதிக்க 
முடியும்‌ என்ற ஈம்பிக்கையும்‌ எனக்கு உண்டு, என்னுடைய 
முக்யெமான கவலையெல்லாம்‌ என்னுடைய தாயாரைப்‌ பற்‌ 
றித்தான்‌. அவருடைய முதுமைப்‌ பருவத்தில்‌ அவருக்கு 
யாதொரு அசெளகரிமும்‌, சேரக்கூடாஅ. அவர்‌ வாழ்ந்து 
வந்துள்ள தரத்திலிருர்து ழே இறங்கி வர நான்‌ விரும்பவும்‌ 
இல்லை. என்னுடைய மகளின்‌ படிப்பு விஷயமும்‌ தகராறு 
படக்கூடாது என்ற கவலை எனக்கிருர்தது. அவளுக்கு கல்வி 
யென்றால்‌ அவள்‌ ஐரோப்பாவில்‌ போய்‌ வசித்துப்‌ படிக்க 
வேண்டும்‌ என்பது என்‌ கருத்து. இதைத்‌ தவிர எனக்கும்‌ 
என்‌ மனைவிக்கும்‌ சிறப்பாக பணம்‌ தேவையே இல்லை. பண 
மூடை எங்களுக்கு ஏற்படாததினால்‌ தேவையில்லை 
என்று நாங்கள்‌ எண்ணியிருக்கவும்‌ கூடும்‌. பணமுடை 
நேரும்‌ காலம்‌ வருமாகில்‌ அதைப்‌ பற்றி நாங்கள்‌ மகிழ்‌ 
வுடன்‌ இருக்கமாட்டோம்‌ என்பது நிச்சயம்‌. ஒருவிஷயத்‌ 
தில்‌ மட்டும்‌ சான்‌ ரொம்ப ஊதாரி, அர்தப்‌ பழக்கத்தை 
விட்டுவிட முடியாது. புஸ்தகங்கள்‌ வாங்குவதை நிறுத்தவே 
முடியாது. 


தற்போதைய பொருளாதார நிலைமையைச்‌ சீர்திருத்‌ 
தம்‌ செய்வதற்காக என்னுடைய மனைவியின்‌ ஈகைகளையும்‌, 
எங்களிடம்‌ இருந்த வெள்ளி சாமான்களையும்‌, மற்ற 
சாமான்களையும்‌ வண்டி வண்டியாய்க்‌ கடந்த தட்டுமுட்டு 
சாமான்களையும்‌ விற்பதென்று தீர்மானித்தோம்‌. கமலா 
சுமார்‌ பன்னிரண்டு வருஷங்களாக தன்னுடைய ஈகைகளை 
அணிந்து கொள்ளவேயில்லை. அவைகள்‌ பாங்கியில்‌ இரும்‌ 
தன. தன்னுடைய நகைகளை விற்பதில்‌ கமலாவுக்கு விருப்பம்‌ 
இல்லை. அவைகளை எங்களுடைய மகளுக்கு அப்படியே 
கொடுத்து விடவேண்டும்‌ என்பது அவளுடைய ஆசை, 


820 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


1934-ம்‌ வருஷம்‌ ஜனவரி மாதம்‌ அலகபாத்‌ ஜில்லா 
வின்‌ ரொமங்களில்‌ ஈமது ஊழியர்கள்‌ விடாமல்‌ கைதுசெய்‌ 
யப்பட்டார்கள்‌. அவர்களுடைய பிரசாரம்‌ சாதுவான பிர 
சாரம்‌. அவர்கள்‌ கைது செய்யப்பட்ட கால்‌ நாங்களும்‌ அந்த 
சொமங்களுக்குச்‌ சென்று அவர்களுடன்‌ கைது செய்யப்‌ 
படவேண்டும்‌ என்பது கடமையாகத்‌ தோன்றிற்று, ஐக்யெ 
மாகாண காங்கிரஸ்‌ கமிட்டியின்‌ மிகத்‌ திறமை வாய்ந்த 
காரியதரிசி ராபி அகமது கித்வாய்‌ அவர்களும்‌ கைது செய்‌ 
யப்பட்டார்‌. ஜனவரி மாதம்‌ 26-ர்‌ தேதி சுதந்தி இனம்‌ 
வந்து கொண்டிருந்தது. அதைக்‌ கொண்டாடாமல்‌ நிறுத்த 
முடியாது, எத்தனையோ அவசரச்‌ சட்டங்கள்‌ இருந்தாலும்‌, 
தடைகள்‌ ஏற்பட்டாலும்‌ 1980-ம்‌ வருடம்‌ முதல்‌ சுதந்திர 
தினத்தை நாடுமுழுவதும்‌ அநேகமாக வீடாமல்‌ கொண் 
டாடிக்கொண்டு வர்‌ திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இந்த ஆண்டில்‌ 
யார்‌ தாக்து அனுப்புவது? எத்தகைய தாக்கிது அனுப்பு 
வது? அதில இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டியின்‌ உத்தியோகஸ்‌ 
சராகப்‌ பெயரளவிலே கூட வேலை செய்துவந்த யாரும்‌ என்‌ 
னைத்‌ தவிர இல்லை. லே ஈண்பர்களைக்‌ கலந்து யோசித்தேன்‌ ; 
ஏதேனும்‌ ஒன்ன செய்யத்‌ தான்‌ வேண்டும்‌ என்று எல்லோ 
ரும்‌ ஒப்புக்கொண்டார்கள்‌. ஆனால்‌ இ$த ஒன்று எப்படி. 
இருக்கவேண்டும்‌ என்பதைப்பற்றி எங்களுக்குள்‌ ஒற்றுமை 
ஏற்படவில்லை. பெருவாரியாக கைது செய்யக்‌ கூடிய நிலைக்‌ 
குக்கொண்டு போய்விடும்‌ எந்த வேலையையும்‌ செய்யக்கூடாது 
என்று பொதுவாக எண்ணமிருக்ததை நான்‌ கண்டுகொண்‌ 
டேன்‌. கடைசியாக சுதந்திர இனத்தைத்‌ தக்க முறையில்‌ 
கொண்டாட வேண்டுமென்று சுருக்கமாக மனு ஓன்றை 
வெளியிட்டேன்‌. எப்படிக்‌ கொண்டாட வேண்டும்‌ என்ற 
தோரணையை அந்தந்த இலாகா தானே தீர்மானித்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்று குறிப்பிட்டிருந்தேன்‌. அலகபாத்‌ 
ஜில்லா முழுதும்‌ இச்த காளை விரிவாகக்‌ கொண்டாட வேண்‌ 
டூம்‌ என்று திட்டம்‌ போட்டிருந்தோம்‌. 


சுதந்திர காளைக்‌ கொண்டாடத்‌ தூண்பேவர்கள்‌ அன்‌ 
றைக்கே கைது செய்யப்பவோர்கள்‌ என்று நாங்கள்‌ கருதி 
ஜோம்‌. மீண்டும்‌ கான்‌ சிறைக்குச்‌ செல்லுமுன்‌ வங்காளத்‌ 
அக்கு ஒரு முறை போகவேண்டுமென்று விரும்பினேன்‌. 
பழைய நண்பர்களை அங்கே சந்திக்க வேண்டுமென்பதாக 


ஒருபுறம்‌ ஆசை. ஆனால்‌ சென்ற சில ஆண்டுகளாக, அவர்‌ 


சிக்கலான நிலைமை 897 


கள்‌ அனுபவித்து வர்த அசாதாரணமான கஷ்டங்களுக்கு 
வங்காளிகளை வணங்கும்‌ முறையில்‌ என்னுடைய வங்காளப்‌ 
பிரயாணம்‌ இருக்க வேண்டுமென்பது தான்‌ என்னுடைய 
உண்மையான எண்ணமாகும்‌. அவர்களுக்கு உதவி செய்ய 
என்னால்‌ ஓன்றுமே முடியாதென்று எனக்கு நன்றாகத்‌ 
தெரியும்‌. அனுதாபத்தானும்‌ உடனுணர்வாலும்‌ என்ன 
புண்ணியம்‌? இருந்தாலும்‌; ' அவைகள்‌ பல சமயங்களில்‌ 
தேவையாயிருக்கின்‌ றன. வங்காள த்திலே ஒருவித உணர்ச்சி 
பரவிக்கொண்டே இருக்கது. ஆபத்துக்‌ காலத்தில்‌, இந்தியா 
வின்‌ மற்றைய மாகாணங்கள்‌ வங்காளத்தைக்‌ கைவிட்டு 
விட்டதாக வங்காளிகளுக்குள்‌ மனக்‌ கசப்பான எண்ணம்‌ 
இருக்து வந்தது. அந்த உணர்ச்சிக்கு ஆதாரம்‌இல்லை; இருக்‌ 
தாலும்‌ அந்த உணர்ச்சி வங்காளிகளிடம்‌ இருந்தது. 


கமலாவின்‌ சச்சையைப்பற்றி எங்களுடைய வைத்தி 
யர்களிடம்‌ கலந்து யோசிப்பதற்காக நான்‌ கல்கத்தாவுக்குப்‌ 
போகவேண்டியது அவசியமாகும்‌. அவளுக்கு உடம்பு சரியா 
யில்லை. இப்பொழுது சிகிச்சை செய்ய ஆரம்பித்தால்‌ கல்‌ 
கத்தாவிலோ வேறு எங்கேயோ நீண்டகாலம்‌ வசிக்கவேண்டி. 
வருமே என்ற காரணத்தைக்‌ கொண்டு கமலாவின்‌ சுகமின்‌ 
மைக்கு சிகிச்சை செய்வதைக்‌ கவனிக்காமல்‌ ஓத்திப்போட்‌ 
டீக்கொண்டே வந்தோம்‌. நான்‌ இறையை விட்டு வெளியே 
இருக்கும்‌ சிறிது காலம்‌ பூராவும்‌ ஈாங்கள்‌ இருவரும்‌ 
சேர்ந்தே ஒரு நிமிஷம்‌ கூடப்‌ பிரியாமல்‌ இருக்கவேண்டி 
மென்பது எங்களுடைய ஆசையாகும்‌. நான்‌ மீண்டும்‌ 
சிறைக்குப்‌ போய்விட்டால்‌ சிகிச்சைக்கும்‌ டாக்டர்களுக்கும்‌ 
போதுமான காலம்‌ அவளுக்கு இருக்கும்‌ என்று நான்‌ 
எண்ணினேன்‌. விரைவில்‌ கைதியாவேன்‌ என்று தோன்றிய 
தால்‌ சான்‌ அவளைக்‌ கல்கத்தாவுக்கு அழைத்துக்‌ கொண்டு 
போய்‌ என்‌ முன்னாலேயே டாக்டர்‌ அவளைச்‌ சோதித்து 
யோசனை சொல்லலாமே என்று தீர்மானம்‌ கொண்டேன்‌. 
மற்றைய கச்சை காரியங்களைப்‌ பின்பு பார்த்துக்கொள்ள 
லாம்‌ என்பது என்‌ எண்ணம்‌. ஜனவரி மாதம்‌ 15-ம்‌ தேதி 
கமலாவும்‌: நானும்‌ கல்கத்தாவுக்குப்‌ போவதென்று தீர்மா 
னம்‌ செய்தோம்‌. ஈம்முடைய சுதந்திர தினக்‌ கூட்டங்களு 
க்கு சரியான காலத்தில்‌ திரும்பி வந்துவிட வேண்டுமென்‌ 
பது எங்களுடைய வீருப்பமாகும்‌. 


LVIII 
பூகம்பம்‌ 


1984-ம்‌ வருஷம்‌ ஜனவரி மாதம்‌ 16-ம்‌ தேதி பிற்பகல்‌ 
அலகபாத்தில்‌ எங்களுடைய வீட்டின்‌ தாழ்வாரத்தில்‌ 
நின்று கொண்டு விவசாயிகளின்‌ கூட்டத்தில்‌ பிரசங்கம்‌ 
செய்து கொண்டிருந்தேன்‌. வருஷார்திர மாகமேளா துவக்கி 
விட்டது. காள்‌ முழுதும்‌ மாகாணத்தின்‌ பலவேறு பகுதிகளி 
லிருந்து ஏராளமான ஜனங்கள்‌ வீட்டுக்கு வர்‌.துகொண்டே 
இருந்தார்கள்‌. திடீரென்று என்னுடைய கால்கள்‌ தட 
தட வென்று ஆட ஆரம்பித்தன . ரான்‌ நின்றுகொள்ள முடி 
யாமல்போய்‌ நிதானம்‌ தவறி விடுவேனோ என்ற எண்ணி 
னேன்‌. பக்கத்திலிருந்த தூணைப்‌ பிடித்துக்‌ கொண்டேன்‌. 
கதவுகள்‌ படீர்‌ படீரென்று அடித்துக்‌ கொண்டன. பக்கத்தி 
லிருந்த சுயராஜ்ய பவனத்திலிருர்‌து முணுமூணுப்பதுபோல 
சத்தம்‌ கேட்டது. கூரையிலிருந்து ஓூகள்‌ மெதுவாக 
ஈகாந்து கொண்டே வந்தன. பூகம்பப்‌ பழக்கம்‌ எனக்குக்‌ 
கிடையாது. ஆகையால்‌ என்ன ரேருநிறதென்ற முதலில்‌ 
எனக்குத்‌ தெரியவில்லை. ஆனால்‌ விரைவில்‌ தெரிந்து கொண்‌ 


டன. 


இக்தப்‌ புதிய அனுபவத்தைக்‌ கண்டு வினோதப்பட்டு 
அதிலே எனக்கு ஒரு வகை சிரத்தை உண்டாயிற்று. குடி 
யானவர்களிடம்‌ பேசிக்‌ கொண்டிருந்ததை நிறுத்தாமல்‌ 
பேசிக்கொண்டு அவர்களுக்கு பூகம்பத்தைப்பற்றி சொல்லத்‌ 
அவக்கினேன்‌. கொஞ்ச தூசத்திலிருக்து என்னுடைய வயது 
சென்ற அத்தை என்னைக்‌ கூப்பிட்டு (கட்டிடத்தை விட்டு 
வெளியே ஓடி. வா”' என்று சத்தம்‌ போட்டார்‌. அவர்‌ 
சொன்ன யோசனை எனக்கு அபத்தமாக ப்பட்டது. பூகம்‌ 
பத்தை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அப்படியே 
எண்ணினாலும்‌ படூக்கையிலிருக்கற என்னுடைய தாயாரை 
யும்‌, சாமான்களைப்‌ பிரயாணத்துக்காக மூட்டை கட்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌ என்னுடைய மனைவியையும்‌ மேல்‌ மாடி 


பூகம்பம்‌ 829 


யில்‌ விட்டுவிட்டு என்னுடைய பத்திரத்தை மாத்திரம்‌ தேடிக்‌ 
கொள்ளுவதற்காக ரான்‌ வெளியே ஓட்டம்‌ எடுப்பேனா? 


பூகம்பம்‌ சிறிதரேரத்திற்கு இருந்தது; பிறகு நின்றுவிட்‌ 
டது. பூகம்பத்தால்‌ இரண்டொரு நிமிஷங்களுக்கு பேச்சு 
மாறிப்போயிற்று, பின்னர்‌ அதைப்பற்றியே எங்களுக்கு 
நினைவில்லை, இந்த இரண்டு மூன்று நிமிஷ ஆட்டத்‌ தினால்‌ 
பீஹாரிலும்‌ மற்ற இடங்களிலும்‌ கோடிக்கணக்கானவர்‌ 
களுக்கு எவ்வளவுசேதம்‌ என்ற எங்களுக்கு அப்பொழுது 
தெரியாது; ஊூக்கவும்கூட இல்லை. அன்றைய மாலையில்‌ கம 
லாவும்‌ கானும்‌ கல்கத்தாவுக்குப்போனோம்‌. பூகம்பம்‌ நேர்ந்த 
தென்‌ பகுதிப்‌ பிராந்தியத்தின்‌ வழியாக நாங்கள்‌ அன்றிரவு 
ரெயிலில்‌ சென்றோம்‌ என்பதே எங்களுக்குத்‌ தெரியாது. 
தென்‌ பகுதி பூகம்ப விபத்தைப்‌ பற்றி கல்கத்தாவில்‌ மறு 
காள்‌ சிறு செய்தி கூடக்‌ இடையாது. அதற்கு மறுநாள்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக செய்திகள்‌ வந்து சேர்ந்தன. மூன்‌ 
றும்‌ நாள்‌ எவ்வளவு விபத்து நேர்ந்தது என்பதைப்பற்றி 
ஓரளவு எங்களுக்குத்‌ தெரிந்தது. 


நாங்கள்‌ எங்களுடைய கல்கத்தா அலுவல்களில்‌ சுறு 
சுறுப்பா யிருந்தோம்‌. அநேக டாக்டர்களைத்‌ திருப்பித்‌ 
திருப்பிப்‌ பார்க்க வேண்டியதாயிற்று. இரண்டொரு மாதம்‌ 
கழித்து ச௫ச்சைக்காக கமலா கல்கத்தாவுக்குத்‌ திரும்பி வர 
வேண்டுமென்று கடைசியாகத்‌ தீர்மானம்‌ செய்யப்பட்டது. 
நீண்ட காலமாக சந்திக்காத ஈண்பர்களையும்‌, காங்கிரஸ்‌ 
தோழர்களையும்‌ பார்க்கவேண்டி யிருந்தது. அடக்கமுடியாத 
அயரம்‌ எனக்கு உண்டாயிற்று. எதைச்செய்தாலும்‌ ௮பத்து 
வருமோ .என்று ஜனங்கள்‌ நடூுநடூங்கப்‌ போயிருர்ததாகத்‌ 
தோன்றிற்று, அவர்கள்‌ எத்தனையோ துன்பங்களை அனுப 
வித்‌ திருக்கருர்கள்‌. கல்கத்தாவில்‌ பிரசுரமாகும்‌ பத்திரிகை 
கள்‌ இந்தியாவின்‌ வேறு பகுதிப்‌ பத்திரிகைகளைக்‌ காட்டி 
அம்‌ மிகவும்‌ எச்சரிக்கையாக இருந்தன. இந்தியாவின்‌ 
ஏனைய பகுதிகளில்‌ இருப்பது போலவே, இங்கேயும்‌ எதிர்‌ 
கால வேலையைப்பற்றி சந்தேகமும்‌ குழப்பமும்‌ இருந்தது. 


இந்தச்‌ சந்தேகத்தினால்‌ பயன்‌ தரக்கூடிய அரசியல்‌ 
வேலையைச்‌ செய்ய முடியவில்லை; அதிகமான அச்சத்தினால்‌ 
அல்ல. பாஷிஸ்டுப்‌ போக்குகள்‌, அபேதவாதப்‌ பொது உட, 


880 ஜவஹரின்‌ த 


மைப்போக்குகள்‌ எல்லாம்‌ காணப்பட்டன. எல்லாம்‌'(மோக 
மாய்‌'' இருந்தன. ஒன்றுடன்‌ ஓன்று வினோதமாகப்‌ போ 
ராடிக்‌ கொண்டிருந்தன. இந்தக்‌ கூ.ட்டங்களுக்கடையே 
கெளிவான எல்லைகளைக்‌ கோலுவது கஷ்டம்‌. பயங்கரப்‌ 
புரட்சி இயக்கத்தைப்பற்றி அதிகமாகத்‌ தெரிந்துகொள்ள 
எனக்கு நேரமும்‌ சந்தர்ப்பமும்‌ இடைக்கவில்லை. இதைப்‌ 
பற்றி அதிகாரிகள்தான்‌ அதிகமாகக்‌ கவனம்‌ செலுத்தி, 
விளம்பரம்‌ செய்‌.துகொண்டிருக்கிறார்கள்‌. எனக்குத்‌ தெரிந்த 
வரையிலும்‌, பயங்கர இயக்கத்துக்கு அதிக வலுவிருக்த 
தாகத்‌ தெரியவில்லை. இந்தக்‌ கூட்டங்களின்‌ பழைய அங்‌ 
கத்தினர்கள்‌ அந்து இயக்கத்தில்‌ ஈம்பிக்கையை இழர்து விட்‌ 
டார்கள்‌. 


அவர்கள்‌ வேற முறைகளில்‌ யோ௫க்கலானார்கள்‌. வங்‌ 
காளத்தில்‌ அரசாங்கம்‌ செய்த வேலையால்‌ தனி ஈபர்களுக்கு 
அத்திரம்‌ உண்டாக, அவர்கள்‌ அரசாங்கத்தின்பேரில்‌ கட்‌ 
டூக்கடங்காக பகைமை கொண்டதாகத்‌ தோன்றிற்று, உண்‌ 
மையிலேயே, இரு தரப்பிலும்‌ இந்தப்‌ பகைமை பழுத்து 
நின்றதாகத்‌ தோன்றிற்று. பயங்கரப்‌ புரட்சிக்காரர்கள சம்‌ 
பந்தப்பட்ட வசையிலும்‌,இர்தப்‌ பகைமை தெளிவாக விருந்‌ 
தது. அரசாங்கத்‌ தரப்பிலோ பயங்கரப்‌ புரட்சிக்காரர்களை 
அடியோடு ஒழிக்க வேண்டும்‌ என்ற பகைமை உணர்ச்சி 
வேரூன்‌ தியிருந்ததாகக்‌ காணப்பட்டது. பயங்கரப்‌ புரட்சி 
இயக்கம்‌, ஜன சமுதாய வளர்ச்சிக்கு விரோதம்‌ என்ற 
உணர்ச்சியைக்‌ கொண்டு அர்த நிகழ்ச்சிக்கு பரிகாரம்‌ தேடி, 
அதை ஒழிக்க அவர்கள்‌ முயலவே இல்லை. பயங்கரச்‌ 
செயல்கள்‌ தோன்றினால்‌, அவைகளை எதிர்த்து அடக்க 
எந்த அரசாங்கமும்‌ கடமைப்பட்டிருக்கறது. ஆனால்‌, 
நிதானத்தோடு நிலைமையை நிர்வாகம்‌ செய்வதுதான்‌ அர 
சாங்கத்தின்‌ கெளரவத்துக்குப்‌ பொருத்தமான தாகும்‌. 


யாதொரு பாகுபாடுமில்லாமல்‌ நிரபராதிகள்‌, குற்றவா 
ளிகள்‌ இருவர்களையும்‌ சேர்த்துத்‌ தண்டிப்பது தகாத காரி 
யம்‌. ஏனென்றால்‌ குற்றவாளிகளைக்‌ காட்டிலும்‌ நிரபரா திகள்‌ 
தான்‌ பெரும்பான்மையாக இருப்பவர்கள்‌. பயங்கரப்‌ 
புரட்சி செயல்களைக்‌ கண்டு, நிதானத்துடன்‌ இருப்பது எளி 
தாக இல்லாமலிருக்கலாம்‌. பயங்கரச்‌ செயல்கள்‌ அரிதாகக்‌ 


கொண்டு வந்தன. ஆனால்‌ அவைகள்‌ மீண்டும்‌. தோன்றுமோ. 


பூகம்பம்‌ 881. 


என்ற சந்தேகம்‌ ஓழிர்தபாடில்லை. ஆகவே இர்தச்‌ செயல்‌ 
களை அடக்க வேண்டிய பொறுப்புகொண்டவர்களின்‌ நிதா 
னம்‌ இதனால்‌ கலங்கிப்‌ போவது இயல்புதான்‌. பயங்கரச்‌ 
செயல்கள்‌ என்பன ருவிக வியாதியல்ல. அவைகள்‌ 
வியா தியின்‌ குறிகளாகும்‌. வியா திக்கு சகிச்சையைத்‌. தேடா 
மல்‌ வியாதியின்‌ தோற்றங்களுக்குச்‌ சிகிச்சை தேடுவது 
வீணான வேலையாகும்‌. 


பயங்கரப்‌ புரட்சிக்காரர்களோடு இளைஞர்களும்‌ சிறுமி 
களும்‌, யுவதிகளும்‌ ஏன்‌ கலர்துகொள்ளுதிறார்கள்‌ என்றால்‌ 
அவர்கள்‌ இரகசிய வேலையில்‌ ஒருவித மோகத்தால்‌ இழுக்‌ 
கப்படகிறார்கள்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. இளவயது 
உடையவர்களுக்கு இரகசியமும்‌ ஆபத்தும்‌ எப்பொழுதுமே 
பிடித்தமானது. பயங்கரப்‌ புரட்சிக்காரர்கள்‌ யாவர்‌ என்‌ 
அம்‌, அந்த இயக்கத்தை யார்‌ நடத்தி வருகிறார்கள்‌ என்றும்‌ 
இவர்களைப்பற்றி ஏன்‌ கூக்குரல்‌ இடுகிறார்கள்‌ ' என்னும்‌ 
தெரிந்து கொள்ள அவர்களுக்கு ரொம்பவும்‌ விருப்பம்‌. 
அப்பறியும்‌ ஈாவலில்‌ இருக்கும்‌ ருசிதான்‌ இது, இந்த இளை 
ஞர்களுக்கு எதையும்‌ செய்யவிருப்பமே இடையாது. நிச்சய. 
மாக பயங்கரச்‌ செயலைச்‌ செய்வதற்கு விருப்பமே கடை 
யாது. ஆனால்‌ போலீசார்‌ யாரைச்‌ சந்தேகக்றொர்களோ 
அவர்களோடு இவர்கள்‌ பழூனால்‌ இவர்களும்‌ சந்தேகத்‌ 
அக்கு ஆளாகி வி3றார்கள்‌. விரைவில்‌ அவர்கள்‌ விசாரணை 
யில்லாமல்‌ காவலிலிருக்கும்‌ கோஷ்டியைச்‌ சேர்த்‌.துவிடுகிஞர்‌ 
கள்‌. இதைக்‌ காட்டிலும்‌ கேவலமான முடிவும்‌ அவர்க 
ளுக்கு ஏற்படலாம்‌. 2 


இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ அணிகலன்கள்‌ 
சட்டமும்‌ அமைதியும்‌ என்று சொல்லப்படுகிறது. அவை 
கள்‌ இரண்டும்‌ தேவை என்பதை ஒப்புக்‌ கொள்ளுகிறேன்‌. 
வாழ்க்கையில்‌ கட்டுப்பாட்டை நான்‌ விரும்புகிறேன்‌. வாழ்க்‌ 
கையில்‌ ௮சாஜகமும்‌, குழப்பமும்‌, திறமைக்குறைவும்‌ எனக்‌ 
குப்‌ பிடிப்பதே இல்லை; ஆனால்‌ அரசாங்கங்கள்‌ ஜனங்களின்‌ 
பேரில்‌ கட்டாயப்படுத்தி வைத்திருக்கும்‌ சட்டம்‌, அமைதி: 
என்பவைகளின்‌ மதிப்பை உணர முடியாதபடிக்கு மிகவும்‌ 
கேவலமான அனுபவத்தை இந்தியாவிலும்‌ வேறுகாடுகளி 
அம்‌ கண்டு விட்டேன்‌. அவைகளுக்காக பொதுமக்கள்‌ 
கொடுக்கும்‌ விலை ௮க்‌ரெமமானதாகும்‌, சட்டம்‌ என்றால்‌ 


832 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அளுபவர்களின்‌ இச்சை என்று ூ விட்டது. ஜனங்க 
ளுக்குள்‌ பரவி நிற்கும்‌. அச்சமே அமைதியாக உருமாறி 
யிருக்கிறது. . சட்டமும்‌ அமைதியும்‌ என்பன ல சமயங்‌ 
களில்‌ சட்டமின்மையும்‌ ஒழுங்னேமும்போலத்‌ தோன்று 
இன்றன. ஜன சமுகத்தில்‌ பரவி நிற்கும்‌ பயத்தைக்‌ கொண்டு 
சித்திசெய்துகொள்ளும்‌ எந்தக்‌ காரியமும்‌ விரும்பத்தக்க 
தல்ல. 


அரசாங்கத்தின்‌ அடக்குமுறை யந்திரத்தை அடி 
வலுவாகக்கொண்டு அந்த இயர்‌ திரமில்லா மல்‌ நிலைத்திருக்க 
முடியாத௮மைதி இராணுவ அமுலுக்குசமானமான தாகும்‌. 
அது சட்டத்தின்‌ ஆளுகையல்ல, கவி கல்ஹணா அவர்கள்‌ 
ஆயிச வருடங்களுக்குமுன்‌ எழுதிய “ராஜதரங்கிணி" என்ற 
காஷ்மீரி இதிகாசத்தில்‌, இரண்டு சொற்களை நான்‌ அடிக்‌ 
கடி. காண்கின்றேன்‌. தர்மம்‌, அபயம்‌. அதாவது அறம்‌, 
அச்சமின்மை இந்த இரண்டு தன்மைகளையும்‌ வளர்ப்பது 
தான்‌ அரசனுடைய கடமையாகும்‌. இவைகளைப்‌ பாது 
காப்பதுதான்‌ அரசாங்கத்தின்‌ வேலையாகும்‌. சட்டம்‌ என்‌ 
பது வெறும்‌ சட்டத்தைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்த ஒன்றாகும்‌. 
அமைதி என்பது மக்களின்‌ அச்சமின்மையாகும்‌. பண்‌ 
டைக்காலத்து இரந்த அச்சமின்மைக்‌ கருத்து எவ்வளவு 
விரும்பத்தக்கதாகும்‌? அதைப்‌ பயிற்சி செய்யாமல்‌ இதில 
டைந்து இடக்கும்‌ மக்களிடையே அமைதியை நிலைநா ட்டு 
வது உயர்க்த வேலையா? 


நாங்கள்‌ கல்கத்தாவில்‌ மூன்றரை. நாட்கள்‌ தம்‌ 
இனோம்‌. இந்தக்‌ காலத்துக்குள்‌ மூன்று கூட்டங்க 
ளில்‌ பிரசங்கம்‌ செய்‌ தன்‌. கல்கத்தாவில்‌ கான்‌ ஏற்‌ 
கனவே செய்ததுபோல பயங்கரச்‌ செயல்களைக்‌ கண்டித்து 
அவைகளுக்கு எதிர்க்‌ கட்சியை எடுத்துரைத்தேன்‌. பின்னர்‌ 
வங்காளத்தில்‌ அரசாங்கம்‌ கையாளும்‌ முறைகளைப்பற்றி 
குறிப்பிட்டேன்‌. கான்‌ உள்ள நிறைவோடு பேசினேன்‌. 
ஏனென்றால்‌ வங்காள மாகாணத்தில்‌ நேர்ந்தவைகளின்‌ வர 
லாற்றைக்‌ கேட்ட கான்‌ மிகுதியும்‌ கரைந்து போனேன்‌. 
நிதானமில்லாமல்‌ பொது ஜனங்கள்‌ யாவரையும்‌ அடக்க 
மூயற்யொல்‌ மனிதனுடைய கெளரவமே கவனிக்கப்‌ பட 
வில்லையென்பதைக்‌ கண்டு நான்‌ மிகவும்‌ வருத்தப்பட்டேன்‌. 
அரசியல்‌ பிரச்னை மிகவும்‌ ௮வசியமாகக்‌ கவனிக்கப்பட. 


பூகம்பம்‌ 883 


வேண்டிய பிரச்னைதான்‌. ஆனால்‌ மனிதனுக்கு இயல்பான 
கெளரவம்‌ பாதிக்கப்படும்‌ இந்தப்‌ பிரச்னை தான்‌ முக்க 
மானதாகத்‌ தோன்றிற்று, இந்த மூன்று பிரசங்கங்களின்‌ 
பேரிலேதான்‌ பின்னர்‌ என்பேரில்‌ கல்கத்தா விசாரணையில்‌ 
குற்றம்‌ சாட்டப்பட்டது. அந்தப்‌ பிரசங்கங்களின்‌ விளைவு. 
தான்‌ என்னுடைய தற்போதைய சிறைவாசம்‌, ்‌ 
கல்கத்தாவிலிருர்‌,து சாங்கள்‌ சாந்‌ திறிகேதனுக்குச்சென்.று 
கவிரவிர்தி ராத்‌ தாகூருக்கு எங்களுடைய அன்பைத்‌ 
தெரிவித்‌ தக்‌ கொண்டோம்‌. அவரைச்‌ சந்திப்பதில்‌ எப்பொ 
முதமே எனக்கு ஒரு 'ஆனந்தம்‌. இவ்வளவு கிட்ட வந்து 
விட்டு அவரைப்‌ பார்க்காமல்‌ போக நாங்கள்‌ விரும்பவில்லை. 
இதற்கு முன்‌ நான்‌ சாந்திநிகேதனுக்கு இரண்டு கடவை 
போயிருக்கிறேன்‌. கமலாவுக்கு இதுதான்‌ முதல்‌ தடவை. 
எங்களுடைய மகளை அங்கே அனுப்புவதாக நாங்கள்‌ 
யோசித்துக்‌ கொண்டிருந்தமையால்‌ அர்த இடத்தை நேரே 
கண்ணால்‌ காணக்‌ கமலா' வந்தாள்‌. இர்திரா விரைவில்‌ மெட்‌ 
நிகுலேஷன்‌ பரீகைஷைக்குப்போக வேண்டியவள்‌. அவளு 
டைய எதிர்‌ காலக்‌ கல்வியைப்பற்றி எங்களுக்குக்‌ ' கவலை 
உண்டாயிற்று. 
உத்தியோக மேற்பார்வையில்‌ அல்லது பாதி உத்தியோக. 
மேற்பார்வையில்‌ ஈடந்துகொண்டிருக்கும்‌ சர்வகலாசாலை. 
களில்‌ அவளைச்‌ சேர்க்கவே கூடாது என்பது என்‌ எண்‌ 
ணம்‌, ஏனென்றால்‌, இந்தப்‌ பல்கலைக்‌ கழகங்களில்‌ எனக்கு 
மிகவும்‌ வெறுப்பு. இந்தச்‌ .. சர்வகலாசாலைகளில்‌ வீசும்‌ 
வாடை முழுதும்‌ ஒரே உத்தியோக தர்பார்‌; அதிகார 
தோரணை; அடக்கு முறைத்‌ தாண்டவம்‌. இந்தச்‌ சர்வகலா 
சாலைகளிலிருக்து ரேர்த்தியான படியாக பலர்‌ வெளிவேறி 
யிருக்கன்றனர்‌.: இத்தகைய பலர்‌ எதிர்காலத்திலும்‌ இவை, 
களால்‌ அக்கப்படக்‌ கூடும்‌, ஆனால்‌, யுவர்களின்‌ நேர்த்தி 
யான: உணர்ச்சிகளை அடக்கி மறத்துப்‌ போகும்படி இந்த. 
பல்கலைக்‌ கழகங்கள்‌ செய்துவிரிகின்‌ றன என்ற குற்றச்சாட்டி. 
லிருந்து மேற்கூறிய உயர்ந்த' சிலரைக்‌ காண்பித்து இந்த. 
அமைப்புகள்‌ தப்பித்துக்‌ கொள்ள முடியாது, இந்த மறத்‌ 
தன்மையிலிருந்து சிறிது விதிவிலக்காக சாந்தி நிகேதன்‌ 
அமைந்திருந்தது. ஏனைய சர்வ கலாசரலைகளைப்‌ போல 
பூரண வசதிகள்‌ பெற்றிராமல்‌ இருந்தபோதிலும்‌ கூட 
அங்கே அனுப்புவதென்று தீர்மானம்‌ கொண்டோம்‌, , _ 
69 


884 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


திரும்பு காலில்‌, பூகம்ப நிவாரண வேலையைப்பற்றி 
ராஜேந்திர பாபுவோடு கலந்து பேசுவதற்காக பாட்னாவில்‌ 
இறங்கினோம்‌. அப்பொழுதுதான்‌ அவர்‌ சிறையிலிருந்து 
விடுதலை அடைந்‌இருக்‌கிருர்‌, என்றாலும்‌ உத்தியோகப்பற்‌ 
றற்ற நிவாரண வேலையில்‌ அவர்தான்‌ தலைமை ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டியதாயிற்று. எங்களுடைய வருகை எதிர்‌ 
பார்க்கப்படவில்லை, ஏனென்றால்‌ எங்களுடைய தந்திகள்‌ 
எவையும்‌ அவர்களுக்குப்‌ போய்ச்‌ சேரவில்லை, கமலாவின்‌ 
சகோதரரோடு நாங்கள்‌ தங்குவதாக எண்ணிக்‌ கொண்‌ 
டிருந்த வீடு பாழாக்கிக்‌ டெர்தது. அது இசண்டடுக்கு 
மெத்தை செங்கல்‌ கட்டிட வீடாகும்‌. ஆகவே ஏனையோர்‌ 
களைப்‌ போலவே நாங்களும்‌ வெட்ட வெளியில்‌ தங்கியிருர்‌ 
தோம்‌. 


டுத்த காள்‌ கான்‌ முஸபர்பூருக்குப்‌ போனேன்‌. 
பூகம்பம்ரேர்ந்து சரியாக ஏழு நாள்‌. முக்யெமான சல வீதி 
களில்‌ தவிர வேறு இடங்களிலிருந்து இடிர்து விழுந்திருந்த 
கல்மண்ணை நீக்குவதற்கு யாதொரு ஏற்பாடும்‌ செய்யப்பட்‌ 
வில்லை. இந்தத்‌ தெருக்களைச்‌ சுத்தம்‌ செய்யும்பொழுது 
சவங்கள்‌ வெளித்‌ தோன்றின. இந்தச்‌ சவங்கள்‌ இருந்த நிலை 
மையைப்‌ பார்த்தால்‌ வினோ தமாக இருந்தது. விழுகிற கூரை 
யையோ, சுவரையோ விழாமல்‌ தடுப்பதாக அந்த உருவங்‌ 
கள்‌ அந்த நிலையில்‌ இருந்தன. பாழ்கள்‌ பார்ப்பதற்கு பயன்‌ 
கரமான காட்சியாய்‌ இருந்தன. தப்பிப்‌ பிழைத்தவர்கள்‌ 
திலெடைர்த போய்விட்டார்கள்‌. அவர்களுடைய ஈரம்பு 
கள்‌ ஆட்டம்‌ கண்டு போகும்படியான அனுபவங்களை அவர்‌ 
கள்‌ பார்த்து விட்டார்கள்‌. அலகபாதுக்குத்‌ திரும்பின தும்‌ 
பணமும்‌ சாமான்களும்‌ சேகரிக்க ஏற்பாககள்‌ செய்யப்பட்‌ 
டன. காங்கிரஸ்காரர்களும்‌ மற்றவர்களும்‌ எல்லோரும்‌ 
சேர்ந்து இந்த வேலையைச்‌ சிரத்தையுடன்‌ செய்தார்கள்‌. 
பூகம்பம்‌ நேர்ந்தமையால்‌, சுதந்திர இனக்‌ கொண்டாட்டன்‌ 
களை நிறுத்திவைக்க வேண்டுமென்று என்னுடைய தோழர்‌: 
களில்‌ சீலர்‌ அபிப்பிராயப்பட்டார்கள்‌. ஆனால்‌ பூகம்பம்‌ 
எங்களுடைய திட்டத்துக்கு ஏன்‌ குறுக்டெ வேண்டும்‌ 
என்று ஏனைய தோழர்களுக்கும்‌ எனக்கும்‌ தெரியவில்லை, ' 


- ஆகவே ஜனவரி மாதம்‌ 26-ர்‌ தேதி அலகபாத்‌ ஜில்லா 
வில்‌ சொமங்களில்‌ பெருவாரியாகக்‌ கூட்டங்களைக்‌ கூட்டி 


பூகம்பம்‌ 885 


னோம்‌. ஈகரத்திலும்‌ கூட்டம்‌ கூட்டினோம்‌. நாங்கள்‌ எதிர்‌ 
பார்த்ததைக்‌ காட்டிலும்‌ அதிகமான வெற்றியுடன்‌ கூட்‌ 
டங்களை ஈடத்தினோம்‌.போலிஸ்காரரர்கள்‌ தலையிட்டுக்‌ கைத 
செய்வார்கள்‌ என்று பலர்‌ எதிர்பார்த்திருந்த்னர்‌. சிறிது 
அளவு போலீசார்‌ தலையிடவும்‌ செய்தார்கள்‌. ஆனால்‌ எங்க 
ளில்‌ ஒருவரையும்‌ கைது செய்யவில்லை, அது எங்களுக்கு 
மிகுதியும்‌ வியப்பாய்‌ இருந்தது. எங்களுடைய ரொமங்கள்‌ 
சிலவற்றிலும்‌ வேறு சில ஈகரங்களிலும்‌ கைது செய்கார்கள்‌, 


பீகாரிலிருர்‌.து திரும்பி வந்ததும்‌ பூகம்பத்தைப்பற்றி 
அறிக்கையொன்றை வெளியிட்டு, நிவாரண வேலைக்காக 
பணத்துக்கு மனுப்‌ பண்ணிக்‌ கொண்டேன்‌. பூகம்பம்‌ ஏற்‌ 
பட்டு முதல்‌ சில நாட்களில்‌ பீகார்‌ அரசாங்கம்‌ ஒன்றுமே 
செய்யவில்லை யென்று இந்த அறிக்கையில்‌ கண்டி த்திருர்‌ 
தேன்‌. பூகம்பம்‌ நேர்ந்த விடத்தில்‌ இருந்த அதிகாரிகளைக்‌ 
கண்டிப்பது என்னுடைய எண்ணமல்ல. கடின மனதுள்ள. 
வர்களைக்‌ கூட. சோதிக்கும்படியான கஷ்டமான. நிலை. 
மையை அவர்கள்‌ சமாளிக்க வேண்டியிருர் த.து.என்னுடைய 
வார்த்தைகளுக்கு கண்டன அர்த்தம்‌ உண்டு என்பதை 
தெரிர்து கொண்டு நான்‌ வருத்தப்பட்டேன்‌. ஆனால்‌ மண்‌ 
கல்‌ முட்டிகளை நீக்கும்‌ விஷயத்தில்‌, பீகார்‌ அரசாங்கத்தின்‌ 
தலைமை யதிகாரிகள்‌ மிகவும்‌ திறமை காண்பிக்கவில்லை என்று 
நான்‌ எண்ணின்‌. அந்த மேடுகளை அப்புறப்படுத்தியிருர்‌ 
தால்‌ அநேக உயிர்களைக்‌ காப்பா ற்றியிருக்கலாம்‌. ஸ்‌ 


மாங்கர்‌ ஈகரில்‌ மட்டும்‌ ஆயிரக்கணக்கானவர்கள்‌ கொல்‌, 
லப்பட்டார்கள்‌. மூன்று வாரம்‌ கழித்து 'மண்மூட்டுகள்‌ 
ஏராளமாக மாங்£ீர்‌ ஈகரில்‌ இருப்பதைக்‌ கண்டேன்‌. - அர 
சாங்கம்‌ அதைத்‌ தொடவே இல்லை. இரண்டொரு மைலுக்‌, 
கப்பால்‌, ஜமால்பூரில்‌ பல ஆயிரக்கணக்கான ரெயில்வேத்‌, 
தொழிலாளர்கள்‌ வசித்து. வருகிருர்கள்‌. 'ஆபத்து நேர்ந்த 
இரண்டொரு மணி நேரங்களுக்குள்‌ இவர்களைக்‌ கொண்டு 
வந்து இந்த வேலையைச்‌ செய்யச்‌ சொல்லி யிருக்கலாம்‌, 
பூகம்பம்‌ ஏற்பட்டு பன்னிரண்டு நாட்கள்‌ கழித்துக்‌ கூட, 
உயிரோடு மனிதர்கள்‌ புதைந்து கடந்த இடங்களிலிருந்து 
எடுக்கப்பட்டார்கள்‌. ' அரசாங்கத்தார்‌ சொத்தைப்‌ பாது 
காக்க விரைவில்‌ ஏற்பாடுகள்‌ செய்தார்கள்‌. ஆனால்‌; புதைந்து 
இடந்த ஜனங்களைக்‌ காப்பாற்ற:அவர்கள்‌ விரைவில்‌ யாதொரு 


880 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


முயற்சியும்‌ எடுத்துக்‌ கொள்ளவில்லை. இந்தப்‌ பிராந்தியங்‌ 
களில்‌ ஈகர சபைகள்‌ அப்பொழுது வேலை செய்யவில்லை. என்‌ 
னுடைய கண்டனம்‌ ஆதாரமுள்ளது என்று நான்‌ நினைக்‌ 
நேன்‌. பூகம்பம்‌ நேர்ந்த பிராந்தியங்களில்‌ பெரும்பான்மை 
யோர்‌ என்னுடைய அபிப்பிராயத்தை யேற்றார்கள்‌ என்று 
எனக்கு பின்னர்‌ தெரிந்தது. கண்டனத்துக்கு அதாரம்‌ 
இருந்ததோ, இல்லையோ அத யோக்யெப்‌ பொறுப்புடன்‌ 
செய்யப்பட்டது. அரசாங்கத்தைப்‌ பழி கூறும்‌ நோக்கச்‌ 
தோடு செய்யப்படவில்லை. ஆனால்‌ நிவாரண வேலையில்‌ அவர்‌ 
களைத்‌ தூண்வேதற்காக இது சம்பந்தமாக வேண்டுமென்றே 
சில அநியாயங்களைச்‌ செய்தார்கள்‌ அல்லது சல காரியங்க 
ளைச்செய்யத்‌ தவறிவிட்டார்கள்‌ என்று அவர்கள்‌ பேரில்‌ 
யாரும்‌ குற்றம்‌ சாட்டவில்லை. நிலைமை புதிதும்‌ பயங்கர 
மானதுமாகும்‌, எனவே, தவறுகள்‌ மன்னிக்கக்‌ கூடியவை. 
்‌ எனக்குத்‌ தெரிந்த அளவில்‌, (கான்‌ சிறையிலிருக்தேன்‌) 
பீகார்‌ அரசாங்கத்தார்‌ பூகம்பத்தின்‌ சேதங்களைச்‌ செப்ப 
னிட, ஊக்கத்துடனும்‌ திறமையுடனும்‌ பின்னர்‌ வேலை செய்‌ 
தார்கள்‌. 


ஆனால்‌ என்னுடைய கண்டன த்தைக்‌ கண்டு, அரசாங்‌ 
கத்தார்‌ ஆத்திரப்பட்டார்கள்‌. விரைவில்‌ என்னுடைய கண்‌ 
டனத்துக்கு மாற்றாக, ௮ரசாங்கத்தாசை ஆதரித்து பிகாரில்‌ 
சிலர்‌ அவர்களுக்கு சற்காட்சிப்‌ பத்திரம்‌ அளித்தார்கள்‌, 
பூகம்பமும்‌ அது சம்பந்தமான வேலைகளும்‌ இரண்டாந்தர 
மான விஷயங்களாக விட்டன. அரசாங்கத்தைக்‌ கண்டித்த 
விஷயம்‌ முக்கயெமானதல்லவா? எனவே சாஜபக்தி நிறைந்த 
டி. மக்கள்‌ அந்த அரசாங்கத்தை ஆதரிக்கத்தானே வேண்‌ 
ம்‌? இந்தியாவில்‌ இந்த நிகழ்ச்சி வெகு சாதாரணமாக ஆ 
விட்டது. அரசாங்கத்தைக்‌ கண்டிப்பது என்பது கூடாதே! 
ஆனால்‌ மேனாடகளில்‌ அரசாங்கத்தைக்‌ கண்டிப்பது வெகு 
சாதாரணம்‌. இந்தியாவில்‌ ராணுவ அமுல்‌ மனப்பான்மை 
நிலவி வந்ததால்‌, அரசாங்கத்தைப்பற்றிய எத்தகைய விமரி 
சனத்தையும்‌ ௮௮ பொறுத்துக்‌ கொண்டிருக்க முடியவில்லை. 
அரசன்‌ தவறு செய்ய மாட்டான்‌ என்பது பழமொழி. 
மன்னனைப்‌ போலவே இந்தியாவிலிருக்கும்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்டி 
யும்‌ ௮தன்‌ உயர்தர உத்தியோகஸ்தர்களும்‌ யாதொரு தவ 
அம்‌ செய்ய மாட்டார்களாம்‌! தவறு செய்வார்கள்‌ என்று 


குறிப்பிருவத ராஜத்‌ துரோகமாகும்‌. ட அக்கட: 


பூகம்பம்‌ 887 


கொடுங்கோல்‌ என்று குற்றம்‌ சாட்டினால்‌' அதற்காக 
அரசாங்கத்தார்‌ அதிகமாக ஆத்திரப்பவெதில்லை, ஆனால்‌ 
நிர்வாகத்‌ திறமை போதாது என்று சொன்னால்‌ அவர்‌ 
களுக்கு உடனே ஆத்திரம்‌ வருறெதுதான்‌ வினோதமாகும்‌. 
கொடுங்கோல்‌ ஆட்சியென்று சொன்னால்‌ அதற்காக ஒரு 
வனுக்கு சிறைவாசம்‌ நேரலாம்‌. ஆனால்‌ அரசாங்கம்‌ அதற்கு 
வழக்கப்பட்டும்‌ போய்விட்டது, அதைப்பற்றி உண்மையி 
லேயே கவலைப்படுவதில்லை. சாம்ராஜ்யக்‌ கூட்டத்தார்களுக்கு 
கொடுங்கோல்‌ என்றாலே ௮.து ஒரு வகையில்‌ பாராட்டாகக்‌ 
கூடக்‌ கருதப்படலாம்‌. ஆனால்‌ திறமையும்‌ ஈரம்பு அழுத்த 
மும்‌ போதவில்லை யென்றால்‌ அத சுருக்கென்று தைக்கிறது. 
ஏனெனின்‌ இது அவர்களுடைய தற்பெருமையை அடி 
யோடு வெட்டுவதாக ஏற்படுகிறதல்லவா? தாங்கள்‌ இந்தியா 
வைக்‌ காப்பாற்ற வரந்திருக்கிறார்கள்‌ என்று இங்கிலீஷ்‌ அதி 
காரிகள்‌ ஏஎண்ணிக்கொண்டிருக்றெ எண்ணமே கலைக்கப்பட்டு 
வின்‌ றது. 


இங்கிலீஷ்‌ பாதிரி யொருவரை, அவரிடம்‌ இறிஸ்‌ 
தவத்தன்மை இல்லாத ஈடத்தை அதிகமாக இருக்கி 
றத என்று குற்றம்‌ சாட்டப்பட்டபொழுது அதை அவர்‌ 
பொறுத்துக்‌ கொண்டிருந்தாராம்‌! ஆனால்‌ அவரை முட்டாள்‌ 
என்றம்‌ திற்மை யற்றவர்‌ என்றும்‌ ஒருவர்‌ சொன்னபொ 
முது பாதிரி ஆத்திரமடைந்து எ தாடி. கொடுத்தாராம்‌! இந்‌ 
தியாவின்‌ அரசாங்கம்‌ மாறிப்போய்‌, அதில்‌ பிரிட்டிஷ்‌ அஇ 
காரிகளின்‌ கலப்பு அதிகமாகக்‌. குறைர்‌ விட்டால்‌, அதனால்‌ 
அரசாங்கத்தில்‌ அதிகமாக ஊழல்கள்‌ ஏற்படுமென்னு அடிக்‌ 
கடி வேத சூத்திரத்தைப்போல சொல்லப்பட்டு வருகிறது; 
அதை இங்கிலீஷ்காரர்கள்‌ ஈம்புகிறார்கள்‌, இந்த ஈம்பிக்கை 
யுடன்‌, அனால்‌, தாராளமான உற்சாகத்தைக்கொண்டு, ல்ல 
அரசாட்சி தன்னரசாட்சிக்கு மாற்றாக முடியாதென்றும்‌ 
இந்தியர்கள்‌ கெட்டுப்போக விருப்பம்‌ கொண்டால்‌, 'அவ்‌ 
வாறு செய்ய அவர்களை விட்டுவிடுவது தான்‌ முறையென்‌ 
அம்‌ தீவிர கருத்து கொண்ட இங்டிலீஷ்காரர்கள்‌ கூறுகிறார்‌ 
கள்‌. தி 


பிரிட்டிஷ்‌ கலப்பு இந்தியாவிலிருந்த ஒழிக்தபோகு 


மானால்‌, அப்பொழுத இர்‌ தியாவுக்கு என்ன நேரும்‌ என்று 
எனக்குத்‌ தெரியாது. எந்த வகையில்‌ பிரிட்டிஷார்‌ இந்தி 


- 


838 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


யாவை விட்டு விலகக்‌ கொள்ளுவார்கள்‌. இந்தியா அப்பொ 
முது யாருடைய வசமிருக்கும்‌? உலக நிகழ்ச்சிகள்‌ எத்தன்‌ 
மைத்தாயிருக்கும்‌? இவைகளைப்‌ பொறுத்துத்தான்‌ என்ன 
நேருமென்று சொல்லமுடியும்‌? பிரிட்டிஷாரின்‌ உதவியைக்‌ 
கொண்டு இந்திய ஆட்சியில்‌. ஒரு வகை நிலைமை அப்பொ 
முது ஏற்படலாம்‌, அர்த நிலைமையில்‌ அதிகமான திறமைக்‌ 
குறைவும்‌ இன்றைக்கு இருப்பதைக்‌ காட்டி ௮ம்‌ கேவலமா 
யும்‌ அரசாங்கம்‌ இருக்கலாம்‌. ஏனெனின்‌ தற்போதைய 
ஆட்சியின்‌ ஈல்ல தன்மைகளில்லாமல்‌, அதன்‌ கெட்ட தன்‌ 
மைகளே மலிந்திருக்கலாம்‌. இன்னொரு விதமான நிலை 
மையை என்னால்‌ கற்பனை செய்து கொள்ள முடியும்‌. இந்தி 
யர்களின்‌ கோக்குப்படிக்கு மிகவும்‌ இறமையானதும்‌ ஈன்‌ 
னோக்கம்‌ கொண்டதுமான அரசாங்கம்‌ ஏற்படலாம்‌. அர 
சாங்கத்தின்‌ அடக்குமுறை இயக்திரம்‌ அப்பொழுது திற 
மையுடன்‌ வேலை செய்யா மல்‌ இருக்கலாம்‌. நிர்வாக அமைப்‌ 
புகள்‌ பார்வைக்கு மினுமினுப்பாய்‌ இல்லாமல்‌ இருக்கலாம்‌. 


ஆனால்‌, பொருள்களை உற்பத்தி செய்வதிலும்‌ பிரித்‌ துக்‌ 
கொடுப்பதிலும்‌ அதிகமான திறமை அர்த அரசாங்கத்‌ 
அக்கு இருக்கலாம்‌. அதன்‌ மூலமாக, பொது ஜனங்கள்‌ 
உடல்‌, நாகரிகம்‌ முதலிய துறைகளில்‌ மேம்பாடடையக்‌ 
கூடும்‌, தன்னர௯ எல்லா நாடுகளுக்கும்‌ ஈன்மை பயக்கும்‌ 
என்பதை கான்‌ ஈம்புகிறேன்‌. ஆனால்‌ ஈல்ல ஆட்சி இல்லா 
மல்‌ அது சுய அட்யொய்‌ இருந்தாலும்‌ அதை ஏற்றுக்‌ 
கொள்ள கான்‌ தயாராயில்லை. சுய ஆட்சி என்றால்‌ என்ன? 
பொது ஜனங்களின்‌ ஈன்மைகளுக்காகவும்‌ உயர்வுக்காகவும்‌ 
பாடுபடும்‌ ௮ரசாட்சியே சுய ஆட்சியாகும்‌. இர்தியாவிலிருக்‌ 
கும்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்‌, கடந்த காலத்தில்‌, அது எப்படி 
இருந்தாலும்‌ சரியே, ஈல்ல ஆட்சியை அளிப்பதற்கு வல்‌ 
லமை பொருக்தியதல்ல. அர்த ஆட்சி மூலமாக பொதுஜன 
வாழ்க்கைத்‌ திட்டம்‌ உயரவே முடியாது. ஆகவே இந்தியா 
வில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்டி ஆண்டு மாறிப்போன, பிரயோஜனமில்‌ 
லாத ஆட்சியென்று நான்‌ கருதுகிறேன்‌. இந்தியாவில்‌ மக்‌ 
கள்‌ சுதந்திரத்துக்காக ஏன்‌ பாடுபட வேண்டும்‌? ௬ தந்திரம்‌ 
இருந்தால்‌ கல்ல ஆட்சி யேற்படும்‌ பொது. ஜனங்களின்‌ 
வாழ்க்கைத்‌ தட்டம்‌ உயரும்‌; கலைப்‌ பெருக்கும்‌ செல்வப்‌ 


பெருக்கும்‌ உண்டாகும்‌; அச்சம்‌ ஒழியும்‌; அடக்குமுறை 


பூகம்பம்‌ 889 
தொலையும்‌. பின்‌ கூறிய இரண்டும்‌ அந்நிய ஆட்குயின்‌ விளைவு 


களாகும்‌. 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தாரும்‌, ஐ. ஹி. எஸ்‌. கூட்டத்தா 
ரும்‌ தங்களுடைய ஆணவம்‌ மூலம்‌ இந்தியாவை ஆட்டிவைக்‌ 
கத்‌ திறமை யுடையவர்களாக விருக்கலாம்‌. ஆனால்‌ அவர்‌ 
களுக்கு இக்தியாவின்‌ தற்போதைய பிரச்னைகளைத்‌ தீர்க்கத்‌ 
திறமையும்‌ தகுதியும்‌ இடையாது. எதிர்காலத்தில்‌ நேரக்‌ 
கூடிய பிரச்னைகளையும்‌ அவர்களால்‌ தீர்க்க முடியா த. ஏனெ 
னின்‌ அவர்களுடைய அஸ்தி வார மனக்கோட்டைகளும்‌ 
கருத்துகளும்‌ மிகுதியும்‌ தவறானவையாகஞும்‌. ஈடைமுதல்‌ 
போக்குக்கும்‌ அவர்களுக்கும்‌ தொடர்பே இடையா து. திறமை 
போதாத அரசாங்கமோ அல்லது அதிகாரக்‌ கூட்டமோ 
நீண்ட காலத்துக்கு தனது ஆணவத்தை நிலைத்து வைத்துக்‌ 
கொள்ளமுடியாது. அவைகள்‌ சருக்கக்கொண்டே மறைந்து 
போவனவாகும்‌. 

பூகம்பத்தால்‌ பாதிக்கப்பட்ட பிரார்தியங்களைச்‌ சுற்‌ 
றிப்‌ பார்த்து அங்கே எவ்வாறு நிவாரண வேலை 
யைச்‌ செய்யாலாம்‌ என்று ரிப்போட்‌ செய்யும்படியாக 
என்னை அலகாபாத்‌ பூகம்ப நிவாரணக்‌ கமிட்டி அனுப்பி 
வைத்தது. உடனே நான்‌ தனியாகப்‌ புறப்பட்டுப்‌ போனேன்‌. 
பத்து காள்‌ பாழாகக்‌ இடந்த அந்தப்‌ பிராந்தியங்களில்‌ 
ரிந்து அலைந்தேன்‌. அது மிகவும்‌ கடினமான பிரயாண 
மாகும்‌. அர்த நாட்களில்‌ எனக்குத்‌ தூக்கமே கிடையாது. 
காலையில்‌ ஐர்து மணியிலிருந்து அநேகமாக இரவு ஈடுநிசி 
வரையிலும்‌ தாங்கள்‌ அங்குமிங்கும்‌ அலைவோம்‌. சீர்குலைந்து 
போன ஸ்தாக்களின்‌ வழியாக சில சமயங்களில்‌ பிரயாணம்‌. 
பாலங்கள்‌ உட்கார்ர்த போன இடங்களில்‌ படகுப்‌ பிரயா 
ணம்‌. ல இடங்களில்‌ ரோட்டுகளின்‌ பேரில்‌ தண்ணீர்‌. 
அங்கேயும்‌ படகுப்‌ பிரயாணம்தான்‌... £1 


விஸ்தாரமான பாழ்கள்‌ கொண்ட கரங்கள்‌ பயங்கரக்‌ 
காட்சிகளாய்‌ இருந்தன. பாதைகள்‌ முறிந்து கோணலாய்ப்‌ 
போயிருந்தன. ல இடங்களில்‌ இரண்டு புறத்து வீடுகளின்‌ 
குறடகளுக்கு மேல்‌ பாதைகள்‌ உயர்க்துபோயிருர்தன! இவை 
கள்‌ எல்லாம்‌ பிசாசுகளின்‌ வேலை போல்‌ தோன்றிற்று, 
இர்த ரோட்டுகளில்‌ கண்ட பெரிய வெடிப்புகளினின்‌ றும்‌ 


840 ஜவஹரின்‌ சுயசரித்திசம்‌ 


நீரும்‌ மணலும்‌ வேகமாக வெளிவர்து மனிதர்களையும்‌ கால்‌ 
ஈடைகளையும்‌ அடித்துக்‌ கொண்டு போய்‌ விட்டன. இந்த 
நகரங்களைக்‌ காட்டிலும்‌ பிஹாரின்‌ தோட்டம்‌ என்று 
பீஹாரிகள்‌ சொல்லிக்‌ கொள்ளுகிற வடபீஹார்‌ மைதானங்‌ 
களிலே நாசமும்‌ சேழிவும்‌ பரந்து கடந்தன. பல மைல்‌ 
தாரம்‌ ஒரே மணல்‌; பல மைல்‌ தாரம்‌ ஒரே வெள்ளம்‌; 
சிறிய சிறிய வெடிப்புகள்‌ ஏராளம்‌. இவைகளிலிருர்‌ அதான்‌ 
மணலும்‌ நீரும்‌ வெளிவர்கன. சென்ற ஐரோப்பிய போர்க்‌ 
காலத்திலும்‌ அதற்குப்‌ பின்னரும்‌ வட பிரான்சின்‌ போர்க்‌ 
களங்களைப்போல இந்த மைதானங்கள்‌ இருந்தன என்று 
இர்க பிராந்தியத்தில்‌ விமானத்தில்‌ பறந்து சென்ற லை 
பிரிட்டிஷ்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ சொன்னார்கள்‌. 


அது ஒரு பயங்கரமான அனுபவமாகத்தான்‌ இரும்‌ 
திருக்க வேண்டும்‌. பூகம்பம்‌ வலுவான. பக்க ஆட்டம்‌ 
களில்‌'' ஆரம்பமாயிற்று. நின்று கொண்டிருக்கறவர்களைக்‌ 
ழே சாய்த்து விட்டது. பிறகு மேலும்‌ ழுமாக ஆடிற்ற. 
பீரங்கிப்‌ படைகள்‌ தாக்கும்‌ சத்தத்தைப்‌ போலிருந்தது. 
ஆகாயத்தில்‌ நாறு விமானங்கள்‌ பறந்து செல்லும்‌ சத்தத்‌ 
தைப்‌ போலிருந்தது. பற்பல இடங்களில்‌ பூமி திடீரென்று 
வெடித்து, அந்த வெடிப்புகளினின்றும்‌ நீர்‌ வேகத்துடன்‌ 
பத்துப்‌ பன்னிரண்டு அடி. உயரம்‌ வரையில்‌ பீறிட்ட அடித்‌ 
தத. இவைகள்‌ எல்லாம்‌ மூன்று நிமிஷ காலம்‌ வரையிலும்‌ 
நேர்க்தருக்கலாம்‌. பிறகு தணிக்து போயிற்று. ஆனால்‌ இந்த 
மூன்று நிமிஷங்களும்‌ மிகுதியும்‌ பயங்கர மானவை, 


இத ரேருவதைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த பலர்‌, உல 
கம்‌ முடிவடைந்து விட்டதாகக்‌ கற்பனை செய்தகொண்டிருர்‌ 
தால்‌, அதில்‌ ஆச்சரியமே இல்லை. ஈகரங்களிலே வீடுகள்‌ விழு 
றெ சத்தம்‌; தண்ணீர்‌ மோதி ஓடும்‌ ஒலி; ஒரே தூசி. எனவே 
இரண்டொரு கஜ.தாசம்‌ கூட சரியாகப்‌ பார்க்க 'சாத்தியப்‌ 
படாமற்‌ போய்விட்டது. ரொமங்களில்‌ அவ்வளவு தூசி 
கிடையாது. யாரும்‌ அதிகமான தூரம்‌ வரையில்‌ பார்க்க 
லாம்‌. ஆனால்‌ நிதானத்துடன்‌ பார்க்கக்‌ கூடியவர்கள்‌ ஏது 2 
பூகம்பத்துக்குத்‌ தப்பிப்‌ பிழைத்தவர்கள்‌ தரையிலேயே 
படுத்துக்‌ டெர்தார்கள்‌. அல்லது இலி பிடித்தப்‌ புரண்டு 
கொண்டிருந்தார்கள்‌. பன்னிரண்டு வயதுள்ள சிறிய பையன்‌ 
பூகம்பத்துக்குப்‌ பிறகு பத்தாம்‌ ஈர்ள்‌ உயிரோடு தோண்டி 


பூகம்பம்‌ 841 


எடுக்கப்பட்டான்‌. இது முஸபர்பூரில்‌ என்று நினைக்கிறேன்‌. 
அவன்‌ மிகவும்‌ ஆச்சரியப்பட்டப்‌ போனான்‌. அவன்‌ கீழே 
தள்ளப்பட்ட அவன்‌ பேரில்‌ சாமான்கள்‌ மூடிக்‌ கொண்ட 
பொழுது உலகம்‌ முடிந்துவிட்ட தென்றும்‌, தான்‌ ஒருவன்‌ 
தான்‌ தப்பிப்பிழைத்தவன்‌ என்றும்‌ அவன்‌ எண்ணிக்கொண்‌ 
டிருந்தானாம்‌! 


முஸபர்பூரில்‌ பூக்ம்பம்‌ நேர்ந்த அந்த நிமிஷத்தில்‌ வீடு 
கள்‌ வீழ்ந்து கொண்ட, நாலா பக்கங்களிலும்‌ _நாற்‌.றுக்கணக்‌ 
கானவர்கள்‌ இறந்து கொண்டிருக்கையில்‌, பெண்குழர்தை 
யொன்று பிறந்தது. அனுபவமில்லாத இள வயதுப்‌ பெற்‌ 
ஜோர்களுக்கு இன்னது செய்வதென்று தெரியவில்லை. அவர்‌ 
கள்‌ பித்துக்‌ கொண்டவர்கள்போல்‌ ஆனார்கள்‌. குழந்தையும்‌ 
தாயும்‌ பிழைத்து சுகமாயிருக்கரார்கள்‌ என்று சான்‌ கேள்‌ 
விப்பட்டேன்‌. பூகம்ப நினைவுக்காக குழர்தைக்கு “கம்ப 
தேவி'' என்று பெயரிடப்பட்டது. 


மாங்‌ர்‌ ஈகரம்‌, ராங்கள்‌ சுற்றுப்‌ பிரயாணம்‌ செய்த 
கடைச்‌ இடம்‌. நாங்கள்‌ நீண்ட தூரம்‌ சுற்றியலைந்‌து நேபா 
ளத்து எல்லைவரைக்கும்‌ அரேகமாகப்‌ போய்‌ விட்டோம்‌. 
நாங்கள்‌ கண்ட காட்சிகள்‌ பல சகிக்கக்‌ கூடாதவையாகும்‌. 
ஏராளமான அளவில்‌, பாழ்களுக்கும்‌ சேதங்களுக்கும்‌ 
நாங்கள்‌ பழக்கப்பட்டிருந்தோம்‌. என்றாலும்‌, நாங்கள்‌ 
மாங்கீருக்குப்போய்‌, இந்த செழிப்பான ஈகரம்‌ அடியோடு 
சாசமாய்ப்போனதைப்‌. பார்த்ததும்‌, மூச்சுத்திணறி, அர்‌, 
தப்‌ பயங்கரக்‌ காட்சியைக்கண்‌ உடல்‌ ஈடுங்னோம்‌. அந்தப்‌ 
பயங்கரத்தை நான்‌ ஒருகாளும்‌ மறக்க முடியாது. பூகம்பம்‌ 
தேர்ந்த பிராந்தியங்களில்‌ எல்லாம்‌, சொமங்களிலும்‌ சரி, 
ஈகரங்களிலும்‌ சரி, ஜனங்கள்‌ தங்கள்‌ சொந்த வலுவைக்‌ 
கொண்டு ஒன்றுமே செய்யாமல்‌ வாளா இருந்தார்கள்‌. இம்‌ 
மாதிரி சோம்பிக்‌டெந்தவர்களில்‌ பெரும்பகுதியார்‌ ஈகரங்க 
ளில்‌ வசித்து வந்த நடுத்தர வகுப்பார்கள்‌. யாரா வதொருவர்‌ 
வந்து வேலையைத்‌ அவக்‌இ, தங்களுக்கு உதவி செய்வதற்காக 
அவர்கள்‌ எல்லோரும்‌ காத்துக்கொண்டிர்தார்கள்‌. அரசாங்‌ 
கமாயிருர்தாலும்‌ சரி, அல்லது அரசாங்கம்‌ . சம்பந்தமில்‌ 
லாத நிவாரண வேலைசெய்யும்‌ கூட்டங்களாய்‌ இருந்தாலும்‌ 
சரி. வேறு லர்‌ தாங்கள்‌ தொண்டு செய்வதாக முன்‌ 
வந்தார்கள்‌, ஜனங்களுக்கு உத்திரவு கொடுத்துக்‌ கொண்டி. 


842 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ருப்பதுதான்‌ நாங்கள்‌ செய்யவேண்டிய தொண்டு என்று 
அவர்கள்‌ எண்னிக்கொண்டார்கள்‌. இந்தத்‌ திக்கற்ற தன்மை 
உண்டானதற்குக்‌ காரணம்‌ என்னவெனின்‌ பூகம்பத்தின்‌ 
பயங்கரத்தால்‌ ஏற்பட்ட நரம்பு வீழ்ச்சொகும்‌. அது 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகத்தான்‌ குறைய வேண்டும்‌, 


இதற்கு எதிர்மாறாக, பீகாரில்‌ வேறு பகுதிகளினின்‌ 
ஹம்‌ ஏனைய மாகாணங்களிலிருர்‌ தும்‌ நிவாரண வேலைசெய்ய 
வத்த ஊழியர்கள்‌ ஏராளமான ஊக்கமும்‌ திறமையும்‌ காண்‌ 
பித்தார்கள்‌. இந்த யுவர்களும்‌ யுவதிகளும்‌ தொண்டு செய்‌ 
வதில்‌ காட்டிய தன்மையையும்‌ இறமையையும்‌ காண ஆச்சரி 
யமாக இருந்தது. பல்வேறு நிவாரண அமைப்புகள்‌ வேலை 
செய்து வந்தபோதிலும்‌, அவைகளுக்குள்ளே நேர்த்தியான 
ஒத்துழைப்பு இருர்‌,.த வந்தது, 


மாங்‌£ரில்‌ ஒரு சின்ன நாடகம்‌ ஈடத்தினேன்‌. நானே 
கையில்‌ மண்‌ வெட்டி. யெடுத்‌.துக்‌ கொண்டு மண்‌ மேடுகளை 
வெட்டி, அப்புறம்‌ தள்ளி, சொந்த சக்தியால்‌ ஜனங்கள்‌ 
வேலை செய்யவேண்டு மென்பதற்கு ஊக்கம்‌ கொடுத்தேன்‌. 
முதலிலே கொஞ்சம்‌ வெட்கப்பட்டுத்‌ தயங்னேன்‌ ஆனால்‌, 
செய்தது மகத்தான வெற்றியாக மாறிவிட்டது. நிவராண 
அமைப்புகளின்‌ தலைவர்கள்‌ எல்லோரும்‌ கூட மண்வெட்டி 
சூதமாகச்‌ சென்று, நாள்‌ முழுதும்‌ தோண்டினார்கள்‌ . ஒரு 
சிறு பெண்ணின்‌ சவம்‌ அகப்பட்டது. அன்றைக்கே 
நான்‌ மாங்கசை விட்டுவக்து விட்டேன்‌. ஆனல்‌ தோண்டுநிற 
வேலை ஈடக்து கொண்டேயிருந்தது. உள்ளூர்‌ ஜனங்கள்‌ 
அரற்க வேலையைக்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு ஈன்றாக வேலை 
செய்தார்கள்‌. ட்‌ 

உத்தியோக சம்பந்தமில்லாத நிவாரணவேலை அமைப்‌ 
புகளுக்குள்‌ மத்திய நிவாரணக்‌ கமிட்டிதான்‌ மிக 
வும்‌ முக்யெமானதாகும்‌, அந்தக்‌ கமிட்டிக்கு ராஜேர்திர 
பிரஸாத்‌ தலைவர்‌. இந்தக்‌ கமிட்டி பூராவும்‌ காங்ரெஸ்‌ அமை 
ப்பு அல்ல; இது அலை. இக்திய அமைப்பாக றி 1 
டது. எல்லாவிதக்‌ கட்‌சிக்காரர்களும்‌ கொடையாளர்களும்‌ 
இந்தக்‌ கமிட்டியில்‌ இடம்‌ பெற்றிருச்தார்கள்‌.. இந்தக்‌ கமிட்‌ 
டிக்கு ரொமார்தரங்களில்‌ அணையாக காங்கரஸ்‌ அமைப்‌ 
புகள்‌ வேலை செய்து வந்தது பெரிய லாபமாகும்‌. இந்தியா 


பூகம்பம்‌ 848 


விலே, வேறு எந்த மாகாணத்திலும்‌ (குஜரா த்தையும்‌ ஐக்கிய 
மாகாணங்களில்‌ சில ஜில்லாக்களையும்‌ தவிர) பீகாரில்‌ இருந்‌ 
ததுபோல காங்கரஸ்‌ ஊழியர்களுக்கும்‌ விவசாயிகளுக்கும்‌ 
தொடர்பு இடையாது. பீகாரில்‌, காங்கரஸ்‌ ஊழியர்கள்‌ 
பெரும்பான்மையில்‌ விவசாய வர்க்கத்திலிரு்து வந்தவர்‌ 
கள்‌. பீகார்‌ இந்தியாவின்‌ விவசாய மாகாணமாகும்‌. அதன்‌ 
நடுத்தர வகுப்பார்கள்‌ கூட விவசாயிகளோடுரத்த சம்பந்தம்‌ 
கொண்டவர்கள்‌. 


சில சமயங்களில்‌ காங்கிரஸ்‌ காரியதரிசி என்ற முறை 
யில்‌ நான்‌ பீகார்‌ மாகாண. காக்கரஸ்‌ கமிட்டிக்‌ காரியால 
யத்தைப்‌ பரிசோதனை செய்யச்‌ சென்‌ நிருக்கிறேன்‌. காரியா 
லயத்தை அவர்கள்‌ நன்றாக வைத்துக்‌ கொள்ளவில்லையென்‌ 
அறம்‌ வைத்துக்கொள்ள திறமை அவர்களுக்கு இல்லை யென்‌ 
அம்‌ கருதி ரான்‌ அவர்களைக்‌ கடுமையான பாஷையில்‌ கண்‌ 
டித்திருக்கிறேன்‌, நிற்பதைக்‌ காட்டிலும்‌ உட்கார்ந்திருக்க 
லாமே! .உட்கார்ந்திருப்பதைக்‌ காட்டிலும்‌ படுத்துக்கொண் 
டிருக்கலாமே! இத்தகைய மனப்பான்மை பீகார்‌ காங்கரஸ்‌ 
காரர்களுக்குள்‌ இருந்ததாகத்‌ . தோன்றிற்று, காரியால 
யத்தில்‌ சாமான்கள்‌ ௮திகமாயில்லை. ஏனென்றால்‌ அவர்‌ 
கள்‌ சாற்காலி மேஜை முதலிய வழக்கமான காரியாலய 
செளகரியங்கள்‌ இல்லாமலே வேலை ஈடத்திக்‌ கொண்டு வர்‌ 
தார்கள்‌, என்றாலும்‌, காரியாலயத்தை கான்‌ எவ்வளவோ 
கண்டித்தாலும்‌ காங்கிரஸ்‌ லட்சியப்படி பார்த்தால்‌ அர்த 
மாகாணம்‌ இந்தியாவில்‌ காங்கரஷினிடம்‌ மிகுந்த பக்தி 
சிரத்தை கொண்ட. மாகாணமென்று எனக்குத்‌ தெரியும்‌.. 
காங்‌ரெஸ்‌ அங்கு ஆடம்பரமாயிருக்கவில்லை. ஆனால்‌ விவ 
சாயிகள்‌ அனைவரும்‌ காங்கிரசை ஆதரித்து வந்தார்கள்‌. 
௮இல இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டிக்‌ கூட்டத்தில்‌ கூட பீகார்‌ 
அங்கத்தினர்கள்‌ எந்த விஷயத்திலும்‌ ஒருபொழுதும்‌ அரு 
அருத்த மனப்பான்மையைக்‌ காண்பித்ததில்லை. இர்தப்‌ 
பெரிய சபைக்கு தாங்கள்‌ ஏன்‌ வந்தார்கள்‌. என்று அவர்‌ 
கள்‌ திகைத்துக்‌ கொண்டிருப்பதைப்‌ போல அவர்களைப்பார்த்‌ 
தால்‌ தோன்றும்‌. ஆனால்‌ இரண்டு சட்ட மறுப்பு இயக்கங்‌ 
களிலும்‌ பீகார்‌ காண்பித்த வேலைக்‌ கணக்கு அபாரமாகும்‌* 
பின்னே நடைபெற்ற பர்‌ சட்ட மறுப்பிலும்‌ அது நேர்த்தி 
யாக நடந்து கொண்டது. ன்‌ 


844 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


நிவாரணக்‌ கமிட்டி இந்த நேர்த்தியான காங்கிரஸ்‌ 
அமைப்பின்‌ மூலமாக விவசாயிகளுக்கு உதவிசெய்ய முடிந்‌ 
தஅ. ரொமாந்தரங்களில்‌ வேற எந்த அமைப்பும்‌ இதைப்‌ 
போல அவ்வளவு ஒத்தாசையாக இருக்க முடியாத. அர 
சாங்கத்தால்‌ கூட ஆகாத. பீகார்‌ காங்கரஸ்‌ அமைப்புக்‌ 
கும்‌ நிவாரணக்‌ கமிட்டிக்கும்‌ கலைவர்‌ பாபு ராஜேர்திர பிர 
சாத்‌ அவர்‌ பீகாரில்‌ ௭ திரில்லா த்‌ தலைவர்‌. பார்த்தால்‌ ௮௪ல்‌ 
குடியானவன்‌. பீகார்‌ மண்ணோட ஓட்டிக்‌ கொண்டு பிறந்த 
திருப்புதல்வன்‌. முதல்‌ தடவை அவரைப்‌ பார்த்தால்‌ அவ 
ரைப்பற்றி ஒன்றும்‌ பிரமாதமாகத்‌ தோற்றாது. ஆனால்‌ 
சத்திபம்‌ பேசும்‌ அவருடைய கூர்மையான கண்களும்‌, 
சிரத்தை நிறைந்த அவருடைய பார்வையும்‌ யாருடைய 
கவனத்தையும்‌ இழுக்கும்‌. 
அந்தப்‌ பார்வையையும்‌ அந்தக்‌ கண்களையும்‌ ஒரு 
வரும்‌ மறக்க முடியாத. ஏனென்றால்‌ அந்தக்‌ கண்களின்‌ 
மூலமாக சத்தியம்‌ உங்களைப்‌ பார்க்கன்ற.து. அதைச்‌ சந்தே 
இக்கவே முடியாது. விவசாயியைப்‌ போலவே அவர்‌ ஒருக்‌ 
கால்‌ தமது நோக்கில்‌ குறுயெவராக இருக்கலாம்‌. ஈவீன 
உலகத்துக்குப்‌ பொருந்தா தவர்‌ என்று ஒருக்கால்‌ தோன்‌ 
றக்கூடும்‌. ஆனால்‌ அவருடைய எ திரில்லா வல்லமையும்‌, அவ 
ரது பரிபூரண யோக்கியப்‌ பொறுப்பும்‌, அவரது ஊக்கமும்‌, 
இந்திய விடுதலைக்காக அவர்‌ காண்பிக்கும்‌ பக்தியும்‌ மிகச்‌ 
றந்த தன்மைகளாகும்‌. அவைகளுக்காக அவரை பீகார்‌ 
மாகாண முழு.தும்‌ கொண்டாடி நேசிப்பதல்லா மல்‌ இந்தியா 
முழுதுமே அவர்‌ நேசிக்கப்படூறொர்‌. இந்தியாவில்‌ எந்த 
மாகாணத்திலும்‌ ராஜேந்திர பாபுவை பீகாரில்‌ கொண்டாடு 
வதுபோல ஏகமனதாக எல்லோரும்‌ கொண்டாடக்கூடிய 
தலைவர்‌ வேறு எவருமே இடையாது, காந்திஜீயின்‌ தத்த 
வத்தை உண்மையாகவும்‌ முழுமையிலும்‌ யாரேனும்‌ ஒருவர்‌ 
அறிந்து உணர்ந்திருக்கக்கூடிமானால்‌ ௮௮ அவர்தான்‌. அத்‌ 
தகைய ஒருவர்‌ பீகார்‌ நிவாரண வேலைக்குத்‌ தலைமை விக்க 
அகப்பட்டது பாக்கியமே அகும்‌. அவரிடம்‌ இருந்த ஈம்‌ 
பிக்கையினாலேதான்‌ இக்தியாவின்‌ எல்லா பகுதிகளிலிருர்‌ 
அம்‌ ஏராளமான பணம்‌ பீகாருக்கு வந்து கலகலவென்று 
கொட்டிற்று, 


ராஜேக்திரபாபுவுக்கு உடம்பு: சுகமே இல்லை. என்றா 
அம்‌ அவர்‌ நிவாரண வேலையில்‌ . அப்படியே யோசனை 


பூகம்பம்‌ 846 


யின்றிக்குதித்து விட்டார்‌. எல்லா அ௮வல்களுக்கும்‌ அவர்‌ 
மத்தியப்புப்‌ புள்ளிபோல்‌ விளங்யெதா லும்‌ எல்லோரும்‌.அவ 
ரிடம்‌ யோசனைகேட்க வரநேர்ந்ததானும்‌ அவர்‌ தமது உடல்‌ 
வலிமைக்கு மீறியே உழைக்க நேர்ந்தது. பூகம்பப்‌ பிராந்தி 
யங்களில்‌ ரான்‌ சுற்றுப்‌ பிரயாணம்‌ செய்த பொழுதோ 
அல்லது பிரயாணத்துக்கு சற்று முந்தியோ “பூகம்பம்‌ சேர்ச்‌ 
தது. &தீண்டாமைப்‌ பாபத்துக்குத்‌ தண்டனையாகும்‌'' 
என்று கார்திஜீ சொன்னதாகப்‌ படித்தேன்‌; அப்படியே 
ஸ்தம்பித்துப்‌ போனேன்‌..இஅ திகைக்கச்‌ செய்யும்‌ கருத்து 
ஆகும்‌. இத்தகைய கருத்து அபத்தம்‌ என்று ரவீர்திரநாத்‌ 
தாகூர்‌ கார்திஜீக்கு மறுமொழி அளித்ததில்‌ எனக்கு மிகுதி 
யும்‌ சந்தோஷம்‌. தாகூரின்‌ மறுமொழி முற்றிலும்‌ எனக்கு 
உடன்பாடு, விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு இதைக்காட்டிலும்‌ 
எதிரிடையான கருத்தைக்‌ கற்பனை செய்வதே கஷ்டமான 
வேலையாகும்‌. உணர்ச்சி நிலைமைகளின்‌ விளைவைப்பற்றியும்‌, 
மன வலிமையினால்‌ பொருள்களில்‌ நேரிடும்‌ நிகழ்ச்சிகளைப்‌ 
பற்றியும்‌ அவைகள்‌ அபத்தம்‌என்‌ று இன்றைக்கு விஞ்ஞான 
சாஸ்திரம்‌ கூட முரட்டுத்தனமாய்ச்‌ சொல்லக்‌ கூடும்‌. . 


மனதிலே தில்‌ ஏற்பட்டால்‌ அஜீரணம்‌ உண்டாக 
லாம்‌. அல்லது அதைக்காட்டிலும்‌ கேவலமான தொன்று 
ஒருவருடைய்‌ உடலுக்கு நேரலாம்‌. ஆனால்‌, மனித வர்க்கத்‌ -- 
தின்‌ பழக்கவழக்கத்தினால்‌ அல்லது குறைபாட்டினால்‌, பூமிக்‌ 
குள்ளே பூகம்பம்‌ ஏற்படுமென்று சொல்லுவது மிகவும்‌ 
பொறுக்க முடியாத சங்கதி அகும்‌: பாபம்‌ தெய்வத்தின்‌ : 
கோபம்‌, ௮ண்டங்களிலே மனிதனுக்கு சிறப்பான ஒரு பிரா 
தான்யம்‌--இத்தகைய கருத்துகள்‌ மத்திய காலத்தைச்‌ 
சேர்ந்ததாகும்‌. ஐரோப்பாவிலே மக்களை தீயில்‌ உரித்துத்தண்‌ 
டித்தார்களே அர்தக்‌ கரலத்தைச்‌ சேர்ர்ததாகும்‌.ஜார்டேனோ 
ப்ரூனோ அவர்களை அவரது விஞ்ஞான ஆராய்ச்சிக்காக 
கொளுத்தி இன்னும்‌ பல விஞ்ஞான சாஸ்‌ திர பண்டிதர்களை 
மந்திரவாதிகள்‌ என்று தூக்கலிட்டார்களே அந்தக்‌ காலத்‌ 
தைச்‌ சேர்ந்ததாகும்‌, இடி விழாமல்‌ காப்பதற்காக, கட்டி 
டங்களில்‌ மின்சாரக்‌ ரொதிகளை. வைக்கும்‌ தெய்வ பக்திக்‌ 
குறைவினால்‌, மஸாச்சூஸெட்ஹில்‌ பூகம்பங்கள்‌ நேர்ந்தன 
என்று பதினெட்டாம்‌ நூற்றாண்டில்‌ கூட அமெரிக்காவில்‌ 
முக்யெஸ்தர்களான போஸ்டன்‌ பாதிரிமார்கள்‌ சொன்னார்‌ 
கள, ்‌ 6 


840 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பூகம்பம்‌ மனிதர்களுடைய பாபத்துக்கு தெய்விக 
தண்டனையாயின்‌ நாம்‌ என்ன பாபத்துக்காக தண்டிக்கப்படு 
இரோம்‌ என்று எவ்வாறு கண்டு கொள்வது? ஏனென்றால்‌ 
அந்தோ பிராயச்‌ சித்தம்‌ பண்ணும்படியான பல பாபங்கள்‌ 
நம்மிடம்‌ இருக்கின்றனவே! ஒவ்வொருவரும்‌ ஏதோ சமா 
தானம்‌ சொல்லி விடலாம்‌. அந்நிய ஆட்சிக்கு ஆட்பட்டுக்‌ 
இடப்பதால்‌ நாம்‌ தண்டிக்கப்பட்டிருக்கலாம்‌. அல்லது 
அநியாயமான ஜன சமூகத்‌ இட்ட த்தைச்‌ சத்‌ துக்கொண்டி 
ருப்பதற்காக தண்டிக்கப்பட்டிருக்கலாம்‌. தர்பங்கா மகா 
ராஜா ஏராளமான பூமியாளர்‌; சொத்துடையவர்‌. பூகம்பத்‌ 
தால்‌ அவருக்கு சேர்க்தசொத்து ஈஷ்டம்‌ இவ்வளவு அவ்வ 
ளவு என்று சொல்ல முடியா தூ. ஆகவே பூகம்பம்‌ ஜமீன்தா 
ரித்‌ திட்டத்துக்கு தண்டனை யென்றும்‌ காம்‌ சொல்லலாம்‌. 


அப்படிச்‌ சொல்லுவது ஒருவாறு பொருத்தமாகக்கூட 
இருக்கலாம்‌.தென்னிர்திய ஜனங்களின்‌ மத்தியிலே பரவிநிற்‌ 
கும்‌ தீண்டாமைப்‌ பாபங்களுக்காக நிரபரா திகளான பிகார்‌ 
மாகரணவாகசிகள்‌ தண்டிக்கப்பட வேண்டுமா? இண்டாமை 
நாடாகிய தென்னிந்தியாவுக்கே பூகம்பம்‌ நேரக்‌ கூடாதா? 
சட்ட மறுப்புக்காக பூகம்பம்‌ தெய்வதன்டனையாகும்‌ என்று 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ சொல்லக்‌ கூடும்‌. ஏனென்றால்‌ யூகம்‌ 
பத்தினால்‌ மிகுதியும்‌ சேதமடைந்த வட பீகாரில்தான்‌ சட்ட 
மறுப்பு சுதந்திர இயக்கம்‌ தீவிரமாக நடைபெற்றது. 


எல்லை இல்லாமல்‌ இந்த மாதிரி நாம்‌ குறிப்பிட்டுக்‌ 
கொண்டேபோகலாம்‌. அடுத்தபடியாக ஒரு கேள்வி எழுஇன்‌ 
றது. கடவுளின்‌ ௮லுவல்களில்‌ தலையிட்டுக்‌ கொண்டு ஆண்ட 
வனுடைய தண்டனையின்‌ கொடுமையை நமது ஜீவகாருண்ய 
முயற்சிகளால்‌ குறைக்க நாம்‌ ஏன்‌ முயற்சி செய்யவேண்டும்‌? 
ஆண்டவன்‌ இத்தகைய கொடுமையான : ஈகைப்பு வேலையை 
ஈம்மிடம்‌ ஏன்‌ செய்ய வேண்டும்‌? அவர்‌ ஈம்மைக்‌ குறைக 
ளோடு படைக்ஜறோர்‌. ஈம்மைச்‌ சுற்றி நாலா பக்கத்திலும்‌ 
மோகம்‌, மாற்சரியம்‌ முதலிய தூண்டுதல்களையும்‌ அச்சங்‌ 
களையும்‌ சிருஷ்டி செய்கிறார்‌. துயரம்‌ நிறைந்த குரூரமான 
உலகத்தைப்‌ படைக்கிறார்‌. ஆட்டுக்‌ குட்டியையும்‌ புலியையும்‌ 
போல மக்களை சேர்ந்தாற்போல்‌ சிருஷ்டி செய்து. விட்டு 
பிறகு ஈம்மைக்‌ கண்டிக்கருர்‌ து 


பூகம்பம்‌ 847 


நட்சத்திரங்கள்‌ தங்களுடைய ஈட்டிகளை யெறிந்து, 
சுவர்க்கத்தைக்‌ கண்ணீர்‌ ஆறாகச்‌ செய்யுமாகில்‌ ஆண்டவன்‌ 
தன்னுடைய வேலையைப்‌ பார்த்து, சரிக்கத்‌ துணியமுடியுமா? 
ஆட்டைப்‌ படைத்த அவன்‌ உன்னையும்‌ படைக்க எவ்வாறு 
அணியக்‌ கூடும்‌?! பாட்னாவில்‌ சான்‌ தங்கியிருந்த கடை) 
இரவில்‌ பல நண்பர்களோடும்‌ தோழர்களோடும்‌ நீண்டரேரம்‌ 
வரை பேசிக்‌ கொண்டிருந்தேன்‌. இவர்கள்‌ நிவாரண வேலை 
செய்வதற்காக, பல வேறு மாகாணங்களிலிருந்தும்‌ வந்தி. 
ருந்தார்கள்‌. ஐக்கிய மாகாணத்திலிருந்து நிறையப்‌ பேர்கள்‌ 
வந்திருந்தார்கள்‌. எங்களில்‌ பொறுக்கி எடுத்‌ தவர்களிற்‌ சிலர்‌. 
அப்பொழுது அங்கே இருந்தனர்‌. எங்களுக்கு தொல்லை 
கொடுத்துவந்த பிரச்னையைப்பற்றி நாங்கள்‌ விவாதம்‌ செய்‌ 
தோம்‌. எவ்வளவு வரையில்‌ நாம்‌ பூகம்ப நிவாரண வேலை. 
யில்‌ சிக்கக்கொள்ளுவது? அதாவது, எவ்வளவுதூரம்‌ நிவா 
சண வேலையில்‌ கால்கரஸ்காரர்கள்‌ தலையிட்டீூக்கொள்ளுறொர்‌ 
களோ, அவ்வளவு தூரம்‌ அரசியல்‌ சட்டமறுப்பு வேலைக்கு 
நஷ்டம்‌. ஆனால்‌ நிவாரண வேலையோ மிகவும்‌ கடினமான; 
வேலை. அதை இப்படி. அப்படி. இருர்‌அகொண்டு செய்யமுடி. 
யாது. அந்த வேலையில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டால்‌, மீண்ட 
காலம்‌ அரசியல்‌ துறையில்‌ அவர்கள்‌ வேலை செய்ய: 
முடியாது. ஆகவே எங்களுடைய மாகாணத்தில்‌ அரசியல்‌: 
சம்பந்தமாக நிச்சயமாக தீமையான விளைவு உண்டாகும்‌, 
காங்கிரஸ்‌ கூட்டத்தில்‌ பல காங்கிரஸ்காரர்கள்‌ இருந்தபோ: 
திலும்‌, சிலர்தான்‌ உயிர்‌ நாடியைப்‌ போன்றவர்கள்‌. அவர்‌ 
களைப்‌ பூகம்ப நிவாரண வேலைக்கு அனுப்பிவிடுவது என்பது 
உசிதமற்ற. வேலையாகும்‌. என்றாலும்‌, பூகம்ப நிவாரண 
வேலையையும்‌ அலட்சியம்‌ செய்ய முடியாது. என்‌ சம்பந்‌ 
தப்பட்ட வரையிலும்‌ நிவாரண வேலையை மட்டும்‌ செய்து. 
கொண்டிருப்பதில்‌ எனக்கு விருப்பம்‌ இல்லை. அர்த வேலைக்கு: 
ஏராளமான ஆட்கள்‌ கிடைக்கும்‌. ஆனால்‌ அதைக்காட்டிலும்‌ 
ஆபத்தான வேலைகளுக்குத்தான்‌ ஆள்‌ அகப்படுவது கஷ்‌ 
டம்‌. எனவே, காங்கள்‌ இரவில்‌ நீண்ட நேரம்‌ பேசினோம்‌. 
கடைசியாக நடந்த சுதந்திர நாளைப்‌ பற்றிப்‌ பேசினோம்‌. 
ஈமது தோழர்களிற்‌ சிலர்‌ கைதுசெய்யப்பட்டபொழுது காவ்‌ 
கள்‌ மட்டும்‌ தப்பித்துக்‌ கொண்டதைபற்றி பேசிக்கொண் 
டிருந்தோம்‌. தீவிரமான அரசியல்‌ வேலை செய்துவிட்டு, 
பூரணமான பத்திரப்‌ பாதுகாப்புடன்‌ இருக்கும்‌ இரக? 
யத்தை நான்‌ தெரிந்து கொண்டேன்‌ என்று நான்‌ அவர்க 


848 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


க்குச்‌ சிரித்துக்‌ கொண்டு சொன்னேன்‌. பிப்ரவரி மாதம்‌ 
15. ததி சுற்றுப்‌ பிரயாணத்தினால்‌ அலத்அச்‌ சளைத்து 
அலகாபாத்து விட்டுக்கு வந்து சேர்ந்தேன்‌, பத்து நாள்‌ 
கடுமை வேலை எனக்கு பயங்கரத்‌ தோற்றத்தை உண்டாக்கி 
விட்டது. என்னைக்‌ கண்டதும்‌ என்னுடைய வீட்டார்‌ 
வியப்படைர்‌ த போனார்கள்‌. அலகபாத்‌ நிவாரணக்‌ கமிட்‌ 
டிக்காக சுற்றுப்‌ பிரயாணத்தின்‌ யாதாஸ்தை எழுதத்‌ 
அவக்கினேன்‌. அனால்‌ தூக்கம்‌ கண்ணை யுருட்டிக்கொண்டு 
வந்தது. அடுத்த 24 மணி நேரங்களில்‌ பன்னிரண்டு மணி 
தூக்கத்தில்‌ ஆழ்ர்து கடந்தேன்‌. 


அடுத்த நாள்‌ பிற்பகலில்‌ கமலாவும்‌ கானும்‌ தேத்தண்‌ 
ணீர்‌ அருந்தி, அதை முடித்துக்‌ கொண்டிருக்கிற சமயம்‌, 
புருஷோத்தமதாஸ்‌ தாண்டன்‌ அப்பொழுதுதான்‌ வந்தார்‌. 
நாங்கள்‌ தாழ்வாரத்தில்‌ நின்றுகொண்டிருந்தோ ம்‌. அப்பொ 
மு.அ ஒரு மோட்டார்‌ கார்‌ வந்தது... போலிஸ்‌ உத்தியோ 
கஸ்தர்‌ ஒருவர்‌ கீழே இதங்இஞார்‌. என்னுடைய காலம்‌! 
வர்துவிட்டதென்ற நான்‌ உடனே தெரிக்க கொண்டேன்‌. 
ஈான்‌ அவரிடம்‌ சென்ற, “தங்களுக்காக நீண்டகாலமாக 
காத்துக்கொண்டிருக்தேன்‌'' என்று செரன்னேன்‌. அவர்‌ 
சிறிகளவு. மன்னிப்புக்‌ கேட்டுக்‌ கொள்ளுவதைப்போலப்‌ 
பேசி தாம்‌ ஜவாப்தாரியல்ல என்று சொன்னார்‌, வாரண்டு 


கல்கத்தாவிலிருந்து வந்திருந்தது, 


ந்து மாதம்‌ பதின்மூன்று காள்‌ ரான்‌ சிறைக்கு 
வெளிபே இருந்தேன்‌. மீண்டும்‌ தனிமைக்குப்‌ போய்ச்சேர்ச்‌ 
தேன்‌. ஆனால்‌. உண்மையான பளு என்‌ தோளிலே இருக்க 
வில்லை, அந்தப்‌ பளுவை எப்பொழுதும்‌ சுமப்பவர்கள்‌. 
ஸ்திரீகள்‌--உடம்பு குணமில்லாத என்னுடைய தாயார்‌, 
எனத மனைவி, எனது சகோதரி. 


LIX 
அலிபூர்‌ சிறை 


ஆழித்து ரும்பேனவே, அங்குமிங்கும்‌ 
பாழில்‌ திரிவதேன்னே, பாவம்‌, பராபரமே!” 


அன்றிரவே நான்‌ கல்கத்தாவுக்கு அழைத்துச்‌ செல்‌ 
லப்பட்டேன்‌. ஹெளரா ஸ்டேவனிலிரார்து லால்பஜார்‌ 
போலீஸ்‌ ஸ்டேஷனுக்கு பெரிய கறுப்புலாரி (மேரியா) 
என்னை எடுத்துச்‌ சென்றது. கல்கத்தா போலிசின்‌ இந்த 
சர்‌ த்திபெற்ற தலைமைக்‌ காரியாலயத்தைப்பற்றி கான்‌ மிகுதி 
யும்‌ படித்திருக்கறேன்‌. எனவே சிரத்தையுடன்‌ எல்லாவற்‌ 
றையும்‌ கவனித்தேன்‌. பல ஐரோப்பிய சார்ஜண்கெளும்‌ 
இன்ஸ்பெக்டர்களும்‌ காணப்பட்டனர்‌. வட இந்தியாவில்‌ 
வேறு எந்தப்‌ போலீஸ்‌ தலைமைக்‌ காரியாலயத்திலும்‌ இத்‌ 
தனை ஐரோப்பிய உத்தியோகஸ்தர்களைக்‌ காணமுடியாது. 


கான்ஸ்டேபிள்கள்‌ அரேகமாக பீகார்‌ மாகாணத்தி 
லிருந்து அல்லது ஐக்யெ மாகாண ம்‌ ஜில்லாக்களிலிருர்‌ து 
வந்திருப்பதாகத்‌ தோன்றிற்று, பெரிய சிறை லாரியில்‌ 
கோர்ட்டுக்கும்‌ சிறைக்கும்‌, அல்லது ஒரு சிறையிலிருந்து 
மற்றொன்றுக்கும்‌ ரான்‌ போகும்பொழுதெல்லாம்‌ இந்தக்‌ 
கான்ஸ்டபிள்களில்‌ பலர்‌ என்னோடு உள்ளே உட்கார்ந்து 
கொண்டு வருவார்கள்‌. அவர்களைப்‌ பார்த்தால்‌ ரொம்பக்‌ 
கஷ்ட மாயிருக்கும்‌. தங்கள்‌ வேலையை வெறுப்பதைப்போல 
வும்‌, சன்னிடம்‌ அவர்களுக்குப்‌ பூரண அனுதாபம்‌ இருப்‌ 
பது போலவும்‌ அவர்கள்‌ காணப்பட்டார்கள்‌. லேசம 
யங்களில்‌ அவர்களுடைய கண்களிலே நீர்‌ பெருகும்‌. தவக்‌ 
கத்தில்‌ சான்‌ மாகாண சிறையில்‌ வைக்கப்பட்டேன்‌. அங்கி 
ருந்து விசாரணைக்காக பிரதம மாகாண மாஜிஸ்டிரேட்டுக்‌ 
கச்சேரிக்கு அழைத்துச்‌ செல்லப்பட்டேன்‌. இது ஒரு 
வினோத அனுபவமாயிருந்தது. கச்சேரியும்‌ கட்டிடமும்‌ 
முற்றுகையிடப்பட்ட கோட்டையைப்போலிருந்தன. ப௫ரல்‌ 


64 


860 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கக்‌ கச்சேரியாகத்‌ தெரியவில்லை, ஓரிரண்டு பத்‌ இரிகைக்காசர்‌ 
களையும்‌ வழக்கமாக இருக்கும்‌ வக்ஜல்களையும்‌ தவிர, 
வெளியார்‌ யாரையும்‌ கச்சேரிக்குப்‌ பக்கத்தில்‌ கூட விட வே 


இல்லை. 


கணிசமான போலீஸ்‌ படை யிருந்தது. இந்த ஏற்பாடு 
கள்‌ எல்லாம்‌ எனக்காக சிறப்பாக செய்யப்பட்டவையல்ல. 
அது இனசரிக்‌ கொலுவாகும்‌. கச்சேரிக்கு என்னை அழைத்‌ 
அச்‌ செல்லும்பொழுது, கட்டிடத்துக்குள்‌ நீளமாய்‌ போய்க்‌ 
கொண்டிருந்த வழியாக நான்‌ போகவேண்டும்‌. அச்த வழி 
யின்‌ கங்குகளிலும்‌ மேற்புறத்திலும்‌, நெருக்கமாகக்‌ கம்பி 
போடப்பட்டிருக்தது. ஒரு கூட்டின்‌ வழியாகப்‌ போவது 
மாதிரி தோன்றிற்று. மாஜிஸ்திரேட்டனுடைய ஆசனத்தி 

ந்து வெகு தூரத்தில்‌ கைதிக்‌ கூண்டு இருந்தது. கச்‌ 
சேரியிலே போலீசாரின்‌ கூட்டம்‌ அதிகம்‌. கறுப்புச்சட்டை 
யும்‌ கெளனும்‌ அணிர்‌ திருந்த வக்கீல்களும்‌ நிறைய இருந்த 
னர்‌. கச்சேரி விசாரணைகளில்‌ எனக்குப்‌ போதுமான பழக்‌ 
கம்‌ உண்டு, என்னுடைய முன்‌ விசாரணைகளில்‌ பல சிறைக்‌ 
குள்ளேயே சேர்க்திருக்கன்‌ றன, ஆனால்‌, அங்கே சில ஈண்பர்‌ 
கள்‌, உறவினர்கள்‌, முகந்தெரிக்‌ தவர்கள்‌ இருப்பார்கள்‌. அப்‌ 
பொழுது அதிகமாக அதிகார தோரணையின்‌ வாடை இருக்‌ 
காது. போலீஸ்காரர்கள்‌ வழக்கமாக பின்னே இருப்பார்கள்‌. 
கூண்டுகளைப்‌ போல அங்கே அமைப்புகள்‌ கடையா, அனால்‌ 
இங்கே எல்லாம்‌ வேறு மாதிரியாக இருந்தது. முன்பின்‌ 
தெரியாத முகங்களை கான்‌ உற்று சோக்னேன்‌. அவர்களுக்‌ 
கும்‌ எனக்கும்‌ யாதொரு தொடர்பும்‌ கிடையாது. அந்தக்‌ 
கூட்டம்‌ எனக்குப்‌ பிடிக்கவே யில்லை. எப்பொழுதுமே 
காலு கைச்சட்டை வக்கில்கள்‌; பார்ப்பதற்கு நேர்த்தியாக 
இருக்கமாட்டார்கள்‌. அதவும்‌ போலீஸ்‌ கச்சேரி வக்கீல்கள்‌ 
தங்களுக்கென்று நேர்த்தியில்லாத தோற்றத்தை வருவித்துக்‌ 
கொள்வதாகத்‌ சோன்றுகிறது. கடைசியாக அந்தக்‌ கரிய 
கூட்டத்திலே எனக்குத்‌ தெரிந்த வக்லின்‌ முகம்‌ என்‌ 
கண்ணில்பட்டது. ஆனால்‌ அவர்‌ அந்தக்‌ கூட்டத்திலே 
மறைந்து போனார்‌. 


விசாரணை ஆரம்பிக்குமுன்னர்‌,; வெளியே தாழ்வாரத்‌ 
இல்‌ கான்‌ உட்கார்ந்திருக்கையிலும்கூட மிகுதியும்‌ தனிமை 
உணர்ச்சியை அனுபவித்தேன்‌. என்னுடைய காடி கொஞ்சம்‌ 


அலிபூர்‌ சிறை 851. 


வேகமாக .அடி.த இருக்கவேண்டும்‌. முந்தின விசாரணைகளில்‌ 
கான்‌ வழக்கமாக இருந்தது போல இப்பொழுது அவ்வளவு 
நிதானத்துடன்‌ என்னால்‌ இருக்க முடியவில்லை. எனக்கு விசா 
ரணைப்‌ பழக்கம்‌ அதிகமாக உண்டு, எனக்கே இந்தக்‌ கோர்ட்‌ 
டின்‌ நிலைமையைக்‌ கண்டு இவ்வளவு மாறுதல்‌ ஏற்படுமாயின்‌ 
அனுபவமில்லாத இளைஞர்கள்‌ எவ்வளவு கஷ்டப்படுவார்‌ 
கள்‌ என்னு எனக்குத்‌ தோன்றிற்று, கூண்டுக்குப்‌ போனதும்‌ 
நான்‌ வேறு மாதிரியா விட்டேன்‌. சிறிது அறுதல்‌. உண்‌ 
டாய்விட்டத, வழக்கம்போல்‌ எதிர்க்கட்ச்யொடவில்லை. சுருக்‌ 
கமான வாக்குமூலம்‌ ஒன்றைப்‌ படித்தேன்‌. அடுத்த நாள்‌ 
அதாவது பிப்ரவரி மாதம்‌ 16-ர்‌ தேதி எனக்கு இரண்டு 
வருஷ தண்டனை விதிக்கப்பட்டது. எனது ஏழாவது 
தடவை சிறைவாசம்‌ அவங்கிற்று, 


நான்‌ வெளியே ஐந்தரை மாதம்‌ இருர்ததைப்பற்றி 
கொஞ்சம்‌ திருப்திப்பட்டேன்‌. அர்தக்‌ காலம்‌ பூராவும்‌ 
நான்‌ ஈன்றாக வேலை செய்தேன்‌. உபயோகமுள்ள சில (வேலை 
களைச்‌ செய்து முடித்தேன்‌. என்னுடைய தாயார்‌ . சுகக்குறி 
கண்டு ஆபத்திலிருர்தும்‌ தப்பித்து விட்டார்‌. என்‌ இளைய 
சகோதரி கிருஷ்ணாவுக்குக்‌ கலியாணம்‌ ஆகிவிட்டது. என்‌ 
மகளின்‌ எதிர்காலப்‌ படிப்பும்‌ நிச்சயிக்கப்‌ பட்டுவிட்டது. 
என்னுடைய குடும்பப்‌ பொருளாதாரக்‌ கோணல்களை 
நிமிர்த்தி விட்டேன்‌. அநேக சொந்த விவகாரங்களை இது 
வரையிலும்‌ கவனிக்காமல்‌ விட்டிருந்தேன்‌. அவற்றையெல்‌ 
லாம்‌ கவனித்தாகிவிட்ட த. பொதுஜன ஊழிய வேலைகளில்‌ 
யாரும்‌ ௮ப்பொழு.து அதிகமாக எதையும்‌ செய்யமுடியாது 
என்று எனக்குத்‌ தெரியும்‌. காங்கரஸ்‌ மனப்பான்மையைக்‌ 
கெட்டிப்படுத்தி, ஜனநிர்மாண பொருளாதாரத்‌. அறைகளில்‌ 
காங்ரெசின்‌ ஊக்கம்‌ சென்று யோசிக்குமாறு ஓரளவுசெய்து 
விட்டேன்‌. காந்திஜீயோடு நான்‌ நடத்திவந்த கடிதப்‌ போக்கு 
வரத்தும்‌ பின்னர்‌ நான்‌ பத்திரிகைகளுக்கு எழுதிய கட்டு 
ரைகளும்‌ நிலைமையை ஒரளவு மாற்றி விட்டன. வகுப்பு 
வாதப்‌ பிரச்னையைப்பற்றி சான்‌ எழுதிய கட்டுரைகளால்‌ 
சிறிது ஈன்மை யேற்பட்டது, மேலும்‌ இரண்டு வருடங்‌ 
களுக்கதிகமாகக்‌ காண முடியாமற்போன காந்திஜீயையும்‌ 
வேறு பல நண்பர்களையும்‌ தோழர்களையும்‌ நான்‌ சந்தித்‌ 
தேன்‌. இன்னொரு சிறை வாசத்துக்குத்‌ தேவையான 


869 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


உணர்ச்சி வலுவையும்‌, ஈரம்பு ஊக்கத்தையும்‌ சேகரித்துக்‌ 


கொண்டுவிட்டேன்‌. 


அனால்‌ என்னுடைய மனதிலே ஒரே ஒரு நிழல்‌ வந்து 
மறைந்தது, அது கமலாவின்‌ சுகக்கேட ஆகும்‌. அவள்‌ 
எவ்வளவு சுகவீனமாயிருக்தாள்‌ என்பதே எனக்குத்‌ தெரி 
யாது, ஏனென்றால்‌ கீழே விழுறெவெரையிலும்‌ சுகமின்மை 
யைக்‌ காண்பித்துக்‌ கொள்ளாமல்‌ வேலை செய்யும்‌ வழக்கம்‌ 
அவளிடம்‌ இருந்தது. அனால்‌ நான்‌ கவலைப்பட்டேன்‌. 
இப்பொழுது கான்‌ சிறைக்கு வர்‌.துவிட்டபடியால்‌ அவள்‌ 
ஈன்றாக, தாராளமாக, வைத்தியம்‌ செய்துகொள்ள முடியும்‌ 
சன்று எண்ணினேன்‌. ரான்‌ வெளியே இருக்கும்பொழுது 
அவள்‌ வைத்தியம்‌ செய்துகொள்ளுவ.து கஷ்டமான வேலை 
யாகும்‌, ஏனென்றால்‌ என்னைவிட்டு அதிக காலம்‌ பிரிந்திருப்‌ 
பதற்கு ௮வள்‌ விருப்பப்படவே யில்லை. 


என்மனதிலே வேறொரு வருத்தமுமிருந்தது. அல 
பாத்‌ ஜில்லாவின்‌ ரொமாந்தரங்களை ஒரு முறையேனும்‌ 
ரான்‌ பார்க்கவில்லையே என்று வருந்தினேன்‌. எங்களு 
டைய யோசனைகளை அமுலுக்குக்‌ கொண்டு வந்ததற்காக 
எனது இளக்தோழர்களிற்‌ பலர்‌ சமீபத்தில்தான்‌ கைது 
செய்யப்பட்டார்கள்‌. அவர்களைப்‌ பின்பற்றி ஜில்லாவில்‌ 
, வேலைசெய்யா தத அவர்களுக்கு ரான்‌ துரோகம்‌ செய்ததா 
கத்‌ தோன்றிற்று. 


மீண்டும்‌ கருப்பு **மேரியா'' என்னைச்‌ சிறைக்கு எடுத்துச்‌ 
சென்றது. போகிற வழியிலே சேனைகள்‌ மிஷன்‌ பீரங்கெ 
ஞூடனும்‌ போர்க்கருவிகளைத்‌ தாங்யெ மோட்டார்களுட 
னும்‌ போய்க்கொண்டிருப்பதைக்‌ கண்டேன்‌. எங்களுடைய 
சிறை வண்டியிலிருக்கும்‌ சிறு ஓட்டைகள்‌ வழியாக, கான்‌ 
அவைகளைப்‌ பார்த்தேன்‌. “(டாங்டியுள்‌'” ராணுவ மோட்‌ 
டார்‌ காரும்‌ எவ்வளவு அவலட்சணமானவை, என்று 
எண்ணினேன்‌. பண்டைக்‌ காலத்து “பூதங்களின்‌?” நினைப்பு 
எனக்கு உண்டாயிற்று, 


மாகாண சிதையிலிருக்து அலிப்புரம்‌ மத்திய சிறைக்கு, 
சான்‌ மாற்றப்பட்டேன்‌. அங்கே, பத்தடி நீளமும்‌ ஒன்ப 


தடி அகலமும்‌ உள்ள சிறிய அறை ஒன்று எனக்குத்‌ கரப்‌ 


அலியூர்‌ சிறை 868 


பட்டது. அதறத்கெதிரே ஒரு தாழ்வாரம்‌. பக்கத்திலே 
சிறிய இறந்த முற்றம்‌. முற்றத்‌இன்சுவர்‌ உயரமல்ல. ஏழடி 
இருக்கும்‌. அதற்கு மேல்‌ பார்த்தபோது வினோதமான 
காட்சி எனக்கு ஏற்பட்டது. பலவகையான கட்டிடங்கள்‌; 
ஒரு மெத்தை, இரண்டு மெத்தை, சக்கரம்‌, சதுரம்‌, வினோத 
மான கூரைகள்‌ எல்லாம்‌ சாலாபக்கங்களிலும்‌ தோன்றின. 
சில மற்றவைகளைக்‌ காட்டிலும்‌ மிகவும்‌ உயரமாயிருர்தன. 
கட்டிடங்கள்‌ சேர்ந்ததா த்போலில்லா மல்‌ ஒவ்வொன்றாக 
அமைக்கப்பட்டிருக்க வேண்டிமென்றும்‌, இருந்த இடத்தை 
யெல்லாம்‌ உபயோகப்படுத்திக்‌ கட்டப்பட்டிருக்க வண்‌ 

மென்றும்‌ எனக்குத்‌ தோன்றிற்று, இந்தக்‌ கட்டிடம்‌ எல்‌ 
லாம்‌ புதிர்போட்டது மாதிரி இருந்தது. அவலட்சணத்தைப்‌ 
பனடக்க முயற்சிகள்‌ செய்தது போலிருந்தது. என்றாலும்‌ 
இந்தக்‌ கட்டிடங்கள்‌ யாவும்‌ ஒரு திட்டத்தின்‌ பேரில்‌ 
அமைக்கப்பட்டன வென்று நான்‌ கேள்விப்பட்டேன்‌. மத்‌ 
தியிலே ஒரு மண்டபக்‌ கோபுரம்‌. இதுதான்‌ கிறிஸ்தவக்‌ 
கைதிகளுக்குத்‌ தொழுகை இடமுமாகும்‌, இதிலிறார்‌த 
இறைச்‌ கட்டிடங்கள்‌ வரிசையாக அமைக்கப்பட்டிருர்தன. 
இது “ரகர சிறை; விஸ்தீரணம்‌ குறைவு; எனவே கிடைக்‌ 
கக்‌ கூடிய இடத்தை யெல்லாம்‌ உபயோகப்படுத்திக்‌ கொள்ள 


வேண்டும்‌ 


இந்த அவலட்சணமான கட்டிடங்களை முதன்‌ முத 
லாகப்‌ பார்த்துத்‌ தெளிக்தேனோ இல்லையோ, பயங்கரமான: 
காட்சி ஒன்று கண்ணில்‌ பட்டது. என்னுடைய அறை 
யின்‌ முன்பக்கத்திலிருர்த இரண்டு புகைபோக்கிகளின்‌ வழி 
யாக கறுப்புப்‌ புகை வெளியே ஏராளமாகக்‌ கக்கக்கொண் 
டிருக்த. சல சமயங்களில்‌ காற்றடித்து இரத்தப்‌ புகை, 
என்‌ பக்கத்துக்கு வந்து என்னை மூச்சுத்‌ திணற அடித்து 
விடும்‌. இவைகள்‌ சிறைச்‌ சமையல்‌ கட்டுகளின்‌ புகை போக்க 
களாகும்‌. புகை இவ்வாறு ஆக்கிரமிப்புச்‌ செய்து தாக்‌ 
குவதைத்‌ தடுக்க முகமூடிகள்‌ தேவையென்று பின்னர்‌ நான்‌ 
சூப்பிரண்டுக்கு யோசனை சொன்னேன்‌. 


என்னுடைய அலிப்புரச்‌ சிறைவாசத்தின்‌ அவக்கம்‌ 
இனிப்பாயில்லை. செங்கல்‌ கட்டிடங்களையே ௭ திர்ப்புறத்தில்‌ 
சதா கண்டு கொண்டு, சமையல்‌ கட்டுப்‌ புகையை அப்‌ 
படியே விழுங்க வேண்ட: வருமோ என்று நினைத்து வருந்தி 


864 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


னேன்‌. முற்றத்தில்‌ பச்சை இடையா அ, மரங்களுமில்லை; எல்‌ 
லாம்‌ தளவரிசை செய்தது. கட்டிடம்‌ சுத்தமாய்‌ இருர்‌ 
தீது. இரோரிடத்தில்‌ தினசரி புகை படிவதால்‌ சுத்தமாய்‌ 
இல்லை. முற்றத்தில்‌ முழுதும்‌ பரந்த வெளி. பக்கத்திலி 
ருந்த முற்றங்களிலிருந்த ஓரிரண்டு மரங்களின்‌ அனிகளைப்‌ 
பார்க்க முடிச்தது. நான்‌ சிறைக்கு வந்த சமயத்தில்‌ அவை 
களில்‌ இலையே இடையாத. மலரையும்‌ காண முடியவில்லை. 
ஆனால்‌ அவைகளிடம்‌ சிறிது சிறிதாக மனோகரமான மாறு 
தல்‌ தோன்றிற்று அவற்றின்‌ கிளைகளிலிருந்து பச்சைத்‌ 
அணுக்குகள்‌ தலை நீட்டிக்‌ கொண்டு வந்தன. மொட்டிலி 
ருந்து புஷ்பங்கள்‌ வந்து கொண்டிருந்தன . அவைகள்‌ விரை 
வில்‌ வளர்ந்து தங்களுடைய இனிமையான பச்சையினால்‌ 
களைகளை மூடிக்‌ கொண்டிருந்தன. இது இன்பமயமான 
மாறுதலாகும்‌. இதனால்‌ அலிப்புரச்‌ இறை கூட உற்சாக 
மும்‌ சந்தோஷமும்‌ நிறைந்ததாகக்‌ காணப்பட்டது. இந்த 
மரங்களில்‌ ஒன்றில்‌ பருந்தின்‌ கூடு ஒன்ற இருந்தது. 
அதிலே எனக்குப்‌ பிரியம்‌. அதை அடிக்கடி கவ 
னிக்து வந்தேன்‌. குஞ்சுகள்‌ வளர்ந்து தொழில்‌ 
இரகசியங்களை கற்றுக்‌ கொண்டிருந்தன. கலை சம 
யங்களில்‌ அவைகள்‌ வேகமாகக்‌ ழே பறந்து வந்து குறி 
தவருமல்‌ கைதியின்‌ கையிலிருந்தும்‌ வாயிலிருந்தும்‌ கூட 
ரொட்டித்‌ துண்டைப்‌ பறித்துக்‌ கொண்டு போய்‌ விடும்‌, 


அநேகமாக மாலையிலிருந்து காலை வரையில்‌ நாங்கள்‌ 
எங்களுடைய அறைகளில்‌ பூட்டி வைக்கப்பட்டிருந்தோம்‌. 
மாலைகளில்‌ ஒரே குளிர்‌; எனவே பொழுது போக்குவது 
கஷ்டமாக விருந்தது. சேர்ந்தாற்போல்‌ படித்தும்‌ எழுதி 
யும்‌ அலுத்துப்‌ போனேன்‌; எழுந்திருந்து அந்தச்‌ இறு 
அறையில்‌ நடக்கத்‌ துவக்குவேன்‌. நாலைந்து தப்படிகள்‌ 
முன்னால்‌ செல்லுகிறது; அதே தப்படிகள்‌ பின்னாலே வரு 
வது. மிருகக்‌ காக்ஷி சாலையில்‌ கரடிகள்‌ தங்கள்‌ கூடுகளில்‌ 
மேலும்‌ கீழுமாக ஈடர்துகொண்டிருப்பது எனக்கு ஞாபகம்‌ 
வந்தது. சில சமயங்களில்‌ ஈடப்பதற்கும்‌ அலுத்துப்‌ 
போனால்‌ என்னுடைய செல்வமான பரிகாரத்தை நாடு , 
வேன்‌. அதாவது சிரஸாசனம்‌ செய்து தலை கீழாக நிற்‌ 
பேன்‌. இரவின்‌ ஆரம்பம்‌ அநேகமாக அமைதியுடன்‌ இருக்‌ 
கும்‌. ஈகர ஒலிகள்‌ காற்றில்‌ மிதந்து கொண்டே வரும்‌. 
டிராம்‌ வண்டிகளின்‌ சத்தம்‌ சொமபோன்‌ அல்லத, வெகு 


அலிபூர்‌ சிறை : 866 


தூரத்தில்‌ யாராவதொருவர்‌ பாடும்‌ சங்தெத்தின்‌ ஓலி! 
இந்த தூரத்திலிருந்து வரும்‌ மெல்லிய சங்கீத ஓலியைக்‌ 
கேட்பது இனிமையாக விருர்தது. அனால்‌ இரவிலே 
அமைதி அதிகமாகக்‌ கிடையாது. ஏனெனில்‌ காவலாளி 
கள்‌ சதாகாலமும்‌ அங்குமிங்கும்‌ ஈடமாடிக்‌ கொண்டிருப்‌ 
பார்கள்‌. ஓவ்வொரு மணி நேரமும்‌ ஏதாவது சோதனை 
யிருக்கும்‌. கையில்‌ லாந்தர்‌ கொண்டு. வந்து எங்களில்‌ 
யாரும்‌ தப்பி ஓடி விடவில்லையே என்று நிச்சயப்படுத்திக்‌ 
கொள்வதற்காக ஏதாவதொரு உத்தியோகஸ்தர்‌ வருவார்‌. 
விடியற்காலம்‌ மூன்று மணிக்கு பேரிரைச்சல்‌ கேட்கும்‌. 
துடைக்றெ, தேய்க்கிற ஓலி; அப்பொழுது சமையலறை 
வேலை துவக்கம்‌. 


வார்டர்களும்‌ காவலாளிகளும்‌ உத்தியோகஸ்தர்களும்‌ 
குமாஸ்தாக்களும்‌ மாகாண சிறையிலிருர்தது போலவே 
அவ்வளவு ஏராளமாக அலிப்புரச்‌ சிறையிலும்‌ இருந்தார்‌ 
கள்‌. இந்த இரண்டு சிறைகளிலும்‌ சேர்ந்து 2,200 லிருந்து 
9,800 வரை கைதிகள்‌ இருந்தார்கள்‌. அதாவது ரைனி 
சிறையில்‌ மட்டும்‌ இருந்த கைதிகளின்‌ எண்ணிக்கையாகும்‌. 
ஆனால்‌ இந்த இரண்டு சிறைகளிலும்‌ .தனித்தனியே இருந்த 
சிப்பந்திகள்‌ நைனியைக்‌ காட்டிலும்‌ இரட்டிப்பு மடங்கு 
இருக்கும்‌. பல ஐரோப்பிய வார்டர்களும்‌ இந்தியச்‌ , 
சேனையில்‌ பென்ஷன்‌ பெற்ற உத்தியோகஸ்தர்களும்‌ இங்கே 
வேலை பார்த்தார்கள்‌. ஐக்கிய மாகாணத்தைக்‌ காட்டிலும்‌ 
கல்கத்தாவில்‌ பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யம்‌ ரொம்பவும்‌ கடுமை 
யாகவும்‌, அதிகச்‌ செலவோடும்‌ வேலை செய்து வந்தது என்‌ 
பது தெளிவு. சாம்ராஜ்யத்தின்‌ வல்லமையை எப்பொழு 
அம்‌ ஞாபீகப்படுத்தவதற்கு அறிகுறியாக கைதிகள்‌ உயர்ந்த 
உத்தியோகஸ்தர்கள்‌ வரும்பொழுதெல்லாம்‌ ' ஒரு சத்தம்‌ 
போடவேண்டும்‌. சர்க்கார்‌ சலாம்‌'' என்று நீட்டி ௪த்த 
மிடவேண்டும்‌. இந்தச்‌ சத்தம்‌ போடும்பொழுது கைதிகளின்‌ 
உடம்புகள்‌ அசங்கியமான சில தோற்றங்களை அடைய 
வேண்டியதாயிருக்கும்‌. கைதிகள்‌ இவ்விதக்‌ கூச்சல்‌ போடு 
வது என்னுடைய காதுகளில்‌ பல தடவை வந்அ எட்டும்‌. 
சூப்ரண்டு தினசரி சோதனைக்காக கிறையைச்‌ சுற்றிப்‌ பார்க்‌ 
கும்பொழுஅ இந்தச்‌ சப்தம்‌ நிச்சயமாய்க்‌ கேட்கும்‌. சூப்‌ 
ரண்டு அவர்கள்‌ சிறையில்‌ “(ஊர்வலம்‌ செல்லும்பொழுது 
பெரிய அரசாங்கக்‌ குடையொன்றை அவருக்குப்‌ பிடித்‌ துக்‌ 


866 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கொண்டு போவார்கள்‌. அந்தக்‌ குடையின்‌ நுனியை என்‌ 
னுடைய ஏழடி. உயரச்‌ சுவரின்‌ மேலிருந்து என்னால்‌ பார்க்க 
முடியும்‌. 


சர்க்கார்‌ சலாம்‌" என்று அசங்கயெமாகக்‌ கூச்சல்‌ 
போடுவதும்‌) அந்தச்‌ சத்தம்‌ செய்யும்பொழுது கட்டாய 
மாய்‌ ஏற்படும்‌ அங்கசேட்டைகளும்‌ பழைய காலத்தின்‌ பாக்‌ 
கெளா? அல்லது ௮வேசம்‌ கொண்ட இங்கிலீஷ்‌ உத்தியோ 
கஸ்தர்‌ ஒருவர்‌ இவைகளைக்‌ காண்பித்தாரா? எனக்குத்‌ தெரி 
யாத. அனால்‌ அது ஒரு இங்கிலீஷ்காரனின்‌ யுக்தி என்று 
மான்‌ ஊகம்‌ செய்கிறேன்‌. அந்தக்‌ கூச்சலில்‌ வழக்கமான 
அங்கிலோ-இந்திய தொனி'' காணப்படுகின்‌ றது. நல்ல 
வேளையாக இந்தக்‌ கூச்சல்‌ ஐக்யெ மாகாணத்தில்‌ இடை 
யாது. வங்காளம்‌, அஸாம்‌ இவைகளைத்‌ தவிர வேறு எந்த 
மாகாணத்திலும்‌ இது இல்லை. கட்டாயப்படுத்தி சர்க்கார்‌ 
வல்லமைக்கு வணக்கம்‌ செய்யச்‌ சொல்லும்‌ முறை மிகவும்‌ 
இழிவான தென்று எனக்குத்‌ தோன்றிற்று, வேறொரு 
வகையில்‌ ஒரு மாறுதலை அலிபுரத்தில்‌ கண்டு நான்‌ சர்‌ 
தோஷமடைந்கேன்‌. அலிபுரச்‌ சிறையில்‌ சாதாரணக்‌ கைதி 
களுக்குக்‌ கடைக்கும்‌ அகாரம்‌ ஐக்யெ மாகாணத்தைக்‌ 
காட்டிலும்‌ மிகவும்‌ உயர்ந்ததாக இருந்தது. மற்ற மாகா 
ஊங்களோடு ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌ ஐக்கிய மாகாணச்‌ 
சிறை அகாரம்‌ மிகவும்‌ கேவலமானது. 


குளிர்காலம்‌ விரைவாகப்‌ போய்விட்டது. பின்னர்‌ 
வசந்த காலம்‌ ஓடிவந்தது, சிறிது சிறிதாக கோடையும்‌ 
அவக்கிற்று, நாளுக்கு நாள்‌ வெயில்‌ கடுமை. கல்கத்தாவின்‌ 
சீதோஷ்ணம்‌ எனக்குப்‌ பிடிப்பதேயில்லை. இரண்டொரு 
ஈாள்களிலே அதைக்‌ கண்டு நான்‌ “அலுத்துப்‌ போனேன்‌. 
சிறையிலே நிலைமைகள்‌ ரொம்ப கேவலமாயிருந்தன. 
நாளாக நாளாக என்‌ உடம்பு மெலிந்துகொண்டே வந்தது. 
தேகப்‌ பயிற்சிக்கு இடம்‌ கடையா. நீண்ட காலம்‌ அறை 
யில்‌ வைத்துப்‌ பூட்டி விடுகிறார்கள்‌. இதனால்‌ என்‌ உடம்பு 
கெட்டுப்போய்‌ விட்டது. விரைவில்‌ கான்‌ எடை குறைந்து 
கொண்டு வந்தேன்‌. பூட்டுகள்‌, கம்பிகள்‌, கதவுகள்‌, 
க்‌ இவைகளைக்‌ கண்டு நான்‌ ஆத்திரப்பட்‌ 

டன்‌! 


அலிபூர்‌ சிறை 867 


ஒரு மாதம்‌ சென்று அலிபுரத்தில்‌ எனது முற்றத்‌ 
அக்கு வெளியே தேகப்‌ பயிற்சி செய்ய ௮னுமதி கடைத்‌ 
தீது. இது இனிப்பான மா.றுதலாகும்‌. காலையிலும்‌ மாலை 
யிலும்‌ பெரிய சுவரின்‌ அடிவாரத்தில்‌ “மேலும்‌ €முமாக 
உலவி நடப்பேன்‌. வரவர அலிபுசச்‌ சிறைக்கும்‌ கல்கத்தா 
சிகோஷ்ணத்துக்கும்‌ நான்பழதிப்போனேன்‌. சமையலதை, 
அதன்‌ புகை; அதன்‌ பேரிரைச்சல்‌ இவைகள்‌ யாவும்‌ 
பொறுக்கக்‌ கூடிய தொந்தரவுகளாய்‌ மாறி விட்டன. என்‌ 
மன திலே வேறு விஷயங்கள்‌ நிரம்பி விட்டன. வேறு கவலை 
கள்‌; வெளியிலிருந்து வந்த செய்தி ஈன்றாயில்லை. 


LX 
ஜனநாயகம்‌ 6ழ்நாட்டி. லம்‌ மேனாட்டி லும்‌ 


அலிப்பூர்‌ சிறையில்‌ நான்‌ தீர்ப்புத்‌ தண்டனை யடைந்த 
பிறகு தினசரிப்‌ பத்திரிகை எனக்கு ௮னுமதிக்கப்படவில்லை. 
இத ஆச்சரியமாக விருந்தது. விசாரணைக்‌ கைதியாயிருக்‌ 
கையில்‌ கல்கத்தா தினசரி ஸ்டேட்ஸ்மென்‌”' எனக்கு 
இடைத்தது. ஆனால்‌ எனது விசாரணை முடிந்த மறு நாள்‌ 
இந்தப்‌ பத்திரிகை நிறுத்தப்பட்டது. ஐக்கிய மாகாணத்தில்‌ 
1989-ம்‌ வருஷம்‌ முதல்‌ அரசாங்கத்தார்‌ சொல்லும்‌ தின 
சரிப்‌ பத்திரிகையொன்று “ன” இளொஸ்‌ அல்லது முதல்‌ 
வகுப்பு கைதிகளுக்குக்‌ கொடுக்கப்பட்டு வந்தது. இதே 
மாதிரி வேறு எல்லா மாகாணங்களிலும்‌ வங்காளத்திலும்‌ 
இதே விதி அனுஷ்டானத்தில்‌ இருக்கும்‌ என்று எண்ணிக்‌ 
கொண்டிருந்தேன்‌ , தினசரிக்குப்‌ பதிலாக வார “(ஸ்டேட்ஸ்‌ 
மென்‌”' பத்திரிகை எனக்குத்‌ தரப்பட்டது. இந்த வாரப்‌ 
பத்திரிகை பென்ஷன்‌ வாங்கவொழும்‌ இங்கிலிஷ்‌ உத்தியோ 
கஸ்‌ தர்களுக்கு உபயோகமாயிருக்கும்‌ அல்லது இந்தியாவில்‌ 
தொழில்‌ நடத்தி விட்டு, இங்லொந்துக்குப்‌ போய்‌ விடும்‌ முத 
லாளிமார்களுக்கு உபயோகமாயிருக்கும்‌. அவர்களுக்குப்‌ 
பிடித்தமான இக்தியச்‌ செய்திகளை மட்டும்‌ இந்த வாரப்‌ 
பத்திரிகையில்‌ காணலாம்‌. அந்நிய நாட்டுச்‌ செய்திகளே 
கிடையாது. அர்நிய நாட்டுச்‌ செய்திகளை நான்‌ கவன 
மாகப்‌ படிப்பது வழக்கம்‌. இந்தச்‌ செய்திகள்‌ இடைக்‌ 
கவில்ல்யே என வருந்தினேன்‌. ஈல்ல வேளையாக “மாஞ்‌ 
செஸ்டர்‌ கார்டியன்‌ '' வாரப்பத்திரிகையை நான்‌ வைத்‌ 
அக்கொள்ளும்படியாக அனுமதி தரப்பட்டது. இதன்‌ மூல 
மாக ஜரோப்பிய உலக விஷயங்களோடு என்னால்‌ தொடர்பு 
கொள்ள முடிந்தது. 


பிப்ரவரி மாதம்‌ கான்‌ கைது செய்யப்பட்டேன்‌. அதே 
மாதம்‌ விசாரணை. அந்த மாதத்தில்‌ ஐரோப்பாவில்‌ எழுச்சி 


களும்‌, கடமையான போராட்டங்களும்‌ தோன்றின. 


ஜனநாயகம்‌ - இழ்காட்டிலும்‌ மேனாட்டிலம்‌ 869 


பிரான்சு தேசத்தில்‌ கலக்கம்‌ ஏற்பட்டு, பாஹிஸ்டு கலகங்‌ 
கள்‌ உண்டாயின. பின்னர்‌ அந்நாட்டில்‌ தேய!" அர 
சாங்கம்‌ எற்பட்டது. இதைக்‌ காட்டிலும்‌ கேவலமாக அஸ்‌ 
இரியாவில்‌ சான்ஸலர்‌ டால்பஸ்‌ தொ ழிலான்ர்களைச்‌ சுட்டுக்‌ 
கொன்று அம்‌இருந்த ஜனநாயகக்‌ கட்டிடத்தைத்‌ தகர்த்‌ 
தெறிர்துகொண்டு வந்தார்‌. ஆஸ்திரியாவில்‌ ரத்த வெள்ளம்‌ 
என்ற செய்தி எனக்கு மிகுதியும்‌ வருத்தத்தை உண்டாக்‌ 
கிற்று, என்ன கேவலமான பயங்கரமான உலகம்‌ இது! 
தன்னுடைய பரம்பரை உரிமைகளையும்‌ சொத்துகளையும்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ள நினைக்கும்‌ பொழுது மனிதன்‌ எவ்‌ 
வளவு அநாகரிகமாக ஆகிவிடூதின்றான்‌! ஐரோப்பா முழுதி 
அம்‌; அமெரிக்காவிலும்‌ பாஹிஸ்டு தத்துவம்‌ ஓங்கி வளர்வ 
தாகத்‌ தோன்றிற்று, ஜெர்மனியில்‌ ஹிட்லர்‌ அதிகாரப்‌ . 
பதவியடைந்ததும்‌, அவர்‌ ஜெர்மனியின்‌ பொருளாதாரத்‌. 
தொல்லைகளுக்கு யாதொரு பரிகாரத்தையும்‌ . சொல்ல முடி. 
யாததால்‌ அவருடைய ஆட்சி நீண்ட காலம்‌ இருக்க முடி 
யாது என்று எண்ணினேன்‌. எனவே எல்லா இடங்களி 
அம்‌ பாஷிஸ்டுதத்துவம்‌ பரவி வந்தமையால்‌ பீற்போக்‌ 
இன்‌ கடைசிக்‌ குழி தோண்டப்பட்டு வருகிறது என்று என்‌ 
னையே நான்‌ தேற்றிக்‌ கொண்டேன்‌. பாஷிஸ்டு ஆட்சிக்குப்‌ 
பிறகு மனித விலங்குகள்‌ நிச்சயமாய்‌ உடைந்து போகும்‌. 
இவ்வாறு எண்ணினேன்‌. எண்ணமாவது! என்னுடைய 
ஆசை! என்னுடைய. ஆசைக்கு எண்ணமென்று பெயர்‌ 
வைத்தேன்‌. இந்த பாஹிஸ்டு அலை இவ்வளவு எளிதாகவும்‌ 
இவ்வளவு விரைவிலும்‌ மறைந்துபோக முடியுமா? பாஹிஸ்டு 
கட்சி எதேச்சா திகாரிகளுக்கு அந்தந்த நாகெளில்‌ பொறுக்க 
முடியா தபடி நிலைமைகள்‌ ஏற்பட்டாலும்‌ தாங்கள்‌ மறைந்து 
போவதைக்‌ காட்டிலும்‌ மற்றைய தேசங்களைப்‌, போரில்‌ 
கொண்டு புகுத்தி விட எத்தனிக்க மாட்டார்களா? இத்‌ 
தகைய போராட்டத்தின்‌ விளைவு என்ன? 


இதனிடையே பல ரகமான பாஷஹிஸ்டு ஆட்சிகள்‌ 
தோன்றின. ஸ்பெயினில்‌ நல்லவர்களின்‌ குடியரசு வழிதப்‌ 
பிப்போய்‌ பிற்போக்கில்‌ ஆழத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு 
தவிக்கத்‌ துவக்‌விட்டது. அதனுடைய யோக்கெயப்‌ பொறுப்‌ 
புவாய்ந்த தலைவர்கள்‌ பகிரங்கமாகப்‌ பிரயோகம்‌ செய்த 
நேர்த்தியான சொல்தொடர்கள்‌ யாவும்‌ மறைந்து போய்‌ 
குடியரசை சருக்கி விழாமல்‌ காப்பாற்ற முடியவில்லை. : உல 


800 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கத்தில்‌ எங்கேயும்‌1மிதகவாத (தாராளக்‌ கட்சி) மனப்பான்‌ 
மையால்‌ ஈவீன நிலைமைகளைச்‌ சமாளிக்க முடியவில்லை எண்‌ 
பது தெளிவாய்ப்‌ போய்‌ விட்டது. அந்த மனப்பான்மை 
சொற்களையும்‌, சொல்‌ தொடர்களையும்‌ பிடித்துக்‌ கொண்டு 
தொங்குறெது. ஆகவே காரியத்துக்குப்‌ பதிலாக வார்த்தை 
களைக்‌ கொண்டு சமாளித்து விடலாம்‌ என்று எண்ணி 
ஏமாந்தது. நெருக்கடி. ஏற்பட்டதும்‌ படக்‌ காட்சியில்‌ ஒரு 
ஷீன்‌ மறைந்து போவதுபோல அனுவும்‌ மறைந்து போய்‌ 
விட்டது. 


ஸ்டிரியப்‌ பீகொலையைப்பற்றி “மான்செஸ்டர்‌ கார்‌ 
டி.யன்‌'' பத்திரிகை எழுதிய தலையங்கங்களை மிமுர்த கவ 
னத்தோடும்‌ உருக்கத்தோடும்‌ படித்தேன்‌. இந்தப்‌ பயங்கரப்‌ 
போராட்டத்திலிருந்து எத்தகைய அஸ்டிரியா வெளித்‌ 
தோன்றறெது? ஐரோப்பாவில்‌ மிகவும்‌ பிற்போக்கான கூட்‌ 
டத்தார்களால்‌ அப்பாக்கிகளையும்‌, மெஷின்‌ பீரங்கெளையும்‌ 
கொண்டு அரசாளப்படூம்‌ ஆஸ்டிரியா. இங்கலொந்து சுதர்‌ 
திரத்துக்காகப்‌ பாபெடூகின்றது என்பது உண்மையானால்‌ 
அதனுடைய முதன்‌ மந்திரி இந்த ஆஸ்டிரியப்‌ படுகொலை 
யைப்பற்றி ஏன்‌ ஒன்றுமே சொல்லவில்லை? முதன்‌ மந்திரி 
எதேச்சாதிகாரிகளைப்‌ பாராட்டுவதை நாம்‌ கேள்விப்பட்‌ 
டிருக்கிறோம்‌. ஒரு ஜாதியாரின்‌ ஆன்மாவை உயிர்த்‌ தடிப்‌ 
புடன்‌ சர்வாதிகாரிகள்‌ இருக்கச்‌ செய்கிறார்கள்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ அந்த நாட்டுக்கு புதிய ஊக்கமும்‌ புதிய தரிசன 
மும்‌ கொடுக்கிறார்கள்‌ என்றும்‌ பிரிட்டிஷ்‌ முதன்‌ மந்திரி 
சொல்ல நாம்‌ கேட்டிருக்கிறோம்‌. எந்த தேசத்தில்‌ கேர்ந்தா 
அம்‌ கொடுங்கோல்களைப்‌ பற்றி இரண்டொரு வார்த்தைக 
ளாவது சொல்ல இங்கிலாந்தின்‌ முதல்‌ மந்திரி கடமைப்‌ 
பட்டிருக்கிறார்‌. கொடுங்கோல்‌ மனிதனுடைய உடலைக்‌ 
கொன்று விடிகிறது. இது உறுதி. இதைக்‌ காட்டிலும்‌ நிச்‌ 
சயம்‌ எது வென்றால்‌ அது ஒரு நாட்டின்‌ ஆன்மாவை 
அடியோடு அழித்து வீடூஜன்றது”' என்று “மாஞ்செஸ்டர்‌ 
கார்டியன்‌” எழுதுகிறது. 


“மாஞ்செஸ்டர்‌ கார்டியன்‌”? சுதந்திரத்துக்காகப்‌ பாடு 
படுவதாயிருந்தால்‌, அதே சுதந்திரம்‌ இந்தியாவில்‌ நசுக்கப்‌ 
படும்‌ பொழுது ஏன்‌ ஒன்றுமே சொல்லவில்லை? இந்தியா 


வில்‌, சாம்‌ உடல்‌ துன்பங்களை மட்டுமல்ல, ஆன்மாவின்‌ 


ஜனகாயகம்‌--ழ்காட்டிலும்‌ மேனாட்டிலும்‌ 861 


பயங்கரமான வேதனைகளையும்‌ அனுபவித்து வருகிறோமே! 
“ஸ்திரியாவின்‌ ஜனநாயகம்‌ அழிக்கப்பட்டுவிட்டத.ஆனால்‌, 
அது அழிந்து போகு முன்னர்‌ போராடியே விழுந்தது. 
எனவே அந்த வீரத்தனத்தால்‌, மனிதவர்க்கத்தக்கே, 
ஒரு ஆவேசம்‌ தரத்தக்க வரலாறை உண்டாக்கி விட்டது. 
எப்பொழுதோ ஒருகாள்‌ அர்த வரலாற்றின்‌ வீர அவே 
சத்தால்‌, ஐரோப்பா மீண்டும்‌ சுதந்திரம்‌ பெருதா?'? 
“சு தந்திரமில்லாத ஐரோப்பா மூச்சு நின்று விட்டதா 
கக்‌ கருதலாம்‌. ஆரோக்கியத்‌ தன்மைகளின்‌ வெள்ளப்‌ 
பெருக்கு அங்கே இல்லை. கொஞ்சம்‌ கொஞ்சமாக மூச்சுத்‌ 
திணணுதல்‌ துவக்கி விட்டது. மிகவும்‌ முரட்டுத்தனமான 
வெளி ஆட்டத்தினால்‌, அல்லது பயங்கரமான உள்‌ ஈடுக்கத்‌ 
தினால்‌, இந்தப்‌ பக்கமும்‌ அந்தப்‌ பக்கமும்‌, அடினாலன்றி 
அதை நெருங்கி வரும்‌ விக்கலைத்‌ தடுக்க முடியாது. ரைன்‌ 
நதியிலிருந்து யூரல்‌ மலை வரையிலும்‌ ஐரோப்பா ஒரு 
அகண்டமான சிறையாக இப்பொழுது இருக்கறது." (மான்‌ 
செஸ்டர்‌ கார்டியனி'ல்‌ காணும்‌ மேற்கூறிய உருக்கமான 
வாக்கியங்கள்‌ என்னுடைய உள்ளத்தில்‌ பதிந்தன. ஆனால்‌ 
எனக்கு ஒரு ஆச்சரியம்‌. இர்தியாவைப்பற்றி என்ன? “மான்‌ 
செஸ்டர்‌ கார்டியனோ' அல்லது இங்கிலாந்தில்‌ உண்மை 
யான சுதந்திரப்‌ பிரியர்களாக வாழும்‌ பலரோ, ஈம்முடைய 
தலைவிதியைப்பற்றி, ஏன்‌ இவ்வளவு மறந்தா ற்போல இருக்க 
வேண்டும்‌? ஆஸ்டிரியாவிலும்‌ வேறு இடங்களிலும்‌ அவர்‌ 
கள்‌ ஆத்திரத்துடன்‌ கண்டிக்கும்‌ நிலைமையை, இர்தியாவில்‌ 
அவர்களால்‌ ஏன்‌ காண முடியவில்லை? 


19-ம்‌ நூற்றாண்டின்‌ பரம்பரையில்‌ பயிற்சிபெற்ற இற்‌ 
இலிஷ்‌ லிபரல்‌ கட்சித்‌ தலைவர்‌ ஒருவர்‌ இருபது வருடங்க 
க்கு முன்‌ மகாயுத்தம்‌ ஆரம்பிக்கும்‌ சமயத்தில்‌ ஒன்று 
சொன்னார்‌. அவர்‌ மிகவும்‌ பெரியவர்‌; மனப்பான்மையில்‌ மிக 
வும்‌ எச்சரிக்கை கொண்டவர்‌; அபூர்வமான சொல்லடக்கம்‌ 
வாய்ந்தவர்‌. அவர்‌, மிருகபலம்‌, சட்டத்தை மிதித்து வெற்றி 
பெறும்‌ கோரமான காட்சியை பிரிட்டன்‌ மெளனமாக, 
சாட்சியைப்போல்பார்‌ த்துக்‌ கொண்டிரறுப்பதைக்காட்டிலும்‌, 
அது சரித்திரத்தின்‌ பக்கங்களிலிருர்து அடியோடு மறைந்து 
போவது உசிதம்‌ எனத்‌ தோன்றுறெது'” என்று சொன்‌ 
னார்‌. தைரியமான கருத்து! ஈயமாகச்‌ சொல்லப்பட்டிருக்‌ 
கிறது! இந்தக்‌ கருத்தை ஆதரித்துக்‌ காப்பாற்றுவதற்காக, 


809: ்‌ ஜவஹரின்‌ சுயசரித்திர்ம்‌ 


லட்சக்கணக்கான வீர இளைஞர்கள்‌ இங்கலொர்‌இல்‌ உயிர்‌ 
அறந்தார்கள்‌ . திரு .ஆஸ்க்வித்‌ அவர்கள்சொன்னதைப்போல்‌ 
இர்தியன்‌ ஒருவன்‌ சொல்லத்‌ துணிவானாகில்‌, அவன்‌ கதி 
என்ன அகும்‌? ஒரு சாட்டின்‌ மனப்பான்மை சிக்கலான 
சங்கதியாகும்‌. சாம்‌ எவ்வளவு நியாயமாயும்‌ பட்சபா தமில்‌ 
லாமலும்‌ இருப்பதாக ஈம்மிற்‌ பெரும்பான்மையோர்‌ எண்‌ 
ணிக்‌ கொண்டிருக்கிறோம்‌. அதோ அவன்‌: இருக்கிறானே, 
அதோ அர்த தேசமிருக்றெதே, அவர்கள்தான்‌ எப்பொழு 
அம்‌ தப்பிதம்‌ சய்வதுபோல ஈம்முடைய எண்ணம்‌! 
எங்கோஒருபக்கத்தில்‌ ஒளிர்‌ து கொண்டு, ஈமது மனதுகளில்‌ 
ஓதுக்கமான ஓரிடத்தில்‌ ஒரு எண்ணம்‌ இருந்து வருறெது. 
மற்றவர்களைப்போல நாம்‌ அல்ல என்ற எண்ணம்‌. இதை 
நாம்‌ அழுத்தமாக வெளியிலே சொல்லிக்கொள்ளுவ தில்லை. 
ஈாகரிக, மரியாதை உணர்ச்சியால்‌ வெளிச்‌ சொல்லுவ தில்லை. 
மற்றைய நாடுகளின்‌ போக்குகளை நிர்வாகம்‌ செய்யும்‌ சாம்‌ 
சாஜ்யக்‌, கூட்டத்தார்களாக இருக்கும்‌ பாக்யெத்தை' நாம்‌ 
பெற்றோமானால்‌, இந்த உலகத்தில்‌ இப்பொழுது இருப்பது 
எல்லாம்‌. ஈன்மைக்கே என்று ஈம்பிக்கொள்ளாமலிருக்க 
முடியாது. மாறுதலுக்காக கிளர்ச்சி செய்றெவர்கள்‌. சுயநல 
வாதிகள்‌ அல்லது ஏமாந்தவர்கள்‌ அல்லது ஈம்மிட 
மிருந்து பெற்ற ஈன்மைகளை மறந்து நமக்கு நன்றி செலுத்‌ 
தாதவர்கள்‌ என்று நாம்‌ இயற்கையாக எண்ணிவிடூறோம்‌. 
பிரிட்டிஷார்‌ தனித்து வாழும்‌ கூட்டத்தார்‌. நீண்ட கால 
மாக அவர்களுக்கு வெற்றியும்‌ செழிப்பும்‌, ஆகவே . அவர்‌ 
கள்‌ மற்ற எல்லோரையும்‌ இளப்பமாகக்‌' கருதுறொர்கள்‌ . 
யாரோ ஒருவர்‌ சொன்னதுபோல “கலே அழைமுகத்திலிரு 
ந்து எல்லோரும்‌ நீசிரோவர்கள்‌"' என்பது அவர்களுடைய 
எண்ணம்‌. அனால்‌ இது ஒரு பொதுவான கருத்து ஆகும்‌. 
ஒருக்கால்‌ பிரிட்டனில்‌ இருக்கும்‌ மேல்வகுப்பார்கள்‌ உல 
கத்தைக்‌ கீழ்க்கண்டவாறு வகுப்பார்கள்‌ என்று தோன்று 


து. 


, முதலாவது பிரிட்டன்‌. அதற்குப்‌ பிறகு ஒரு நீளமான 
கோடு. இரண்டாவது, பிரிட்டிஷ்‌ குடியேற்ற நாடுகள்‌ (அர்த 
நாடுகளில்‌ வசித்து வரும்‌ வெள்ளையர்களைப்‌ பற்றி மட்டுமே 
பேச்சு.) ஆடுத்தாற்போல அமெரிக்கா. இங்கேயும்‌ 
ஆங்கிலோ-சாக்ஸன்‌ வர்க்கத்திலிருர்‌து பிறர்‌ தவர்களுக்குத்‌ 
தான்‌ மதிப்பு. மற்றவர்களுக்குக்‌ இடையா.து. மூன்றாவது 


ஜனகாயகம்‌--இழ்காட்டிலும்‌ மேனாட்டிலும்‌ 868 


மேல்‌ ஐசோப்பா, நான்காவது மற்றைய ஐரோப்பா. ஐர்தா 
வது தென்‌ அமெரிக்க வெள்ளைக்கார லத்தின்‌ வர்க்கத்தார்‌. 
இதற்கடுத்தாற்போல மிக நீளமான ஒரு கோடு, ஆறாவது 
பழுப்பு, மஞ்சள்‌, க.றுப்பு வர்ணத்தார்கள்‌ வாழும்‌ ஆசியா, 
ஆப்பிரிக்கா. இவர்கள்‌ எல்லோரும்‌ ஒரு கதம்பம்‌. 


மேற்கூறிய பிரிவுகளில்‌ ராமோ அடியிலிருக்கிறோம்‌. ஈம்‌ 
மை ஆளுபவர்களோ உச்சாணியில்‌ இருக்றொர்கள்‌ . எனவே 
மேலே வெகு அர்ரத்திலிருர்து ஈம்மை அவர்கள்பார்க்க 
வேண்டியிருப்பதால்‌ அவர்களுடைய பார்வை மங்கப்போய்‌ 
விடுகிறது. சாம்‌ ஜனநாயகத்தையும்‌ சுதந்திரத்தையும்‌ பற்றிப்‌ 
பேசினால்‌, அவர்கள்‌ ஆத்திரப்பட மாட்டார்களா? இந்தச்‌ 
சொற்கள்‌ நாம்‌ பிரயோகம்‌ செய்வதற்காக அமைக்கப்பட 
வேயில்லை. எதிர்காலத்தில்‌ நீண்ட காலமானாலும்‌, இந்தியா 
வில்‌ ஜனநாயக அமைப்புகள்‌ ஈன்றாக வேலை செய்ய முடியும்‌ 
என்று ஈமக்குத்‌ தோன்றவில்லை என பிரிட்டிஷ்‌ லிபால்‌ 
கட்சியின்‌ பெரிய தலைவர்களில்‌ ஒருவரான ஜான்‌ மார்லி 
சொல்லவில்லையா ? கனடாவின்‌ கம்பிளிச்‌ சட்டையைப்‌ 
போல, இந்தியாவின்‌ தோஷ்ண ஸ்திதிக்மு ஜனநாயகம்‌ 
ஏற்றதல்லவாம்‌! பின்னர்‌ பிரிட்டிஷ்‌ தொழிற்கட்சி அபேத 
வாதத்தைத்‌ தாங்க நிற்பவர்கள்‌, திக்கற்றவர்களைப்‌ பாத 
காக்கும்‌ பொறுப்பைக்‌ கொண்டவர்கள்‌--1 924-ம்‌ வருஷத்‌ 
தில்‌ மந்திரிப்‌ பதவியை யடைந்ததும்‌ தங்களுடைய வெற்றிச்‌ 
செருக்கால்‌, வங்காள அவசரச்‌ சட்டத்தை புதப்பித்தார்‌ 
கள்‌. அதே பிரிட்டிஷ்‌ தொழிற்கட்‌ இரண்டாம்‌ முறை 
மந்திரிப்‌ பதவியை அடைர்த பொழுது ஈம்முடைய கதி 
இன்னும்‌ மோசமாகப்‌ போய்விட்டது. அவர்களுக்கு ஈம்மி 
டத்தில்‌ கெட்ட எண்ணம்‌ உடையாத என்பது நிச்சயம்‌. 
அருமைச்‌ சகோதரர்களே'' “என்று பிரிட்டிஷ்‌ தொழிற்‌ 
கட்சியார்‌ பாதிரிமார்கள்‌ மாதாகோவிலில்‌ பிரசங்கம்‌ செய்‌ 
வதுபோல நம்மை அழைக்கும்‌ பொழுது அவர்களுக்கு 
நல்லார்களும்‌ பெரியார்களும்‌ இயல்பாய்‌ அடைறெ 
ஆத்ம திருப்தி ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால்‌ நாம்‌ அவர்‌ 
களைப்போல அல்ல என்ற எண்ணம்‌ அவர்களிடம்‌ பூராவாக 
இருக்கறது. ஆகவே அவர்கள்‌ ஈம்மை வேறு அளவுகளைக்‌ 
கொண்டு, அளக்க வேண்டாமா? இங்கிலீஷ்காரன்‌ 'ஒரு 
வனும்‌ பிரெஞ்சுக்காரன்‌ ஒருவனும்‌ ஒரே மாதிரியாக 
யோசனை செய்வது கஷ்டம்‌. ஏனென்றால்‌ அவர்களுக்குள்‌ 


804 ஐஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ஈாகரிகக்திலும்‌ பாஷையிலும்‌ வேற்றுமைகள்‌ இருக்கன்‌ 
றன. அவ்வாறு இருக்க ஒரு இங்கிலிஷ்காரனுக்கும்‌ ஒரு 
ஆசியாக்காரனுக்கும்‌ இடையே எவ்வளவு அதிகமான வித்தி 
யாசம்‌ இருக்கவேண்டும்‌? இந்திய இர்திருத்தப்‌ பிரச்னையைப்‌ 
பற்றி சமீபத்தில்‌ பிரபுக்கள்‌ சபையில்‌ விவாதம்‌ நேர்ந்தது. 
அவைகளில்‌ ஒன்ற லிட்டன்‌ பிரபு செய்த பிரசங்கம்‌. 
அவர்‌ ஒரு இந்திய மாகாணத்தின்‌ மாஜி கவர்னர்‌. சிறிது 
காலத்துக்கு அவர்‌ வைசிராயாகவும்‌ வேலை பார்த்தார்‌. 
அனுதாபமும்‌, தாராள நோக்கும்‌ கொண்ட கவர்னர்‌ 
என்று அவர்‌ அடிக்கடி குறிப்பிடப்படுகிறார்‌. (மொத்தத்தில்‌ 
காங்கரஸ்‌ அரசியல்‌ வாதிகளைவிட இந்திய அரசாங்கம்‌ 
இந்தியாவுக்குப்‌ பிரதிநிதியாக விளங்குகிறது. இந்திய அர 
சாங்கம்‌, உத்தியோகஸ்தர்கள்‌, சேனை, போலீஸ்‌, சமஸ்தா 
னாதிபதிகள்‌, போர்‌ படைகள்‌, ஹிர்‌த-முஸ்லீம்கள்‌,; இவை 
கள்‌ பெயரால்‌ பேசமுடியும்‌. ஆனால்‌ காங்கரஸ்‌ அரசியல்‌ 
வாதிகளே, பெரிய இந்திய வகுப்புகளில்‌ ஒன்றின்‌ சார்பா 
கக்கூடப்‌ பேசமுடியாது'' என்று' அவர்‌ பே௫னாராம்‌. அவர்‌ 
தாம்‌ சொன்னதை விளக்குவதற்காக மீண்டும்‌ (இந்தியப்‌ 
பொது ஜன அபிப்பிராயம்‌ என்பதைப்பற்றி ரான்‌ பேசும்‌ 
பொழுது, சான்‌ யாருடைய ஒத்துழைப்பை நாடவேண்டி. 
யிருந்ததோ, யாருடைய ஒத்துழைப்பை எதிர்காலத்தி 
அம்‌ கவர்னர்கசூம்‌ வைசிராய்களும்‌ சாடவேண்டூமோ, 
அவைகளைப்பற்றி நினைத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌ '' என்று 
சொன்னார்‌. 
அவருடைய பேச்சினின்றும்‌ இரண்டு. கினோதமான 
குறிப்புகள்‌ வெளிவருகின்றன. இக்தியா என்றால்‌ பிரிட்டி 
ஷாருக்கு உதுஙியாயிருக்கும்‌ மக்கள்‌ என்று அர்த்தம்‌. 
இந்திய அரசாங்கம்தான்‌ இந்தியாவின்‌ பிரதிநிதி. ஆகவே, 
இந்தியாவில்‌ ௮து ஜனகாயகத்தன்மை வாய்ந்த அமைப்பு; 
இந்த வாதத்தை கூச்சமில்லாமல்‌ வெளிச்‌ ' சொல்லலா 
மென்று அவர்‌ நினைப்பதிலிருந்து . சூயஸ்‌ கால்வாய்க்கு 
இந்தப்‌ பக்கத்தில்‌ இங்கிலீஷ்‌ வார்த்தைகளுக்கு அர்த்தம்‌ 
மாறிப்போகிறது என்று காண்பிப்பதாகும்‌. இந்த -வாத 
முறையில்‌, அடுத்தபடியாக, எதைச்‌ * சொல்லலாமென்றால்‌, 


ஜனகாயகம்‌-8ழ்சாட்டிலும்‌ மேனாராட்டிலும்‌ 806 


கொடுங்கோலரசாட்சிதான்‌ பிரதிநிதித்துவம்‌ கொண்டதும்‌ 
ஜனராயகத்தன்மை வாய்ந்ததுமாகும்‌! ஏனெனில்‌, அரசன்‌ 
எல்லோருக்கும்‌ பிரதிநிதி என்று கட்சிசொல்லலாமல்லவா? 
இணதியில்‌ அந்தப்‌ பழைய தத்அவத்திற்கு வர்‌.துவிடுகரறோம்‌. 
மன்னன்‌ ஆண்டவனுடைய பிரதிநிதி, நோன்‌ தான்‌ அர 
சாங்கம்‌” என்று பிரஞ்சு மன்னன்‌ லூயி சொல்ல 
வில்லையா. 


உள்ளபடியே எதேச்சா திகாரத்தைக்‌ கூட அதரிக்கும்படி. 
யாக இர்த்திபெற்ற கனவான்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
ஸர்‌ மால்காம்‌ ஹெய்லி. அவர்‌ இந்திய சிவில்‌ சர்விஸ்‌ கூட்‌ 
டத்தின்‌ ஆபரணம்‌. அவர்‌ ஐக்கிய மாகாண கவர்னர்‌ 
என்ற முறையில்‌ 1984-ம்‌ வருஷம்‌ ஈவம்பர்‌ மாதம்‌ 5-ர்‌ 
தேதி, காசியில்‌ பேசுகையில்‌ “சுதேச சமஸ்தானங்களில்‌ 
கொடுங்கோன்மையைக்‌ தழுவிய எதேச்சாதிகாரம்‌ தேவை' 
என்று சொன்னார்‌. ' அவருடைய யோசனை தேவையில்லை, 
ஏனெனில்‌, எந்த இர்திய சமஸ்தானமும்‌ தன்‌ சொந்த 
விருப்பத்தோடு எதேச்சா இகா.ரத்தை விட்டுவிடப்‌ போவதே 
இல்லை. ஐரோப்பாவில்‌ ஜனநாயகம்‌ தோற்றுக்கொண்டு வரு 
வதால்‌, எதேச்சாதிகாரம்கான்‌ தேவையென்று கட்சி பேசி 
அதற்கு முயற்சி ஈடை பெற்று வருகின்றது. 


“உலகத்தின்‌ எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ பார்லிமெண்டு 
முறையைத்‌ தழுவிய ஜனநாயகம்‌ நசித்‌ துக்கொண்டு வருகை 
யில்‌ தீவிர சீர்திருத்தங்கள்‌ வேண்டுமென்று இளர்ச்சி செய்‌ 
வது ஆச்சரியமாயிருக்கெறது'' என்று மைசூர்‌ திவான்‌ ஸர்‌, 
மீர்ஸா இஸ்மெயில்‌ சொல்லுகிறார்‌. மேலும்‌ “(அனுபவ 
நோக்கங்களைக்கொண்டு பார்த்தால்‌ நமது தற்போதைய அர 
சியலமைப்பில்‌ போ திய ஜனநாயகம்‌ இருக்கின்றது என்று 
அரசாங்கத்தின்‌. மனச்சாட்டு உறுதியாய்க்‌ கூறுகின்றது! 
என அவர்‌ கூறுஇறுர்‌. மைசூரின்‌ மனச்சாட்சி என்றால்‌ 
மகாராஜாவும்‌ அவருடைய திவானும்‌ என்று அர்த்தம்‌. 
மைசூரில்‌ இப்பொழுது ஈடை முறையில்‌ இருந்து 'வரும்‌ 
ஜனநாயகத்திற்கும்‌ எதேச்சாதிகாரத்திற்கும்‌ அடையா 
ளமே தெரியாது. கடித 


ஜனநாயகம்‌ இந்தியாவுக்குப்‌ பொருத்குமில்லல்ரனால்‌ 
அது. எடப்துக்கும்‌ பொருத்தமில்லபோல்‌ தோன்றுகிறது, 
66 


866 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இப்பொழு துதான்‌ கெய்ரோ நிருபர்‌ எழுதிய நீண்ட கடி 
தத்தை ஸ்டேட்ஸ்மென்‌'' பத்திரிகையில்‌ படித்தேன்‌. 
(இர்த தினசரி இப்பொழுது சிறையில்‌ எனக்குக்‌ கொடுக்‌ 
கப்பட்டு வருகிறது) எப்திய முதல்‌ மந்திரி ராஹிம்பாஷா 
செய்த அறிவிப்பிலிரு்து ௭ிப்தில்‌ பொறுப்பு வாய்ந்த 
ஜனங்களுக்கு ஏகப்பட்ட திகில்‌ உண்டாயிருக்கிறது. அவர்‌ 
அரசியல்‌ கட்சிகளில்‌ முக்கியமாக வாப்டீக்‌ கட்சியின்‌ 
கூட்டுறவை நாடி. ஒரு மகாநாடு கூட்ட எத்தனித்திருக்‌ 
இருர்‌. மகாநாடு முடியாமற்‌ போனால்‌ சர்வஜன சபைக்‌ 
காக தேர்தல்‌ வேண்டுமென்கிறார்‌. அதாவது புதிய 
அரசியலமைப்பை அக்கக்கொள்ளுவதகற்கு இது யோசனை 
அகும்‌. இப்படிச்‌ செய்தால்‌ மீண்டும்‌ எகிப்தில்‌ ஜனங்‌ 
கள்‌ விரும்பும்‌ ஜனநாயக அட்சி வந்து விடுவது நிச்ச 
யம்‌. அனால்‌ அனுபவத்‌ திலிருர்‌த அத்தகைய ஆட்சி எப்‌ 
அக்கு விபத்தாக முடியும்‌ என்று தெரிந்து விட்டது. ஏனெ 
னின்‌ கடந்த காலத்தில்‌ பொது ஜனங்களின்‌ வெறிகளைத்‌ 
திருப்தி செய்யும்‌ வகையில்‌ ௮ரசாங்கம்‌ தனது போக்கை 
அமைத்துக்‌ கொள்ள வேண்டியதாயிற்று, எஇப்தியர்களை 
யும்‌, எப்திய ௮ரசியலின்‌ போக்கின்‌ உள்‌ அந்தரங்கங்களை 
யும்‌ தெரிர்துகொண்டவர்களுக்குத்‌ தேர்தலில்‌ மீண்டும்‌ வாப்‌ 
டுக்‌ கட்யொருக்கு பெரும்பான்மையில்‌ வெற்றி கடைக்கும்‌ 
என்ற நிச்சயமாகத்‌ தெரியும்‌. ஆகவே இப்படி நேராமல்‌ 
தடுப்பதற்கு ஏதேனும்‌ செய்தால்‌ ஒழிய வெகு சக்கரத்தில்‌ 
பூரண ஜனநாயக உணர்ச்சியும்‌, அந்நியப்‌ பகைமையும்‌, 
புரட்சித்‌ தன்மையும்‌ வாய்ந்த அரயெல்‌ ஈம்‌ மேல்‌ சவாரி 
-செய்யும்‌'' என்று அந்த நிருபர்‌ எழமுதுஇரர்‌. 


வாப்டுக்‌ கட்சியின்‌ பிரசாரத்துக்கு எதிரிடையாக அர 
சாங்கம்‌ தனது செல்வாக்கை உபயோகப்படுத்தி தேர்தலை . 
ஈடத்தவேண்டு மென்று எகிப்திய முதல்‌ மந்திரிக்கு (பிரிட்‌ 
டிஷாரால்‌) யோசனை சொல்லப்பட்டது. ஆனால்‌ முதல்‌ மர்‌ 
இரியோ சட்டத்துக்குக்‌ கட்டுப்பட்ட மனப்பான்மை 
கொண்டவர்‌. யோசனையை ஏற்றுக்‌ கொள்ள மறுத்து விட்‌ 
டார்‌. இனி என்ன செய்வது? (இத்தகைய ஆட்சிமுறை 
. திரும்பி வருவதை பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ பொறுக்கமுடி 
யாது என்று தாக்கது அனுப்பவேண்டும்‌'"என்னு பிரிட்டிஷ்‌ 
மந்திரிமார்களை செய்யச்‌ சொல்ல வேண்டுமென்று மாற்று 
யோசனை கூறப்பட்டது. லண்டன்‌ ஒயிட்‌ ஹால்‌ (பிரிட்‌ 


ஜனசாயகம்‌-இழ்நாட்டிலும்‌ மேனாட்டி அம்‌ 867 


டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ தலைமைஸ்தானம்‌, என்ன ஏற்பாடுகள்‌ 
செய்யும்‌ அல்லது செய்யாது என்பதும்‌ எகிப்தில்‌ என்ன 
நேரும்‌ என்பதும்‌ எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ சுதந்திரப்‌ 
பிரியனான இங்கலீஷ்காரனொருவன்‌ இந்த வாதத்தைக்‌ 
கையாளும்பொழுது எகிப்திய, இக்திய நிலைமையின்‌ சிக்கல்‌ 
களைத்‌ தெரிந்து கொள்ள அத ஈமக்கு ஓத்தாசையாயிருக்‌ 
கின்றது. 


“ஸ்டேட்ஸ்மென்‌”” பத்திரிகை பின்வருமாறி தலையங்‌ 
கத்தில்‌ எழுதறது: “சாதாரண எகிப்திய வாக்காள 
னுடைய வாழ்க்கைப்‌ பழக்க வழக்கமும்‌, மனோபாவமும்‌, 
ஜனநாயகம்‌ எதிலிருந்து தோன்றுதின்றதோ, அத்தகைய 
மனோபாவத்துக்கும்‌ பழக்க வழக்கத்துக்கும்‌ ஒவ்வின தல்ல 
என்பதுதான்‌ அடிப்படையான திமையாகும்‌. ஐரோப்பா 
வில்‌ பல' கட்சிகளின்‌ தோற்றத்தினால்‌, ஜனநாயகங்கள்‌ 
அடிக்கடி சீர்குலைர்‌து போகின்றன. எடிப்திலோ தொல்லை 
வேறுவிதம்‌ அங்கே வாப்டு என்று ஓரே ஒரு அரசியல்‌ 
கட்சிதான்‌ இருக்கின்றது 'இவ்வாறு ((ஸ்டேட்ஸ்மென்‌' 
பத்திரிகை மனோபாவம்‌ ஜனநாயகத்துக்கு ஒவ்வாத வகையை 
விளக்கிக்‌ காண்பிக்கெது. இந்தியாவில்‌ ஈம்முடைய பல 
திறப்பட்ட வகுப்புக்‌ கூட்டங்கள்‌ ஜனநாயக அபிவிருத்‌ 
இக்கு குறுக்கே நிற்கின்றன என்று சொல்லப்பட. 
என்றாலும்‌ இந்த வகுப்புப்‌ பிணக்குகள்‌ நிலைத்தபடியாக 
இருக்க முயற்கிள்‌ ஈடைபெறுகன்றன. நமக்குள்‌ ஒற்‌ 
றுமை போதவில்லையென்று மேலும்‌ சொல்லப்படுகிறது. 
எகிப்திலோ பல வகுப்புகள்‌ இடையாத. பூரணமாக அர 
சியல்‌ ஒற்றுமை அந்த நாட்டார்களுக்குள்‌ ப்ரவி நிற்கிறது. 
என்றாலும்‌ இந்தப்‌ பரிபூரணமான ஒற்றுமையே, ஜனராய 
கத்துக்கும்‌ ௬ுதர்திரத்துக்கும்‌ தடையாக இருக்கிறதாம்‌! 
உண்மையிலேயே ஜனநாயகத்தின்‌ பாதை மிகவும்‌ “குறுக 
லாய்‌'' த்தான்‌ இருக்கவேண்டும்‌! இழ்காட்டுக்கு ஜனராயகம்‌ 
என்றால்‌ ஒன்றே ஒன்றைத்தான்‌ குறிப்பிடும்‌ போலிருக்‌ 
இறது! ஆளும்‌ சாம்ராஜ்ய வர்க்கத்தாரின்‌ 'கட்டளைகளைச்‌ 
சரமேற்கொள்ளுவதும்‌ அர்த வர்க்கத்தின்‌ உரிமைகளையும்‌ 
லாபங்களையும்‌ பாதிக்காத வழியில்‌ ஈடர்துகொள்ளுவதும்‌ 
தான்‌ ஜனநாயகத்தின்‌ பொருளாகும்‌. இந்த நிபந்தனைக்‌ 
குக்‌ கட்டுப்பட்டு ஜனநாயக சுதந்திரம்‌ தங்கு தடையில்லா 


மல்‌ செழித்தோங்கலாம்‌! ்‌ 


LXI 
இக்கற்ற என்‌ மனு 


“புல்‌ குளிமையாயும்‌ இன்பமாயும்‌ எங்கே இருக்‌ 
இறதோ, அம்கே எனது தலையைச்‌ சாய்க்க ரான்‌ 
அசைப்படுகிறேன்‌. அம்மா! உனது காலில்‌ அலுத்துப்‌ 
படுத்துக்‌ இடச்கும்‌ குழந்தையினிடமிரும்‌ து எல்லாக்‌ 
கனவுகளும்‌ பறந்தோடி. விட்டனவே]?! 


ஏப்ரல்‌ மாதம்‌ வந்தது. இனிப்பு இல்லாத, கலக்கத்‌ 
தைத்‌ தரும்‌ வதந்திகள்‌ வெளியே இருந்து என்னுடைய 
அலிபுரச்‌ சிறையறைக்கு வந்து சேர்ந்தன. காந்திஜீ சட்ட 
மறுப்பை வாபஸ்‌ வாங்கிக்‌ கொண்டார்‌ என்று ஒருநாள்‌ 
அகஸ்மாத்தாக சிறை சூப்பிரண்டு என்னிடம்‌ தெரிவித்தார்‌. 
இதைவிட அதிகமாக ஒன்றும்‌ எனக்குத்‌ தெரியவில்லை. 
இந்தச்‌ செய்தி வரவேற்கக்‌ கூடியதல்ல. பல ஆண்டுகளாக 
கான்‌ என்னுடைய உயிராக மதித்து வந்த ஒன்று முடி 
வடைந்ததைக்‌ குறித்து கான்‌ மிகுதியும்‌ வருத்தப்பட்டேன்‌. 
என்றாலும்‌ இத்தகைய முடிவு ஒன்று வரத்தான்‌ செய்யும்‌ 
என்று எனக்குள்ளாகவே வாதம்‌ செய்து கொண்டேன்‌. 
தற்காலிகமாகவாவது சட்டமறுப்பியக்கம்‌ எப்பொழுதே 
னும்‌ நிறுத்திவைக்கப்‌ படத்தான்வேண்டும்‌ என்பது எனக்கு 
ஈன்றாய்த்‌ தெரிந்த விஷயம்‌. எத்தகைய விளைவுகளையும்‌ ௧௬ 
தாமல்‌ தனி ஈபர்கள்‌ சட்டமறுப்பு செய்துகொண்டே போக 
லாம்‌. ஆனால்‌ தேசியப்‌ பொது அமைப்புகள்‌ இவ்வாறு 
வேலை செய்யா. தேசத்தின்‌ மனப்பான்மையையும்‌, பெரும்‌ 
பான்மையான  காம்கிரஸ்காரர்களின்‌ உள்ளத்தையும்‌ 
காந்திஜீ சரியாக உணர்ந்து கொண்டார்‌ என்பதில்‌ எனக்குச்‌ 
சந்தேகமே இல்லை. இந்தப்‌ புதிய விளைவு எனக்கு இனிப்‌ 
பில்லாமலிருர்‌.தும்‌ எப்படியோ அதோடு ஒட்டிக்கொண்டு 
என்னைத்‌ தேற்றிக்‌ கொள்ள முயன்றேன்‌. : 


' பழைய சுயராஜ்யக்‌ கட்டியை உயிர்ப்பித்தெழச்‌ 
செய்து சட்டசபைகளைக்‌ கைப்பற்ற வேண்டும்‌ என்ற புதிய 


திக்கற்ற என்‌ மனது 809 


ஏற்பாட்டுக்கு முயற்சி ஈடப்பதாயும்‌ நான்‌ கேள்விப்பட்‌ 
டேன்‌. இந்த விளைவு தவிர்க்க முடியாதது என்று தோன்‌ 
நிற்றுன திர்காலத்தில்‌ காங்கிரஸ்‌ தேர்‌ தல்களினின்‌ றும்‌ விலகி 

ற்க முடியாது என்பது எனது நீண்ட காலக்‌ கருத்து 
அகும்‌, நான்‌ சிறைக்கு வெளியே இருந்த ஐந்துமாத காலத்‌ 
தில்‌, இந்தச்‌ சட்டசபை மனப்பான்மையைக்‌ கலைக்க 
முயற்சி செய்தேன்‌, ஏனென்றால்‌, இந்த ஏற்பாட்டினால்‌ 
சட்டமறுப்பில்‌ கவனம்‌ குறைந்து போகும்‌. மேலும்‌ காங்‌ 
இரெஸ்காரர்களைப்‌ பெரிதும்‌ கலக்கி வரும்‌ ஜனநிர்மாண 
மாறுதலுக்கான புதிய கருத்துக்களிலும்‌ கவனம்‌ செல்லாது 
என்று நான்‌ எண்ணினேன்‌. நெருக்கடி. நீடிப்பதில்‌ பாதக 
மில்லை. ஏனென்றால்‌ ௮ப்பொழுதுதான்‌ இந்தக்‌ கருத்துகள்‌ 
கற்றார்களிடமும்‌ மற்றார்களிடமும்‌ நன்றாகப்‌ பரவும்‌. ௮ரசி 
யல்‌ பொருளாதாரத்‌ அறைகளில்‌ அஸ்திவாரமாகக்‌ இடக்‌ 

ம்‌ உண்மைகள்‌ அப்பொழுதுதான்‌ தெளிவாகக்‌ கண்‌ 
ணில்‌ படும்‌. எத்தகைய அரசியல்‌ நெருக்கடி. ஏற்பட்டா 
அம்‌ அது உபயோகமானதுதான்‌. ஏனென்றால்‌, ௮து 
மறைந்து இடந்ததை வெட்ட வெளிக்குக்‌ கொண்டு வந்து 
விடுகிறது. அரசியலில்‌ ஈடீபட்டக்கடக்கும்‌ உண்மையான 
சக்திகளை வெளிக்‌ காண்பிக்கின்றது. அது பொய்களையும்‌ 
ஏமாற்றுச்‌ சொற்களையும்‌ கட்டுக்‌ கதைகளையும்‌ வெளிப்‌ 
படுத்தி விடறது. எ.து உண்மை என்பதைக்‌ கட்டாயமாக 
ஜனங்களுக்கு அறிவுறுத்துன்‌ றது. அத விரிவாக எல்லா 
சங்கதிகளையும்‌ வெளித்தோற்றுவிக்கெறது'” என்று லெனின்‌ 
எங்கேயோ ஓரிடத்தில்‌ கூறுஜறார்‌. 


இக்த முறையினால்‌ காங்ரெஸ்‌ தெளிவோடும்‌ குறிப்‌ 
பிட்ட லட்சியத்தோடும்‌ நெருக்கம்‌ கொண்ட வலுவான 
அமைப்பாக மாறும்‌ என்று எண்ணினேன்‌. பலவீனமான 
சில அம்சங்கள்‌ வெளிப்‌ போய்விடலாம்‌. அதனால்‌, காங்கிர 
சுக்கு ஈஷ்டமே இல்லை. சட்டமறுப்பை நிறுத்தி சட்ட 
வரம்புக்குட்பட்ட முறைகளை காங்ரெஸ்‌ கைக்கொள்ள 
வேண்டியதற்கு. காலம்‌ வந்தால்‌ அப்பொழுதும்‌ காங்கிர 
ஷின்‌ உயிர்நாடியான தீவிர வாதிகள்‌ இந்த முறைகளை ஏற்‌ 
அக்கொண்டு சட்டசபைப்‌ பிரவேசத்தை நமது இறுதிலட்ச 
யத்துக்குப்‌ பயன்படுமா று உபயோகப்படுத்திக்கொள்ள முடி 
யும்‌. ௮க்தக்‌ காலம்‌ அநேகமாக வந்துவிட்டது. ஆனால்‌ காங்‌ 
ரெஷில்‌ சட்ட மனுப்புக்கும்‌ உறுதியான வேலைக்கும்‌ முது 


870 ஜஹவரின்‌ சுயசரித்திரம்‌ 


கெலும்பு போலிருந்த ஜனங்கள்‌ திரைக்குப்‌ பின்னே போய்‌ 
சட்ட மணுப்பில்‌ பங்கெடுத்துக்‌ கொள்ளாத மற்றவர்கள்‌ 
சட்டசபை ஏற்பாட்டில்‌ தலைமை வகிக்க முன்‌ வந்ததைக்‌ 
கண்டு நான்‌ இகலடைந்து போனேன்‌. 


இல நாட்கள்‌ சென்று “(ஸ்டேட்ஸ்மென்‌”' பத்திரிகை 
எனக்கு வந்தது. சட்டம.றுப்பை வாபஸ்‌ வாங்கும்பொழுது, 
கார்திறீ வெளியிட்ட அறிக்கையை அதில்‌ நான்‌ படித்‌ 
தேன்‌, இகைப்புடன்‌ படித்தேன்‌; உள்ளம்‌ குழைந்தேன்‌; 
மிண்டும்‌ மீண்டும்‌ அதைப்‌ படித்தேன்‌. சட்ட மறுப்பும்‌ 
வேறு எல்லாமும்‌ என்னுடைய மனதைவிட்டு அகன்று 
விட்டன. சந்தேகங்களும்‌ போராட்டங்களும்‌ அதில்‌ 
நிறைந்து கொண்டன. 


“சத்தியாக்ரெக ஆசிரம வாசிகளோடு நான்‌ பேசக்‌ 
கொண்டிருக்கையில்‌ ஒரு எண்ணம்‌ உதித்து, அதனால்‌ இந்த 
அறிக்கை வெளித்தோன்‌ நியிருக்கிறது. சம்பாஷணையைக்‌ 
காட்டிலும்‌ முக்கியமாக வேறொரு விளக்கமான செய்தி 
சம்பாஷணையினிடையே எனக்குக்‌ கிடைத்தது. அந்தச்‌ 
செய்தி, நீண்டரகாள்‌ பழக்கமுள்ள மதிப்புற்ற ஈண்பரைப்‌ 
பற்றியதாகும்‌. அவர்‌ சிறையில்‌, சிறை வேலையைச்‌ செய்ய 
எண்ணங்கொள்ளாமல்‌, படித்துக்‌ கொண்டே இருந்தாராம்‌. 
இ.து சத்தியாக்ரெக விதிகளுக்கு நேர்‌ விசோதமாகும்‌. சான்‌ 
நேசிக்கும்‌ அந்த ஈண்பரின்‌ குறைகளைக்‌ காட்டிலும்‌ என்னு 
டைய சொந்தக்‌ குறைகள்‌ எனது கண்களில்‌ தெளிவாகப்‌ 
பட்டன. என்னுடைய தோழரின்‌ அந்த ஆசை, எனக்குத்‌ 
தெரித்திருக்கும்‌ என தாம்‌ நினைத்ததாக ஈண்பர்‌ சொன்‌ 
னார்‌. கான்‌ அந்தக்‌ குறையைக்‌ கவனிக்காமல்‌ கண்ணை மூடிக்‌ 
கொண்டிருந்து விட்டேன்‌. ஒருதலைவரிடம்‌ இத்தகைய கண்‌ 
மூடித்தனம்‌ இருப்பது மன்னிக்கத்தக்கதல்ல, காரியத்தில்‌ 
சட்டமறுப்பைக்‌ காண்பிப்பதற்கு தற்பொழுது கான்‌ மட்டும்‌ 
தான்‌ தனிப்பேர்வழியாக இருக்கவேண்டுமென்று உடனே 
தெரிர்து கொண்டேன்‌” என்ற காந்திஜீ எழுதியிருக்கிறார்‌. 
ஈண்பருடைய குறையோ, குற்றமோ மிகவும்‌ அற்பமான 
விஷயமாகும்‌. இத்தகைய குற்றம்‌ ரான்‌ அடிக்கடி செய்‌. 
இருக்கிறேன்‌. அதைப்பற்றி எனக்கு மனதிலே அளிக்கூட 
வருத்தமே இடையாதஅ. ஆனால்‌ அது ஒரு பெரிய குற்றமா 
கக்‌ கருதப்பட்டாலும்‌ தனி மனிதன்‌ ஒருவன்‌ தவறு. 


திக்கற்ற என்‌ மனது - 871. 


செய்துவிட்டான்‌ என்ற காரணத்துக்காக, நேர்முகமாகப்‌ 
பல ஆயிரக்‌ கணக்கானவர்களும்‌, மறைமுகமாக கோடிக்‌ 
கணக்கானவர்களும்‌ ஈூபட்டிருக்கும்‌ மகத்தான தேசிய 
இயக்கத்தை இவ்வாறு தலைகுப்புற அடித்து விடவேண்டூமா? 
காந்திஜீயின்‌ இந்தக்‌ காரணம்‌ அபத்தமென்றும்‌, அநியாய 
மென்றும்‌ எனக்குத்‌ தோன்றிற்று, எது சத்தியாக்கிரகம்‌, 
எது சத்தியாக்ரெகமில்லை என்பதைப்பற்றி என்னால்‌ சொல்ல 
முடியாது. ஆனால்‌ என்னுடைய சிறிய முறையிலே; சில 
குறிப்பிட்ட ஈடை அளவுகளை நான்‌ கைக்கொண்டிருக்‌ 
கிறேன்‌. கார்திஜீயின்‌ இந்த அறிக்கையால்‌ அந்த அளவுகள்‌ 
யாவும்‌ திடுக்கிட்டுப்‌ போய்த்‌ தலைழோய்‌ வீழ்ந்தன. 


கார்திஜீ வழக்கமாக ஒரு வித மோப்பத்தால்‌ காரியம்‌ 
செய்கிறார்‌ என்று எனக்குத்‌ தெரியும்‌. உள்‌ ஒளி, அல்லது 
பிரார்‌ த்தனைக்குப்‌ பதில்‌ என்று சொல்லுவதைக்‌ காட்டிலும்‌ 
மோப்பம்‌ என்று சொல்லுவதில்‌ எனக்கு விருப்பம்‌, அர்த 
மோப்பம்‌ அநேகமாய்ச்‌ சரியாகவே இருக்கிறது. பொது 
ஜனங்களின்‌ மனப்பான்மையை அறியவும்‌, தக்க தருணத்‌ 
தில்‌ காரியம்‌ செய்யவும்‌ தம்மிடத்தில்‌ ஆச்சரியப்படத்தக்க 
திறமை இருக்கிறதென்று அவர்‌ விடாமல்‌ காண்பித்துக்‌ 
கொண்டு வந்திருக்கிறார்‌. தாம்‌ செய்த காரியத்துக்கு ஆதார 
மாக அவர்‌ பின்னர்‌ காண்பிக்கும்‌ காரணங்கள்‌ அநேக 
மாகப்‌ பின்‌ யோசனைகளாகும்‌. அவைகளினால்‌ .யாருக்கும்‌ 
சமாதானம்‌ ஏற்படுவதில்லை. 


ஒரு தலைவர்‌ அல்லது ஒரு கர்ம வீரன்‌ நெருக்கடியில்‌ 
எப்பொழுதும்‌ மோப்பத்தைக்‌ கொண்டுதான்‌ வேலைசெய்‌ 
றொர்‌. பிறகுதான்‌ தாம்‌ செய்த காரியத்துக்குக்‌ காரணங்‌ 
களை யோசித்துப்‌ பார்க்கிறார்‌. காந்திஜீ சட்டமறுப்பை 
வாபஸ்‌ வாங்கிக்கொண்டது சரியென்பது என்‌ எண்ணமா 
கும்‌. ஆனால்‌, அவர்கூறியகாரணம்‌ மனிதனுடைய புத்தியை 
அவமதிப்பதாகத்‌ தோன்றிற்று, ஒரு பெரிய இயக்கத்தின்‌ 
தலைவர்‌ இப்படிச்‌ செய்தது எதிர்பார்க்கப்படாத சங்கதியா 
கும்‌. கார்திஜீ தமது ஆசிரம வாசிகளை எவ்வா று வேண்டு 
மாயினும்‌ உடத்துவதற்குப்‌ பூரண உரிமை பெற்றிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ அவரிடம்‌ எல்லாவிதமான சத்தியங்களும்‌ செய்து. 
கொடுத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ குறிப்பான ஒரு திட்‌ 
டத்தை ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ . ஆனால்‌ காங்ரெஸோ, 


872 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அந்தமாதிரி ஒன்னும்‌ செய்யவில்லை. கான்‌ அந்தமாதிரி ஒன்‌ 
ஹம்‌ செய்யவில்லை. எனவே என்னையும்‌ காங்ரெசையும்‌ அங்‌ 
கேயும்‌ இங்கேயும்‌ ஏன்‌ போட்டு இழுக்கவேண்டும்‌? காந்தி 
ஜியின்‌ ஆத்ம விசாரக்‌ காரணங்களில்‌ எங்களுக்கு சிரத்தை 
கிடையாது, எந்த அரசியல்‌ இயக்கத்துக்கும்‌, இத்தகைய 
அஸ்திவாரத்தைக்‌ கற்பனை செய்து பார்க்க முடியுமா? எனக்‌ 
குத்‌ தெரிச்த முறையில்‌ சத்தியாக்ரெகத்தின்‌ அறநெறிப்‌ 
பாக்கை நான்‌ விருப்புடன்‌ ஏற்றுக்‌ கொண்டேன்‌. அது 
குறிய எல்லைகளுக்குள்‌ இருக்கலாமென்னும்‌ ஒப்புக்கொள்‌ 
ளுூேன்‌, சத்தியாக்செகத்தின்‌ அஸ்திவாரப்‌ பகுதியான 
அறம்‌ என்‌ உள்ளத்தில்‌ நன்றாகப்‌ பதிந்தது. அரசியலை உன்‌ 
னதமான படித்தரத்துக்கு அது உயர்த்துவதாகத்‌ தோன்‌ 
திற, காரியத்துக்காக, எல்லா சாதனங்களையும்‌ கையாள 
லாம்‌ என்பதை யேற்றுக்கொள்ள நான்‌ தயாராக இருக்க 
வில்லை. அனால்‌ இந்தப்‌ புது வியாக்யொனம்‌ மிகுதியும்‌ எல்லை 
கடந்து போய்விட்டது. அதனால்‌ சல நிகழ்ச்சிகள்‌ நேருவது 
சாத்தியமான தால்‌ எனக்குத்‌ திகில்‌ உண்டாயிற்று. 


அறிக்கை முழுதும்‌ என்னை பயமுறுத்தி விட்டது. 
என்னை மகத்தான வேதனைக்கு உட்படுத்தியது. கடைசி 
யாக அவர்‌ காங்கிரஸ்காரர்களுக்கும்‌ பின்வரும்‌ யோசனை 
யைக்‌ கூறினார்‌: 

“தியாகத்தை ஒரு கலையாகப்‌ பயிற்சி செய்து கொண்டு 
அதன்‌ நேர்த்தியைக காங்ரெஸ்காரர்கள்‌ உணர வேண்டும்‌. 
விருப்பத்தோடூ வறுமையை யேற்பது அழகு. தேயே வாழ்க்‌ 
கையை வளர்க்கும்‌ அறைகளில்‌ அவர்கள்‌ ஈபபட்டு உழைக்க 
வேண்டும்‌. கையால்‌ நூற்று நெய்து கதரைப்‌ பரப்பவேண்‌ 
டம்‌. ஓவ்வொருவரும்‌ தமது வாழ்க்கையில்‌ அப்பமுக்கில்‌ 
லாத நடத்தையைக்‌ காண்பித்து வகுப்புவாத உள்ளங்களைப்‌ 
பொய்யாக்கி கேர்படுத்த வேண்டும்‌. ஒவ்வொருவரும்‌ தன்‌ 
னளவிலே எந்த வகையிலும்‌ தீண்டாமையை ஆதரிக்கலா 
காது, மதுபானங்களையும்‌ லாகிரி வஸ்துக்களையும்‌ விலக்கி 
வைத்து, தூய்மையான வாழ்வு வாழ்ந்து குடிகேடர்களை 
மீட்டுக்‌ கொண்டு வரவேண்டும்‌. இந்த வேலைகளைச்‌ செய்து 
வக்தால்‌, ஏழையின்‌ திட்டப்படிக்கு உணவு கிடைக்கும்‌. 
அந்தத்‌ இட்டம்‌ சரிப்படாதவர்கள்‌ அதிக ஊதியம்‌ இடைக்‌ 
கும்படியான, நாட்டுக்குத்‌ தேவையான சிறு கைத்தொழில்‌ 
களில்‌ சேர்ந்து உழைக்க வேண்டும்‌.” 


திக்கற்ற என்‌ மனது 878 


காங்கெஸ்காசர்கள்‌ பின்பற்றவேண்டிய அரசியல்‌ திட்‌ 
டம்‌ இதுதானாம்‌! அவருக்கும்‌ எனக்கும்‌ இடையே வெகு 
தாரமிருப்பகாகத்‌ தோன்றிற்று, உள்ளத்தில்‌ தைத்த 
தைப்போல தூன்பமடைந்து, பல ஆண்களாக அவ 
சோடு என்னைப்‌ பிணித்து வைத்திருந்த பாசக்கயிறுகள்‌ 
அறுந்து போய்விட்டதாகத்‌ தோன்றிற்று, நீண்ட காலம்‌ 
என்‌ மனதுக்குள்ளேயே போராட்டம்‌ நிகழ்ந்து வந்தது. 
கார்திஜீ செய்துவந்த காரியங்களில்‌ பல எனக்கு விளங்க 
தேயில்லை. அவைகளைப்‌ பாராட்டியதுமில்ல்‌. அவருடைய 
தோழர்கள்‌ போராட்டத்தின்‌ பிடிப்பில்‌ ௮கப்பட்டுக்கொண் 
டிருக்கையில்‌, சட்டமறுப்பு ஈடர்து கொண்டிருக்கையில்‌, 
அவர்‌ வேறு பிரச்னைகளில்‌ கவனம்‌ செலுத்தி உண்ணாவிரத 
மிருப்பது; சிறைக்கு வெளியே இருந்தாலும்‌, தாம்‌ எவ்வித 
அரசியல்‌ இயக்கத்திலும்‌ கலந்து கொள்வதில்லையென்‌ று 
தமக்குத்‌ தாமே வாக்குக்‌ கொடுத்துக்‌ கொண்டதுமான 
அவரே சொந்தமாக அக்கக்கொண்ட சிக்கல்கள்‌, அநேக 
தோழர்களோடு சேர்ந்து உறுதிசொன்ன பழைய வாக்கை 
யும்‌ வேலையையும்‌ மறைந்து போகும்படியாகச்‌ செய்துவிட்டு, 
அவர்‌ புதிதாக தீண்டாமை விலக்குக்காக, விரதம்‌ செய்து 
கொண்டது; இவைகள்‌ யாவும்‌ எனக்கு மிகுதியும்‌ மன, 
வேதனையைத்‌ தந்தன. 


சிறைக்கு வெளியே இருந்த சிறிது காலத்தில்கூட, 
இவைகளும்‌ வேறு சீல வேற்றுமைகளும்‌ அவருக்கும்‌ 
எனக்குமிடையே இருப்பதாக உணர்ந்தேன்‌. எங்கள்‌ இரு 
வருக்குள்ளும்‌ உணர்ச்சி வித்தியாசம்தான்‌ உண்டு என்று 
காந்திஜீ சொல்லியிருக்கறொார்‌. உணர்ச்சியைக்‌ காட்டிலும்‌ 
வேறு வித்தியாசங்கள்‌ இருக்கின்றன. பல விஷயங்களில்‌ 
அவருக்கு விரோதமாக, என்னிடம்‌ திட்டமான, தெளி 
வான அபிப்பிராயங்கள்‌ இருக்கின்றன என்பதை உணர்ந்‌ 
தேன்‌. என்றாலும்‌, கடந்த காலத்தில்‌ அவைகளைக்‌ கூடுமான 
வரையில்‌ வெளிக்‌ காண்பிக்காமல்‌, அவைகளுக்கு கான்‌ 
பிரதான்யம்‌ கொடுக்கவில்லை. காங்கரஸ்‌ உழைப்பதாகக்‌ 
காணப்பட்ட தேச விடுதலையின்‌ பொருட்டு அதாவ, உயர்‌ 
ந்த லட்சியத்தின்‌ பொருட்டு என்னுடைய சொந்த. அபிப்‌ 
பிராயங்களுக்கு சிறப்புக்‌ கொடுக்க நான்‌ விரும்பவில்லை. 


' என்னுடைய தலைவருக்கும்‌ தோழர்களுக்கும்‌ உண்மை 
யான பற்றும்‌ பக்தியும்‌ காண்பிக்க முயன்றேன்‌. ஏனெனில்‌ 


874 ஜவஹரின்‌ சுயசரித்திசம்‌ 


ஒருவனுடைய தோழர்களிடமும்‌ ஒரு இயக்கத்தினிடமும்‌ 
உண்மையான உறவு காண்பிப்பதுதான்‌. உயர்ந்த தர்மம்‌. 
என்பது என்னுடைய அந்தராத்மாவின்‌ உணர்ச்சியாகும்‌.. 
இந்த உணர்ச்சிக்கு மாறாக நான்‌ அங்குமிங்கும்‌ அலைக்கப்‌ 
பட்டபொழுதெல்லாம்‌ எனக்குள்ளாகவே பல தடவை 
களில்‌ போராடியிருக்ககேன்‌. எப்படியோ ராஜி செய்து. 
கொண்டு விவேன்‌. ஒருக்கால்‌ கான்‌ அந்தமாதிரி செய்தது 
தவருக இருக்கலாம்‌. ஏனென்றால்‌ தனக்கென்‌ திருக்கும்‌ 
சங்கானை ஒருவன்‌ விட்டுவிடவது  ஒருராளும்‌ சரியான காரிய 
மாகாது. ஆனால்‌ லக்ஷியங்களிலே போராட்டம்‌ வரும்‌ 
பொழுது நான்‌ என்னுடைய தோழர்களோடு விடாப்பிடி 
யாக ஓட்டிக்‌ கொண்டேன்‌. நமது போராட்டம்‌ முற்றி, 
நிகழ்ச்சிகள்‌ தொடர்ச்து நடக்கையில்‌ என்னை வருத்திவரும்‌ 
இன்னல்கள்‌ தாமாகவே ஓமிர்து போகுமென்‌ அம்‌, என்னு 
டைய தோழர்கள்‌ என்னுடைய நோக்கத்தை ஏற்றுக்‌ 
கொள்ளுவார்களென்‌.றும்‌ நான்‌ நம்பியிருந்தேன்‌. 


இப்பொழுதோ திடீரென்று அலிபூர்‌ சிறையில்‌, அந்த 
அறையில்‌ தனிமை யுணர்ச்சியைப்‌ பெற்றேன்‌. வாழ்நாள்‌ 
பயங்கர சங்கதியாகத்‌ தோன்றிற்று, தனிமை வெளிப்படத்‌ 
தோன்றிற்று. எத்தனையோ கடமையான பாடங்களை நான்‌ 
கற்றிருக்கிறேன்‌. அவைகள்‌ எல்லாவற்றையும்‌ காட்டிலும்‌ 
கடமையான அம்‌ அக்ககரமானதுமான பாடம்‌ இப்பொழுது 
என்முன்னே வந்து நின்றது. அதாவது ஜீவாதாரமான சங்‌ 
கதியில்‌ யார்பேரிலும்‌ சார்ந்திருப்பது சாத்தியமல்ல என்ற 
பாடம்தான்‌. ஒவ்வொருவரும்‌ வாழ்க்கையில்‌ தனித்துத்‌ 
கான்‌ பிரயாணம்‌ செய்ய வேண்டும்‌. மற்றவர்களின்பேரில்‌ 
சார்க்கால்‌ உள்ளமுடைதலைக்‌ கண்டிப்பாக வருவித்துக்‌ 
கொள்ளலாம்‌. என்‌ உள்ளத்தில்‌ குவிந்து கடந்த கோபத்தில்‌: 
ஒருபகுதி மதத்தின்‌ பேரிலும்‌, மத நோக்கன்பேரிலும்‌ பாய்ர்‌ 
சீன்‌. கருத்துத்‌ தெளிவுக்கும்‌ காரிய உறுதிக்கும்‌ மதம்‌ 
ஒரு எதிரியல்லவா என்று நினைத்தேன்‌. மதத்துக்கு அஸ்தி 
வாசமே உணர்ச்சியும்‌ வெறியும்‌ அல்லவா? மதம்‌ ஆன்ம 
சம்பந்தமானது என்று சொல்லப்படுகிறது. ஆனால்‌ உண்‌ 
மையான ஆன்ம சம்பந்தமான பொருள்களுக்கும்‌ அதற்‌ 
கும்‌ எவ்வளவு அரம்‌! அது எப்பொழுதும்‌ பரலோக 
பாஷையிலேயே யோசனை செய்கிறது. எனவே ஜன சமூக 
நியாயம்‌, மனிதவர்க்கத்தின்‌ அளவுகள்‌, ஜன சமூக அளவு 


திக்கற்ற என்‌ மனது 876 


கீள்‌ இவைகளைப்பற்றி கவனிப்பதே இல்லை. அனு முன்‌ கூட்‌ 
டியே முடிவு செய்துகொண்டு ஈடக்இற நிகழ்ச்சிகளைப்‌ பார்க்‌ 
காமல்‌ கண்ணை மூடிக்கொள்ளுகிறது. அதற்குப்‌ பயம்‌; 
ஏனெனின்‌ ஈடைமுதல்‌ சங்கதிகளைப்‌ பார்த்தால்‌ அது 
தான்‌ ஏற்கனவே கொண்டுள்ள கருத்துகளுக்கு ஒவ்வாமல்‌ 
போனால்‌ என்ன செய்கிெறதென்று பயம்‌, 


மதத்துக்கு அஸ்திவாரம்‌ சத்தியம்‌ என்று சொல்லப்‌ 
படுறது. இந்த சத்தியத்தை அத முழுதும்‌ கண்டு பிடித்து 
விட்டதாக நினைத்துக்கொண்டு உண்மையை நாடுவதத்குகவ 
லைப்படுவதேயில்லை. (உண்மையை நாடுங்கள்‌'' என்று பிற 
ருக்கு போதிப்பதுதான்‌ ௮தனுடைய வேலையாகும்‌. சத்திய 
சோதனைக்காக செய்துகொள்ளும்‌ சங்கற்பமும்‌ ஈம்புவதற்‌ 
காக செய்து கொள்ளும்‌ சங்கற்பமும்‌ ஒன்றாக மாட்டா. 
மதம்‌ அமைதியையும்‌ சமாதானத்தையும்‌ பற்றிப்‌ பேசு 
கிறது. இருந்தாலும்‌ பலாத்காரத்தைக்‌ கொண்டு பாது 
காத்தாலொழிய நிலைத்துகிற்க முடியாத திட்டங்களையும்‌ 
அமைப்புகளையும்‌ அத ஆதரிக்கின்றது. அத கத்தியின்‌ 
பலாத்காரத்தைக்‌ கண்டிக்கிறது. ஆனால்‌ சார்தமாயும்‌ 
அமைதியுடனும்‌ நடந்து பட்டினி போட்டுக்‌ கொல்லும்படி. 
யான அதன்‌ அந்த பலாத்காரத்தைப்பற்றி என்னசொல்லு 
கிறது? தோற்றத்திலே உடம்பிலே காயம்‌ உண்டாக்கா மல்‌ 
மனதைத்‌ தாக்கி ஆன்மாவை யழித்து உள்ளத்தையுடைக்‌ 
கும்‌ அந்தப்‌ பரம சாதுவான பலாத்காரத்தைப்‌ பற்றி 
என்ன சொல்லுகிறது ? 


எனது உள்ளத்தில்‌ இந்தக்‌ கலக்கத்துக்குக்‌ காரணமா 
யிருந்த அவரைப்பற்றி மறுபடியும்‌ நினை த்துக்கொண்டேன்‌. 
காந்திஜீ எவ்வளவு அற்புதமான மனிதர்‌! எவ்வளவு வியக்‌ 
கத்தக்க, தவிர்க்க முடியாத ஆகர்ஷண சக்தி அவரிடம்‌ 
இருக்கிறத! எவ்வளவு சூட்சுமமாய்‌ அவர்‌ மனிதர்களின்‌ 
பேரில்‌ அதிகாரம்‌ செலுத்துகிறார்‌! அவருடைய எழுத்துக்‌ 
களையும்‌ பிரசங்கங்களையும்‌ கொண்டு அவரை அளக்கவே 
முடியாது, ௮வரது எழுத்தைக்‌ காட்டிலும்‌ அவருடைய. 
மூர்த்தி மிகப்‌ பெரிது. இந்தியா வுக்கு அவர்‌ ஆற்றியிருக்கும்‌ 
தொண்டோ எவ்வளவு மகத்தானது! ௮வர்‌ இந்திய மக்க 
ளின்‌ உள்ளத்தில்‌ ஆண்மையையும்‌ தைரியத்தையும்‌ ஊட்டி 
விட்டார்‌. கட்டுப்பாடு பயிற்சியையும்‌, ச௫ப்புத்தன்‌ மையை. 


876 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


யும்‌ வளர்த்து விட்டார்‌. ஒரு இயக்கத்துக்காக ௮னந்தத்‌ 
துடன்‌ தியாகம்‌ செய்யும்‌ ஆற்றலை உண்டாக்கி விட்டார்‌. 
அவரோ மிகவும்‌ அடக்கம்‌ கொண்டவர்‌; என்றாலும்‌ காட்டு 
மக்களின்‌ உள்ளங்களில்‌ விரும்பத்தக்க கர்வத்தை ஊன்றி 
விட்டார்‌. 


நடத்தைக்கு உறுதியான அஸ்திவாரம்‌ தைரியம்‌ 
தான்‌. தைரியமின்றேல்‌ அறம்‌ இடையாத; மதம்‌ இல்லை; 
அன்பு கிடையாது? என்‌ று அவர்‌ சொல்லுறார்‌. (ஓருவன்‌ 
அச்சத்துக்கு ஆட்பட்டுக்‌ டெக்கும்வரையில்‌, அவன்‌ சத்தி 
யத்தியத்தைப்‌ பின்பற்றி அன்பு வழியில்‌ செல்ல முடி 
யாது.” அவருக்கு பலாத்காரத்தில்‌ வெறுப்பு; என்றாலும்‌, 
கோழைத்தனம்‌ பலாத்காரத்தைக்‌ காட்டிலும்‌ வெறுக்கத்‌ 
தக்க தொன்றாகும்‌ என்று அவர்‌ சொல்லியிருக்கிறார்‌. கேட்‌ 
டுப்பாடு ஒன்றுதான்‌, மனிதன்‌ காரியவா தி என்‌ று காண்பிப்‌ 
பதற்கு உறுதியும்‌ உத்திரவாதமும்‌ ஆகும்‌. இயாகமும்‌ கட்‌ 
ப்பாடும்‌ தன்னடக்கமும்‌ இல்லாவிட்டால்‌, விமோசனம்‌ 
இடையாது; விடுதலையில்‌ ஆசைவைக்க வேண்டிய இல்லை. கட்‌ 
டூப்பாடற்ற தியாகத்தினால்‌ பயனில்லை? என்றோர்‌. வெறும்‌ 
வார்த்தைகள்‌ தான்‌. வேத சூத்திரத்தைப்போல சொல்‌ 
தொடர்கள்‌ அமைந்திருக்கலாம்‌. ஆனால்‌ அந்தச்‌ சொற்க 
ளுக்குப்‌ பின்னே, சக்தி, ததும்பி நிற்கிறது. இந்தச்‌ சிறிய 
மனிதர்‌ அசாத்திய காரியவா திஎன்பதை இந்தியா அறியும்‌. 


வியக்கத்தக்க அளவில்‌ அவர்‌ இந்தியாவின்‌ பிரதிநிதி 
யாக விளங்கினார்‌. பழமை கொண்டதும்‌, வதை செய்யப்படு 
வதுமான அந்த நாட்டின்‌ மூர்ச்சையை . வெளிப்படுத்திய 
வர்‌ அவரே. அவர்தான்‌ இந்தியா; அவருடைய குறைகள்‌ 
எல்லாம்‌ இக்தியாவின்‌ குறைகள்‌ ஆகும்‌. அவரை அவமதிப்‌ 
பது தனித்த சங்கதியல்ல. அது இந்தியாவையே. . அவ 
மதித்ததாகும்‌. இக்த நிர்தனைக்குரிய அவமதிப்பு லீலைகளைக்‌ 
கையாண்ட வைஸ்ராய்களும்‌ மற்றவர்களும்‌ எத்தகைய 
அபாயகரமான விளைவுக்கு அவர்கள்‌ விதை விதைக்கின்றார்‌ 
கள்‌ என்பதை சிறிதும்‌ உணரவேயில்லை. காந்திஜீ வட்ட 
மேஜை மகாகாட்டிலிருந்து 1981-ம்‌ வருடம்‌ டிசம்பர்‌: 
மாதம்‌ திரும்பி வருகையில்‌ பாப்பரசர்‌ அவருக்கு பேட்டி 
கொடுக்கமறுத்தார்‌ என்பதை முதன்முதலாக கான்‌ கேட்ட 
அம்‌ எனக்கு எவ்வளவு ஆத்திரம்‌ வர்ததென்பது நினைவிருக்‌ 


திக்கற்ற என்‌ மனத 877 


இற்து.௮ர்தம.றுப்பு இர்தியாவை அவமதித்ததாக எனக்குத்‌ 
தோன்றிற்று, அது அவமானமாகக்‌ கருதப்பட வேண்டு 
என்று எண்ணிச்செய்த காரியமாக இல்லாமலிருக்கலாம்‌. 
ஆனால்‌ வேண்டுமென்றே பேட்டி. மறுக்கப்பட்டதென்பதில்‌ 
சந்தேகமில்லை. கத்தோலிக்க வர்க்கத்தார்‌, தங்கள்‌ கூட்‌ 
டத்துக்கு வெளியே இருக்கும்‌ சாதுக்களையும்‌, மகாத்மாக்‌ 
களையும்‌ பாராட்டுவதில்லை. பிராடஸ்டண்டுப்‌ பாதிரிமார்‌ 
களில்‌ சிலர்‌, காந்திஜீ பெரிய மதபக்தரென்றும்‌, உண்மை 
யான இறிஸ்தவர்‌ என்றும்‌ வெளிச்‌ சொன்னதால்‌ இத்‌ 
தகைய அபத்தப்‌ பாராட்டுதலினின்று தாம்‌ விலஇக்‌ 
கொள்ள ' ரோமாபுரி பாப்பசசருக்கு நிர்ப்பந்தம்‌ ஏற்பட்‌ 
டிருக்கலாம்‌. இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்கான்‌ அலிபூர்‌ சிறையில்‌ 
1984ஏப்ரலில்‌ பெர்னாடுஷா எழுதிய புதிய நாடகங்களையும்‌ 
குன்றுகளின்‌ மேலே'' என்ற நாடகத்துக்கு அவர்‌ எழுதிய 
முகவுரையையும்‌ படித்தேன்‌. அந்த முகவுரையில்‌ ஏசுகிறிஸ்‌ 
வுக்கும்‌, ரோமாபுரியின்‌ பிரதிநிதியான பைலேட்‌ அவர்‌ 
களுக்கும்‌ ஈடக்கும்‌ சம்பாஷணை-வாதம்‌ எனக்குக்‌ கவர்ச்சி 
அளித்தது. அதற்கு ஈவீனப்‌ பிரயோகக்‌ குறிப்பு இருப்பதா: 
கத்‌ தோன்றிற்று, இப்பொழுதும்‌ மதபக்தர்‌ ஒருவர்‌ ஒரு 
பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்துப்‌ போராடுதிறார்‌ அல்லவா? 


“பைலேட்‌ அவர்களே! உமக்குச்‌ சொல்லுறேன்‌ 
கேளும்‌: அச்சம்‌ தவிரும்‌. ரோமாபுரியின்‌ பெருமையைப்‌ 
பற்றி என்னிடம்‌ டம்பமான சங்கதிகளை இனிப்‌ பேசாதே 
யும்‌. ரோமாபுரியின்‌ மகத்துவம்‌ என்று நீர்‌ சொல்லுகிதீரே, 
அது அச்சத்தைத்‌ தவிர வேறல்ல. இறந்த காலத்தைப்பற்‌ 
திய அச்சம்‌; எதிர்காலத்தைப்‌ பற்றிய அச்சம்‌. ஏழைகளைக்‌ 
கண்டு நடுக்கம்‌; டணக்காரர்களைப்‌ பார்த்து பயம்‌; பெரிய 
புரோதிதர்களைப்‌ பார்த்துப்‌ பதைபதைப்பு; கற்றறிர்த யூதர்‌ 
களையும்‌ யவனர்களையும்‌ கண்டு அச்சம்‌; காலிபர்கள்‌, 
காத்‌ கூட்டத்தார்‌, ஹூணர்கள்‌ அவர்கள்‌ அறாகரிகர்கள்‌ 
என்னு பயம்‌, உங்களை அழித்துவிமோ என்ற பயத்தினால்‌, 
உங்களைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள நீங்கள்‌ அழித்த கார்த்‌ 
தேஜை நினைத்து அச்சம்‌. இப்பொழுதோ நீங்களே சொந்த: 
மாக தோற்றுவித்த விக்கிரக மூர்த்தியான சாம்ராஜ்ய ஹீஸ 
ரைக்‌ கண்டால்‌ தொடை ஈடுக்கம்‌. அன்னக்‌ காவடியாக 
அன்‌ ங்கும்‌ அலைந்து ஏளனம்‌ செய்யப்படும்‌ என்னைக்‌ 
கன ரோமாபுரிக்கு நடுக்கம்‌; கடவுளுடைய ஆட்சியைக்‌ 


878 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


தவிர வேறு எல்லாவற்றிலும்‌ பயம்‌; ரத்தத்திலும்‌, இரும்பி 
லும்‌, பொன்னிலும்‌ தவிர வேறு எதிலும்‌ நம்பிக்கையற்ற 
தன்மை. ரோமாபுரிக்கு பிரதிநிதியாக விளங்கும்‌ நீர்‌ உலக 
மறிர்த கோழையாகும்‌. கடவுளின்‌ ஆட்சிக்காக பிரதிநிதியாக 
இருக்கும்‌ சான்‌ எல்லாவற்றையும்‌ எதிர்த்தேன்‌. எல்லாவற்‌ 
றையும்‌ தோற்றேன்‌. ஆனால்‌ சாசுவக இரீடத்தைப்‌ பெற்‌ 
றேன்‌"' என்ற ஏசு இறிஸ்‌ து அர்த முகவுரையில்‌ பைலேட்‌ 
அவர்களோடு பேசியிருக்கிறார்‌ ்‌ 


ஆனால்‌ காந்திஜீயின்‌ பெருமையோ, அவர்‌ இச்தியா 
வுக்குச்‌ செய்த தொண்கெளோ, அல்லது என்னுடைய 
சொந்த முறையில்‌ கான்‌ அவருக்கு கடமைப்பட்டிருக்கும்‌ 
மகத்தான ஈன்றியநிதலோ--இவைகள்‌ கேள்விகளல்ல. 
இவைகள்‌ எல்லாமிருந்தபோதிலும்‌, அவர்‌ பல விஷயங்‌ 
களில்‌ சுத்த மோசமான தவறுகள்‌ செய்திருக்கலாம்‌. அவர்‌ 
எதைத்‌ தான்‌ குறியாகக்‌ கொண்டிருக்கிறார்‌ ? அவரோடு 
நான்‌ பல ஆண்டுகளாக மிகவும்‌ நெருக்கமாகப்‌ பழூயிருக்‌ 
இறேன்‌. என்றாலும்‌ ௮வருடைய குறி இதுதானென்று 
என்‌ அறிவில்‌ தெளிவாகப்‌ படவேயில்லை. அவருக்கே 
இதைப்பற்றி தெளிவு இருக்குமோ என்று சந்தேகிக்கின்‌ 
றேன்‌. ஒரு அடி முன்னால்‌ எடுத்து வைத்தால்‌ போதும்‌ 
என்று அவர்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ எதிர்‌ காலத்தில்‌ 
அழைந்து பார்க்க முயலுவதே இல்லை. தெளிவான லட்சி 
யத்தையும்‌ வைத்துக்‌ கொள்ளுவதில்லை. “சாதனங்களைச்‌ 
சரியாகக்‌ கவனித்துக்‌ கொள்ளுங்கள்‌, 'முடிவு தானாகவே 
வரும்‌!” என்று அலுக்காமல்‌ அவர்‌ சொல்லுகிறார்‌. உங்க 
ளுடைய சொந்த வாழ்க்கைகளில்‌ கேர்மையாளர்களாக 
இருங்கள்‌; மற்றதெல்லாம்‌ தானாகவே வரும்‌ "என்றோர்‌. 
இது அரசியலும்‌ விஞ்ஞான நூலும்‌ ஒப்புக்கொள்ளக்கூடிய 
மனப்போக்கு அல்ல. இது உயர்ந்த அறமுறை அல்ல 
வென்றும்‌ தோன்றுகிறது, இது குறுகிய அறநோக்கு 
அகும்‌. இந்த கோக்இனால்‌ பிரச்னைக்கு பரிகாரம்‌ ஏற்பட 
முடியாது. நல்லது என்றால்‌ என்ன? அத தனி ஈபர்‌ சங்‌ 
கதியா அல்லது சமுதாய சங்கதியா? ஈடைநேர்மை வேண்டு 
மென்ற காந்திஜீ எப்பொழுதும்‌ வற்புறுத்துறோர்‌. அறி 
வுப்‌ பயிற்சிக்கும்‌, அறிவு அபிவிருத்திக்கும்‌ அவர்‌ கொஞ்சம்‌ 
கூட. சிறப்பு கொடுப்பதேயில்லை: நடை ஒழும்கல்லாத 
அறிவு ஆபத்தாக முடியலாம்‌, ஆனால்‌ அறிவில்லாத ஈடை 


இக்கற்ற என்‌ மனது 879 


யொழுங்கு எதற்கு ஆகமும்‌ ? உள்ளபடியே ஈடைவிருக்தி 


யடைவதற்கு வழிதான்‌ என்ன? காந்திஜீயை நடுக்காலத்து 
இறிஸ்தவ சாதுக்க க்கு ஒப்பிடுகறார்கள்‌. அர்த உவமை 
மிகவும்‌ பொருத்தமென்று அவருடைய வாக்கியங்களி 
லிருந்து தோன்றுகின்‌ றது. ஈவீன மனோதத்துவ அனு 
பவத்துக்கும்‌ முறைக்கும்‌ அவர்‌ வாய்மொழி துளிகூடப்‌ 
பொருர்தினதே யல்ல, ' 


ஆனால்‌ இது எப்படியாயினும்‌ ஆகுக. குறியில்‌ தெளிவு 
இல்லாமை வருந்தத்தக்க - விஷயம்‌ என்று தோன்றுகிறது. 
பயன்‌ தரும்படியாக காரியம்‌ செய்யவேண்டுமானால்‌ தெளி 
வான லட்சியங்களை நாடிக்‌ காரியம்‌ செய்ய வேண்டும்‌. 
வாழ்க்கை அப்படியே தர்க்க சாஸ்திரமல்ல, வாழ்க்கைக்குப்‌ 
பொருத்தமாக அர்த லட்சியங்களை அடிக்கடி மாற்றவேண்‌ 
டியதாய்‌ இருக்கும்‌. ஆனாலும்‌, ஏதேனும்‌ ஒரு லட்சியத்தை 
எப்பொழுதும்‌ தெளிவாக முன்னே வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. 


லெ சமயங்களில்‌ தெளிவில்லை என்று தோன்‌ நினாலும்‌ 
கூட, கார்திஜீ தெளிவில்லாத குறி கொண்டவரல்ல என்று 
ரான்‌ கருதுகிறேன்‌. அவர்‌ குறிப்பிட்ட ஒரு திசையை 
நோக்கிச்‌ செல்ல ஆவல்‌ வெறி. கொண்டிருக்கிறார்‌. இந்த 
ஆவலுக்கும்‌ ஈவீன கருத்துகளுக்கும்‌ நிலைமைகளுக்கும்‌ 
இவ்வவில்லை. இத வசையில்‌ அவைகள்‌ இசண்டையும்‌ 
ஒன்று சேர்த்துப்‌ பொருத்த அவரால்‌ முடியவில்லை. ஈமது 
லட்சீயத்‌தக்கு கொண்டுபோய்‌ விடக்கூடிய படிக்கட்டுகளை 
யும்‌ அவரால்‌ இன்னும்‌ தெரிந்து கொள்ள முடியவில்லை. 
ஆகவே, தெளிவில்லாத்‌ தோற்றம்‌, தெளிவு வேண்டாமென்‌ 
பது போலத்‌ தோற்றம்‌. ஆனால்‌ அவருடைய பொதுவான 
விருப்பம்‌ சென்ற 25 வருஷங்களாக தெளிவாகத்‌ தான்‌ 
இருக்கது, தென்‌ ஆப்பிரிக்காவில்‌, அவர்‌ தமது தத்து 
வத்தைத்‌ திட்டமாக்கத்‌ அவக்கியதிலிருக்து ஆது தெளி 
. வாக இருக்கறது. அவருடைய பழைய எழுத்துக்கள்‌ 
இப்பொழுஅம்‌ அவருடைய கருத்துக்களா என்பது எனக்‌ 
குத்‌ தெரியாது. முழுதும்‌ அப்படியிருக்க முடியாது என்று 
எண்‌ ணுகதேன்‌. ஆனாலும்‌ அவருடைய நோக்கின்‌ அஸ்தி 
வாரத்தை அறிந்து கொள்ளுவதற்கு அவைகள்‌ ஈமக்கு 
உபயோகமாயிருக்கும்‌. , 


880 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


“சென்ற 60 வருஷங்களாக இந்தியா கற்றுக்கொண்டு 
வந்ததை ௮.து மறந்தால்தான்‌, அதற்கு விமோசனம்‌ எற்‌ 
படும்‌, ரெயில்வேக்கள்‌, தந்திகள்‌, ஆஸ்பத்திரிகள்‌, வக்ல்‌ 
கள்‌, வைத்தியர்கள்‌ முதலியனவெல்லாம்‌ போகவேண்டும்‌, 

மல்‌ வகுப்பார்‌ என்று சொல்லப்படுகிறவர்கள்‌, வேண்டு 
மென்றே கட்டாயமாக கடமையாக விவசாயியின்‌ எளிய 
வாழ்க்கையை வாழக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌, அந்த 
வாழ்வினால்தான்‌ உண்மையான மகிழ்ச்சி உண்டாகு 
மென்ற தெரிந்துகொண்டு அவர்கள்‌ வாழ்க்கை ஈடத்த 
வேண்டும்‌'' என்று அவர்‌ 1909-ம்‌ வருஷத்தில்‌ எழுதினார்‌. 
மேலும்‌ “ரெயில்‌ வண்டியில்‌ அல்லது மோட்டார்‌ காரில்‌ 
ஏணம்போதெல்லாம்‌ எது சரியென்று எண்ணிக்‌ கொண்‌ 
டிருக்கறேனோ, அதற்கு சான்‌ அசோகம்‌ செய்வதாகக்‌ கருது 
றன்‌. வேகமாகச்‌ செல்லும்‌ வாகனங்களின்‌ மூலமாக 
உலகத்தைத்‌ திருத்த முயற்சி செய்வது சாத்தியமில்லாத 
காரியத்தைச்‌ சாதிக்க முயலுவதாகும்‌ '' என்று எழுது 
கிறார்‌. இவையெல்லாம்‌ அறவே தவறென்றும்‌, இமை பயக்‌ 
கும்‌ தத்துவமென்றும்‌ சாத்தியப்படாத சங்கதியென்றும்‌ 
எனக்குத்‌ தோன்றுகிறது, இதோடு கூட கார்திஜீ வறுமை 
யையும்‌ துன்பத்தையும்‌ பாராட்டூன்றார்‌. துறவு வாழ்க்‌ 
கையை விரும்புகன்றார்‌. (தேவைகளைப்‌ பெருக்கக்‌ கொள்‌. 
ளுவதிலும்‌, வாழ்க்கையின்‌ சுகபோகத்‌ திட்டத்தை வளர்த்‌ 
அக்‌ கொள்ளுவதிலும்‌, அபிவிருத்தியும்‌ நாகரிகமும்‌ அடங்கி 
யிருக்கவில்லை ; மனிதன்‌ வேண்டுமென்றே தேவைகளைக்‌ 
குறைத்துக்‌ கொண்டால்‌ அவனுக்கு உண்மையான திருப்தி 
யும்‌ மகிழ்ச்சியும்‌ ஏற்பட்டு அவனிடம்‌ தொண்டுக்கான 
வல்லமையை வளர்க்கின்றது'' இது கார்திஜீயின்‌ கருத்து, 
இர்க அஸ்திவாரக்‌ கருத்துக்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்‌ 
டால்‌ காந்திஜீயின்‌ பாக்கிக்‌ கருத்துகளைத்‌ தெரிந்து கொண்டு 
அவருடைய செயல்‌ முறைகளைப்‌ பற்றி அபிப்பீராயம்‌ 
கொள்ளுவது ஓடுகிற ஓட்ட மாகும்‌. ஆனால்‌ ஈம்மில்‌ பலர்‌ 
அந்த அஸ்திவாரக்‌ கருத்துக்களை ஏற்றுக்‌ கொள்ளுவ 
தில்லை. என்னாலும்‌ அவருடைய வேலைகள்‌ நமக்குப்‌ பிடிக்க 
வில்லையென்‌ று கண்டு கொண்டதும்‌ நாம்‌ குறைகூறத்‌ துவக்கி 
விடுறோம்‌. அல 


என்‌ சம்பத்தப்பட்ட வசையிலும்‌' வறுமையையும்‌ 


இன்பத்தையும்‌ பாராட்டுவது எனக்குப்‌ பிடிப்ப இல்லை.அவை 


திக்கற்ற என்‌ மனது 831 


கள்‌ விரும்பத்தக்கவை யென்றும்‌ எனக்குத்‌ தோன்‌ றவில்லை. 
அவைகளை ஒழித்துவிட வேண்டும்‌. அறவு வாழ்வு சிலருக்‌ 
குப்‌ பொருத்தமா யிருக்கலாம்‌. அதை ஜன சமூகத்தின்‌ 
சமுதாய லட்சியமாகக்‌ கொள்ள முடியாது. எளிமை, சமத்‌ 
வம்‌, தன்னடக்கம்‌ முதலியவைகள்‌ எனக்கு அர்த்தமா 
இன்றன. அவைகளை நான்‌ மதித்து விரும்புகிறேன்‌. அனால்‌ 
உடலை வதைத்துக்‌ கொள்ளுவதை நான்‌ ஏற்க மாட்டேன்‌, 
பயில்வான்‌ தனது தேகத்தைப்‌ பயிற்சி செய்ய வேண்டிய 
தைப்போலவே மனதையும்‌ பழக்கங்களையும்‌ பயிற்சி செய்து 
கட்டுப்பாட்டுக்குள்‌ கொண்டு வர வேண்டுமென்று நான்‌ 
உறுதியாக ஈம்புகிறேன்‌, 


சுகபோகத்தில்‌ அதிகமாக ஈடபட்டிருப்பவன்‌ அதிகக்‌ 
கஷ்டங்களைப்‌ பொறுத்துக்கொள்ள முடியும்‌ என்று எதிர்‌ 
பார்ப்பது அபத்தமாகும்‌. நெருக்கடி வரும்பொழுது அத்‌ 
தகைய பேர்வழி வழக்கமில்லாத தன்னடக்கத்தைக்‌ காண்‌ 
பிக்க முடியாது. வீரனைப்போல்‌ ஈடந்து கொள்ளவும்‌ முடி. 
யாது. திடமான சரீரத்துக்2ு எவ்வளவு பயிற்சி வேண்‌ 
டுமோ அவ்வளவு பயிற்சி அற வலிமைக்கும்‌ தேவை. ஆனால்‌ 
அதற்காக துறவு வேண்டுமென்பதல்ல; உடலை வருத்திக்‌ 
காள்ள . வேண்டுமென்பதுமில்லை. . எளிமையான குடி. 
யானவனுடைய வாழ்க்கை காயத்தில்‌ தாக்வை 
க்கப்பட்டுப்‌ பாராட்டப்படுறதும்‌ எனக்குப்பிடிப்ப 
தில்லை. அந்த வாழ்க்கையைக்‌ கண்டால்‌ எனக்கு 
பயங்கரமாய்‌ இருக்கிறது. .௮ந்த வாழ்க்கைக்குள்‌ நான்‌ 
புகுர்துகொள்வதைக்‌ காட்டிலும்‌ விவசாயிகளை அதனின்‌ 
அம்‌ வெளியே இழுத்துவிட விரும்புகிறேன்‌. அவர்களை 
நகர வாகெளாக ஆக்குவதற்கல்ல. ஈகர நாகரிக வசதிகள்‌ 
யாவையும்‌ ரொமார்தரங்களுக்குப்‌ பரவச்‌ செய்யவேண்டும்‌ 
என்பது என்‌ ஆசை. இந்த எளிய விவசாயியின்‌ வாழ்க்கை 
எனக்கு உண்மையான இன்பத்தைத்‌ தரமுடியாது என்பது 
மல்லாமல்‌ அது எனக்கு சிறைவாசமாக அமையும்‌. ஏர்‌ 
உழும்‌ மனிதனை வானில்‌ வைத்துப்‌ பாராட்டுவதற்கு என்ன 
இருக்கிறது? எண்ணற்ற தலைமுறைகளாக அவன்‌ நசுக்கப்‌ 
பட்டு வந்திருக்கான்‌; அவனைச்‌ சுரண்டிக்‌ கொண்டே வர்‌ 
திருக்கிறார்கள்‌. அவனுக்கும்‌ அவனோடு சேர்ந்து வாழும்‌ 
விலங்குகளுக்கும்‌ என்ன வித்தியாசம்‌ இருக்கனெறது ? 
66 


889 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


(வனை கு.தூகலத்துக்கும்‌ ஏக்கத்துக்கும்‌ மறத்துப்‌ 
போகும்படியாக யார்‌ செய்தது? அவன்‌ வருந்துவதமில்லை. 
ஓ. போதும்‌ ஆசையுடன்‌ வாழ்வதுமில்லை, எருதின்‌ பக்கத்‌ 
ல அதற்கு சகோதரனாக திகைத்து ஸ்தம்பித்து நிற்கன்‌ 
மூன்‌. மனிதனுடைய மலர்ச்சிபெற்ற மனதைக்‌ கைவிட்டு 
விட்டு, விலங்குத்‌ தன்மையை அதாவது மனது பிரகாசமாக 
வெளிவரக்கூடா த தன்மையை விரும்புவது எனக்குச்‌ சிறிது 
கூட விளங்கவேயில்லை. மனிதனுடைய பாக்கியமும்‌, வெற்றி 
யும்‌ அவனுடைய மனதாகும்‌. அந்த மனதை அவமதித்து 
ஆதரிக்காமல்‌ விட்டுவிரிவது நல்லவேலை ௮கா.து. மனதினு 
டைய வளர்ச்சியைத்‌ தடுத்து அதை மிகுதியும்‌ தொல்லைப்‌ 
படுத்துவது விரும்பத்‌ தக்ககாகக்‌ கருதப்படுகிறது. ஈவகாகரி 
கத்தில்‌ இமைகள்‌ நிறைர்‌இருக்கன்‌றன என்றாலும்‌ ஈன்மை 
களும்‌ நிறைந்திருக்கன்‌ றன. தீமைகளை விலக்கிக்‌ கொள்வ 
தற்கு அர்த நாகரிகத்தினுள்ளேயே வசதியும்‌ வல்லமையும்‌ 
இருக்கின்றன. அந்த நாகரிகத்தை அடியோடு அழிக்கமுயன்‌ 
முல்‌அதற்கு இருக்கும்‌ வச தியையும்வல்லமையையும்‌ அழிப்‌ 
பதாக முடிந்து மந்தமான ஒளிவீசாத, துயரம்‌ நிறைந்த 
வாழ்க்கைக்கு மாறிவிட வேண்டியதாக யிருக்கும்‌. அத்‌ 
தகைய வாழ்க்கை விரும்பக்தக்ககாக இருந்தாலும்‌, அது 
சாத்தியப்படாத முயற்சியாகும்‌.மாறுதல்‌ வெள்ளத்தை ஈம்‌ 
மால்‌ தடுக்கமுடியாது.௮ தனின்றும்‌ விலக நிற்கவும்முடியா து. 
சுவர்க்க லோகத்துப்‌ பழக்கத்தைத்போன்‌ ற ஈவநாகரிகத்தின்‌ 
கனிகளை அருந்திய பின்‌ அர்த ருசியை மறக்க நம்மால்‌ முடி 
யாது. திரும்பவும்‌ காட்டு மனிதனாக ஆகவும்‌ முடியாது. 


இதைப்பற்றி வாதம்‌ செய்வது கஷ்டமாகும்‌. ஏனென்‌ 
ரூல்‌ இரண்டு ரோக்குகளும்‌ முரண்கொண்டவைகளாகும்‌. 
காந்திஜீ எப்பொழுதுமே மோட்சம்‌, பாபம்‌ என்ற பாஷை 
யிலேயே யோசனை செய்துகொண்டிருக்றொர்‌ . ஆனால்‌ பெரும்‌ 
பான்மையோரான நாமோ, ஜன சமுதாயத்தின்‌ நன்மை 
யைப்‌ பிரதானமாக மதித்து அதை மனதில்‌ வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. பாபம்‌ என்ற கருத்தை விளக்கக்‌ 
கொள்வதே எனக்குக்‌ கஷ்டமாயிருக்‌றெது. ஒருக்கால்‌ இத 
னால்தானோ என்னவோ, காந்திலீயின்‌ பொதுவான நோக்கை 
நான்‌ அறிந்துகொள்ள முடியவில்லை போலும்‌! ஜன 
சமுதாயத்தையும்‌, ஜனசமுதாய அமைப்பையும்‌ மாற்றுவ 
தற்குக்‌ காந்‌ இஜிக்கு நோக்கமில்லை. தனி ஈபர்களிடமிருக்‌.து 


திக்கற்ற என்‌ மனது 888 


பாபத்தைப்‌ போக்கும்‌ வேலையையே பெரிதாக மதித்து அதற்‌ 
காக உழைக்கின்றார்‌. சுதேசி விரதத்தை அனுஷ்டிப்‌ 
பவன்‌ உலகத்தைச்‌ சீர்திருத்த முயலும்‌ வீணான 
வேலையை மேற்போட்டுக்கொள்ளு வதில்லை. ஏனெ 
னில்‌ உலகம்‌, கடவுள்‌ விதித்திருக்கும்‌ திட்டங்களின்‌ 
பிரகாரம்‌ செல்லுகின்றது; சென்றுகொண்டே யிருக்‌ 
கும்‌ என்று அவன்‌ ஈம்புகிறான்‌'! என காந்திஜீ எழுது 
கிறார்‌. இருந்தாலும்‌ உலகத்தைச்‌ சீர்திருத்த அவர்‌ மும்முர 
மாக வேலை செய்கிருசே! அனால்‌ அவர்‌ கோரும்‌ சீர்திருத்‌ 
தம்‌ தனி நபரின்‌ சீர்திருத்தமாகும்‌. அவர்‌ புலன்களையடக்கி 
அவைகளில்‌ எழும்‌ ஆசையைத்‌ துரத்தப்‌ பார்க்கிறார்‌. அதா 
வது பாபத்தைப்‌ போக்கப்‌ பார்க்கிறார்‌. இறமை வாய்ந்த கத்‌ 
தோலிக்‌ ஆசிரியர்‌ ஒருவர்‌ பாஹிஸ்டு தத்துவத்தைப்பற்றி 
எழுதுகையில்‌ சுதந்திரத்தை இன்னதென வருணிக்கிறார்‌ : 
பாபத்தின்‌ பந்தத்திலிருந்து விடுபடுதலே சுதந்திரமாகும்‌'* 
என்று அவர்‌ சொல்லுவதைக்‌ காந்திஜீ ஏற்றாலும்‌ ஏற்கக்‌ 
கூடும்‌. இதைப்போலவே லண்டன்‌ பிஷப்‌ அவர்கள்‌ 200 
வருஷங்களுக்குமுன்‌ சொல்லியிருக்கறார்‌. கிறிஸ்தவ மதம்‌ 
அளிக்கும்‌ சுதந்திரம்‌ பாப பந்தத்திலிருர்தும்‌, சைத்தானின்‌ 
தாண்டுதலிலிருர்‌தும்‌ விடுபடுதலேயாகும்‌. மனிதனுடைய 
வெறிகளினின்றும்‌ ஆசைகளினின்றும்‌ விடுபடுதலாகும்‌'* 
என்று அவர்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


இந்த நோக்கை ஏற்றுக்‌ கொண்டால்‌ அப்பொழுது 
காந்திஜியின்‌ நோக்கத்தைத்‌ தெளிவாக அறிந்து கொள்ள 
லாம்‌. காந்திஜீ காமத்தைப்பற்றி அபிப்பிராயம்‌ கொண்டிருப்‌ 
பது இன்றைக்கு சராசரி மனிதனுக்கு வினோதமாகத்‌ தோன்‌ 
றலாம்‌. பிள்ளைப்‌ பேறுக்கு விருப்பமில்லாத காலத்தில்‌ கூடு 
தல்‌ குற்றமாகும்‌ என்று அவர்‌ கூறுகிறார்‌. (இயற்கைக்குப்‌ 
பொருத்தமில்லாத முறைகளைக்‌ கையாளுவதால்‌ நரம்புத்‌ 
தளர்ச்சியும்‌ பித்தும்‌ உண்டாகும்‌. ஒருவன்‌ சில செயல்க 
ளைச்‌ செய்துவிட்டு அந்தச்‌ செயல்களின்‌ பயன்களை அனுப 
விக்காமல்‌ தப்பிக்கப்‌ பார்ப்பது தவறாகும்‌; அதர்மமாகும்‌. 
பச என்ற சாக்கைவைத்து கண்டபடி உண்ணுவது தவறு, 
அதனால்‌ விளையும்‌ அஜீரணத்தைப்‌ போக்குவதற்காக மருந்து 
களும்‌ ஈரம்புத்‌ தளர்ச்சிக்காக 4டானிக்‌''குகளும்‌ சாப்பிடு 
வது இன்னும்‌ தவறாகும்‌. ஒருவன்‌ தனது காம வெறியில்‌ 
ஈடுபட்டு அதன்‌ விளைவுகளினின்‌ அம்‌' தப்பிக்கப்‌ பார்ப்பது 


884 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மகத்தான தவறாகும்‌” என்று காந்திஜீ சொல்லுஇரர்‌. என்‌ 
சம்பந்தப்பட்ட வரையிலும்‌ இந்த நோக்கு இயற்கைக்குப்‌ 
பொருத்தமில்லாததென் றும்‌, காதிலே கேட்கத்‌ தக்கதல்ல 
வென்றும்‌ நான்‌ நினைக்கின்றேன்‌. அவர்‌ சொல்வது சரியா 
யின்‌ ஈரம்புத்‌ தளர்ச்சியையும்‌, பித்தையும்‌ அடையக்கூடிய 
நிலைமையில்‌ இருக்கும்‌ ஒரு குற்றவாளி நான்‌. ரோமன்‌ கத்‌ 
தோலிக்கர்களும்‌ கர்ப்பத்‌ தடையை மிகவும்‌ அழுத்தமாக 
எதிர்‌ த்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ காந்திஜீ செய்தது 
போல தங்களுடைய கட்சியைத்‌ தர்க்க முடிவின்‌ எல்லைக்‌ 
கோடிக்குக்‌ கொண்போகவீல்லை. அவர்கள்‌ மனித இயற்கை 
யென்ற தாங்கள்‌ கருதும்‌ ஒன்றோடு ராஜி செய்துகொண்டு 
விட்டார்கள்‌. ஆனால்‌ காந்திஜீயோ தம்முடைய வாதத்தின்‌ 
எல்லைக்‌ கோடிக்குப்‌ போய்விட்டார்‌. குழந்தை ஆசைக்காக 
அல்லாமல்‌ வேறு எந்தக்‌ காலத்திலும்‌ சேர்க்கை தேவை 
யில்லை, பொருத்தமில்லையென்பது கார்திஜீயின்‌ கட்ச ஆகும்‌. 
அணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ இடையே இயற்கையாக 
உள்ள ஒட்டுதலை அவர்‌ ஒப்புக்கொள்‌ வதேயில்லை, 6இஅ சாத்‌ 
தியமில்லாக லட்சியமென்றும்‌, ஆணுக்கும்‌ பெண்ணுக்கு 
மிடையே இருக்கும்‌ இயற்கையான . காமப்‌ பாசத்தை 
கான்‌ கணக்கெடுத்துக்‌ கொள்ளவில்லையென்றும்‌ சொல்லப்‌ 
படுகிறது. காமப்பற்றுதான்‌ : இயற்கையான பற்று 
என்று என்னால்‌ ஈம்ப முடியாது. அதுதான்‌ உண்மை 
யாயின்‌ ஈம்முடைய மத்தியில்‌ வெகு விரைவில்‌ பிர 
ளயம்‌ வந்து விடும்‌, - ஆணுக்கும்‌ பெண்ணுக்குமிடையே 
இருக்கும்‌ இயற்கையான பாசம்‌ சகோதரனுக்கும்‌ சகோ 
தரிக்கும்‌ இடையே இருக்கும்‌ பாசமாகும்‌. தாய்க்கும்‌ மக 
னுக்கும்‌ உள்ள பிணிப்பு--தகப்பனாருக்கும்‌ மகளுக்கும்‌ 
உள்ள வாஞ்சை. இரத இயற்கையான பாசத்தினால்தான்‌ 
"உலகம்‌ நிலைத்து நிற்கின்றது. இல்லை யென்பதை நான்‌ ஈம்‌ 
பவே முடியாது. புருஷன்‌, மனைவி இவர்களுக்குள்‌ இருக்‌ 
ம்‌ காம: உணர்ச்சி இயற்கைக்குப்‌ பொருத்தமில்லாத 
தன்றுகூட நான்‌ சொல்லத்துணிவேன்‌'' என்று காந்திஜீ 
எழுஅறொர்‌. 
உடற்கூறு ஆராய்ச்சி பரவி வரும்‌ இந்தக்‌ காலத்தில்‌ 
“இவ்வளவு அழுத்தமாக நம்பிக்கையை வெளியிவெது 
வினோதமா யிருக்கிறது. பண்டைக்‌ காலத்து சாமானைப்‌ 
போல்‌ தோன்றுகிறது. ஒருவன்‌ அதை ஈம்பிக்கையென்று . 


திக்கற்ற என்‌ மனது 885 


ஏற்றுக்‌ கொள்ளலாம்‌" அல்லது அடல்ஸ்‌ தள்ளிவிடலாம்‌. 
இரண்டாம்‌ பட்சமாக ஒன்றுமே செய்ய முடியாது, ஏனெ 
னின்‌ ௮து ஈம்பிக்கையைப்‌ பொறுத்த பிரச்னை அகும்‌; ௮௮ 
வாதத்துக்கும்‌ விவேகத்துக்கும்‌ பொருந்தினதே அல்ல. 
என்‌ சம்பந்தப்பட்ட வரையில்‌ காற்திஜீ இந்த விஷயத்தில்‌ 
சொல்வது முற்றிலும்‌ தவறு என்று நான்‌ நினைக்கிறேன்‌, 
அவருடைய யோசனை ட்டு தோதாக இருக்கலாம்‌. 
அனால்‌ அதைப்‌ பொதுவான யோசனையாக ஏற்றுக்கொண்‌ 
டால்‌ அதனால்‌ எல்லா விதமான உடற்கூறு நோய்களும்‌ 
நரம்பு வியாதிகளும்‌ உண்டாவது நிச்சயம்‌, காமத்தை 
யடக்குவது உண்மையிலேயே விரும்பத்‌ தக்கதுதான்‌. 
ஆனால்‌ கார்திஜீயின்‌ யோசனையினால்‌ விரிவான அளவில்‌ காம 
அடக்கம்‌ ஏற்படுமோ என்பதுதான்‌ சந்தேகம்‌, அத மிக 
வும்‌ தீவிரமான கொள்கையாகும்‌. அந்தக்‌ கொள்கை தங்‌ 
கள்‌ சக்திக்கு மீறியதென்று எல்லோரும்‌ தீர்மானித்துக்‌ 
கொண்டு தங்கள்‌ வழக்கமான பாதைகளில்‌ செல்லுகிறார்‌ 
கள்‌. அல்லது புருஷன்‌ மனைவிக்குள்‌ தகராறு ஏற்படூன்‌ 
ற. கர்ப்பத்தடை முறைகளைக்கையாளுவது என்றால்‌ சேர்க்‌ 
கையில்‌ ஏராளமான விருப்பம்‌ என்றும்‌, ஆணுக்கும்‌ பெண்‌ 
ணுக்கும்‌ இடையே காமமிருப்பது இயற்கையென்று ஒப்புக்‌ 
கொண்டால்‌ ஒவ்வொரு ஆணும்‌ ஒவ்வொரு பெண்ணையும்‌ 
ஒவ்வொரு பெண்ணும்‌ ஒவ்வொரு ஆணையும்‌ அரத்திக்கொ 
ண்டு ஒூவோர்கள்‌ என்றும்‌ காந்திஜீ கருதுகிறார்போலும்‌! 


இரண்டு ஊகமும்‌ ஏற்கக்‌ கூடியதல்ல. இந்தக்‌ காம 
விஷயத்தில்‌ அவர்‌ ஏன்‌ இவ்வளவு தொல்லைப்படுகிளுர்‌ 
என்று எனக்குத்‌ தெரியவில்லை. .இந்தப்‌ பிரச்னை முக்கிய 
மானதுதான்‌. எந்தக்‌ கோடியான முடிவை எடுத்துக்கொண் 
டாலும்‌ அதிலும்‌ ஒரு எல்லைக்‌ கோடியான கட்சியை எடுத்‌ 
துக்கொண்டு வாதம்‌ செய்கிறார்‌. அவ்வாறு செய்வது இயற்‌ 
கைக்குப்‌ பொருந்தாதது என்று: தோன்றுகிறது. இந்தக்‌ 
காலத்தில்‌ பிரளயத்தைப்போல்‌ வெளிவந்து கொண்டிருக்‌ 
கும்‌ காம நால்களினால்‌ இத்தகைய மாற்று உணர்ச்சி அவ 
ரிடம்‌ ஏற்பட்டதோ என்னவோ? என்னை நான்‌ ஒரு சரா 
சரி மனிதனாகவே பாவித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. என்‌ 
வாழ்க்கையிலும்‌ காம வசீகரம்‌ இருந்ததுண்டு, அனால்‌... 
அதில்‌ நான்‌ ஆழ்ந்து போனதில்லை. அதனால்‌ எனது வேறு 
௮ ஓுவல்களினின்றும்‌ வழி தவ்றிப்‌ போன தில்லை. அத என்‌ . 


886 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அடைய வாழ்க்கையில்‌ இரண்டாம்தரமான உணர்ச்சியா 
கவே இருந்து வந்திருக்கிறது. 

அவருடைய நோக்கு துறவியின்‌ நோக்கு அகும்‌. 
வாழ்க்கையைத்‌ தீமையாக மதிக்கும்‌ கோக்கு ஆகும்‌. உல 
கத்தையும்‌ அதன்‌ போக்குகளையும்‌ விட்டவிட்டுவேறு பாதை 
யில்‌ செல்லுவதாகும்‌. துறவிக்கு அத பொருத்தம்தான்‌. 
அனால்‌ உலகத்திலிருந்து சாதாரண மக்களுக்கு அந்த ரோக்‌ 
கைப்‌ பிரயோகம்‌ செய்யப்பார்ப்பது தவறு என்று தோன்று 
இறது, சாதாரண மக்களுக்கு வாழ்க்கையிலே ஆசை; வாழ்க்‌ 
கையைக்‌ கூடுமான வரையில்‌ உபயோகப்படுத்தப்‌ பார்க்கிறார்‌ 
கள்‌. கார்திஜீ ஒரு தீமையைத்‌ தவிர்க்க எண்ணி வேறு பல 
பயங்கரமான தீமைகளைப்‌ பொறுத்துக்‌ கொண்டிருக்க 
வேண்டி.யிருக்கிற.து. 

ஏதோ கவலை பாய்ந்து வேறு விஷயங்களைப்‌ பேசிவிட்‌ 
டேன்‌. ஆனால்‌ அலிபூர்‌ சிறையில்‌ அந்தத்‌ துன்பம்‌ நிறைந்த 
நாட்களில்‌ இந்தக்‌ கருத்துகள்‌ யாவும்‌ என்‌ மனதில்‌ குவிந்து 
கொண்டன. வரிசைக்‌ காமமாக அல்ல. ஒரே கதம்பமாக 
அவைகள்‌ என்‌ மனதில்‌ புகு*க்துகொண்டு எனக்குக்‌ குழப்பம்‌ 
உண்டாக்கி தொல்லைப்படுத்தி விட்டன. எல்லாவற்றைக்‌ 
காட்டிலும்‌ வேறொரு உணர்ச்சி என்னை வருத்திற்று. நான்‌ 
தனித்து நிற்க நேர்ந்ததே என்ற உணர்ச்சி. அந்த உணர்ச்சி 
யைச்‌ சிறையின்‌ மூச்சுத்‌ திணறும்‌ வாடையாலும்‌, எனது 
தனியான சிறு அறையினாலும்‌ வளர்ந்துவிட்டது. சிறைக்கு 
வெளியே இருந்தால்‌ இக்த உணர்ச்சி நிமிஷப்‌ பொழுதில்‌ 
மறைந்திருக்கும்‌. நான்‌ புதிய புதிய நில்ைமைகளோடு ஓட்‌ 
டிக்கொண்டு செயலின்‌ மூலமாயும்‌ சம்பாஷணையின்‌ முல 
மாயும்‌ ஆறுதல்‌ பெற்நிருப்பேன்‌, 


சிறைக்குள்ளே அத்தகைய ஆறுதல்‌ இடையாது, லே 
நாட்களை மிகவும்‌ கேவலமாகக்‌ கழித்தேன்‌. ஈல்ல வேளையாக 
என்னிடம்‌ ஒரு குணம்‌ உண்டு, வெகு இக்ரெத்தில்‌ இத்‌ 
தகைய சோர்வு மனப்பான்மையிலிருந்து வெளியேறி 
தேறுதல்‌ அடைந்து விடுவேன்‌. என்னுடைய துயரம்‌ 
மங்கி மறையும்‌ சமயம்‌. அப்பொழுது என்னைக்‌ கமலா 
சிறையில்‌ வந்து பேட்டி கண்டாள்‌. அதனால்‌ மகத்தான 
உற்சாகம்‌ ஏற்பட்டது. எனது தனிமை யுணர்ச்சி என்னை 
விட்டூ அகன்றது. என்ன நேர்ந்தாலும்‌ நாங்கள்‌ இருவரும்‌ 
இணை பிரியா மலிருப்போம்‌ என்று எண்ணினேன்‌. 


1,171 
காதந்தி-ஒரு புஅர்‌ 


காந்தியுடன்‌ நெருங்கப்‌ பழகாமல்‌ அவருடைய 
எழுத்துக்களை மட்டும்‌ படிக்றெவர்கள்‌, அவரைப்பற்றி தவ 
மூக நினைக்கக்‌ கூடும்‌; அவர்‌ உபதேசகர்‌ என்றும்‌, கொடுமை 
யான வைதிகர்‌ என்றும்‌, உலகச்‌ சுமையையேற்ற சிடிமூஞ்சி 
என்றும்‌ நினைக்கலாம்‌. கறுப்புக்‌ கெளன்களை மாட்டிக்‌ 
கொண்டு ஊர்‌ சுற்றும்‌ பாதிரிகளைப்போல இருப்பார்‌ என்‌ 
அம்‌ எண்ணக்கூடும்‌. ஆனால்‌, அவருடைய எழுத்துகள்‌ அவ 
ருடைய உண்மையான தன்மையை வெளிக்‌ காண்பிக்க 
வில்லை. அவர்‌ அவாது எழுத்தைக்‌ காட்டிலும்‌ மகாபெரிய 
வர்‌. அவர்‌ எழுதியதை மேற்கோளாகக்‌ காட்டி, அதைக்‌ 
கண்டிப்பது முற்றும்‌ ௮நியாயமாகும்‌. அவர்‌ உபதேச 
கருக்கு எதிரிடையான பேர்வழியாகும்‌. . அவருடைய புன்‌ 
முறுவல்‌ அற்புதமாகும்‌. அவர்‌ சிரித்தால்‌ எல்லோரும்‌ 
கூட சீரிக்கவேண்டும்‌. அவர்‌ குஷித்‌ தன்மையை வெகுவிரை 
வீல்‌ எங்கேயும்‌ பரப்பிவிடுன்றார்‌. அவர்‌ குழந்தை மாதிரி; 
வகர சக்‌தி வாய்ந்தவர்‌. அவர்‌ ஒரு அறையில்‌ புகுந்தால்‌ 
உடனே அர்த அறை முழுதும்‌ கலகலப்பாயிருக்கும்‌. 


அவர்‌ ஒரு அற்புதமான மனிதர்‌; பெரியார்கள்‌ எல்‌ 
லோருமே ஓரளவில்‌ இவ்வாறு தான்‌ இருக்கிறார்கள்‌. பல 
வருஷங்களாக இந்தப்‌ பிரச்னையின்‌ பேரில்‌ ரான்‌ மண்‌ 
டையை உடைத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌; அனால்‌ விளங்கு 
வதில்லை. இக்கற்றவர்களிடம்‌ காந்திஜீக்கு அளவிலாத அன்‌ 
பும்‌ அனுதாபமும்‌ உண்டு; என்றாலும்‌, அந்த திக்கற்ற தன்‌ 
மையை உண்டாக்கி அதை வருத்துகிற திட்டத்தை அவர்‌ 
ஆதரிக்கின்றார்‌. காந்திஜீக்கு சாத்விகத்தில்தான்‌ ஆவல்‌. 
அப்படியிருந்தும்‌ கட்டாயத்தாலும்‌, பலாத்காரத்தானும்‌ 
கட்டப்பட்டிருக்கும்‌ அரசியல்‌ ஜனநிர்மாண அமைப்பை 


அவர்‌ ஆதரிக்கிறார்‌. ௮வர்‌ இந்தத்‌ திட்டத்துக்கு சாதகமா 


888 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


யிருக்கிறார்‌ என்று சொல்லுவது ஒருக்கால்‌ சரியில்லாம 
லிருக்கலாம்‌. ஏறக்குறைய, அவர்‌ அராஜகத்‌ தத்துவ சாஸ்‌ 
திரி. அனால்‌, அரசாட்சியில்லாத ஜனசமூக நிர்மாணம்‌ 
ஏற்பவேதற்கு வெகு நாளாகும்‌. அதை எளிதிலே கற்பனை 
கூடச்‌ செய்ய முடியாது. ஆகவே தற்போதைய அமுலை 
அவர்‌ ஏற்றுக்‌ கொள்ளுகிறார்‌. 


மாறுதலை உண்டாக்குவதற்கு எவ்வகையிலும்‌ பலாத்‌ 
காரத்தை உபயோகப்படுத்தக்‌ கூடாது என்பது அவரு 
டைய பிடிவாதமான கட்சியாகும்‌. தற்போதைய அமுலை 
மாற்றுவகற்குக்‌ கையாளப்பெறும்‌ முறைகள்‌ . ஒருபுற 
மிருக்க, உள்ளபடியே, ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை வகுத்‌ 
அக்கொள்ள வேண்டும்‌. கூடுமான வரையில்‌, சமீபகாலத்துக்‌ 
குள்‌ அடையக்கூடிய லட்சியம்‌ ஒன்றைக்‌ குறிப்பிட்டக்‌ 


கொள்ள வேண்டும்‌. 


சில சமயங்களில்‌ ௮வர்‌ தம்மை ௮பேதவாதி என்று 
கூறிக்கொள்ளு£ிறார்‌. ஆனால்‌, அவர்‌ அந்த வார்த்தையைத்‌ 
தமக்கு பிரத்தியேகமான பொருளில்‌ உபயோகப்படுத்த 
கருர்‌, அபேதவாதம்‌ என்ற பெயரால்‌, வகுக்கப்பட்டிருக்‌ 
கும்‌ ஜனசமூகத்தின்‌ பொருளாதாரத்‌ திட்டத்துக்கும்‌, 
அவர்‌ கொடுக்கும்‌ அர்த்தத்துக்கும்‌ துளிக்கூட சம்பந்தமே 
கிடையாது. அவரைப்‌ பின்பற்றி பிரபல காங்கிரஸ்காரர்‌ 
களில்‌ பலர்‌, அந்த வார்த்தையைப்‌ பிரயோக வழக்கத்துக்‌ 
குக்கொண்டு வர்‌ திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ அந்த சொல்லைக்‌ 
இழப்பம்‌ கொண்ட ஜீவகாருண்யம்‌ என்ற பொருளில்‌ உப 
யாகப்படுத்துகறார்கள்‌. இத்தகைய தவறான பொருளில்‌ 
அவர்கள்‌ இந்த சொல்லை உபயோகப்படுத்துவஇல்‌ பிரிட்டிஷ்‌ 
தேசிய அரசாங்கத்தின்‌ முதல்‌ மந்திரியான ராம்சே மாக்‌ 
டொனால்டு அவர்களைப்‌ பின்பற்றி யிருக்றொர்கள்‌. 


கார்திஜீ, அபேதவாதம்‌ ' தெரியாதவரல்ல என்பதை 
ஈானறிவேன்‌. ஏனென்றால்‌, பொருளாதாரத்தைப்பற்றி 
யும்‌ ௮பேதவாதத்தைப்‌ பற்றியும்‌ அவர்‌ பல நூல்கள்‌ 
படி.த்திருக்கிறார்‌. கார்ல்‌ மார்க்ஸ்‌ எழுதிய நூல்களையும்‌ 
படித்து, அவைகளைப்‌ பற்றி மற்றவர்களோடு விவாதமும்‌ 
செய்திருக்கிறார்‌. ஆனால்‌, முக்கியமான விஷயங்களில்‌ 


ஆராய்ச்சி இருந்தால்‌ மட்டும்‌ போதாது என்பதை நான்‌. 


காந்‌ தி ஒரு புதர்‌ 889 


ச்‌ 

ஈன்முக இப்பொழுது உணர்ந்து வருகிறேன்‌. (ஒரு விஷ 
யத்தில்‌ உன்‌ உள்ளம்‌ செல்லாவிடின்‌ உன்னுடைய அறிவை 
மட்டம்‌ கொண்டி நீ அதை ஈம்பும்படியாகச்‌ செய்து கொள்ள 
முடியாது என்று வில்லியம்‌ ஜேம்ஸ்‌ கூறுஇருர்‌, பொது 
வாகவே, மனிதனுடைய நோக்கத்தை உணர்ச்சிகள்‌ அடக்கி 
ஆண்டு, மனதின்பேரில்‌ ஆதிக்கம்‌ செலுத்துகின்றன. நாம்‌ 
மதம்‌, அரசியல்‌ அல்லது பொருளாதாரம்‌ எதைப்பற்றிப்‌ 
பேசினாலும்‌, அந்த சம்பாஷணைகளுக்கு வெறும்‌ மோப்‌ 
பமோ அல்லது உணர்ச்சியோ தான்‌ அஸ்திவாரமாக இருக்‌ 
கின்றது. ஷோபனேர்‌ சொல்லுவது போல, தான்‌ சங்கல்‌ 
பம்‌ செய்து கொண்டதை மனிதன்‌ செய்து முடித்துவிட 
முடியும்‌; ஆனால்‌, எதைச்‌ சங்கல்பம்‌ செய்து கொள்ளுகிற 

தன்பதைத்தான்‌ அவனால்‌ சங்கல்பம்‌ செய்துகொள்ள. 
முடியாது. 


தென்‌ ஆப்பிரிக்காவில்‌ காந்திஜீ இருந்த ஆரம்ப காலத்‌ 
தில்‌, அவர்‌ மகத்தான மாற்றமடைந்தார்‌. ௮து, அவரை 
மிகுதியும்‌ அசக்கவிட்டது. ௮.து, அவருடைய வாழ்க்கை 
நோக்கத்தையே அடியோடு மாற்றிவிட்டது. ௮.துமுதல்‌,௮வ 
ருடைய எல்லாக்கருத்துக்களிலும்‌ அசையாத அஸ்திவார 
மொன்று இருக்தெது. அவருடைய மனம்‌ திறந்த வெளி 
யல்ல. அவரிடம்‌ புதிய யோசனைகளைச்‌ சொல்லுபவர்‌ 
களுக்கு மிகுந்த பொறுமையோடும்‌ கவனத்தோடும்‌ காது 
கொடுத்துக்‌ கேட்ன்றார்‌. ஆனால்‌ இவ்வளவு மரியாதை 
யான்‌ சரெத்தையை அவர்‌ காண்பித்தாலும்‌, மூடின கதவி 
னிடம்‌ பிரசங்கம்‌ செய்வதைப்‌ போல ஒருவருக்கு எண்‌ 
ணம்‌ உண்டாகும்‌. அவர்‌ இல கருத்துக்களில்‌ வேரூன்றிப்‌ 
போயிருக்கிறார்‌. அவைகளைத்‌ தவிர மற்றவையெல்லாம்‌ 
மூக்யெமானதல்ல என்று அவருக்குத்‌ தோன்றுகிறது. சில்‌ 
லரை விஷயங்களை வற்புறுத்துவது குறியை விட்டு ஈழுவுவ 
தாகும்‌. பெரிய திட்டத்தை மூளியாக்குவதாகும்‌. அந்த 
மூலக்கருத்துகளை விடாப்பிடியாகப்‌ பிடி.த்துக்கொண்டிருர்‌ 
தால்‌, மற்றைய விஷயங்கள்‌ யாவும்‌ தாமாகவே, சரியானபடி. 
பொருந்திக்‌ கொள்ளும்‌. சாதனங்கள்‌ சரியாயிருப்பின்‌, 
முடிவும்‌ சரியாகத்தானிருக்கும்‌. 


அவருடைய எண்ணத்தின்‌ சிறப்பான அஸ்திவாரம்‌ 


இன தானென்று நான்‌ நினைக்கறேன்‌: அவர்‌ அபேதவாதத்‌ 


890 ஜவஹாரின்‌ சுயசரித்திரம்‌ 


தையும்‌ சந்தேகிக்கிரார்‌. முக்யெமாக சமதர்மத்தை சந்தே 
இக்கின்றார்‌. ஏனெனில்‌, அவைகள்‌ பலாத்காரத்தோடு 
ஓட்டிக்கொண்டு கடக்கின்றன. வகுப்புப்‌ போராட்டம்‌" 
என்ற சொற்களிலே, பலாத்காரமும்‌ சண்டையும்‌ தொனிக்‌ 
இன்றன. எனவே அவைகள்‌ அவருக்கு வெறுப்பாயிருக்‌ 
இன்றன. குறிப்பிட்ட ஒரளவுக்கு மேல்‌, விவசாயிகளின்‌ 
சுகபோகங்களை வளர்ப்பதற்கு அளிக்கூட அவருக்கு விருப்‌ 
பம்‌ இடையாது, எனென்றால்‌, மிகையான சுகபோகங்க 
ளாலும்‌ ஓய்வினாலும்‌ அவர்களுக்கு தன்னழிவும்‌ பாபமும்‌ 
ஏ.ற்படுமென்பது அவருடைய எண்ணம்‌. கைவிரலால்‌ 
எண்ணக்கூடிய தனவந்தர்கள்‌ சுகபோகத்தில்‌ ஈபெட்டுக்‌ 
கடப்பது போதாதா? அந்தக்‌ கூட்டத்தில்‌ குடியானவர்‌ 
களும்‌ சேர்ந்து கொள்ள வேண்டுமா ? இத்தகைய ஊக்‌ 
கத்தை அவர்‌ 1926-ம்‌ வருஷம்‌ எழுதிய கடி.தத்தினின்‌ 
அம்‌ இரக்க முடியும்‌. 


இங்கிலாந்தில்‌ நிலக்கரி சுரங்கத்‌ தொழிலாளர்கள்‌ 
வேலை நிறுத்தம்‌ செய்தபொழுது, அங்கிருந்து காந்திஜீக்கு 
ஒரு கடிதம்‌ வந்தது. அந்தக்‌ கடிதத்துக்கு காந்திஜீ பதில்‌ 
எழுதினார்‌. கடிதம்‌ எழுதிய பிரிட்டிஷ்‌ நிருபர்‌, இந்தப்‌ 
போராட்டத்தில்‌ சுரங்கத்‌ தொழிலாளிகள்‌ தோற்றுப்‌ 
போவது நிச்சயம்‌. ஏனென்றால்‌, அவர்கள்‌ அதிகம்‌ பேர்‌ 
கள்‌. ஆகையால்‌ அவர்கள்‌ கர்பத்தடை சாதனங்களை 
உபயோகப்படுத்தி, தங்கள்‌ வர்த்தகத்தை ஒரு : அள 
வுக்குள்கொண்டூவர வேண்டும்‌ என்று கட்டு சொன்னார்‌. 
இதற்கு மறுமொழி கூறும்‌ வாயிலாக, காந்திஜீ சொன்‌ 
னதாவது:-- கடைசியாக, சுரங்க முதலாளிகள்‌ கட்சி 
தீவறாயிருந்தும்‌, அவர்கள்‌ வெற்றி பெறுவார்களானால்‌, 
அது சுரங்கத்‌ தொழிலாளிகள்‌ அதிகமான குழந்தைகளைப்‌ 
பெற்று வி$கருர்கள்‌ என்ற காரணத்தாலல்ல. எல்லாத்‌ 
அறைகளிலும்‌ தொழிலாளிகள்‌ அடக்கத்தைப்‌ பயிற்சிசெய்.து 
கொள்ளாத காரணத்தாலேயே அவர்கள்‌ தோற்றுப்போவார்‌ 
கள்‌. சுரங்கத்‌ தொழிலாளிகளுக்கு குழந்தைகள்‌ இல்லை 
யாயின்‌, அவர்கள்‌ தங்களை உயர்த்திக்‌ கொள்ளுவதற்குத்‌ 
தூண்தேலே இருக்காது. அவர்கள்‌ தங்கள்‌ கூலிகளை உயர்த்‌ 
திக்‌ கேட்பதற்கு, மெய்ப்பிக்கக்கூடிய கட்சியும்‌ இருக்காது. 
அவர்கள்‌ குடிக்க வேண்டுமா? சூதாடவேண்டுமா ? சுருட்டுக்‌ 
குடிக்க வேண்டுமா? சுரங்க முதலாளிகள்‌ இந்தப்‌ பழக்கள்‌ 


கார்தி--ஒரு புதர்‌ 891 


களை யெல்லாம்‌ வைத்துக்கொண்டிருந்தும்‌,௮திகாரத் துடன்‌ 
இருக்கிறார்களே என்று கேட்பது சரியான பதிலாகுமா ? 
தொழிலாளிகள்‌ முதலாளியைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்தவர்கள்‌ 
என்னு சொல்லிக்கொள்ள முடியாவிடில்‌, உலகத்தின்‌ அனு 
தாபத்தைக்கோர அவர்களுக்கு என்ன பாத்தியம்‌ இருக்‌ 
கின்றது? முதலாளியின்‌ எண்ணிக்கையை அதிகப்படுத்தி, 
முதலாளி தத்துவத்தை வலுப்படூத்துவதற்காகவா ? ஜன 
நாயகம்‌ வந்தால்‌, ஈல்ல நிலைமை உலகத்தில்‌ ஏற்படும்‌ என்ற 
வாக்குறுதிக்காக ஜனகாயகத்தை நாம்‌ வணங்க வேண்டும்‌ 
சான்று சொல்லப்படுகிறது. முதலாளியின்‌ பேரிலும்‌ முத 
லாளித்‌ தத்துவத்தின்‌ பேரிலும்‌ நாம்‌ சுமத்தும்‌ இமைகளை 
ஏராளமான அளவில்‌ நாம்‌ திரும்பவும்‌ உற்பத்தி செய்ய 
வேண்டாம்‌. 


இதைப்‌ படித்ததும்‌, 1926-ம்‌ வருஷக்‌ கோடையில்‌, 
நான்‌ கண்ட சுரங்கத்‌ தொழிலாளர்கள்‌, அவர்களது மனைவி 
மார்கள்‌, அவர்களஅ குழந்தைகள்‌,இவர்களுடைய பட்டினி 
கடந்து வாடின முகங்கள்‌ என்‌ காட்சிக்குத்‌ தோன்றின. 
அவர்களை ஈசுக்‌9 வரும்‌ பேய்த்‌ திட்டத்துக்கு விரோதமாக 
இக்கற்றவர்களாயும்‌ இசக்கத்‌.துக்குரியவர்களாயும்‌ அவர்‌ 
கள்‌ போராடி வந்த காட்சி என்‌ சண்முன்னே” தோன்றிற்று, 
காந்திஜீ கூறிய சங்கதிகள்‌ ஒருவகையில்‌ சரியல்ல, ஏனென்‌ 
ரூல்‌, சுரங்கத்‌ தொழிலாளிகள்‌ சம்பள உயர்வு கேட்கவே 
இல்லை. அவர்கள்‌ சம்பளம்‌ குறைக்கப்பட்டதை எதிர்த்துப்‌ 
பேராடியதற்காக வெளியேற்றப்பட்டார்கள்‌. அனால்‌, இதைப்‌ 
பற்றி ராம்‌ இப்பொழுது கவலைப்பட வேண்டிய தில்லை, கர்ப்‌ 
பத்‌ தடைகளை உபயோகப்படுத்தும்‌ பிரச்னையும்‌ ஈமக்குக்‌ 
கவலையுண்டாக்க வேண்டிய தில்லை. தொழிற்சாலைப்‌ போராட்‌ 
டங்களுக்குப்‌ பரிகாரத்தை நாடுவதற்காக இக்த யோசனை 
சொல்லப்பட்டதுதான்‌ வினோதமாயிருக்கறெது, 


தொழில்‌ சம்பர்தமான விஷயங்களையும்‌, தொழிலாளி 
கள்‌ தங்கள்‌ வாழ்க்கைத்‌ திட்டத்தை உயர்த்திக்‌ கொள்வதற்‌ 
காக சம்பள உயர்வை காடுவதையும்பற்றி காந்திஜீ என்ன 
கருதுகிருர்‌ என்பதைத்‌ தெரிர்தகொள்ளுவதற்காகவே அவ 
ருடைய மறுமொழியிலிரு்து மேற்கோள்‌ காட்டினேன்‌. 
அந்த கோக்கு, அபேதவாதத்துக்குக்‌ கட்டவே வரமுடி 
யாது. முதலாளி தத்துவத்துக்கும்‌ ஒவ்வின தல்ல. முதலாளி 


809 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மார்கள்‌ மட்டும்‌ குறுக்கடொமலிருர்தால்‌, விஞ்ஞான ஆராய்ச்‌ 
சியும்‌ தொழில்‌ வல்லபமும்‌ சேர்ந்து கொண்டு வேலைசெய்‌ 
தால்‌, எல்லோருக்கும்‌ உணவு அளித்து, உடையளித்து குடி. 
யிருக்க வீ$ிம்‌ கொடுத்து, மனிசனுடைய வாழ்க்கைத்‌ திட்‌ 
டங்களை உயர்த்த முடியும்‌ என்று சொன்னால்‌, அது அவ 
ருக்குக்‌ காதிலே விழுவதேயில்லை. ஏனென்றால்‌ ஒரு எல்‌ 
லைக்கு அப்பால்‌, அவர்‌ இந்த விளைவுகளைப்பற்றி கவலைப்படு 
வசேயில்லை. எனவே, அபேதவா தத்தினால்‌ ஏற்படும்‌ பயன்‌ 
களில்‌ அவருக்கும்‌ பிடித்தமில்லை, முதலாளி தத்துவத்தை 
அவர்‌ ஓரளவில்‌ பொறுத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. ஏனென்‌ 
ரூல்‌, அதன்மூலமாக ஒரு சிலரைத்‌ தவிர, பெரும்பான்மை 
யோர்‌ திமைக்கு ஆளாகமாட்டார்கள்‌ என்பது அவருடைய 
எண்ணம்‌. அபேதவாதம்‌, முதலாளிதத்‌.துவம்‌ இரண்டிலும்‌ 
அவருக்கு சமமான வெறுப்புத்தான்‌. முதலாளி தத்துவம்‌ 
குறைந்ததொரு திமையென்ற அதைப்‌ பொறுத்துக்கொண் 
டிருக்கிறார்‌. மேலும்‌, அது இப்பொழு திருக்கெற தீமை; இனி 
தோன்‌ றப்போகும்‌ ஒன்றல்லவே? தற்போதைய இமையை 
அவர்‌ கண்காணித்து வருகிறார்‌. தூய்மையையும்‌ நாம்‌ 
வளர்ச்சி செய்யவேண்டும்‌: சதா தூய வாழ்வைக்‌ கருத்தில்‌ 
கொள்ள வேண்டும்‌. பொதுஜனங்களுக்காக உழைக்க விரும்‌ 
புறவர்கள்‌ பொருளாதாரத்தில்‌ அவர்களை உயர்த்த வேண்‌ 
டூம்‌ என்று ௮க்கசைகொள்ளத்‌ தேவையில்லை. அவர்கள்‌ 
பொத மக்களின்‌ தரத்துக்குக்‌ ழே இறங்வெக்து, அவர்க 
ளோடு சமமாகப்‌ பழகினால்‌ போதும்‌. இவ்வாறு செய்தால்‌, 
பொது மக்கள்‌ தாமாகவே ஒரு படி உயர்ந்து போய்‌ வி$வார்‌ 
கள்‌. இதுதான்‌ உண்மையான ஜனநாயகம்‌ என்ற காந்திஜீ 
கூறுகிறார்‌. 


1984-ம்‌ வருஷம்‌ செப்டம்பர்‌ 17-க்தேதி அவர்‌ ஒரு 
அறிக்கையை வெளியிட்டார்‌. அதில்‌ அவர்‌ பின்வருமாறு 
கூறினார்‌:- “(என்னே எதிர்க்கமுடியாமல்‌ பலர்‌ ஏங்குறொர்‌ 
கள்‌ என்று கேள்விப்படூதறேன்‌ . பிறவி ஜனநாயக வாதியான 
எனக்கு இது அவமானத்தைத்‌ தரும்‌ காட்சியாக இருக்‌ 
இறது. நான்‌ பிறவி ஜனகாயகவாதியென்தே எனக்கு உரிமை 
பாராட்டிக்‌ கொள்ளுகிறேன்‌. ஏன்‌? மனிதர்களுக்குள்ளே 
ஏழைகளோடு அப்படியே ஒட்டிக்கொள்ள முயல!கின்தேன்‌. 
அவர்களைக்‌ காட்டிலும்‌ உயர்வான வாழ்வு வாழ நான்‌ 
இச்சை கொள்ளவில்லை. கூட ”மோன வரையில்‌ அவர்களுடைய 


காந்தி--ஒரு புஅர்‌ 808 


தரத்துக்கு நெருங்கப்‌ போக முயற்சி செய்து வருகிறேன்‌. 
இவைகளால்‌ நான்‌ பிறவி ஜனநாயக வாதி என்று சொல்லிக்‌ 
கொள்ளக்‌ கூடாதா?" இந்தக்‌ கட்சயோடும்‌ இந்த நோக்கத்‌ 
தோடம்‌ ஈவீன ஜனநாயகவாதி, அபேதவாதி, முதலாளி 
யாருமே ஒத்துப்போக முடியாது. ஒரே ஒரு அம்சத்தில்‌ 
தான்‌, ஒருக்கால்‌ ஒத்துப்போகக்‌கூடூம்‌, பெரும்பான்மையோ 
ரான மக்கள்‌ வாழ்க்கைக்குத்தவையான பொருள்கள்‌ இல்‌ 
லாமல்‌ தவிக்கையில்‌, மற்றவர்கள்‌ தங்களுடைய சுகபோகம்‌ 
களையும்‌, வாழ்க்கை உயர்வையும்‌ டம்பமாக வெளியே கட்‌ 
டிக்‌ கொண்டு, பொதுமக்களிடமிருந்து பிரிர்து தனித்து 
வாழ்வது தகுதியில்லாதது, அசாகரிகமானது என்பதை 
மட்டும்‌ ஒப்புக்‌ கொள்ளலாம்‌. ஆனால்‌, பழைய சமய மனப்‌ 
பான்மையோடிருக்கும்‌ ஒருவன்‌, கார்திஜீ சொல்லுவதை 
யேற்றுக்‌ கொள்ளலாம்‌. ஏனென்றால்‌, இருவரும்‌ பண்டைக்‌ 
காலத்தோடு, உணர்ச்சியில்‌ தங்களைப்‌ பிணித்துக்‌ கொண்‌ 
டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பண்டைய லட்சீயங்களை மன தில்‌ 
வைத்துக்‌ கொண்டு தான்‌ அவைகளுக்குத்‌ தோதாக 
யோசனை செய்கிரூர்கள்‌. 


கடந்த காலத்தில்‌ என்ன நேர்ந்தது என்பதைப்பற்றி 
அவர்கள்‌ அதிகமாக யோசிக்கிறார்கள்‌, எதிர்காலத்தில்‌ 
என்ன நேரப்போகற.த என்று யோசனை செய்வதே இல்லை. 
பண்டைக்‌ காலத்தைச்‌ இந்திப்பதற்கும்‌ எதிர்காலத்தைச்‌ இர்‌ 
தனை செய்வதற்கும்‌ உலகத்திலே மகத்தான வித்தியாசம்‌ 
இருக்கறது. பழைய உலகத்தில்‌ பொதுமக்களின்‌ வாழ்க்‌ 
கைச்‌ சுகங்களை வளர்ப்பது என்பதைப்பற்றி நினைப்பதே 
கஷ்டமாகும்‌. ஏழைகள்‌ இந்த உலூல்‌ எப்பொழுதுமே 
இருக்கத்தான்‌ செய்வார்கள்‌ என்பது பழைய எண்ணம்‌. 
சிறுபான்மையோரான தனவந்தர்கள்‌ ஜன சமுதாயத்தின்‌ 
முக்கியமான அம்சமாக ஆத வி௫ருர்கள்‌. ஏனென்றால்‌, 
பொருள்‌ உற்பத்திக்கு அவர்கள்‌ தேவை. ஆகவே, சீர்திருத்‌ 
தக்கரானும்‌, மானியும்‌ தர்மவாதியும்‌ இந்தக்‌ கொள்‌ 
கையை எற்றுக்‌ கொண்டு, ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய 
கடமைகளைப்பற்றி, பணக்காரர்களுக்கு உபதேசம்‌ செய்து 
வந்தனர்‌. பணக்காரர்கள்‌ ஏழைகளின்‌ தர்மகர்த்தர்களாம்‌. 
அவர்கள்‌ உபகாரிகளாயிருக்க வேண்டுமாம்‌! உபகாரம்‌ 
செய்வது உயர்ந்த தன்மையென்று மதத்தால்‌ கருதப்பட 
லாயிற்று, 


894 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கார்திஜீ இக்க தர்மகர்த்தர்‌ கருத்தைத்தான்‌ அடிக்கடி. 
வற்புறுத்திக்‌ கொண்டே வருஜறொர்‌. அவருடைய கருத்துப்‌ 
பிரகாரம்‌, சமஸ்தானாதிபதி ஒரு தர்மகர்த்தர்‌; பெரிய 
பூமியாளன்‌ ஒரு தர்மகர்த்தர்‌; முதலாளி ஒரு தர்மகர்த்தர்‌. 
கார்திஜீ மதப்பற்று கொண்டவர்களின்‌ பரம்பரையைச்‌ 
சேர்ந்தவர்‌. (தனவந்தர்கள்‌ தங்களை ஆண்டவன அ தொண்‌ 
டர்களாகவும்‌ அவரது செல்வத்துக்கு கார்டியன்களா கவும்‌, 
அந்தச்‌ செல்வத்தைப்‌ பிரித்துக்‌ கொடுப்பவர்களாகவும்‌ 
கருதிக்‌ கொள்ள வேண்டும்‌. ஏனென்றால்‌, ஏசு இறிஸ்‌ தவே 
ஏழைகளை அவர்களிடம்‌ ஒப்படைத்திருக்கிறார்‌'' என்று 
பாப்பரசர்‌ கூறுகிறார்‌. இதே கருத்து இஸ்லாத்திலும்‌ 
ஹிக்‌.த மதத்திலும்‌ காணப்படுகிறது. பணக்காரர்கள்‌ தர்மம்‌ 
செய்ய வேண்டீமென்‌ று மனுப்‌ பண்ணிக்‌ கொள்ளும்‌ பொழு 
தெல்லாம்‌ அவர்கள்‌ கோயில்களைக்‌ கட்டுகிருர்கள்‌. பள்ளி 
வாசல்களை அமைக்கிறார்கள்‌. அல்லது தர்மசாலைகளை நிறுவு 
கிறார்கள்‌; அல்லது தங்களிடமிருக்கும்‌ ஏராளமான செல்‌ 
வத்திலிருக்து கொஞ்சம்‌ செப்புக்‌ காசுகளையும்‌, வெள்ளிப்‌ 
பணங்களையும்‌ ஏழைகளுக்கு தர்மம்‌ செய்துவிட்டு உயர்க்த 
காரியம்‌ செய்து விட்டதாகப்‌ பெருமையாக எண்ணிக்‌ கொள்‌ 


ளூதிறார்கள்‌. 


1891-ம்‌ வருஷம்‌ மே மாதம்‌ பதின்மூன்றாவது லியோ 
பாப்பரசர்‌ விடுத்த ஸ்ரீமுகத்தில்‌ இந்த கர்நாடக மத மனப்‌ 
பான்மையை விளக்கிக்‌ காண்பிக்கக்‌ கூடிய குறிப்பான வாக்க 
யங்கள்‌ காணப்ப$கின்றன. ஈவீன தொழிற்சாலை நிலமை 
களைப்பற்றிப்‌ பேசுகையில்‌ அவர்‌ கூ.றுவதாவ த:-- 


6, டி கஷ்டப்படுவதும்‌ சகித்துக்‌ கொள்ளு 
வதும்‌ மனிதவர்க்கத்தின்‌ தலைவிதியாகும்‌. மனிதர்கள்‌ எவ்‌ 
வளவு வேண்டுமானாலும்‌ முயற்சி செய்து பார்க்கட்டும்‌. 
மனித வாழ்க்கையைத்‌ துன்புறுத்தும்‌ தீமைகளையும்‌ தொல்‌ 
லைகளையும்‌ ஒழிக்க எந்த தந்திரத்தாலும்‌ ஆகாது; எந்த 
சக்தியாலும்‌ முடியாது. இவைகளிலிருந்து மனிதர்களை 
விடுவிக்கலாமென்‌ றும்‌, அவர்களுக்கு கலக்க மில்லாத ஓய்வும்‌ 
சதா சுகபோகமும்‌ டைக்கச்‌ செய்யலாமென்றும்‌ சொல்‌ 
லக்கூடியவர்கள்‌ எவரேனும்‌ இருப்பார்களாகில்‌, அவர்கள்‌ 
ஜனங்களை ஏமாற்றுதறார்கள்‌. அவர்கள்‌ ஜனங்களிடம்‌ 
வஞ்சகம்‌ செய்கிறார்கள்‌ அவர்களுடைய பொய்யான 


காந்தி--ஒரு புதர்‌ 895 
வாக்குறுதிகளால்‌, மனிதத்‌ தொல்லைகள்‌ இன்னும்‌ அதிகக்‌ 


கேவலமா விடும்‌, உலகத்தை உள்ளபடியே பார்ப்பது 
தான்‌ உபயோகமானதாகும்‌. உலகத்திலுள்ள தொல்லை 
களுக்கு பரிகாரம்‌ தேட வேறு இடத்தை நோக்க வேண்டும்‌!” 


வேறு இடம்‌ என்பது எத என்பதைப்‌ பின்னர்‌ பாப்‌ 
பரசர்‌ குறிப்பிடுகிறார்‌. வரப்போகிற ஜன்மத்தை அதாவது 
சாசுவதமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை யோசனைக்குக்‌ 
கொண்படுவர்து சிந்தனை செய்யாமற்போனால்‌ இந்த உலகன்‌ 
விஷயங்களை நேரே அறிந்து கொள்ள முடியாத அவைகளைச்‌ 
சரியாக அளந்து கட்டவும்‌ முடியாது. இயற்கைத்‌ தாயினிட 
மிருந்து நாம்‌ அறிக்துகொள்ளும்‌ மகத்தான உண்மைதான்‌ 
கம்பீரமான கிறிஸ்தவ வேதமாகும்‌. அந்த வேதத்தின்‌ 
பேரிலேதான்‌ மதம்‌ உண்மையாகத்‌ தாக்கிநிற்கின்‌ ஐது. அதா 
வதுஇந்த ஜன்மத்தைப்‌ போக்கிவிட்டால்‌ பிறகு நாம்‌ உண்‌ 
மையாக வாழத்‌ துவக்குவோம்‌. உலகத்தின்‌ ஈசித்துப்போகும்‌ 
சாசுவதமில்லாத பொருள்களுக்காக கடவுள்‌ ஈம்மைப்‌ 
படைக்கவில்லை. சுவர்க்க துல்லியமான; சாசுவதமான 
வைகளுக்குத்‌ தான்‌ ஈம்மைப்‌ படைத்‌இருக்கறார்‌. இந்த உல 
கம்‌ ஈம்முடைய உண்மையான தேசமல்ல. இந்த உலகத்தில்‌ 
நாடு கடத்தப்பட்டவர்களைப்‌ போல்‌ நாம்‌ வாழ்வதற்காக 
கடவுள்‌ இந்த உலகத்தைப்‌ படைத்திருக்கிறார்‌. மனிதர்‌ 
கள்‌ ஈல்லதென்றும்‌ தேவையென்றும்‌ சொல்லும்படியான 
பணமும்‌ ஏனைய பொருள்களும்‌--இவைகளை நாம்‌ ஏராள 
மாகப்‌ பெறலாம்‌ அல்லது இவைகள்‌ ஈம்மிடத்தில்‌ துளிக்‌ 
கூட இல்லாமலிருக்கலாம்‌, ஆனால்‌ சாசுவதமான அனந்தம்‌ 
சம்பந்தப்பட்டவரையிலும்‌ இவைகளால்‌ அது இடைக்‌ 
கவே பெறாது. '' 


இந்த மத சம்பந்தமான கோக்கம்‌ பண்டைய உலகத்‌ 
தைச்‌ சேர்ந்ததாகும்‌. தற்போதைய துன்பத்தினின்றும்‌ 
விமோசனம்‌ இடைக்கவேண்டுமானால்‌ ௮.து அடுத்த உலகத்‌ 
தில்தான்‌ கடைக்கும்‌ என்று எண்ணிக்‌ கொண்டிருந்த காலத்‌ 
தைச்‌ சேர்ந்ததாகும்‌. ஆனால்‌ நிலைமைகள்‌ மாறி விட்டன. 
சொப்பனத்திலே கூடக்‌ காண முடியாத அளவுக்கு மனித 
வர்க்கம்‌ செல்வத்தில்‌ செழித்து விட்டது. என்றாலும்‌ 
பழைய ௮ந்த கழுத்தறுப்பு மனப்பான்மை மட்டும்‌ இன்‌ 
னும்‌ மாறினபாடில்லை. அளக்கமுடியா த, மோகமான, அத்‌ 


806 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


யாத்மிகப்‌ பொருள்களைப்பற்றி இப்பொழுது மிகவும்‌ 
அழுத்தமாகப்‌ பேசப்படுகிறது. கத்தோலிக்கர்கள்‌ பன்னி 
சண்டு, பதின்மூன்றாவது நூற்றாண்கெளைக்‌ இறிஸ்கவ மதத்‌ 
தின்‌ “(தங்கக்‌ காலம்‌'' என்று மதிக்கிறார்கள்‌. அதே 
காலத்தை மற்றவர்கள்‌ பயங்கரமான காலம்‌ என்று கருது 
இருர்கள்‌, அர்த தங்கமான காலத்திலே சாதுக்கள்‌ 
செழித்தோங்கனார்களாம்‌. இறிஸ்சவ அரசர்கள்‌, முஸ்‌ 
லீம்களை எதிர்த்துச்‌ சண்டைபோட தங்கள்‌ சாட்டைவிட்‌ 
டுச்‌ சென்றார்கள்‌. பிரமாண்டமான, நேர்த்தியான மாதா 
கோயில்கள்‌ தோன்றின. அந்தக்‌ காலத்திலே உண்மை 
யான இறிஸ்துவ ஜனநாயகம்‌ தோன்றிற்றாம்‌! அதற்கு 
முன்னும்‌ பின்னும்‌ அத்தகைய ஜனராயகம்‌ இருக்கமுடியா 
தாம்‌! முஸ்லிம்களோ ஆரம்பக்‌ காலத்து கலீபாக்களின்‌ 
கீழ்‌ இருர்த இஸ்லாமிய ஜனராயகத்தை அவலுடன்‌ பின்‌ 
நோக்இப்‌ பார்க்றொர்கள்‌. அந்தக்‌ காலத்து வெற்றி அவர்‌ 
களைப்‌ பரவசப்படுத்துன்றது. ஹிர்துக்கள்‌ வேதபுராண 
காலங்களைப்பற்றி நினைத்துக்‌ கொள்ளுகிறுர்கள்‌, ராமராஜ்‌ 
யத்தைப்பற்றி கனவு காண்கின்றனர்‌. 


என்றாலும்‌ அந்தப்‌ பண்டைக்‌ காலங்களில்‌ பெரும்‌ 
பான்மையான பொது மக்கள்‌ சோறு அகப்படாமலும்‌ 
வாழ்க்கையின்‌ தேவைகள்‌ கூட கிடைக்கப்‌ பெருமலும்‌ மிக 
வும்‌ கேவலமான ஸ்திதியில்‌ வாழ்ந்ததாக சரித்திரமெல்‌ 
லாம்‌ ஈமக்குச்‌ சொல்லுற.து. ஜனசமுதாயத்தின்‌ உச்சியிலி 
ருந்து ஒரு சிலர்‌ அதிகமாக ஓய்வும்‌ வசதியும்‌ கொண்டு 
வாழ்ந்து வந்ததால்‌ அவர்கள்‌ பரலோக வாழ்வைச்‌ சிந்தனை 
செய்திருக்கலாம்‌! ஆலை மற்றவர்களோ சோற்றுப்‌ பாட்‌ 
டுக்குக்‌ கஷ்டப்பட்டுக்கொண்டிருக்ததால்‌, அவர்கள்‌ அதற்‌ 
காக உழைப்பதைத்‌ தவிர வேறொன்‌ அறமே செய்திருக்க முடி 
யாது. பட்டினி டக்றெவன்‌ கலைப்பெருக்கையும்‌, பரலோக 
வாழ்வையும்பற்றி சிந்தனை செய்வது அசாத்தியம்‌. அவனு 
டைய கருத்துகள்‌ எல்லாம்‌ சோற்றுக்கு வழி சேடுவதி 
லேயே சூழ்கெ க்கும்‌. இந்தத்‌ தொழிலபிவிருத்தி 
காலத்தில்‌ அநேக தீமைகள்‌ நம்‌ கண்ணின்‌ முன்னே பெரி 
தாகத்‌ தோன்றுன்றன.. ஆனால்‌ மொத்தத்தில்‌ உலகத்தை 
எடுத்துக்கொண்டு பார்த்தாலும்‌ சரி, திறமையாக தொழில 
பிவிருத்தி ஏற்பட்டிருக்கிற இடங்களை சிறப்பாக கவனித்‌ 
தாலும்‌ சரி, மனிதன்‌ செல்வச்‌ செழிப்பில்‌ சிறிது முன்‌ 


காந்தி ஒரு புதூர்‌ 897 


னேத்ற மடைர்திறாக்கன்றான்‌, ஆகவே பெரும்பான்மை 
யோரான ஜனங்கள்‌ கலைப்பெருக்கலும்‌ பரலோக வாழ்வி 
அம்‌ ஆவல்‌ கொள்ள சாத்தியமாயிருக்றெ.து. இர்த நிலைமை 
இந்தியாவிலும்‌ ஏனைய குடியேற்ற நாடுகளிலும்‌ இன்னும்‌ 
தெளிவாக ஏற்படவில்லை. ஏனென்றால்‌ இந்ஈாகேளில்‌ இன்‌ 
னும்‌ தொழிலபிவிருத்தி ஈன்றாக ஏற்படவில்லை, ்‌ 


ஏனைய நாடுகளின்‌ தொழிலபிவிருத்தியால்‌ ஈமது காட்‌ 
டுச்‌ செல்வம்‌ சுரண்டப்பட்டு வருகிறது, பொருளாதாரத்‌ 
அறையில்‌ மிகவும்‌ கேவலமான நிலைமையை நாம்‌ அடைந்து 
விட்ட துமல்லாமல்‌ கலைப்பெருக்கலும்‌ அத்யாத்மிக வாழ்வி 
௮ம்‌ பின்னடைந்து வருகிறோம்‌. குற்றம்‌ தொழிலபி 
விருத்தியின்‌. பேரிலல்ல; ௮௮ அந்நிய ஆட்சியின்‌ பயனாகும்‌, 
இந்தியாவில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ மேனாட்டு நாகரிகப்‌ போக்க 
னால்‌ பாளையக்காரர்களின்‌, ஜமீன்தரர்களின்‌, பெரிய நிலக்‌ 
இழவர்களின்‌ வல்லமை அதிகரித்துப்‌ போய்‌ நம்முடைய 
பிரச்னைகள்‌ எதற்கும்‌ பரிகாரங்களை ஏற்படுத்திக்‌ கொடுக்கா 
மல்‌, இந்தப்‌ பிரச்னைகளை இன்னும்‌ சிக்கலாக்கி விட்டன. 


அது நமது தூர்ப்பாக்யெமாகும்‌. அதனால்‌ நாம்‌ 
தொழிலபிவிருத்தியின்‌ ஈன்மைகளைப்‌ பார்க்காமல்‌ இருக்கக்‌ 
கூடாது, தற்போதைய நிலைமைகளின்‌ படிக்கு பணக்காரன்‌ 
இனித்‌ தேவையேயில்லை. உற்பத்தித்திட்டத்துக்கு அவன்‌ 
தேவையான ஒரு பகுதியல்ல. மொத்தத்தில்‌ ஜனசமுசா 
யத்துக்கும்‌ அவன்‌ ஒரு தேவையான அம்சமல்ல. அவன்‌ 
மிகையானவன்‌ . அவன்‌ எப்பொழுதும்‌ எதற்கும்‌ குறுக்கே 
. விழுந்து கொண்டிருக்கறொன்‌. பணக்காரன்‌ தர்மவானாயும்‌ 
ஏழை தலைவிதிக்குக்‌ கட்டுப்பட்டேரன்‌ நியறித ள்ள வனாகவும்‌, 
சிக்கன மாயும்‌, யோக்யெனாயும்‌ வாழவேண்டுமென்று பண்‌ 
டைக்காலத்துப்‌ பா திரிமார்‌ உபதேசம்‌ செய்து கொண்டிருந்த 
வேலைக்கு இப்பொழுது பொருளே இல்லை. மனித வர்க்கத்‌ 
தின்‌ யுக்திகளும்‌ சாதனங்களும்‌ மகத்தாக வளர்ந்து 
விட்டன அவைகளால்‌ உலகப்‌ பிரச்னைகளுக்குப்‌ பரிகாரக்‌ 
களை காட முடியும்‌. 
பணக்காரர்களில்‌ பலர்‌ திட்டமாகச்‌ சார்ந்து பிழைப்ப 
வர்களாக ஆகிவிட்டார்கள்‌ . வீணில்‌ உண்டுகளித்திருப்போர்‌ 
ஜன சமூதாயத்துக்கு இடைஞ்சலாயிருப்பவர்கள்‌ , ௮௮௫ 
67 


808 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மட்டேல்ல; ஜன சமுதாயத்திற்கு விண்‌ செலவை வைப்ப 
வர்கள்‌. அந்தக்‌ கூட்டமும்‌, அந்தக்‌ கூட்டத்தை உண்டாக்‌ 
கும்‌ திட்டமும்‌ வேலையையும்‌ உற்பத்தியையும்‌ தடுத்து 
விட்டு, வேலையில்லாமல்‌ இரண்‌? கோடிகளிலும்‌ இருக்கும்‌ 
கன்‌ அதிகரிக்கச்‌ செய்து வி$கின்‌ மன. அதாவது பிறர்‌ 
உழைப்பினால்‌ வாழ்பவர்களும்‌, வேலையில்லாமல்‌ தவித்து 
மாளுபவர்களும்‌ அதிகரித்து விடேறோர்கள்‌ “பட்டினி இடம்‌ 
அம்‌ வேலையில்லா மலும்‌ தவிக்கும்‌ மக்களுக்கு கடவுள்‌ தரிச 
னம்‌ கொடுக்கக்கூடிய முறை ஒன்றே ஒன்றுதான்‌. அதற்கு 
உழைப்பு என்று பெயர்‌, அர்த உழைப்புக்கு சாப்பாடு 
என்ற கூலிடைப்பது தான்‌ பொருத்தமாகும்‌. தன்‌ உண 
வுக்காக உழைக்கும்‌ பொருட்டு மனிதனைக்‌ கடவுள்‌ படைத்‌ 
இருக்கிறொர்‌. வீணில்‌ உண்டு களித்தருப்போர்கள்‌ திருடர்‌ 
கள்‌ என்று சொல்லியிருக்கிறார்‌'' என்று காந்திஜீயே ஒரு 
சமயம்‌ எழுதியிருக்கறார்‌ . 


ஈவின உலகத்தின்‌ சிக்கலான பிரச்னைகளைப்‌ பழைய 
முறைகளைக்கொண்ூ பிரயோகம்‌ செய்து தெரிக்தகொள்ளப்‌ 
பார்ப்பது குழப்பத்தை யுண்டாக்கும்‌, பழைய பிரச்னைகள்‌ 
இப்பொழுஅ இல்லை. காலம்‌ மாறின சொற்களைக்‌ கொண்டு 
அந்தப்‌ பிரச்னைகளைக்‌ குறிப்பிடப்‌ பார்ப்பது வீணான வேலை 
யாகும்‌. அதனால்‌ சியம்‌ பலிக்காது. சொந்த சொத்து என்‌ 
பது உலகத்தின்‌ ' அடிப்படையான கருத்துகளிலே ஒன்னு 
என்‌ ற சலருக்குத்தோன்றுகறதே, அந்த. சொத்தே அடிக்கடி 
மாறிக்‌ கொண்டு வர்திருக்கறது. ஒரு சமயம்‌ அடிமைகள்‌ 
சொத்தாகப்‌ பாவிக்கப்பட்டார்கள்‌. ௮துபோலவே, ஸ்திரீக 
ளூம்‌ குழந்தைகளும்‌ சொ த்தாக பாவிக்கப்பட்டார்கள்‌. 
பாதைகள்‌, கோயில்கள்‌, ஓடங்கள்‌, பாலங்கள்‌, பொதுஜன 
வசதிகள்‌, ஆகாயம்‌, நிலம்‌; இவைகளிலே, பிரபு முதல்‌ பாத்‌ 
திய யம்‌ கொண்டாடினான்‌. அவனுக்கு ழே இருக்கப்பட்ட 
கு$ம்பங்களில்‌ கலியாணமாக வேண்டிய பூகன்னிகைகளோடு 
சேரும்‌ முதல்‌ உரிமை,பிரபுவைச்‌ சேர்ந்ததாக ஒரு காலத்திலி 
ருந்தது. மிருகங்கள்‌ இன்றும்‌ சொத்தாகக்‌ கருதப்படுகின்‌ றன. 
இந்த உரிமையைப்‌ பல இதகண்களில்‌ சட்டத்தின்‌ மூலமாக, 
குறைத்து விட்டார்கள்‌. சென்ற போர்க்‌ காலத்தில்‌ சொத்துரி 
மைகள்‌ யாவும்‌ தொடர்ச்சியாக ஆக்செமிப்புச்‌ செய்யப்பட்‌ 
டன. இன்தைக்கு சொத்து என்பதே கண்ணுக்குத்‌ “தெரி 
யாத ஒன்றா விட்டது. ல. பங்குகள்‌ வர்௫யில்‌, ஈாணயம்‌ 


கார்தி--ஒரு புதூர்‌ 809 


இவைகள்‌ சொத்தாகக்‌ கருதப்படுகின்றன. சொத்து என்ப 
தைப்பற்றி கருத்து மாறிக்‌ கொண்டே இருக்கற இனால்‌, அர 
சாங்கம்‌ இந்தக்‌ கருத்தில்‌ அதிகமாக தலையி$கறது பொது 
ஜன அபிப்பிராயத்தின்‌ மூலமாக, சட்டம்‌ ஏற்பட்டு சொத்‌ 
அக்காரருடைய அர்த்தமில்லாத உரிமைகள்‌ குறைக்கப்பட்டு 
வருகின்றன. கனமான வரிகள்‌ விதிக்கப்படசன்றன. இத்த 
வரிகளைச்‌ சொத்துப்‌ பறிமுதல்‌ என்றே சொல்லி விடலாம்‌. 
இர்த வரிகள்‌ பொது ஈன்மைக்காக, தனி ஈபர்களின்‌ சொத்‌ 
துரிமைகளை விழுங்க விடூன்‌ றன. 


இப்பொழுது அரசாட்சியின்‌ நோக்கம்‌ பொது நலம்‌ 
ஒன்றுதான்‌. தனி.மனிதன்‌ தன்னுடைய சொத்தரிமைகளைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்வதற்காகக்‌ கூட; இர்தப்‌ பொதுறலத்‌ 
அக்கு விரோதமாக நடக்கவே முடியாது. பண்டைச்‌ காலத்‌ 
தில்‌. பெரும்பான்மையோரான மக்களுக்குச்‌ சொத்துரி 
மையே கிடையாத. அவர்களே மற்றவர்களால்‌ சொத்தாக 
பாவிக்கப்பட்டார்கள்‌. இன்றைக்குக்கூட, குறிப்பிட்ட லெ 
ருக்கு இத்தகைய பாத்தியங்கள்‌ இருக்கின்‌ றன. நிலைத்த உரி 
மைகளைப்பற்றி மிகுதியும்‌ பேசப்படுகிறது. இன்றைக்கு புதி 
யதொரு நிலைத்த உரிமை வெளித்தோன்றி விட்டது. தனி 
அணும்‌ பெண்ணும்‌ பாடுபட்டு உழைத்து, அர்த உழைப்பின்‌ 
பயனை அனுபவிக்கலாம்‌ என்ற உரிமைதான்‌, இத்தகைய 
மாறிக்‌ கொண்டுவரும்‌ .கருத்துகளினால்‌ சொத்தும்‌ முதலும்‌ 
மறைந்துபோய்‌ விடுவதில்லை. ௮வைகள்‌' பரவிப்‌ போய்‌ வீடு 
இன்றன. சிலர்‌ மட்டும்‌ ஜனசமுதாயத்தின்‌ பேரில்‌ முன்னர்‌ 
அதிகாரம்‌ செலுத்தி வர்தனர்‌. அர்த அதிகாரம்‌ அவர்க 
ளிட மிருந்து பறிமுதல்‌ செய்யப்பட்டு ஜனசமுதாயமே 
மொத்தமாக அதை எடுத்துக்‌ கொண்டுவிட்டது. . 
்‌.. தனி ஈபரை உள்ளத்திலும்‌. நடையிலும்‌, மனப்போக்‌ 
௮ம்‌: திருத்தி அதன்‌ மூலமாக வெளி உலகத்தை மாற்ற 
கார்‌ திஜீ விருப்பப்பகிருர்‌. கெட்ட வழக்கங்களையும்‌, ௬௧ 
போகங்களையும்‌ விட்டு விட்டு ஜனங்கள்‌ புனித வாழ்வு வாழ 
வேண்டு மென்று அவர்‌ ஆசைப்பட றோர்‌. காமத்தை ஓழித்‌ 
தல்‌, லாகிரி வஸ்துக்களை உட்கொள்ளா திருத்தல்‌ இவை 
களைப்பற்றி அவர்‌ அழுத்திப்‌ பேசுகிறார்‌. இவைகளுடைய 
தாசதம்மியக்‌ கெட்டதன த்தைப்பற்றி௮பிப்பிராயபேதமிருக்‌ 
கலாம்‌. ஆனால்‌ தனி நபர்‌ சம்பந்தப்பட்ட முறையில்‌ நோக்க 
னாலும்‌ சரி சமுதாய நோக்சைக்‌ கொண்டு பார்த்தாலும்‌ சரி, 


900 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மேற்சொன்ன தீய பழக்கங்கள்‌ பேராசை,சுயகலம்‌ பொருள்‌ 
இருப்பு, தன்னலத்‌.துக்காக தனிஈபர்களின்‌ பயங்கரப்‌ போரா 
ட்டம்‌, அந்த காரணத்தால்‌ கூட்டங்களுக்குள்‌ ஈவு இரக்க 
மில்லாக சண்டைகள்‌, ஒரு கூட்டம்‌ இன்னொரு கூட்டத்தை 
அடக்கி வைத்து எல்லா வகையிலும்‌ சுரண்டப்‌ பார்ப்பது 
சாட்டுக்கு காட பயங்கரமாக யுத்தம்‌ செய்வது--இவைகளைக்‌ 
காட்டிலும்‌ குறைந்த இமை கொண்டவைகள்‌ அல்லவா? 


காந்திஜீ இந்த பலாத்காரத்தையும்‌ இழிவான போராட்‌ 
டங்களையும்‌ வெறுக்கிறார்‌. ஆனால்‌ இப்பொழுது ஜனசமூகத்‌ 
இல்‌ அமுலிலிருர்தவரும்‌ சட்டப்படிக்கு இவைகள்‌ இயற்‌ 
கையான விளைவுகள்தானே? சொத்து உரிமைகளை ஓப்புக்‌ 
கொண்டால்‌ வலுவானவன்‌ பலவீனனைத்‌ தனக்கு இரையாக்‌ 
இக்‌ கொள்ளலாம்‌என்‌ றும்‌ சக்தியுள்ள வர்கள்‌எதையும்‌ எடுத்‌ 
அக்கொள்ளலாம்‌ என்‌ அம்‌,சக்தியுடையவர்கள்‌ எதையும்‌ தங்‌ 
களுக்கே வைத்துக்‌ கொள்ளலாமென்றும்‌, அந்தச்‌ சட்டம்‌ 
ஆதரிக்கா மலிருக்க முடியுமா? இன்றைக்கிருக்கும்‌ ஆதாய 
ஆசையால்‌, போராட்டங்கள்‌ தான்‌ உண்டாகும்‌. மனிதனு 
டைய கொள்ளையடிக்கும்‌ உணர்ச்சிகளுக்குத்‌ தற்போதைய 
திட்டம்‌ போதுமான அளவு இடம்‌ கொடுக்கறது. அதே 
திட்டம்‌ அர்த உணர்ச்சிகளைக்‌ காப்பாற்றவும்‌ செய்கிறது. 
தற்போதைய சொத்துரிமைத்‌ திட்டத்தினால்‌ லெ நேர்த்தி 
யான உணர்ச்சிகள்‌ உண்டாகின்றன. ஆனால்‌ ஈல்ல உணர்ச்‌ 
சிகளைக்‌ காட்டிலும்‌ கேவலமான உணர்ச்சிகளைத்தான்‌ அதிக 
மாக வளர்க்கன்றது. 


வெற்றியென்றால்‌ மற்றவர்களைக்‌ ழே தள்ளி, தோற்று 
விழ்ந்த அவர்களது உடம்புகள்‌ மீது ஏறி மிதிப்பது என்று 
அர்த்தம்‌ கொள்ளப்படஇறது, இந்த ஆசைகளும்‌, இந்த 
இழிவான கருத்துகளும்‌ ஜனசமூகத்தால்‌ வளர்க்கப்பட்டு 
ஜன சமுதாயத்தில்‌ உயர்க்த ரகமானவர்களைத்‌ தங்களுக்கு 
பக்தர்களாக ஆக்கக்‌ கொள்ளுமாயின்‌ காந்திஜீ தமது லட்ச 
யத்தை அடையப்பெற முடியுமா? ஈடை நேர்மையுள்ள மனி 
தகை ஒவ்வொருவரும்‌ ஆகவேண்டூமென்‌ று கார்திஜீஆசைப்‌ 
ப$கிற ஆசை பலிக்குமா? அவர்‌ ஜனச்கூக்‌. சேவை மனப்‌ 
பான்மையை வளர்க்க விரும்புன்றார்‌. அவரது எண்ணம்‌ 
சிலர்‌ சம்பந்தப்பட்ட வரையில்‌ பலிக்கலாம்‌. ஆனால்சொத்து 
சேர்த்தவர்களை மதிப்புள்ளவர்களாக ஜனசமுதாயம்‌ கொள்‌ 


ளாம்‌ பொழுது, மனித வாழ்க்கைக்குத்‌ துண்டுதலே லாபம்‌ 


கார்‌ இ ஒரு புதூர்‌ 901 
சம்பாதிக்கும்‌ எண்ணமாக இருக்கும்பொழுது பெரும்‌ 


பான்மையோர்‌ அந்த வழியைத்தான்‌ பின்பற்றுவார்கள்‌. 

ஆனால்‌ பிரச்னை இனி ௮ற சம்பந்தமான தாக இருக்க 
முடியாது, அது நெருக்கடியான கேள்வியாக விட்டத. 
அனுபவ சாத்தியமான பரிகாரம்‌ அதற்குத்‌ தேவை, 
ஏனென்றால்‌ உலகம்‌ சகிக்க முடியாத குழப்பத்தில்‌ இருக்‌ 
கிறது. அர்தக்‌ குழப்பத்திலிருர்து வெளிவர வழி கண்டு 
பிடிக்கப்பட வேண்டும்‌, (மிக்காபரை''ப்போல்‌ ஏதேனும்‌ 
ஒன்ற சேரும்‌ என்று நாம்‌ கா த்திருக்கமுடியா அ. முதலாளி 
தத்துவம்‌, அபேதவாதம்‌, சமதர்மம்‌, முதலியவைகளின்‌ 
திமைகளைப்பற்றி மட்டும்‌ கண்டனம்‌ செய்துவிட்டு புதிய 
திட்டத்துக்கும்‌ பழைய திட்டத்துக்கும்‌ ஈ$வே இரண்டு 
திட்டங்களின்‌ உயர்ந்த தன்மைகளையும்‌ சாஜியாகக்‌ கொண்ட 
ஒன்றைக்‌ கொண்டு நாம்‌ வாழவும்‌ முடியாது. வியாதியைத்‌ 
தெரிர்து கொள்ள வேண்டும்‌. ஒளஷதத்தைக்‌ கொடுத்து 
பரீக்ஷைபார்க்க வேண்டும்‌. சாம்‌ இப்பொழு அ இருக்கற நிலை 
மையில்‌ எப்பொழுதுமே இருக்க முடியாதென்பது நிச்சயம்‌. 
பின்னே செல்ல முயற்சி செய்யலாம்‌; அல்லது முன்‌ கோக்‌ 
கிப்போகலாம்‌. அரேகமாக இந்த விஷயத்தில்‌ ஈமக்கு சுதந்‌ 
இரமே இருக்காது. ஏனென்றால்‌ பின்னே செல்லுவதென்‌ 
பது கற்பனை செய்ய முடியாத ஒன்றாகும்‌. 

இருந்தாலும்‌. காந்திஜியின்‌ பல அலுவல்களைக்‌ 
கொண்டு அவர்‌ குறுயெ துண்டான வாழ்வு வேண்டுஇ௫ர்‌ 
என்றும்‌, தன்னகத்தே அடக்கிக்கொண்டு இடக்கும்‌ நாடு 
மட்டு மல்ல, தன்னகத்தே அடக்கிக்கொண்டு இடக்கும்‌ ரொ 
மத்தையே படைக்கப்‌ பார்க்கிறார்‌ என்பது போலத்‌ தோன்று 
கிறது. நாகரிகமில்லாக்‌ காலத்தில்‌ சரொமம்‌ தனக்குள்ள 
தேவையைத்தானே பூர்த்தி செய்‌ஐ கொண்டு வர்தது, தனக்‌ 
குத்‌ தேவையான உணவை உற்பத்தி செய்து கொண்டது. 
உடையையும்‌ மற்றுமுள்ள தேவைகளையும்‌ தானே பூர்த்தி 
செய்து கொண்டு விட்டது. இப்படியாயின்‌ வாழ்க்கைத்‌ 
திட்டம்‌ மிகவும்‌ ழோன படித்தரத்தில்தான்‌ இருக்கமுடி: 
யும்‌. இதை காந்திஜீ சாசுவத லட்சியமாகக்‌ கொண்டி 
ருக்கிறார்‌ என்று நான்‌ நினைக்கவில்லை. ... ஏனென்றால்‌ ௮௮ 
சாத்தியமில்லாத லட்சியமாகும்‌, தற்போதிருக்கும்‌ ஏராள 
மான ஜனங்கள்‌ லெ தேசங்களில்‌. வாழவே முடியாது, 
அவர்கள்‌ இந்த வறுமைக்கும்‌,பஞ்சத்துக்கும்‌ மீண்டும்‌ திரும்‌, 


சி 


902 ஜவ்ஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பிப்போகும்‌ நிலைமையைக்‌ கொஞ்சம்‌ கூடச்சகக்க மாட்டார்‌ 
கள்‌. இந்தியாவைப்போன்ற விவசாய நாட்டில்‌ ஈம்முடைய 
தற்போதைய வாழ்க்கைத்‌ திட்டம்‌ மிகவும்‌ குறைந்த படித்‌ 
தரமாயிருப்பதால்‌ ரொமத்‌ தொழில்களை அபிவிருத்தி 
செய்வதால்‌ பொது ஜனங்களின்‌ நிலைமையில்‌ சிறிது அபிவி 
ருத்தி உண்டாகக்கூடும்‌ என்று நான்‌ கருதுகிறேன்‌. ஆனால்‌ 
வேறு ஒவ்வொரு தேசமும்‌ பிணிக்கப்பட்டிருக்றெது நாமும்‌ 
உலகத்தின்‌ வேறு பகுதிகளோடு பிணிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
அவைகளை விட்டுப்‌ பிரிந்து நிற்பது ஈமக்கு சாத்தியப்படாத 
சங்கதியாகும்‌. ஆகவே உலகத்தோடு ஈம்மையும்‌ சேர்த்து 
அளந்து பார்க்க வேண்டும்‌. அர்த முறையில்‌ தனித்‌ துண்‌ 
டாக இருக்க முயலுவது கூடாத. காரியமாகும்‌. என்‌ .சம்‌ 
பந்தப்பட்ட வரையில்‌ அத எல்லா வகைகளிலும்‌ விரும்‌ 


்‌ பத்தகாததென்று எண்ணுகிறேன்‌. 


கடைசியாக ஒரே ஒரு பரிகாரம்தான்‌ சாத்தியமான 
தாக ஈம்முடைய கண்ணில்‌ படுகிறது. முதலில்‌ ஈம்முடைய 
தேச எல்லைக்குள்ளே அபேதவா தத்‌ திட்டத்தை அமுலுக்‌ 
குக்‌ கொண்டு வருவது; இறுதியில்‌ உலகம்‌ முழுதும்‌ இக்‌ 
இத்திட்டத்தை அனுஷ்டான த்தில்‌ கொண்டுவருவது. உலக 
கன்மையைக்‌ கருதி, உற்பத்தியை அடக்கயொண்டு, செல்வத்‌ 
தை நிரவச்‌ செய்வதாகும்‌. இதை எவ்வாறு செய்வது என்‌ 
பது வேறு சங்கதி. ஆனால்‌ சில பேர்கள்‌ .தற்போதைய திட்‌ 
டத்தில்‌. லாபத்தையடைந்து புதிய திட்டத்தை எதிர்க்கிறார்‌ 
கள்‌ என்ற காரணத்தினால்‌ ஒரு தேசமோ அல்லது உலக 
முழுதுமோ தேக்கமுற்றுக்‌ இடக்கவேண்டும்‌ என்று சொல்‌ 
௮வது தவறாகும்‌. இதற்குக்‌ குறுக்கே அரசியலமைப்புக 
ளும்‌ ஜனசமூக அமைப்புகளும்‌ இருக்குமாயின்‌, அவை 
களை அப்புறப்படுத்த வேண்டியதுதான்‌. 
< விரும்பத்தக்க அனுபவ சாத்தியமான அத்த லட்சியத்‌ 
தைப்‌ பறிகொடுத்து விட்டு, பழைய nara ராஜி 
செய்து கொள்ளுவது மகத்தான துரோகமாகும்‌. உலக 
நிலைமைகளின்‌ போக்கினால்‌ இத்தகைய மாறுதல்களைக்‌ கட்‌ 
டாயப்படுத்தலாம்‌ அல்லது விரைவு படுத்தலாம்‌. ஆனால்‌ ௪ம்‌ 
பந்தப்பட்ட பெரும்பா ன்மை மக்களின்‌ சம்மதமும்‌ பற்‌ 
அம்‌ இல்லாவிடில்‌, அந்தத்‌ திட்டத்தை அமுலுக்குக்கொண் 
வேர முடியாது. ஆகவே அவர்களுடைய மனதைத்‌ 
திருப்பி இந்தக்‌ கட்சிக்குக்‌ கொண்டு வரவேண்டும்‌. சிறு 


2௯ 


' காந்தி ஒரு பூதூர்‌ * 908 


கூட்ட மாகக்‌ கூடி, சதி செய்து, பலாத்காரத்தை உபயோகப்‌: 
படுத்தினால்‌ அது பயன்படாது. தற்போதைய திட்டத்‌ 
தால்‌ லாபமடையக்‌ கூடியவர்களையும்‌ இந்தக்‌ கட்சிக்கு 
இழுக்க இயற்கையிலேயே முயற்சிகள்‌ செய்யப்பட வேண்‌: 
டும்‌. ஆனால்‌ ஈலமான முறையில்‌ அவர்களில்‌ பெரும்பான்‌. 
மையோசைக்‌ கட்சிக்கு இழுக்க முடியாது என்று தோன்று 
கிறது. ச 

கையால்‌ தூற்பது, கை நெசவு என்ற கதர்‌ 
இயக்கம்‌, காந்திஜீயின்‌ செல்வக்‌ குழர்தையாகும்‌. இத 
தனி ஈபராக நின்று பொருளை . உற்பத்தி செய்யும்‌ 
பழைய முறையை வலுப்படுத்துவதாகும்‌. ஆகவே 
தொழிலபிவிருத்திக்‌ காலமான இந்தக்‌ காலத்துக்கு ரொம்‌ 
பவும்‌ முந்தின பழைய பரிகாரமாகும்‌. தற்போதைய முக்‌ 
கியமான பிரச்னைக்கு அதை ஒரு பரிகாரமாகக்‌ கருதமுடி' 
யாது, அஅமட்டிமல்ல; சரியான பாதையில்‌ வளருவதற்கு 
இடைஞ்சலாயிருக்கக்‌ கூடிய மனப்பான்மையையும்‌ அத 
உண்டாக்குகன்றது. என்றாலும்‌ ௮.து ஒரு தற்காலிகப்‌ 
பரிகாரம்‌, அது உபயோகமான வேலையைச்‌ செய்திருக்க 
றது. நாடு முழுதுக்கும்‌ பொதுவான . தொழிலபிவிருத்தி 
பிரச்னைகளையும்‌, லெசம்பந்தமான பிரச்னைகளையும்‌ சரியான 
முறையில்‌ இர்த்து வைக்க அரசாங்கம்‌ முயற்சி செய்யாத 
வரையிலும்‌ அது இன்னும்‌ கொஞ்ச காலத்துக்கு உபயோக 
மாய்த்‌ தானிருக்கும்‌. - 

இந்தியாவில்‌ வேலையில்லாமல்‌ திண்டாடுகறவர்கள்‌. 
கோடிக்‌ கணக்கில்‌ இருக்கிறார்கள்‌. அதன்‌ புள்ளி கணக்குக்கு 
வருவதில்லை. . கிராமாந்தரங்களில்‌ இன்னும்‌ அதிக 
மான வேலையில்லாமை பரவி நிற்கின்றது. இர்த வேலையில்‌, 
லாமையைத்‌ தடுப்பதற்கோ, வேலையில்லாதவர்களுக்கு ஏதே: 
னும்‌ ஒரு வகையில்‌ ஒத்தாசை செய்யவோ அரசாங்கத்தா 
ரால்‌ யாதொரு முயற்சியும்‌ செய்யப்படவில்லை, பூராவும்‌, 
அரைகுறையாகவும்‌ வேலையில்லாமலும்‌ படித்தவர்களுக்கு 
செல்வத்‌ அறையில்‌ கதர்‌ சிறிதளவு உதவியாக இருந்திருக்‌ . 
றது. இந்த ஆதாயம்‌ தங்களுடைய சொந்த முயற்கக , 
ளின்‌ பயனான படியால்‌ அத மக்களின்‌  தன்மதிப்பை உயர்‌ , 
த்தி அவர்களுக்கு தன்னம்பிக்கை யுணர்ச்சியைக்‌ கொடுத்தி 
ருக்கிறது. சிறப்பாக மனோபாவத்தில்‌. மாற்றம்‌ ஏற்பட்ட, 
தைக்‌ குறிப்பிடாமல்‌ இருக்க முடியாது, ஈகரத்துக்கும்‌ ரொ. 

யூ 


904 ஐவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மத்துக்கும்‌ ஒரளவு தொடர்பை கதர்‌ உண்டாக்‌) விட்டது. 
நூத்தர வகுப்பு அறிவாளிகளையும்‌ விவசாயிகளையும்‌ நெருக்‌ 
கத்துடன்‌ பழகும்படி அத செய்து விட்டது. அதை உடுப்‌ 
பவனிடமும்‌ சரி, அதைப்‌ பார்ப்பவனிடமும்‌ சரி ஒருவித 
மான மன உணர்ச்சி உண்டாகின்றது. வெண்மையான 
எளிய கதர்‌ உடையை நடுத்தர வகுப்பார்கள்‌ உடுத்திக்‌ 
கொண்டதால்‌ படாடோபமும்‌ தொலைந்து போய்விட்டது. 
டம்பம்‌ குறைந்தது; பொது மக்களோடு தாங்களும்‌ சேர்ந்த 
வர்கள்‌ என்ற ஒற்றுமை எண்ணமும்‌ உண்டாயிற்று. 
நடுத்தர. வகுப்பில்‌ ழ்த்தரமானவர்கள்‌ பணக்காரர்க 
ளைப்‌ பார்த்து உடைதரித்துக்‌ கொள்ளும்‌ வழக்கத்தை விட்டு 
விட்டார்கள்‌. மலிவான உடைகளைத்‌ தரித்துக்‌ கொண்டால்‌ 


அவமானம்‌ ஏற்படுவதாக எண்ணியதும்‌ போய்‌ விட்டது. 


உண்மையிலேயே அவர்கள்‌ கதரினால்‌ பெருமைகொண்டார்‌ 
கள்‌. பட்டுகளையும்‌, உயர்ந்த உடுப்புகளையும்‌ அணிந்து 
கொண்டிருப்பவர்களைக்‌ .காட்டிலும்‌ தாங்கள்‌ உயர்ந்தவர்‌ 
கள்‌ என்றும்‌ கருதத்‌ தலைப்பட்டார்கள்‌. மகா ஏழை கூட 


_இந்த கெளரவத்தையும்‌ தன்மதிப்பையும்‌ ஓரளவில்‌ கொள்‌ 


ளலாணான்‌ . கதர்‌ கட்டிக்கொண்டிருக்கும்‌ கூட்ட த்தில்‌ ஏழை 
பணக்காரன்‌ யார்‌ என்று சொல்ல முடியாது. ஒரு வித 
சகோதர பாவம்‌ வளர்ந்து விடுகிறது. கதரின்‌ மூலமாக காங்‌ 
கிரஸ்‌ பொது மக்களின்‌ இட்ட நெருங்க முடிந்தது என்‌ 
பதில்‌ சந்தேகமேயில்லை, கதர்‌ தேச விடுதலையின்‌ உடையா 
யிற்று, 


அலை முதலாளிகள்‌ தங்கள்‌ அணிகளின்‌ விலைகளை 
உயர்த்துவதைத்‌ தடுப்பதற்கும்‌ கதர்‌ பெருந்துணையாக 
இருந்தது. இந்த ஆலை முதலாளிகள்‌ -அர்நிய காடுகளிலிருந்து 
முக்யெமொக லங்காஷயரிலிருர்‌து இறக்குமதியான துணி 
களைக்‌ கண்டு பயந்து தங்கள்‌ துணிகளுக்கு விலையை கூட்‌ 
டாமல்‌ இருந்தார்கள்‌, ஆனால்‌ சென்ற உலகப்‌ போர்க்காலத்‌ 
தில்போல்‌ இந்தப்‌ போட்டி நின்றுபோகும்பொழுதெல்லாம்‌ 
இக்தியாவில்‌ அணிகளின்‌ விலை மிகவும்‌ அதிகப்பட்டுப்போய்‌ 
இர்திய ஆலை முதலாளிகள்‌ நிறைய லாபம்‌ சம்பாதித்தார்கள்‌. 
சுதேசி, அன்னியத்‌ அணி பஷ்காரம்‌ இந்த இயக்கங்களால்‌ 
இர்திய ஆலைகளுக்கு மிகுதியும்‌ சாதகம்‌ ஏற்பட்டது. ஆனால்‌ 
கதர்‌ தோன்றியதும்‌ மாறுதல்‌ உண்டாயிற்று, முன்னே விலை 


க்ரந்‌ தி ஒரு புதூர்‌ 905 


உயர்ந்து விற்றது போல இப்பொழுது அவ்வளவு விலையை 
உயர்த்த முடியவில்லை. 

ஜனங்களிடம்‌ இருந்த கதர்‌ அபிமானத்தை இந்திய 
அலைகளும்‌ ஜப்பானிய ஆலைகளும்‌ தங்களுக்கு சாதகமாக 
உபயோகப்படூத்திக்கொண்டன. கதரைப்போலத்‌ தோன்றும்‌ 
படியான முரட்டுத்‌ அணிகள்‌ அலைகளில்‌ உற்பத்தி செய்யப்‌ 
பட்டு விற்கப்பட்டன. போரைப்போல ஏதேனும்‌ ஒரு கெருக்‌ 
கடி சேர்ர்து அன்னியத்‌ துணிகள்‌ இந்தியாவுக்கு வராமல்‌ 
நின்றுவிட்டாலும்‌ 1916-ம்‌ வருஷம்‌ முதல்‌ பல ஆண்டுகள்‌ 
ஜனங்களை அலை முதலாளிகள்‌ *கொள்ளையடி.த்ததைப்போல'' 
இனி செய்ய முடியாது. கதர்‌ இயக்கம்‌ அதைத்‌ தடுத்து விடும்‌. 
சிக்ரெத்தில்‌ வளரும்படியான தன்மை கதர்‌ அமைப்புக்கு 
இருக்கின்றது. இந்தியாவில்‌ கதர்‌ இயக்கத்தினால்‌ தற்போது 
பலஈன்‌ மைகள்‌ ஏற்பட்டாலும்‌ கதர்‌ இயக்கம்‌ தற்காலிக 
மான சங்கதிதான்‌ என்று எனக்குத்‌ தோன்‌.றுறது. பின்‌ 
னால்‌ ஜன நிர்மாண திட்டம்‌ மாறும்பொழுது அந்த சந்தர்ப்‌ 
பத்துக்கு உதவியாயிருக்கும்‌. அதுவரையில்‌ கதர்‌ இயக்கம்‌ 
இருந்தவரலாம்‌. ஆனால்‌ எதிர்காலத்தில்‌ விவசாயிகளின்‌ 
திட்டத்தையும்‌ தொழிலபிவிருத்தித்‌ திட்டத்தையும்‌ அடி 
யோடுமாற்றி அமைக்க வேண்டி தாயிருக்கும்‌. லட்சக்‌ கணக்‌ 
கில்‌ செலவு பிடிக்கும்‌ கமிஷன்களினால்‌ மேல்‌ மூச்சாக சல சில்‌ 
லசை மாறுதல்களை யோசனையாகக்‌ கூறலாம்‌. ஆலை அத 
னால்‌ நன்மை உண்டாகாது. 

நம்முடைய தற்போதைய நிலத்‌ திட்டம்‌ ஈம்‌ கண்‌ 
களின்‌ முன்னாலேயே அழிர்து வருகின்றது. அது உற்‌ 
பத்திக்கும்‌ வினியோகத்துக்கும்‌ இடைஞ்சலாயிருக்கறது. 
தெளிவான திட்டத்தைப்‌ பெரிய அளவில்‌ அமுலுக்குக்‌ 
கொண்டு வருவதற்கும்‌ தடையாக இருக்கிறது. அதை அடி 
யோடு மாற்ற வேண்டும்‌. சிறிய பட்டாக்களை ஒழித்து விட்டுக்‌ 
கூட்டுறவு முறைகளில்‌ விவசாயம்‌ செய்யவேண்டும்‌. குறைந்‌ த 
முயற்சியில்‌ அதிகமான விளைவைக்‌ காணலாம்‌. இவைக 
ளின்‌ மூலமாக நவீனத்‌ தேவைகளைப்‌ பூர்த்திசெய்துகொள் 
ளலாம்‌. மண்ணை ஈம்பியே எல்லோரும்‌ பிழைக்க முடியாத. 
புதிய விவசாயத்‌ திட்டங்களைப்‌ பெரிய அளவில்‌ அமுலுக்‌ 
குக்‌ கொண்டு வரும்‌ பொழுது எராளமான ஜனங்களுக்கு 
விவசாயத்தில்‌ வேலையில்லாமற்‌ போய்விடும்‌. அவர்கள்‌ சிறிய 
கைத்‌ தொழில்களைக்‌ கொள்ள வேண்டும்‌ அல்லது பெரிய 


906 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அளவில்‌ ஈடத்தப்பெறும்‌ தொழிற்சாலைகளில்‌ புகுந்து 
கொள்ள வேண்டியதாயிருக்கும்‌. மற்றும்‌ ஒரு கூட்டம்‌ 
ஜன சமூக சேவையில்‌ ஈ$படலாம்‌. கதரின்‌ மூலமாக அகேக 
பிராந்தியங்களில்‌ வறுமைக்கு பரிகாரம்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
அனால்‌ இந்த வெற்றிகரமான விளைவிலே, ஆபத்து அம்சமும்‌ 
இருக்கன்றது. தற்போது நசித்து வரும்‌ நிலத்திட்ட த்தை 
தலைகுப்புற விழச்‌ செய்யாமல்‌ அதற்கு ஓரளவில்‌ உபகார 
மாயிருப்பது புதிய இட்டத்‌துக்குத்‌ தடையாயிருக்கிறது. 
அது பெரும்தடையாக இப்பொழுது கண்ணிற்படவில்லை. 
இருந்தாலும்‌ கதரில்‌ அந்த ஆபத்து இருக்கத்தான்‌ செய்‌ 
இறது. விவசாயிக்கும்‌ சிறிய மிராசு தாருக்கும்‌ நிலத்திலிருந்து 
அவனுக்குக்‌ கிடைக்கும்‌ வருமானம்‌ இப்பொழுஅ அவர்கள்‌: 
நடத்திவரும்‌ மிகக்‌ கேவலமான வாழ்க்கைக்குக்கூட போத 
வில்லை. தன்னுடைய அல்ப வருமானத்திற்கு வீடு நிரம்ப 
வேறு வழிகளை அவன்‌ காணவேண்டும்‌ அல்லது வழக்கமாக 
அவன்‌ செய்துவருவதுபோல கடன்‌ வாங்கி இத்தகைய 
பணத்தையும்‌ . அரசாங்க வரியையும்‌ செலுத்த வேண்டும்‌. 
கதரினால்‌ ஏற்படும்‌ வருமான த்தினால்‌ அரசாங்கத்துக்கும்‌ 
பெரிய பண்ணையார்களுக்கும்‌ தான்‌ லாபம்‌. கதர்‌ இல்லா 
விட்டால்‌ விவசாயிகளிடமிருக்து அவர்கள்‌ யாதொன்றை 
யும்‌ வசூல்‌ செய்யவே முடியாது, கதரினால்‌ அதிக வருமா 
னம்‌ வருமானால்‌ மிராசுதார்களும்‌ ஜமீன்தார்களும்‌ இந்த 
, உயர்வுக்குத்‌ தகுந்தாற்போல்‌ தங்கள்‌ குத்தகைப்‌ பணத்தை 
யும்‌ உயர்த்திக்‌ கொள்ளுவார்கள்‌. தற்போதைய திட்டம்‌ 
அமுலிலிருக்கும்‌ வரையில்‌ விவசாயிகள்‌ வேறு துறை 
களில்‌ வேலைசெய்து சம்பாதித்து சிக்கனப்படுத்தும்பொருள்‌ 
எல்லாம்‌ இறுதியில்‌ பெரிய பண்ணையார்களுக்குத்தான்‌ லாப 
மாக முடியும்‌. எனக்கு ஞாபகமிருக்கற வரையிலும்‌ “(அபிவி 
ருத்தியும்‌ வறுமையும்‌'' என்று ஹென்ரி ஜார்ஜ்‌ எழுயிருக்‌ 
கும்‌ நூலில்‌ இதை விரிவாக ஆராய்ச்சி செய்து, அயர்லாந்து 
தேசத்தின்‌ அனுபவத்திலிருர்து உதாரணங்கள்‌ கொடூத்தி 


ருக்கிறார்‌. 


சரொமக்‌ கைத்தொழில்களை உயிர்ப்பிக்க கார்திஜீ செய்‌ 
யும்‌ முயற்சி அவருடைய கதர்‌ திட்டத்தின்‌ ஒரு பகுதியா: 
கும்‌. அதனால்‌ விரைவில்‌ ஈன்மை உண்டாகும்‌. அந்தக்‌ கைத்‌ 
தொழில்கள்‌ கிலவற்றால்‌ சாசுவதமான ஈன்மை உண்டாக. 
லாம்‌. ஆனால்‌ அவைகளில்‌ பெரும்பான்மையானவைகளால்‌ 


காந்தி ஒரு புதுர்‌ 7 907 


தற்காலிக நன்மைதான்‌ ஏற்படும்‌. ரொம வாசியை அவனது 
தற்போதைய கஷ்டத்திலிருந்து விடுவிக்க ஒத்தாசையாயிருக்‌ 
கும்‌ சில கலைகள்‌ சாகும்‌ தறுவாயில்‌ இருக்கன்றன. அவை 
கள்‌ மீண்டும்‌ உயிர்‌ பெற்று எழும்‌. ஆனால்‌ அந்த இயக்கம்‌ 
யர்திரத்துக்கும்‌ தொழிலபிவிருத்திக்கும்‌ விரோதமான 
தென்று கருதப்பட்டு ஈடைபெற்று வந்தால்‌ ௮து வெற்றி 
பெறாது, 

“ஹரிஜன்‌”' பத்திரிகையில்‌ ரொமக்‌ கைத்தொ ழில்களைப்‌ 
பற்றி சமீபத்தில்‌ காந்திஜீ எழுதிய கட்டுரையில்‌ அவர்‌ பின்‌ 
வருமாறு எழுதுகிறார்‌:-- 

செய்யவேண்டிய வேலை அதிகமாயும்‌ செய்யக்‌ கூடிய 
வர்கள்‌ எண்ணிக்கையில்‌ குறைவரயும்‌ இருப்பின்‌ யந்திரம்‌ 
வேண்டியதுதான்‌. ' ஆனால்‌ வேலைக்கு அதிகமான ஆட்கள்‌ 
இர்தியாவிலிருப்பதுபோல இருந்தால்‌ அது தீிமையாகும்‌. 
நமது ரொமங்களில்‌ வசிக்கும்‌ கோடிக்‌ கணக்கானவர்களுக்கு 
ஓய்வு சம்பாதித்துக்‌ கொடுப்பது ஈமது பிரச்னையல்ல. வரு 
ஷத்தக்கு ஆறு மாதத்துக்குச்‌ சமமான காலத்தில்‌ அவர்க 
ளுக்கு வேலை இடையா து. அந்த நேரத்தை எப்படி. உபயோ 
கப்படுத்துவது என்பது தான்‌ பிரச்னையாகும்‌,” 

கார்திஜீ குறிப்பிடும்‌ மேற்கூறிய ஆட்சேபனை பலதரப்‌ 
பட்ட அளவுகளில்‌ வேலையற்றுத்‌ தவிக்கும்‌ எல்லாத்‌ தேசம்‌ 
களுக்கும்‌ பொருந்தும்‌. ஆனால்‌ இந்தக்‌ காலத்தில்‌ வேலை 
யில்லையென்று சொல்லுவது தவறாகும்‌. தற்போதைய ஆதா 
யத்திட்டத்தின்‌ழ்‌ தொழிலாளர்களின்‌ வேலையால்‌ முதலா 
ளிகளுக்குப்‌ போதுமான லாபமில்லை. எவ்வளவோ வேலை 
யிருக்கிறது. பாதைகள்‌ சமைப்பது, நீர்ப்பாசனத்‌ திட்டங்‌ 
கள்‌, வீடுகள்‌, சுகாதார அபிவிருத்தி, வைத்திய வசதிகள்‌; 
கைத்தொழில்‌, மின்சாரம்‌, ஜனசமுதாய கலைப்பெருக்கு 
தொண்டுகள்‌, கல்வி ஜன ங்களுக்குத்தேவையாயிருக்கும்‌ எண்‌ 
ணற்ற ப்ப பப்பு ஏற்பாடு செய்தல்‌,--இந்தத்‌ துறை 
களில்ளராள மாக வேலையிருக்றெது. கோடிக்கணக்கான நமத 
மக்கள்‌ அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு கடுமையாக உழைக்‌ 
கக்கூடிய தூறைகள்‌ இருக்கின்றன. 

ஆனால்‌, ஜனசமுதாயத்தை முன்னேறச்‌ செய்ய வேண்‌ 
டும்‌ என்ற கோக்கத்தோட காரியம்‌ செய்ய வேண்டும்‌. ஆதாய 
ஆசை இருக்கலாகாது, ஜனசமுதாயமே இந்த வேலைகள்‌ 


908 . ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அனைத்தையும்‌ திட்டமாகச்‌ செய்ய முற்பட வேண்டம்‌. 
ருஷ்ய சோவியத்‌ அரசாட்சியில்‌ எத்தனையோ குறைகள்‌ 
இருக்கலாம்‌. ஆனால்‌, அந்த நாட்டில்‌ வேலையில்லாமை 
கிடையாது. நமது ஜனங்கள்‌ வேலையில்லாமல்‌ சோம்பேறி 
களாயிருக்கவில்லை; வேலைக்கும்‌, கலைப்பெருக்குக்கும்‌ வசதி 
கள்‌ அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. குழந்தைகளை 
வேலை செய்யாமல்‌ தடுப்பது, ஒரு எல்லை வரையில்‌ கட்டா 
யக்‌ கல்விக்கு ஏற்பாடு இவைகளைச்‌ செய்தால்‌ சிலரை 
தொழில்‌ இனத்திலிருந்து பிரித்து கோடிக்‌ கணக்காக பின்‌ 
னால்‌ வரக்கூடிய தொழிலாளிகளைத்‌ தொழில்‌ சந்தையி 
லிருந்து குறைத்து விடலாம்‌. சர்க்காவையும்‌, தக்ளியையும்‌ 
சீர்திருத்தம்‌ செய்து, அவைகளின்‌ மூலமாக உற்பத்தியை 
அதிகரிக்க காந்திஜீ முயன்று ஓரளவு வெற்றி பெற்றிருக்க 
ரர்‌, இது இயர்திரத்தையும்‌ கருஙியையும்‌ சர்திருத்த 
முயற்சி செய்வதாகும்‌. இந்தச்‌ சீர்திருத்தம்‌ தொடர்ந்து 
கொண்டேபோய்‌, மின்சார விசையால்‌ குடிசைத்‌ தொழில்‌ 
கள்‌ ஈடைபெறுமானால்‌ மீண்டும்‌ ஆதாய ஆசை உண்டாகி 
விடம்‌. அதனால்‌ அதிக உற்பத்தியும்‌ வேலையில்லாமையும்‌ 
ஏற்படும்‌, - 


கவீன தொழில்‌ யுக்தியாடு ரொமத்‌ தொழில்கள்‌ 
பிணைக்கப்பட்டாலொழிய, ஈமக்கு இன்றைக்குத்‌ தேவையா 
யிருக்கும்‌ வாழ்க்கைக்கும்‌ ஈாகரிகத்துக்கும்‌ தேவையான 
பொருள்களை உண்டாக்க முடியாது, அவைகள்‌ இயந்திரத்‌ 
தோடு போட்டி போட முடியாது. விஸ்தாரமான அளவில்‌ 
ஈம்முடைய தேசத்தில்‌, இயந்திரங்களை வேலை செய்யாமல்‌ 
தடுப்பது விரும்பத்தக்ககா? அல்லது சாத்தியமா? இயர்தி 
ரம்‌, இயர்திரமென்ற காரணத்தால்‌ தாம்‌ விரும்பவில்லை 
யென்று சொல்லுவது தவறு என்று காந்இஜீ அடிக்கடி 
சொல்லியிருக்கிறார்‌. ஆனால்‌, இன்றைக்கு அது இந்தியா 
வுக்குப்‌ பொருத்தமில்லையென்று அவர்‌ நினைப்பதாகத்‌ 
தோன்றுறெது. ஆனால்‌ தாய்த்‌ தொழில்களான இரும்பு, 
எஃகு முதலியவற்றை நாம்‌ மூடிவிட முடியுமா ? அல்லது 
ஏற்கெனவே இருக்கும்‌ ஏறிய தொழில்களை நிறுத்தி விடக்‌ 


கூடுமா 


காம்‌ அவ்வாறு செய்யமுடியாதென்பது வெளிப்படை. 
ரெயில்வேக்களும்‌, பாலங்களும்‌, போக்குவரத்து வசதிகளும்‌ 


க 
கார்திஒரு புதர்‌ 909 


இருப்பின்‌, அவைகளை காம்‌ சொந்தத்தில்‌ உற்பத்தி செய்ய 
வேண்டும்‌ அல்லது மற்றவர்களைச்‌ சார்ந்திருக்க வேண்டும்‌. 
தேசப்‌ பாதுகாப்புக்கு சாதனங்களை அமைத்துக்‌ கொள்ள 
ராம்‌ விரும்பினால்‌, தாய்த்‌ தொழில்களைத்‌ தவிர மிகவும்‌ அபி 
வீருத்தியடைர்த தொழில்‌ திட்டமும்‌ ஈம்மிடத்தில்‌ இருக்‌ 
கப்‌ பெறவேண்டும்‌. எந்தத்‌ தேசமும்‌ இப்பொழுது உண்மை 
யாகவே சுயாதீனத்துடன்‌ தனித்து இருக்க முடியாது. ஒரு 
நாடு தொழில்‌ சிறப்படைந்து இருர்தாலல்லாமல்‌, அர்நியர்‌ 
களின்‌ ஆக்ரெமிப்பைத்‌ தடுக்க அதனால்‌ முடியாது, ஒரு 
தாய்த்‌ தொழிலுக்கு இன்னொரு தாய்த்தொழில்‌ உதவியா 
யிருக்க வேண்டியிருக்றெது. கடையாக இயர்‌ இிரங்களையே 
செய்யும்படியான ' தொழிலை நாம்‌ கைக்கொள்ள வேண்டும்‌. 
இந்தத்‌ தாய்த்‌ தொழில்கள்‌ செழித்து வளருமாகில்‌ சில்ல 
ரைத்‌ தொழில்கள்‌ பரவிவருவதைக்‌ தடுக்க முடியாது, அத 
னுடைய பேசக்கோடு ஈம்முடைய செல்வச்‌ செழிப்பும்‌, 
கலைப்பெருக்கும்‌ ஓட்டிக்கொண்டு இருப்பதமல்லா மல்‌, ஈம்‌ 
முடைய சுதந்திரமே அதோடு ஒட்டிக்‌ கொண்டு இடக்கன்‌ 
றது. பெரிய தொழில்கள்‌ விருத்தியடையுமாயின்‌ இராம்க்‌ 
குடிசைத்‌ தொழில்கள்‌ அதோடு போட்டியிட முடியாது. 
அபேதவாதத்‌ திட்டத்தின்‌ ஒழ்‌ சிறு தொழில்கள்‌ ஒருக்கால்‌ 
பிழைத்திருக்கக்கூடும்‌. ஆனால்‌ முதலாளி தத்துவத்‌ இட்‌ 
டத்தின்‌ ழே முடியவே முடியாது. அபேதவாதத்தின்‌ 
கீழ்‌ கூட திரளான வகையில்‌ உற்பத்தி செய்யப்படாத 
பிரத்தியேகமான சில பொருள்களை ஆக்கக்கூடிய குடிசைத்‌ 
தொழில்கள்‌ என்ற முறையிலேதான்‌ அவைகள்‌ பிழைத்‌ 
இருக்க முடியும்‌... ஸு 

தொழிற்சாலைகள்‌ பரவி வருவதைக்‌ கண்டு காங்கிரஸ்‌. 
தலைவர்கள்‌ சிலர்‌ திலலடைகின்றார்கள்‌. தொழிலபிவிருத்தி. 
அடைந்திருக்கும்‌ நாடுகளின்‌ தற்போதைய தொல்லைகள்‌ 
ஏராளமாகப்‌ பொருள்களை உற்பத்தி செய்வதனாலேதான்‌ 
ஏற்பட்டிருக்ன்றன என்று கருதுகிறார்கள்‌. இது நிலை 
மையை வினாத முறையில்‌ தவறாக கிரகிப்பதாகும்‌. பொது 
மக்களுக்கு ஏதாவது தேவையாயிருப்பின்‌ ௮தை ஏராள 
மாக உற்பத்தி செய்வது கெடுதலாகுமா? அவர்கள்‌ எப்பொ 
மூதும்‌ தேவை என்ற நிலையிலைதான்‌ இருக்க வேண்டுமா? 
ஏராளமாக பொருள்களை உற்பத்தி செய்யக்‌ கூடா தா? தவறு 
உற்பத்தி செய்யும்‌ முறையில்‌ ஏற்பட்டதல்ல. ஆனால்‌ உற்‌ 


910 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பத்தியான பொருள்களை மக்களுக்கு சரியாக பிரித்து வினி 
யோகம்‌ செய்ய முடியாத குறையே அகும்‌. 


சரொமத்‌ தொழில்களை அபிவிருத்தி செய்வோர்களுக்கு 
நேரக்கூடிய கஷ்டம்‌ இன்னொன்று இருக்கிறது. ஈம்முடைய 
விவாசாயப்‌ பொருள்கள்‌ உலகச்‌ சந்தையை ஈம்பியிருக்கின்‌ 
றன. சந்தையில்‌ விலை போகும்படியான பயிர்களில்‌ உழைக்‌ 
கவும்‌, அந்தப்‌ பொருள்கள்‌ விற்பதற்கு உலகத்தின்‌ விலைக 
ளின்‌ பேரில்‌ சார்ந்திருக்கவும்‌ விவசாயி கட்டாயப்‌ 
படுத்தப்‌ பட்டிருக்கறான்‌. உலகச்‌ சந்தையின்‌ விலைகள்‌ 
மாறிக்கொண்டே வருசன்றன. என்றாலும்‌, அவனுடைய 
குத்தகைப்‌ பணத்தையும்‌, அரசாங்க வரியையும்‌: ரொக்கப்‌ 
பணத்தில்‌ அவன்‌ செலுத்தவேண்டியிருக்றெது. அவன்‌ இக்‌ 
தப்‌ பணத்தை எப்படியோ எழுப்ப வேண்டியிருக்கறெது. 
முயற்சியால்‌ செய்ய வேண்டியிருக்றெது. ஆகவே எந்தப்‌ 
பயிரை விதைத்தால்‌ அதிக விலை கடைக்கும்‌ என்று அவன்‌ 
நினைக்கிறானோ அதைப்‌ பயிர்‌ செய்யப்‌ பார்க்கிறான்‌. உணவு 
சம்பந்தப்‌ பட்டவரையிலும்‌ கூட தனக்கும்‌ தன்னுடைய 
குடும்பத்‌ துக்கும்‌ போதுமான அளவு தேவையான பொருள்‌ 
களைப்‌ பயிர்‌ செய்ய அவனால்‌ முடிவதில்லை. சமீப காலமாக, 
உணவு தானியங்களின்‌ விலை தலைழோய்‌ வீழ்ந்து விட்டத. 
அகவே, கோடிக்கணக்கான விவசாயிகள்‌, ஐக்யெ மாகாணத்‌ 
திலும்‌ பீகாரிலும்‌ கரும்பு சாகுபடி செய்ய ஆரம்பித்தார்‌. 
கள்‌. சர்க்கரைக்குக்‌ கடல்‌ சுங்கவரி விதிக்கப்பட்டதால்‌, அந்‌ 
நிய நாட்டுச்‌ சர்க்கரை இந்தியாவுக்குள்‌ அதிகமாக வர 
முடியவில்லை. ஆகவே சர்க்கரைச்‌ சாலைகள்‌ நாய்க்குடைகளைப்‌. 
போல தோன்றிவிட்டன. கரும்புக்கு கிராக்‌ உண்டாயிற்று. 
ஆனால்‌ கரும்பு சாகுபடியோ தேவையைக்‌ காட்டிலும்‌ அதிக 
மாக ஆகிவிட்டது. சர்க்கரைத்‌ தொழிற்சாலை முதலாளிகள்‌ 
விவசாயிகளைக்‌ கொடுமையாக சுரண்டத்‌ தலைப்பட்டார்கள்‌; 
கரும்பு விலை படுத்துப்போயிற்று. 


குறுகிய திட்டத்தில்‌ ஈம்முடைய நிலத்‌ தொழில்‌ பிரச்‌ 
னைகளுக்கு பரிகாரம்‌ தேடுவது விரும்பத்‌ தக்கதல்ல என்று. 
மேற்கூறிய காரணங்களால்‌ விளங்குன்‌ றது. இதே காரணங்‌ 
கள்‌ ஈம்முடைய பொது வாழ்வில்‌ ஒவ்வொரு அம்சத்திலும்‌ 
பாதிக்கிறது. மோகமான, உணர்ச்சிப்‌ பெருக்கைத்‌ தழுவிய. 
வார்த்தைகளிலே காம்‌ அடைக்கலம்‌ புகலாகா.த. ஆனால்‌, 


காந்தி--ஒரு புதூர்‌ வ 


உண்மையான இத்த நிலைமைகளைக்‌ கவனிக்க வேண்டம்‌, கவ 
னித்து வேலை செய்தால்‌ தான்‌ நாம்‌ சரித்திர கர்த்தர்களாக 
ஆக முடியும்‌. இல்லாவிட்டால்‌ என்றும்‌ திக்கற்ற அடிமைக 
.ளாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌. 


மறுபடியும்‌ கார்திஜீயின்‌ அதிசயப்‌ போக்கல்‌ என்‌ 
மனம்‌ செல்கிறது. காந்திஜீக்கு மகா கூர்மையான அறிவு 
இருக்கிறது. ஓூக்கப்பட்டவர்களையும்‌) தாழ்த்தப்பட்டவர்‌ 
களையும்‌ உயர்த்துவதற்கு அவருக்கு ஆவல்‌ இருக்கிறது.. அப்‌ 
படியிருக்க அன்பத்திற்குத்‌ துணை நிற்கக்கூடியதும்‌, தானே 
ஈத்து வருவதுமான ஒரு திட்டத்தை ஏன்‌ அவர்‌ ஆதரிக்க 
வேண்டும்‌? அவர்‌ ஒரு வழி காண விரும்புகிறார்‌ என்பது 
உண்மை. அனால்‌, பண்டைக்காலத்திற்குக்‌ கொண்டு போகக்‌ 
கூடிய வழி௮டைக்கப்‌ பட்டீப்போகவில்லையா? இதனிடையே, 
முற்போக்குத்‌ தடைகளாக நிற்கும்‌ பழைய திட்டத்துக்கு 
ஞாபகச்‌ சின்னங்களாக இருப்பவைகள்‌ யாவற்றையும்‌ அவர்‌ 
ஆச£ீர்வதிக்கறோர்‌. சமஸ்தானங்கள்‌, "பெரிய ஜமீன்தாரிகள்‌, 
தாலூக்தாரிகள்‌, தற்போதைய முதலாளித்‌ திட்டம்‌ இவை 
கள்‌, அவருடைய பாராட்டின்‌ ழே இருக்கின்றன. : 


தர்மகர்த்தர்‌ என்ற கொள்கையிலே ஈம்பிக்கை வைக்க 
லாமா? ஒருபேர்வழியினிடம்‌ ௮ திகாரத்தையும்‌ செல்வத்தை. 
யும்‌ கட்டுப்பாடின்றி கொடுத்து விட்டு அவைகளை அவன்‌ 
முழுதும்‌ பொதுஜன நன்மைக்காக உபயோகிக்க வேண்டு 
மென்று எதிர்பார்ப்பது தகுமா ? ஈம்மில்‌ பூரண பக்குவ 
மடைக்தவர்களைக்கூட அந்தவகையில்கம்பலா மா பிளேடோ 
கற்பனை செய்திருக்கும்‌ தத்துவ சாஸ்திர மனிதர்‌ கூட 
இர்தச்‌ சுமையைத்‌ தகுதியோடு ஏற்றுக்‌ கொண்டிருக்க முடி. 
யாது. இத்தகைய பெரிய மனிதர்களைத்‌ தங்கள்‌ பேரில்‌ 
வைத்துக்‌ கொண்டிருப்பதும்‌ மற்றவர்களுக்கு ஈல்லதாயிருக்‌ 
குமா? ஆனால்‌, தத்துவ சாஸ்திரி அரசர்களும்பெரியார்களும்‌ 
இருக்க முடியாத. எல்லோரும்‌ பலவீனமான மனிதர்கள்‌ 
தான்‌. தங்களுடைய சொந்த பலம்‌ அல்லது தங்களு 
டைய சொந்தக்‌ கருத்துகள்‌ பொது ஜன ஈன்மையோடு ஒட்‌ 
டிக்‌ கொண்டிருப்பவை யென்று தான்‌ அவர்கள்‌ எண்ணிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌: பிறப்பு, அதிகாரம்‌, செல்வம்‌ இவை 
பார ம்பரியமரய்‌ வருன்றன. அவைகளுடைய விளைவுகள்‌ 
மிகுதியும்‌ கெடுதலானவை, 


912 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மாறுதலை எப்படி. உண்டாக்குவது என்பதைப்பற்றி 
யும்‌, தடைகளை எவ்வா அ நீக்குவது என்பதைப்பற்றியும்ஈயத்‌ 
தினாலா பயத்தினாலா என்பதைப்பற்றியும்‌ கான்‌ தற்போது 
யோசிக்கவேயில்லை என்பதைத்‌ திரும்பவும்‌ சொல்லுறேன்‌. 
இர்தப்‌ பகுதியைப்‌ பற்றி பின்னால்‌ விவரிக்கிறேன்‌. ஆனால்‌, 
மாறுதல்‌ வேண்டும்‌ என்பதற்குத்‌ தேவையை உணர வேண்‌ 
டும்‌. அதைத்‌ தெளிவான பாஷையில்‌ சொல்ல வேண்டும்‌, 
க்ப்‌ தலைவர்களும்‌ இதைத்‌ தெளிவாகக்‌ 
'கருத்தில்‌ கொண்டு வெளியில்‌ சொன்னால்‌ ஒழிய, அவர்கள்‌ 
தங்கள்‌ வழிக்கு மற்றவர்களை எவ்வா று திருப்ப முடியும்‌ 2 
ஜனங்களிடம்‌ மாற தலுக்குத்‌ தேவையான மனப்பான்மை 
யையும்‌ கருத்துக்களையும்‌ அவர்கள்‌ எவ்வாறு கருத முடி 
யும்‌? நிகழ்ச்சிகள்‌ தான்‌ உண்மையான உபாத்திமார்கள்‌ ; 
அனால்‌, நிகழ்ச்சிகளைச்‌ சரியாக அறிந்து கொள்ள வேண்டும்‌. 
அவைகளுடைய குறிப்பைத்‌ தெரிந்து கொண்டு அவைகளின்‌ 
மூலமாக ஈன்னோக்கு கொண்ட செயல்‌ தோன்ற வேண்டு 
மானால்‌, நிகழ்ச்சிகளுக்குசரியான பொருளைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 
என்னுடைய பிரசங்கங்களினால்‌ ஏகதேசம்‌ ஆத்திர 
மடைந்த ஈண்பர்களும்‌ தோழர்களும்‌, “ரல்லதன்மை 
படைத்த சுதேச மன்னர்களை நீங்கள்‌ கண்டதில்லையா ? 
தர்ம சிந்தனை கொண்ட பிரப்புக்களைப்‌ பார்த்ததில்லையா ? 
ஈல்லகன்மைகள்‌ வாய்ந்த முதலாளிகளைச்‌ சந்தித்ததில்‌ 
லையா ?'' என்று என்னை அடிக்கடி கேட்டுருர்கள்‌. 
பெரிய நிலக்‌ இழவர்களோடும்‌ முதலாளிகளோடும்‌ கலந்து 
பழகும்‌ இனத்தையே நான்‌ சேர்ந்தவன்‌, நான்‌ ஒரு முத 
லாளி. முதலாளித்‌ தன்மைகளைக்‌ கொண்ட சுற்றப்புறங்‌ 
களில்‌ வளர்ந்தவன்‌; அந்தப்‌ பயிற்சியால்‌ ஏற்பட்ட பழக்‌ 
கங்கள்‌ கூட சல என்னிடம்‌ இருக்கன்றன. சமதர்மிகள்‌ 
என்னை ஒரு சில்லரை முதலாளி என்று அழைக்கிறார்கள்‌. 
மிகவும்‌ பொருத்தமானததான்‌. ஒருக்கால்‌ இப்பொழுது 
அவர்கள்‌ எனனை (தவறை உணர்ந்து வருந்தும்‌ முதலாளி? 
என்று சொல்லக்‌ கூடும்‌. ஆனால்‌ சான்‌ எதவாயிருர்தால்‌ 
என்ன? அது எடுத்துக்‌ கொண்ட விஷயத்துக்குப்‌ பொருத்‌ 
தமல்ல. தனிப்பட்ட ஈபர்களைப்‌ பொறுத்து நாட்டுப்‌ 
பிரச்னைகளையும்‌, உலகப்‌ பிரச்னைகளையும்‌, பொருளாதார 
ஜன நிர்மாணப்‌ பிரச்னேகளையும்பற்றி யோசிப்பது அபத்த 
மாகும்‌, 


காந்தி ஒரு புதர்‌ 918 


என்னோடு சச்சரவு செய்யும்‌ எனத நண்பர்கள்‌ (ஈம்‌ 
முடைய சண்டை எல்லாம்‌ பாபத்தோடுதான்‌; பாபியோடு 
அல்ல'' என்று இரும்பிச்‌ சொல்லுவதில்‌ அலுத்துப்‌ 
போவதேயில்லை. சான்‌ அவ்வளவு தூரம்‌ கூடப்‌ போகமாட்‌ 
டேன்‌. என்னுடைய போராட்டம்‌ எல்லாம்‌ ஒரு திட்டத்‌ 
தோடு; தனி ஈபர்களோடல்ல. ஒரு திட்டம்‌, தனி ஈபர்க 
ளோடும்‌ கூட்டங்களோடும்‌ ஒரளவில்‌ நிச்சயமாக ஓட்டிக்‌ 
கொண்டு பொருந்திக்‌ இடக்கன்றது. இந்த நபர்களையும்‌ 
ஈயமாக ஈம்‌ கட்சிக்கு: இழுக்க வேண்டும்‌; அல்லது அவர்க 
ளோடு போராடி ஆகவேண்டும்‌. ஆனால்‌ ஒரு திட்டம்‌ 
அதற்கு இருந்த உபயோகத்தை இழந்து தடையாகப்‌ 
போகுமானால்‌, ௮௮ அழிய வேண்டியதுதான்‌. அந்தத்‌ இட்‌ 
டத்தோடு ஓட்டிக்கொண்டிருப்பவர்கள்‌ கண்டிப்பாக மாறு 
தல்‌ அடைய வேண்டியதுதான்‌. அந்த மாறுதல்‌ போக்க 
னால்‌ குறைந்த துன்பம்தான்‌ உண்டாக வேண்டும்‌. ஆனால்‌ 
மாறுதல்‌ ஏற்படும்‌ பொழுது துன்பம்‌ நேராமல்‌ இருக்க 
முடியாது, சிறிய ஒரு தீமை நேருமென்று பயந்து பெரிய 
தீமையைப்‌ பொருத்துக்‌ கொண்டிருக்கமுடியா அ. 


ஒவ்வொரு தேசீய, சமுதாய, பொருளாதார சங்கமும்‌ 
தனக்கென்று ஒரு தத்துவத்தைஃவைகத்துக்‌ கொண்டிருக்‌ 
றது. இந்தக்‌ கூட்டங்கள்‌ மாறினால்‌ பின்‌. வலு 
வாயிருக்கும்‌ தத்துவ அஸ்திவாரமும்‌ அதோடு பொருத்த 
முள்ளதாக மாறித்தான்‌ ஆகவேண்டும்‌. மாறி அதனால்‌ 
நிறைந்த ஈன்மை ஏற்படூம்படியாக இருக்கவேண்டும்‌. ஆனால்‌, 
வழக்கமாக நிகழ்ச்சிகள்‌ மா றிப்போனாலும்‌, பழையதத்துவம்‌ 
மட்டும்‌ தங்கெவருறெஅ. இதனால்‌, ஏகப்பட்ட தொல்லைகள்‌ 
ஏற்படுசன்றன. ஜனராயகமும்‌, முதலாளித்‌ தத்துவமும்‌ 
19-ம்‌. நூற்றாண்டில்‌ சேர்ந்தே வளர்ந்தன. ஆனால்‌ அவைகள்‌ 
பரஸ்பரம்‌ பொருத்தம்‌ கொண்டவைகள்‌ அல்ல. அஸ்திவா 
சத்‌ திலேயே அவைகளுக்குள்‌ முரண்‌ இருரக்தது. ஏனெனில்‌ 
ஜனநாயகம்‌ பெரும்பான்‌ மையோரிடம்‌ அதிகாரம்‌ பரவி நிற்க 
வேண்டுமென்று வற்புறுத்தியது. ஆனால்‌, முதலாளித்‌ 
தத்துவமோ உண்மையான அதிகாரத்தை ஒரு சிலரிடம்‌ 
தான்‌ கொடுத்தது. இந்தப்‌ பொருத்தமில்லாத ஜோடி எப்‌ 
படியோ ஒன்‌ சேர்ந்து வேலை செய்து வந்தது. ஏனென்றால்‌, 
அரசியல்‌ பார்லிமெண்டரி ஜனநாயகமே குறுகிய ஒரு ஜன 
நாயக I அது ஏகபோக உரிமையையும்‌, அதி 


914 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


காரம்‌ இலரிடத்தில்மட்டும்‌ சேர்ந்‌. துபோவதையும்‌ கண்டிக்கத்‌ 
தலையிவெ தில்லை. 


இப்படி. இருக்கையில்‌ ஜனநாயக உணர்ச்சி வளர 
வளர இரண்டுக்கும்‌ பிளவு அதிகப்பட்டூப்‌ போய்‌ ஒன்றை 
விட்டு மற்றொன்று பிரியவேண்டிய காலம்‌ ஏற்பட்டது. 
பார்லிமெண்டைத்‌ தழுவிய ஜனநாயகம்‌ இன்றைக்கு அப 
கீர்த்தியை அடைந்து நிற்கின்றது. அந்த ஜனறாயகத்துக்கு 
மாற்றாக புதிய புதிய கோஷங்கள்‌ ஆகாயத்தை நிரப்பி வரு 
இன்றன. இதனாலேதான்‌ இர்தியாவிலிருக்கும்‌ பிரிட்டிஷ்‌ அர 
சாங்கம்‌ இன்னும்‌ அதிகமான பிற்போக்கு கொண்டதாக 
ஆக, அரசியல்‌ சுதந்தரத்தின்‌ வெளித்‌ தோற்றங்களைக்கூட 
ஈம்மிடமிருக்து எடுத்துக்கொள்வதற்கு அதை ஒரு சாக்‌ 
காகச்‌ செய்துவிட்டது, இதையே சாக்காக வைத்துக்‌ 
கொண்டு சுதேச மன்னர்கள்‌ கொடுங்கோலாட்சி ஈடத்தி 
வருகின்றார்கள்‌. உலகத்தில்‌ வேறெங்குமேயில்லா த கர்நாடக 
நிலைமைகளைத்‌ தங்கள்‌ சமஸ்தானங்களில்‌ நிலைத்‌துவைக்க 
எண்ணம்‌ கொண்டிருப்பதாகக்‌ கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ 
பார்லிமெண்டு முறையைத்‌ தழுவிய ஜனநாயகம்‌ தோற்ற 
தின்‌ காரணமென்ன? அர்த ஜனநாயகம்‌ நெடுந்தூரம்‌ 
முற்போக்கடைந்ததாலல்ல. அது நெடுந்தூரம்‌ செல்லாத 
காரணத்தினாலேயே அது ஜனஈாயகத்தை முற்றிலும்‌ தழுவ 
வில்லை, ஏனெனில்‌ பொருளாதார ஜனநாயக்த்துக்கு ௮௮ 
வழிதேடவில்லை. அதனுடைய முறைகளோ சிக்கலானவை; 
மந்தமானவை; விரைவான மாறுதல்‌ காலத்துக்குப்‌ 


பொருத்த மில்லாதவை. 


உலகத்தில்‌ இருக்கும்‌ அதிதீவிரமான கொடுங்கோன்‌ 
மைக்கு இந்திய சுதேச சமஸ்தானங்கள்‌ இலக்காக இருக்‌ 
இன்றன. அவைகள்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்குக்‌ €ழ்ப்பட்டவை 
தான்‌. ஆனால்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ பிரிட்டிஷ்‌ உரிமைகளை 
யும்‌ நலன்களையும்‌ காப்பாற்றிக்கொள்ளும்‌ அல்லது அபி 
விருத்தி செய்துகொள்ளும்‌ சந்தர்ப்பங்களிலேதான்‌ சமஸ்‌ 
தானங்களில்‌ தலையிடறெது. கொஞ்சம்கூட மாறுதலின்றி 
இந்தக்‌ கொடுக்கோன்மையான சமஸ்தானங்கள்‌ 20-ம்‌ நூற்‌ 
ரூண்டின்‌ மத்தியில்கூட இருந்து வருவது உண்மையிலேயே 
ஆச்சரியமாயிருக்றெது. பழைய மாதிரிதான்‌ எல்லாம்‌ 
ஈடர்‌துகொண்டிருக்கன்றன. மாறுதலுக்கும்‌ இயக்கத்துக்‌ 


கார்தி--ஒரு புதூர்‌ 916 


கும்‌ பழூக்கொண்டிருக்கும்‌ ஒருவன்‌ அத்தகைய மாறுதல்‌ 
களால்‌ ஒருவாறு அலுத்துப்‌ போய்‌ லேசாக உறக்கம்‌ வற்‌ 
பட்டு இந்தச்‌ சமாதானங்களின்‌ போக்கில்‌ கொஞ்சம்‌ 
இமுக்கப்படகின்றான்‌ . 


இவையெல்லாம்‌ உண்மைக்கு மாறான தோற்றமாகும்‌. 
மாறுதலேயில்லா த கரட்ச மனக்கண்ணில்‌ படுவதுபோலவும்‌, 
காலம்‌ அசையாமல்‌ நின்று கொண்டிருப்பது போலவும்‌ 
தோன்றுதின்‌ றது. தன்னை யறியாமலே அவன்‌ பண்டைக்‌ 
காலத்தை கோக்குகின்றான்‌. தன்னுடைய குழந்தைப்‌ பரு 
வக்‌ கனவுகள்‌ கண்முன்னே தோன்றுகின்றன. ஆயுதம்‌ தாங்‌ 
இய வீரர்களும்‌, அழகு வாய்ந்த தைரிய்முள்ள கன்னிகளும்‌ 
அவன்‌ மனக்கண்முன்னே தோன்‌ றின்‌ றனர்‌. கொத்தளங்‌ 
கள்‌ அமைந்த கோட்டைகளும்‌, வீரச்செயல்களும்‌, கெளர 
வம்‌, கர்வம்‌, இணையற்ற தைரியம்‌, மரணத்தைப்பற்றி கவலை 
யில்லாமை இவைகளைப்பற்றிய எண்ணங்கள்‌ அவனுக்கு 
உண்டாகின்றன. கற்பனை தீரமும்‌, சாத்தியப்படா த செயல்‌ 
களும்‌ நிறைந்து நிற்கும்‌ ராஜபுதனத்தில்‌ அவன்‌ இருப்பா 
னாகில்‌ மேற்கூறியதெல்லாம்‌ நிச்சயமாகத்‌ தோன்றும்‌. 


(இனால்‌ விரைவில்‌ காட்சிகள்‌ மறைகின்றன. அயர 
உணர்ச்‌ தோன்றுகின்றது. மூச்சுவிட முடியவில்லை. மாறு 
தலில்லாத இந்த நாடுகளிலே, தேக்கமும்‌ அழுகல்‌ நாற்ற 
மும்‌ வீசுன்றன. தேகத்திலும்‌ மனத்திலும்‌ கட்டுண்டு! 
வளர்ச்சியின்றி அவன்‌ ெக்கின்றான்‌. மேலும்‌, சுதேச 
மன்னனுடைய அரண்மனையின்‌ ஆடம்பர டம்பக்‌ காட்டு 
அவனுடைய கண்ணில்‌ படுகின்றது. அதற்கு எதிரிடையாக ': 
ஜனங்களின்‌ ' கேவலமான நிலைமையும்‌ துன்பமும்‌ அவனு 
டைய கண்களில்‌ . படதின்றன. சமஸ்தானத்தின்‌ செல்வத்‌ 
தில்‌ எவ்வளவு பகுதி அர்த அரண்மனைக்குள்ளே மன்ன 
னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக சென்று விடுதின்‌ தத, 
ஜனங்களுக்கு அவர்களுடைய, ஈன்மைக்காக எவ்வளவு 
சொற்பமான பணம்‌ செலவழிக்கப்படுகின்றது! நம்மு 
டைய சுதேச மன்னர்கள்‌ மிகவும்‌ செலவை விழுங்குதிறார்‌ 
கள்‌. அர்தச்செலவைச்‌ சமாளிப்பது கஷ்டம்‌. தங்கள்‌ பேரில்‌ 
செலவழித்துக்‌ கொள்ளும்‌ இக்த ஆடம்பரமான செலவுக்கு: 
மாற்றாக அவர்கள்‌ ஜனங்களுக்கு என்ன தொண்டு செய்கி 
றார்கள்‌ ? அ 


916 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இந்த சமஸ்தானங்களின்‌ பேரில்‌ இரகசியத்‌ திரை 
டிக்‌ கிடக்கின்றது. பத்திரிகைகள்‌ அங்கே வளர முடிவ 
இல்லை. இலக்கிய சம்பந்தமான வாரப்‌ பத்திரிகையோ 
அல்லது உத்தியோக சம்பந்தமான பத்திரிகையோ வெளி 
யாகும்‌, வெளியிலிருந்து பத்திரிகைகளை அநேகமாக 
உள்ளே விூவதில்லை. திருவாங்கூர்‌, கொச்சி முதலிய 
தென்‌ சமஸ்தானங்கள்‌ சிலவற்றில்‌ தவிச மற்றைய சமஸ்‌ 
தானங்களில்‌ கல்வி அரேகமாக பூஜ்யம்‌. கொச்9, இரு 
வாங்கூரில்‌ பிரிட்டிஷ்‌ இந்தியாவைக்‌ காட்டிலும்‌, படிப்பு 
அதிகம்‌. சமஸ்தானங்களிலிரும்து சிறப்பாக வரக்கூடிய 
செய்திகள்‌ வைஷிராயின்‌ விஜயத்தைப்‌ பற்றியதாகும்‌, 
அந்த விஜயத்தில்‌ டம்பம்‌ ஜாஸ்தி, வைஷிராய்‌ சமஸ்தா 
னாதிபதியைப்‌ புகழ்ந்து பேசுவார்‌. சமஸ்தானாதிபதி 
வைஹிராயைப்‌ பாராட்டுவார்‌. இல்லாவிட்டால்‌ சமஸ்‌ 
தானத்து அரண்மனையில்‌ ஈடந்த கலியாணத்தைப்பற்றி 
செய்தி வரும்‌. மன்னனின்‌ பிறந்த காள்‌ கொண்டாட்டத்‌ 
தைப்பற்றி வரலாம்‌. குடியானவர்களின்‌ எழுச்சியைப்பற்‌ 
றிய செய்தி வரலாம்‌. 


பிரிட்டிஷ்‌ இர்தியாவில்கூட சில சிறப்பான சட்டங்க 
ன்‌ மூலமாக சுதேச மன்னர்களைப்பற்றிக்‌ கண்டனம்‌ 
செய்ய முடியாதபடிக்கு அக்கயொய்விட்டத. சுதேச சமஸ்‌ 
தானங்களில்‌ மிகவும்‌ சாந்தமாக அரசாட்சியைக்‌ கண்டித்‌ 
தாலும்‌' அது கொடுமையுடன்‌ அடக்கப்பட்டு விடுறது. 
பொதுஜனக்‌ கூட்டங்கள்‌, அங்கே அரேகமாகக்‌ டை 
யாது. சாதாரணக்‌ கூட்டங்கள்கூட அங்கே அடிக்கடி 
தடுக்கப்பட்டு விடுகின்றன. வெளியிலிருந்து முக்யெஸ்தர்கள்‌ 
சமஸ்தானத்திற்குள்‌ பிரவேசிக்க அனுமதிக்கப்படுவ இல்லை. 
1920-க்கும்‌ 1980-க்கும்‌ ஈடூவில்‌ தேசபந்து தாசுக்குக்‌ கடு 
மையாக நோய்‌ கண்டது. அவர்‌ நோய்க்கு பரிகாரமாக 
காஷ்மீரத்துக்குப்‌ போகத்‌ தீர்மானித்தார்‌. அவர்‌ அரசியல்‌ 
வேலை எதையும்‌ மேற்கொண்டு அங்கே செல்லவில்லை. 
காஷ்மீரத்தின்‌ எல்லைவரைக்கும்‌ அவர்‌ சென்றார்‌. ஆனால்‌ 
அங்கே தடுக்கப்பட்டார்‌. ஹைதராபாத்‌ சமஸ்தானத்தில்‌ 
அழையக்கூடாதென்று ஜின்னா கூடத்‌ தடுக்கப்பட்டார்‌. 
ஸ்ரீமதி சரோஜினி நாயுடுவின்‌ வீடு ஹைதராபாத்‌ ஈகரிலிருக்‌ ' 
கிறது. அவரைக்கூட ஹைதராபாத்துக்கு நீண்டகாலம்‌ 
வரக்கூடாதென்று தடுத்து விட்டார்கள்‌, 


காக்‌ தி--ஒரு புதர்‌ 917 


சமஸ்தானங்களில்‌ இத்தகைய நிலைமைகள்‌ பரவி 'நிற்‌ 
கையில்‌ சமஸ்தானப்‌ பிரஜைகளின்‌ உரிமைகளுக்காக பாடு 
படவேண்டியது காங்ரெஹின்‌ கடமையாகும்‌. அர்த உரி 
மைகளை ஒடுக்கப்‌ பார்ப்பதைக்‌ கண்டிப்பது காங்கெசுக்குப்‌ 
பொருத்தமான கடமையாகும்‌. ஆனால்‌ காந்திஜீயோ 
சமஸ்தானங்கள்‌ சம்பந்தமாக வினோதமான முறையைக்‌ 
கைக்கொண்டார்‌. சமஸ்தானங்களின்‌ உள்நாட்டு நிர்வா 
கத்தில்‌ தலையிடுவதில்லையென்ற முறையைக்‌ கைக்கொண் 
டார்‌. சமஸ்தானங்களில்‌ எவ்வளவோ ௮சாதாரணமா 
யும்‌ துக்ககரமாயும்‌ நிகழ்ச்சிகள்‌ நேர்ந்தன. சமஸ்தான 
அரசாங்கங்கள்‌ காங்ரெஸை வேண்டுமென்றே தாக்கின, 
என்றாலும்‌ இந்த முறையைக்‌ கார்திஜீ விடாப்பிடியாக 
பிடித்துக்‌ கொண்டார்‌. காங்கரஸ்‌ சமஸ்தானங்களைக்‌ 
கண்டித்தால்‌ அதனால்‌ சமஸ்தானாதிபதிகளுக்கு ஆத்‌ 
திரம்‌ உண்டர. அவர்களுடைய மனதை மாற்றும்‌ 
வேலை கஷ்டமாகப்‌ போய்விடும்‌ என்ற பயமோ என்னவோ! 


1984-ம்‌ வருடம்‌ ஜூலை மாதம்‌ சமஸ்தான பிரஜை 
களின்‌ மன்மத தலைவரான என்‌. ஷி, கேல்கார்‌ அவர்‌ 
களுக்கு கார்‌.இஜீ ஒரு கடிதம்‌ எழுதியிருக்கிறார்‌. சமஸ்தான 
நிர்வாகத்தில்‌ காங்கரஸ்‌ தலையிடாதது நியாயமென்றும்‌ 
புத்திசாலித்தனமென்றும்‌ தாம்‌ ஈம்புவதாக. அவர்‌ ,கூறி 
யிருக்கிறார்‌. அரசியல்‌ அமைப்பு சம்பந்தமாகவும்‌ சட்ட சம்‌ 
பந்தமாகவும்‌ . அவர்‌ இந்த சமஸ்தானங்களைப்பற்றி 
கொண்டிருக்கும்‌. சோக்கம்‌ மிகவும்‌ விசித்திரமான தாகும்‌. 
பிரிட்டிஷ்‌ . சட்டப்படிக்கு . சமஸ்தானங்கள்‌ சுயேச்சை 
கொண்டவைகளாகும்‌. பிரிட்டிஷ்‌ இர்தியா .என்று. சொல்‌ 
லப்படும்‌ தேசத்துக்கு சுதேச சமஸ்தானங்களின்‌ போக்கை 
நிர்ணயிப்பதற்குக்‌ கொஞ்சம்கூட அதிகாரம்‌ டையாது. 
ஆப்கானிஸ்தானத்திலும்‌ இலங்கையிலும்‌ எப்படி தலையிட 
முடியாதோ, அப்படியேயாகும்‌'” என்று அவர்‌ எழுதியிருக்‌ 
கிறார்‌. மகாசாதுவான மிதவாதியான இந்திய சமஸ்தானப்‌ 
பிரஜைகள்‌ . மகாநாடும்‌, மிதவா திகளும்‌ காந்திஜீயின்‌ இந்த 
நோக்கத்தையும்‌ ஏற்றுக்‌ கொள்ளவில்லையென்றால்‌ அதில்‌ 
ஆச்சரியமே இல்லை. 


ஆனால்‌, இந்த கருத்துகளை சுதேச மன்னர்கள்‌! வ 
வேற்றார்கள்‌. அவர்கள்‌ அவைகளைப்‌ பயன்‌ படுத்திக்கொண்‌ 


018 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


டார்கள்‌. ஒரு மாதத்திற்குள்‌ திருவாங்கூர்‌ சமஸ்தானம்‌ 
தன்னுடைய எல்லைக்குள்‌ காங்ரெசைத்‌ தடுத்து விட்டத. 
காங்ரெசுக்கு அங்கத்தினர்‌ சேர்ப்பதையும்‌ அதன்‌ கூட்டங்‌ 
கள்‌ எல்லாவற்றையும்‌ தடுத்துவிட்டது. இவ்வாறு செய்யும்‌ 
பொழுது, இவ்வாறு தங்களுக்கு யோசனை கூறியவர்கள்‌ 
பொற்ப்புவாய்ர்த காங்ரெஸ்‌ தலைவர்கள்‌ என்று கூறி, 
காந்திஜீயின்‌ அறிக்கையை : ஜாடையாகக்‌ குறிப்பிட்ட. 
இர்தத்தடை, பிரிட்டிஷ்‌ இந்தியாவில்‌ சட்டமறுப்பியக்கம்‌ 
வாபஸ்‌ வாங்கப்பட்டு, காங்கரஸ்‌ சட்டவரம்புக்குட்பட்ட 
அமைப்புதான்‌ என்று மீண்டும்‌ இந்திய அரசாங்கத்தா 
ரால்‌ அறிவிக்கப்பட்ட பிறகு ஏற்படுத்தப்பட்டது என்ப 
தைக்‌ குறிப்பிட வேண்டும்‌. 


அர்தக்‌ காலத்தில்‌ திருவாங்கூர்‌ சமஸ்தானத்துக்கு 
அரசியல்‌ யோசனை சொல்லுபவர்‌ ஸர்‌. சி, பி. ராமசுவாமி 
அய்யர்‌ என்பதையும்‌ குறிப்பிடுவது ஈன்றாயிருக்கும்‌. ஸர்‌. 
சி. பி. காங்கிரசுக்கும்‌, சுய ஆட்சி சங்கத்துக்கும்‌ முன்னொரு 
சமயம்‌ காரியதரிச்யாக இருந்தார்‌. பின்னர்‌ மிதவா தியானா; 
அதற்குப்‌ பிறகு இந்திய அரசாங்கத்திலும்‌, சென்னை அர 
சாங்கத்திலும்‌ உயர்ந்த உத்தியோகத்தை வூத்து. வந்தார்‌. 


காங்கிரஸ்‌ முறைக்கு இணங்க கார்திஜீயின்‌ யோசனை 
யைப்‌ பின்பற்றி திருவாங்கூர்‌ சமஸ்தானத்தில்‌ வேண்டு 
மென்றே அமைதி நிலவக்‌ கூடிய காலங்களில்‌ காங்செசைத்‌ 
தாக்கெயதைப்பற்றி பரெங்கமாக ஒரு வார்த்தைகூட காங்‌ 
இிரஸ்காரர்‌ யாரும்‌ பேசவில்லை. மிதவாதிகள்‌ சிலர்‌ இதைக்‌ 
கண்டித்து ஆட்சேபித்தார்கள்‌. சமஸ்தானங்களைப்பற்றி 
காந்திஜீ கொண்ட நோக்கமானது மிதவாதிகளைக்காட்டிலும்‌ 
மிதவாதத்‌ தன்மை வாய்ந்ததாயும்‌, அடக்கம்‌ கொண்ட 
தாயும்‌ இருந்தது. பொதுஜனத்‌ தலைவர்களுக்குள்ளே பண்‌ 
டித மதன்‌ மோகன மாளவியா ஒருவர்‌ தான்‌ சமஸ்தானங்‌ 
கள்‌ சம்பந்தமாக காந்திஜீயைப்போல நிதானஸ்தசாயிருர்‌ 
தார்‌. மாளவியாஜீக்கு சுதேச மன்னர்களிடம்‌ நெருங்கிய 
தொடர்பு உண்டு. அவர்களுக்கு ஆத்திரமூட்டும்படி. எதை 
யும்‌ செய்ய அவர்‌ விரும்பவில்லை. 

காந்திஜீ சுதேச மன்னர்கள்‌ சம்பந்தப்பட்ட வரை 
யிலும்‌ இவ்வாறு எப்பொழுதுமே எச்சரிக்கையா யிருந்த 
தில்லை. காசியில்‌ ஹிந்து ஸர்வ கலாசாலை நிர்மாணம்‌ செய்‌ 


கார்‌ தி-ஒரு புதர்‌ 919 


யப்பட்டபொழுது, அதாவது 1916-ம்‌ வருஷம்‌ பிப்ரவரி 
மாதம்‌ காந்திஜீ ஒரு கூட்டத்தில்‌ பிரசங்கம்‌ செய்தார்‌. 
கூட்டத்திற்கு தலைமை வடித்தவர்‌ ஒரு சுதேச மன்னர்‌. 
இன்னும்‌ பல மன்னர்கள்‌ பிரசன்ன மாயிருற்தனர்‌. காந்திஜீ 
அப்பொழுது தான்‌ தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்‌ 
கிறார்‌. அலை இந்திய அரசியல்‌ பொறுப்பு அவருடைய 
தோளின்பேரில்‌ அப்பொழுது கனத்து நிற்கவில்லை. சித்‌ 
தையோடும்‌, தீர்க்கதரிசியின்‌ தீப்பொறி பறக்கும்‌ ஆத்திரத்‌ 
தோடும்‌, அவர்‌ அந்தக்‌ கூட்டத்தில்‌ சொற்பொழிவு நிகழ்த்‌ 

னார்‌. மன்னர்கள்‌ தங்களுடைய பழைய பழக்கங்களைத்‌ 
திருத்திக்கொண்டு, தங்களுடைய ஆடம்பரத்தையும்‌ சுக 
போகங்களையும்‌ விட்டுவிட வேண்டுமென அவர்‌ உபதேசம்‌ 
செய்தார்‌. சமஸ்தானாதிபதிகளே ! போய்‌ உங்களுடைய 
ஆபரணங்களை விற்றுவிடுங்கள்‌'' என்றும்‌ சொன்னார்‌. அவர்‌ 
கள்‌ தங்கள்‌ ஈகைகளை 'விற்காவிட்டாலும்‌, கூட்டத்தைவிட்‌ 
டுப்போய்‌ விட்டார்கள்‌. மிகவும்‌ திலெடைந்து போய்‌, அவர்‌ 
கள்‌ ஒவ்வொருவராகவும்‌, சிறு கூட்டங்களாகவும்‌ மண்ட 
பத்தை விட்டு அகன்றார்கள்‌. மகா நாட்டின்‌ தலைவர்கூட, 
பிரசங்யைத்‌ தனியாக விட்டுவிட்டு வெளியேறி விட்டார்‌. 
கூட்டத்தில்‌ பிரசன்னமாயிருந்த ஸ்ரீமதி பெஸன்ட்‌ 
அம்மையாரும்‌ காந்திஜி சொன்னதன்பேரில்‌ ஆத்திரம்‌ 
கொண்டு வெளியேறி விட்டார்‌. 


காந்திஜீ திரு. என்‌. ஹி. கேல்காருக்கு எழுதிய கடிதத்‌ 
தில்‌, தங்கள்‌ குடிமக்களுக்கு ஸ்வதந்திரம்‌ கொடுக்கும்‌ 
படியாக நான்‌ ௪மஸ்தானங்களை வேண்டிக்‌ கொள்வேன்‌. 
சுதேச மன்னர்கள்‌ தாங்கள்‌ ஆளும்‌ பிரஜைகளுக்கு தர்ம்‌ 
கர்த்தர்களாகத்‌ தங்களை பாவித்துக்‌ சொண்டு அவ்வாறே 
நடந்துகொள்ள வேண்டும்‌” என்று மேலும்‌ குறிப்பிடுகிறார்‌. 
தர்மகர்த்தர்கள்‌ என்ற இந்த கருத்தில்‌ ஏதேனும்‌: சாரம்‌ 
இருக்குமாகில்‌, இந்தியாவுக்கு தாங்கள்‌ தர்ம கர்த்தர்கள்‌ 
என்று பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ சொல்லும்பொழுது, 
அர்தப்‌ பாத்தியத்தை நாம்‌ ஏன்‌ ஆசேஷபிக்க வேண்டும்‌ ? 
, இந்தியாவில்‌ பிரிட்டிஷார்‌ அந்நியர்கள்‌ என்பதைத்‌ தவிர 
வேறு வித்தியாசத்தை நான்‌ காணமுடியவில்லை. இந்தியா 
விலிருக்கும்‌ பலவேறு கூட்டங்களுக்கு இடையேயும்‌ “(நிற 
ஈாகரிக உற்பத்திகளிலே '' தெளிவான வேற்றுமைகள்‌ 
இருக்கின்றன. 


090 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


சென்ற சில வருடங்களாக சுதேச சமஸ்தானங்‌ 
களில்‌, சமஸ்தானாதிபதிகளின்‌ விருப்பத்துக்கு மாராகவே 
நிர்வாகம்‌ செலுத்துவதற்காக பிரிட்டிஷ்‌ உத்தியோகஸ்தர்‌ 
களை நியமித்து வருகின்றார்கள்‌. மேலேயிருந்து, இந்திய 
அரசாங்கத்தார்‌ சமஸ்தானங்களை மிகுதியும்‌ அடக்கி 
ஆண்டு வருறொர்கள்‌. இப்பொழுது ௮தோகூட முக்யெ 
மான சமஸ்தானங்களில்‌ உட்புகுந்து வேலைசெய்து அவை 
களைக்‌ கைக்குள்‌ போட்டுக்‌ கொள்ளுதிறார்கள்‌. எனவே, 
சமஸ்தானங்கள்‌ பேசுவது இந்திய அரசாங்கத்தின்‌ மறு 
குசரலேயொழிய, சமஸ்தானங்களின்‌ குரலல்ல. இந்திய அர 
சாங்கத்தார்‌ தாங்கள்‌ இந்தியாவில்‌ அதிபதிகள்‌ என்பதை 
முழுதும்‌ தங்களுக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக்‌ 
கொள்ளுதிறார்கள்‌. 
பிரிட்டிஷ்‌ இந்தியாவில்‌ செய்யக்கூடிய இிளர்ச்சியைப்‌ 
பால சமஸ்தானங்களிலும்‌ எப்பொழுதுமே செய்வது 
சாத்தியமில்லை என்பதை நான்‌ .அ௮றிவேன்‌. உள்ளபடியே 
பிரிட்டிஷ்‌ இந்திய மாகாணங்களில்கூட பலவகை வேற்று 
மைகள்‌ இருக்கின்றன. பூமியின்‌ இயல்பு, கைத்தொழில்‌, 
வகுப்புவாதம்‌, அரசாட்சி முதலியவைகளில்‌ வேற்றுமை 
கள்‌ இருக்கின்றன. எனவே ஒரு மாகாணத்தைப்போல 
இன்னொரு மாகாணத்தில்‌, ஒரே வகை இிளர்ச்சிசெய்வது 
முடியாத காரியம்‌. நிலைமைகளைப்‌ பொறுத்து காரியம்செய்ய 
வேண்டியிருந்தால்‌, ஈம்முடைய பொதுவான முறை ஓவ்‌ 
வொரு மாகாணத்திலும்‌ ஒவ்வொரு வகையாக இருக்கமுடி 
யாது. ஒரு இடத்தில்‌ ஒன்று கெடுதலாயிருக்குமாயின்‌, 
அஅ இன்னொரு இடத்திலும்‌ கெடுதலாகத்தான்‌ இருக்க 
வேண்டும்‌. ஈமக்கு தீர்மானமான கொள்கைகளும்‌ நிலைத்த 
முறையும்‌ இல்லையென்றும்‌, நாம்‌ கிளர்ச்சி செய்வதெல்லாம்‌ 
நம்மில்‌ சிலருக்கே அதிகாரத்தைப்‌ பெறுவதற்காகத்தான்‌ 
என்னும்‌ ஈம்பேரில்‌ குற்றம்‌ சாட்டப்படும்‌; அவ்வாறு குற்‌ 
றமும்‌ சாட்டப்பட்டும்‌ இருக்கிறது. 


மத சம்பந்தமான காரணங்களைக்‌ கொண்டும்‌, வேறு 
காரணங்களுக்காகவும்‌ சிறுபான்மையோருக்கு . : தனித்‌ 
தொகுதி, தேர்தல்‌ உரிமை கொடுக்கக்‌ கூடாது என்று மிர 
மாதமாக ஆட்சேபிக்கப்பட்டது. ஆட்சேபமென்னமோ 
சரியானதுதான்‌. தனித்‌ தொகுதி உரிமைகள்‌ ஜனநாயகத்‌ 
அக்கு பொருத்தமானவையல்ல என்று சொல்லப்படுகிறது. 


காந்தி ஒரு புதர்‌ 921 


மத சம்பந்தமாக தொகுதிகளைப்‌ பிரித்தால்‌, பொறுப்பாட்டி 
என்று சொல்லப்படும்‌ ஜனநாயகத்தை அடைவது சாத்திய 
மில்லை என்றாலும்‌ தனித்தொகுதிகளை பிடிவர்தத்துடனும்‌ 
சிரத்தையுடனும்‌ ஆட்சேபிக்கும்‌ பண்டித மதன்மோகன 
மாளவியாவும்‌, ஹிந்து மகாசபைத்‌ தலைவர்களும்‌, சுதேச 
சமஸ்தானங்களில்‌ இருக்கும்‌ நிலைமைகளை ஏற்.றுக்கொள்ளு 
கிறார்கள்‌. சமஸ்தானங்களிலுள்ள கொடுங்கோல்‌ ஆட்சியை 
யும்‌ ஏனைய இந்தியாவின்‌ ஜனநாயக ஆட்சியையும்‌ (அப்‌ 
படித்தான்‌ சொல்லப்படுகிறது.) சேர்த்து ஒரு சமஷ்டியை 
உண்டாக்குவதற்கு, : அவர்கள்‌ தயாராக விருக்கறொர்கள்‌. 
இதைக்காட்டிலும்‌ அபத்தமான பொருத்தமில்லாத ஒற்று 
மையைக்‌ கற்பனைசெய்வது கஷ்ட மாகும்‌. ஹிந்து மகாசபை 
யில்‌, தேசயத்துக்கும்‌ ஜனநாயகத்துக்கும்‌ காப்பாளர்களைப்‌ 
போலிருப்பவர்கள்‌ இந்த அபத்தத்தை யோசனையின்றி ஏற்‌ 
அக்கொள்ளுதிறார்கள்‌.. சாம்‌ தர்க்க நியாயம்‌ வேண்டுமென்கி 
ஜோம்‌; பொருத்தமாகப்‌ பேசவேண்டு மென்கிறோம்‌. என்றா 
லும்‌ ' அவை இரண்டும்‌. ஈம்மிடம்‌ காணப்படுவதில்லை. 
உணர்ச்சி மேலீட்டால்‌, குழப்பமாக காரியம்‌ செய்வதையே 
லட்சணமாகக்‌ கொண்டிருக்கிறோம்‌. ' ்‌ 


காங்கிரசும்‌ சுதேச சமஸ்தானங்களும்‌' என்ற முர 
ணுக்கு ரான்‌ மீண்டும்‌ வருகிறேன்‌. தாமஸ்‌ பெயின்‌ அவர்‌ 
கள்‌ சுமார்‌ 160 வருஷங்களுக்குமுன்‌ பர்க்‌ அவர்களைப்பற்றி 
குறிப்பிட்ட : வாசகம்‌ எனக்கு இப்பொழுது ஞாப 
கம்‌ வருகிறது. “அவர்‌ அலங்காரமான இறக்கைகளின்‌ 
பேரில்‌ -அனுதாபம்‌ காண்பிக்கின்றார்‌. ஆனால்‌, சாகும்‌ 
பக்தியை மறந்‌ அவிடூதிறார்‌” என்று பெயின்‌ எழுதியிருக்கின்‌ 
ஜர்‌. காற்திஜீ நிச்சயமாக ஒருகாளும்‌ சாகும்‌ குருவியை மறப்‌ 
ப்தேயில்லை. என்றாலும்‌, இறக்கையைப்‌ பற்றி இவ்வளவு 
வற்புறுத்துதல்‌ ஏன்‌ ? 2 ட்‌. 


்‌ - மேற்‌ சொன்ன காரணங்களே ஜமீன்தாரி திட்டத்துக்‌ 
கும்‌ பொருந்தும்‌, இர்த முதலாளி கூலிக்கார பண்ணைத்‌ திட்‌ 
டம்‌ ஒழிந்து போன்‌ பழைய சங்கதி என்றும்‌, அது பொது 
வான முற்போக்குக்கும்‌ பொருள்‌ உற்பதிக்கும்‌ குறுக்கே நிற்‌ 
ன்றது, எனக்கும்‌ வாதம்செய்து முடிவுக்குவர வேண்டிய 
தேவையேயில்லை. இந்தத்‌. திட்டம்‌ ௮பிவிருத்தியடைந்து, 
பெருக வரக்கூடிய முதலாளி தத்துவத்துக்கும்‌ முரண்தான்‌. 


999 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 
உலக முழுதும்‌ பெரிய பண்ணைகள்‌ சிறிது சிறிதாக அழிந்து 


சிதறிப்‌ போய்‌ விட்டன. விவசாயம்‌ செய்யும்‌ மிராசுதார்கள்‌ 
தோன்றிவிட்டார்கள்‌. இந்தியாவில்‌ சாதாரணமாக ஜமீர்‌ 
தார்கள்‌ தங்களிடமிருந்து பறிமுதல்‌ செய்யப்படும்‌ நிலங்‌ 
களுக்கு ஈஷ்ட ஈடுதான்‌ கேட்க முடியும்‌ என்று கான்‌ எப்‌ 
பொழுதும்‌ எண்ணியதுண்டு, ஆனால்‌ சென்ற ஒரு வருஷ 
மாக காந்திஜ, ஜமீன்தார்‌ திட்டம்‌ அழியாமல்‌ நிலைத்த 
நிற்க வேண்டும்‌ என்று விரும்புகரர்‌ என்பதைக்‌ காண 
எனக்கு அச்சரியமாயிருக்கிறது. “இரு திறத்தார்க்கும்‌ மன 
மாற்றம்‌ ஏற்படுமாகில்‌, ஜமீர்தார்களுக்கும்‌ விவசாயிகளுக்‌ 
ம்‌ இடையே நல்‌ உறவை நாட்டமுடியும்‌. அவ்வாறு 
ஈர்ந்தால்‌ அவர்களிருவரும்‌, அமைதியுடனும்‌ ஒற்றுமை 
யுடனும்‌ வாழ முடியும்‌. ஈான்‌ ஜமீன்தாரி திட்டத்தை 
ஒழிக்க வேண்டும்‌ என்பதை ஒருபொழுதும்‌ ஆதரிக்கவில்லை. 
அதை யொழிக்கவேண்டூமென்று சொல்லுபவர்கள்‌ தங்கள்‌ 
மனது இன்னதென்று அறிந்துகொள்ளாதவர்கள்‌'' என்று 
காந்திஜீ கான்பூரில்‌ 1984-ம்‌ வருஷம்‌ ஜூலை மாதம்‌ பேசி 
யிருக்கிறார்‌. தங்கள்‌ மனதை அறிந்து கொள்ளாதவர்கள்‌ 
என்று காந்திஜீ குற்றம்‌ சாட்டி இருப்பது அவ்வளவு 
பெருந்தன்மை காது. 


தனவந்தர்களிடமிருந்து தகுந்த காரணமின்றி அவர்‌ 
களுடைய சொந்த சொத்தை பறிமுதல்‌ செய்யும்‌ யோசனை 
க்கு நான்‌ ஆளாயிருக்க முடியாது. உங்களுடைய உள்ளங்‌ 
களில்‌ புகுந்து உங்களை மாற்ற வேண்டும்‌ என்பது என்னு 
டைய நோக்கமாகும்‌. உங்களுடைய சொத்தை தர்ம சொத்‌ 
தாக பாவித்துக்கொண்டு விவசாயிகளின்‌ ஈன்மைக்காக செல 
விடவேண்டியது உங்களுடைய கடமையாகும்‌. அநியாயமாக 
உங்களுடைய சொத்தைப்‌ பிடுங்கிக்‌ கொள்ள முயற்சி செய்‌ 
ல்‌; நான்‌ உங்கள்‌ பக்கம்‌ சேர்ந்து போராடுவேன்‌. 
மேல்‌ நாட்டு அபேதவாதமும்‌, பொதுவுடமையும்‌ லை 
தத்துவங்களைத்‌ தழுவி அமைக்கப்பட்டிருக்கன்‌ றன . அத்தத்‌ 
அவங்களும்‌, கருத்துக்களும்‌ ஈம்முடைய பரம்பரைக்குகேர்‌ 
மாறானவையாகும்‌. மனிதன்‌ தன்னலம்‌ தான்‌ கொண்ட 
வன்‌ என்ற கருத்து மேல்‌ நாட்டில்‌ உலவி வருசன்றது. ஈம்‌ 
முடைய அபேதவாதமும்‌; சமதர்மமும்‌ சாத்வீகத்தின்‌ 
பேரில்‌ கட்டப்படவேண்டியவை. முதலாளியும்‌ தொழிலாளி 
யும்‌, ஜமீன்தாரும்‌ விவசாயியும்‌ மன ஒற்றுமையுடன்‌ 


காந்தி ஒரு புதூர்‌ 928 


சேர்ந்து ஒத்துழைப்பதால்‌ சமதர்மம்‌ ஏற்படவேண்டியதா 
கும்‌'' என்று ஜமீன்தார்களின்‌ தூது கோவ்டியினருக்கு 
கார்திஜீ பதிலளித்‌ திருக்கிறார்‌. 4 
மேல்‌ நாடு, ழ்ஈாடு, இவ்விரண்டின்‌ கருத்துகளுக்குள்‌ 
அடிப்படையான வேற்றுமைகள்‌ இருக்கின்றனவா என்று 
எனக்குத்‌ தெரியாது. ஒருக்கால்‌ வேற்றுமைகள்‌ இருக்க 
லாம்‌. ஆனால்‌, சமீப காலமாக ஒரு வேற்றுமையைக்‌. கண்டு 
வருகிறோம்‌. இந்திய முதலாளியும்‌ ஜமீன்தாரும்‌ மேல்‌. 
காட்டு வெள்ளையினத்தைச்‌ சேர்ந்த தங்கள்‌ சகோதரர்‌ 
களைக்‌ காட்டிலும்‌ தொழிலாளிகளிடத்திலும்‌ விவசாயிகளி 
டத்திலும்‌ அதிகமான அலக்ஷியத்துடன்‌ இருந்து வருஜொர்‌ 
கள்‌. விவசாயிகளின்‌ நன்மையின்‌ பொருட்டு எத்தகைய 
தொண்டிலும்‌ தான்‌ சிரத்தைகொண்டு வேலைசெய்ய இந்திய 
முதலாளி எவரும்‌ முயற்சசெய்ததே இல்லை. (தற்போதைய 
ஜனநிர்மாண திட்டப்படிக்குப்‌ பார்த்தால்‌, இந்‌ தியலேவாதே 
விக்காரர்களும்‌, கிலச்சுவான்‌ தார்களும்‌ மிகக்‌ கொடிய. பேரா; 
சைக்காரர்கள்‌'' என்று மேல்நாட்டு ஆசிரியர்‌ எச்‌. என்‌. 
ப்ரெயில்ஸ்போர்ட்‌ குறிப்பிட்டி ருக்கிறார்‌. ஒருக்கால்‌ பிசகு 
இந்திய நிலச்சுவான்‌ தாரைச்‌ சேர்ந்ததாக இல்லாமலிருக்க 
லாம்‌. அவர்‌ நிலைமைகளுக்கு இரையாகி மே போய்க்‌ 
கொண்டே இருக்கிறார்‌. இந்தக்‌ கஷ்டமான நிலைமையி 
லிருந்து விடுவித்துக்‌ கொள்ள அவருக்கு இப்போது வல்‌ 
லமையில்லை. லேவாதேவிக்காரர்களும்‌,  ஜமீர்தார்களும்‌ 
நிலங்களை வாங்கிக்‌ கொண்டே: வருகின்றார்கள்‌ . சிறிய மிராசு 
தார்கள்‌ தங்கள்‌ நிலங்களை யிழந்து, அவைகளைக்‌ குத்தகைக்‌ 
குப்‌ பயிர்செய்து வாழவேண்டிய நிர்ப்பந்‌ த நிலைமைக்கு வர்து 
விட்டார்கள்‌. ஈகரத்தில்‌ வாழும்‌ லேவாதேவிக்காரர்கள்‌ பர்‌ 
தத்தின்பேரில்‌ பணத்தைக்‌ கொடுத்து, நிலங்களைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு ஜமீன்தார்களாக இப்போது மலர்ந்து விட்டார்‌ 
கள்‌. காந்திஜீயின்‌ கருத்துப்படிக்கு இவர்கள்‌ அர்ப்பாக்கெ 
மான விவசாயிகளுக்கு தர்மகர்த்தர்களாக ஆகியிருக்கறோர்‌ 
கள்‌. இவர்கள்‌ தான்‌ விவசாயிகளின்‌ நிலங்களைப்‌ பறித்துக்‌ 
கொண்டவர்கள்‌. விவசாயிகளின்‌ நன்மைக்காக தங்களு 
டைய வருமானத்தைச்‌ செலவழிக்க வேண்டுமென்று இவர்‌ 
களிடமிருந்து எதிர்பார்க்க முடியுமா? 


ஜமீன்தாரி திட்டம்‌ ஈன்மைகொண்டதாடல்‌, அதை 
ஏன்‌ இந்தியா முழுதும்‌ அமுலுக்குக்கொண்டு வரக்கூடாது? 


024 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இர்தியாவில்‌ பெரும்பான்மையான இடங்களில்‌ சில்லறை 
மிராசுதார்கள்‌ தானிருக்கிறார்கள்‌. குஜராத்தில்‌ பெரிய 
ஜமீன்‌ தாரிகளை உண்டாக்கும்‌ யோசனைக்கு கார்திஜீ இணங்‌ 
குவாரா? ஒருராளும்‌ மாட்டார்‌. அப்படியானால்‌ ஒரு 
நிலத்திட்டம்‌ ஐக்கிய மாகாணங்களுக்கும்‌, பீஹாருக்கும்‌, 
வங்காள த்துக்கும்‌ ஈல்லதாயிருந்தால்‌, வேறொரு திட்டம்‌ 

ஜராத்தக்கும்‌, பஞ்சாபுக்கும்‌ ஏன்‌ ஈல்லதாயிருக்க 

வண்டும்‌? இந்தியாவின்‌ நா ற்றிசைகளிலும்‌ வசிக்கும்‌ ஜனங்‌ 
களுக்குள்ளே மகத்தான வித்தியாசம்‌ இடையாது என்றும்‌ 
அவர்களுடைய மூலா தாரக்‌ கருத்துகள்‌ ஒரே வகையானவை 
யென்றும்‌ கருதப்படலாம்‌. அப்படியாயின்‌ பழைய நிலை 
மையை மாற்றவே கூடாத என்ற முடிவுக்கு வரவேண்டி 
வரும்‌. ஜனங்களுக்கு ஏது தேவை அல்லது எத நன்மை 
பயக்கும்‌ என்பதைப்பற்றி பொருளாதாரத்‌ துறையில்‌ 
ஆராய்ச்சி கூடாது போலும்‌! தற்போதைய நிலைமைகளை 
மாற்ற முயற்சி கூடாது போலும்‌! மக்களின்‌ உள்ளங்களை 
மாற்றுவதுதான்‌ தேவை போலும்‌! இது மத சம்பந்தமான 
மனப்பான்மையாகும்‌. இதற்கும்‌ அரசியலுக்கும்‌ சம்பந்தம்‌ 
இல்லை, இதற்கும்‌ பொருளாதாரத்துக்கும்‌ சம்பந்தமில்லை. 
இதற்கும்‌ ஜனநிர்மாணத்தக்கும்‌ சம்பந்தமில்லை. என்றா 
அம்‌, காந்திஜீ அரசியலிலும்‌ தேசீய இயக்கத்திலும்‌ இதனை 
யும்‌ கடந்து செல்லுகின்ளர்‌. 


இந்தியாவில்‌ இப்போது இருக்கும்‌ முரணான வியப்பு 
களில்‌ இவை சிலவாகும்‌. நாம்‌ ஈம்மைச்‌ சுற்றிப்‌ பல முடிச்‌ 
சுகளை போட்டுக்‌ கொண்டு விட்டோம்‌. அர்த முடிச்சுகளை 
அவிழ்த்து எரிர்தாலொழிய, நாம்‌ முற்போக்கடைய முடி 
யாது. வெறும்‌ உணர்ச்சி மூலமாகவே அந்த விடுதலை ஏற்‌ 
பட்டு விட்டது. “அறிவின்‌ மூலமாக ஏற்படும்‌ விடுதலை 
உயர்ந்ததா ? அல்லது உணர்ச்சியின்‌ பந்தம்‌ உயர்ந்ததா? ” 
என்று ஸ்பினோஸா வெகு காலத்துக்கு முன்னர்‌ கேட்டார்‌. 
அறிவின்‌ மூலமாக ஏற்படும்‌ விடுதலையே உயர்ந்தது என்று 
அவர்‌ கொண்டார்‌. த. 


LXIII 
மனமாற்றமா அல்லஅ பலாத்காரமா ? | 


பதினாறு வருஷங்களுக்கு முன்பு கார்திஜீ தமது 
அஹிம்சா தர்மக்‌ கொள்கையின்‌ மூலமாக இர்தியாவைப்‌ 
பரவசப்படுத்தினார்‌. ௮௮ முதல்‌ அந்தத்‌ தத்துவம்‌ இந்திய 
வானத்தில்‌ ஆட்சி செலுத்தி வருகின்றது. யோசனைகூடச்‌ 
செய்யாமல்‌ ஏராளமான மக்கள்‌ அதை ஏற்றுக்‌ கொண்டு 
திருப்பித்‌ திருப்பிச்‌ சொல்லுகிறார்கள்‌. பலர்‌ அதோடு 
மல்யுத்தம்‌ செய்து பின்னர்‌ ஏற்றுக்கொண்டார்கள்‌. மற்றும்‌, 
பலர்‌ ௮ரைமனதுடனும்‌, வேறு பலர்‌ பூரணமாயும்‌ அதை 
ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. சிலர்‌ அதை பகிரங்கமாகவே 
கேலி செய்தார்கள்‌. ஈம்முடைய அரசியல்‌ ஜன நிர்மாண, 
வாழ்வில்‌ ௮௮ மகத்தான வேலை செய்திருக்கிறது. வெளி 
உலகத்தின்‌ கவனத்தையும்‌ ௮௮ இழுத்திருக்கிறது. இர்‌ 
தத்‌ தத்துவம்‌ மனித வர்க்கத்தின்‌ பழைய கருத்துதான்‌. 
ஆனால்‌, அரசியலில்‌ ஆசார .தஇிருத்த இயக்கங்களில்‌ விரி. 
வான அளவில்‌ பிரயோகம்‌ செய்ததில்‌ காச்திஜீதான்‌ முதன்‌ 
முதலானவர்‌. முன்‌ காலத்தில்‌ ௮து தனிப்‌ பேர்வழிகளின்‌ 
சங்கதியாகவே இருந்தது. மதகோக்கை சிறப்பாகக்‌ கொண்‌ 
டிருந்தது. அதன்‌ நோக்கம்‌ மனிதனுடைய தன்னட்க்க 
மாகும்‌. அகம்பாவத்தை அறவே ஒழித்து, வாழ்க்கைப்‌ 
போராட்டத்தினின்றும்‌ விடுபட்டு, தனிமனிதன்‌ முக்தியை, 
அடையவேண்டு மென்பது தான்‌ அதன்‌ லட்சியமாகும்‌. 
மறைமுகமாக அல்லாமல்‌ நேர்முகமாக அரசியல்‌ பிரச்னை 
களையும்‌ ஜன சமூக நிலைமைகளையும்‌ மாற்றும்‌.நோக்கம்‌ அதற்‌, 
குக்‌ மடையாது. அமுலிலிருர்து வரும்‌ பழைய திட்‌. 
டத்தை அதனுடைய ஏற்றத்‌ தாழ்வுடனும்‌. அநீதியுடனும்‌ 
ஏற்றுக்‌ கொள்வதே இந்த தத்துவத்தின்‌ மூலக்‌ கருத்தா : 
கும்‌. ஆனால்‌ காந்திஜீயோ இந்த தனிப்பேர்வழி தத்து 
வத்தை ஜன சமூகத்தை மாற்றவல்ல இலட்சியமாகவும்‌ 
தத்துவமாகவும்‌ செய்ய முயன்றார்‌. அரசியல்‌ நிலைமை. 
களையும்‌ ஆசாரத்‌ இருத்த நிலைமைகளையும்‌ மாற்றுவு 


ச்‌ 


926 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ற வர்‌: சங்கற்பம்‌ கொண்டார்‌. இந்த ரோக்கத்‌ 
ன்‌ த்‌ லட்சியத்தில்‌ வைத்துக்கொண்டு வேண்டு 
மென்றே அவர்‌ சாத்வீக முறையை விரிவான பீரச்னைகளுக்‌ 
கும்‌ பிரயோகம்‌ செய்தார்‌. 4மனிதவாழ்விலும்‌ உலகத்திலும்‌ 
தீவிரமான மாறுதல்களை உண்டாக்க விரும்புகின்‌ றவர்கள்‌ 
ஜனசமூகத்தில்‌ கலக்கமுண்டாக்காமல்‌ அதைச்‌ செய்து 
முடிக்க முடியாது. அதைச்‌ செய்வதற்கு இரண்டே இரண்டு 
வழிகள் தான்‌ உண்டு, சாத்வீகம்‌, பலாத்காரம்‌. பலாத்‌ 
காரம்‌ பிரயோஃக்கப்படும்‌ மனிதர்களை மிகவும்‌ பா திக்கின்‌ 
றது. பலாத்காரத்தை உபயோகப்படுத்துவோர்கள்‌ சீரழிந்து 
போகிறார்கள்‌. அதற்கு இசையாகிறவர்கள்‌ மனந்தளர்ர்்‌து 
போகிறார்கள்‌. ஆனால்‌ சாத்வீக சக்தியோ ஆத்ம தியாகத்‌ 
தின்‌ மூலமாக வேலைசெய்வதால்‌, முற்றிலும்‌ மாறான வழி 
யில்‌ மனிதனை மாற்றுகின்றது. அது மனிதனுடைய: உட 
லைத்‌ தொடுவதில்லை. யார்பேரில்‌ சாத்வீகம்‌ பிரயோகம்‌ 
செய்யப்படுகின்றதோ . அவனுடைய  மனச்சாட்சியைத்‌ 
தொட்டு அது வலுப்படுத்துகின்றது'' என்ற காந்திஜீ எழுதி 
யிருக்கிறார்‌. 


இந்தக்‌ கருத்து ஓரளவில்‌ இந்திய மனப்பான்மைக்கு 
ஒத்ததாகும்‌. எனவே நாட்டில்‌ உற்சாகத்துடன்‌ மேலெழு 
நீத வாரியாகவேலும்‌, இந்தக்கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்‌ 
டது. இர்தக்கருத்துக்கு அடி.தாங்கியொாயிருந்த “கருத்து 
செயல்‌” பின்னல்களை ஒரு சிலர்தான்‌ உணர்ந்தார்கள்‌. அவ்‌ 
வாறு உணர்ந்தவர்கள்கூட ஈம்பிக்கையிலும்‌ காரியத்திலும்‌ 
சரண்புகுந்தார்கள்‌. ஆனால்‌ காரியத்தின்‌ வேகம்‌ தணிர்தஅும்‌, 
சிலர்‌ மனதில்‌ ஏராளமான கேள்விகள்‌ தோன்றின. அவை 
களுக்கு விடைகள்‌ காணுவது மிகவும்‌ கஷ்டமாயிருந்தது. 
தற்போது அரசியலில்‌ பின்பற்றவேண்டிய முறையை இர்‌ 
தக்‌ கேள்விகள்‌ பாதிக்கவில்லை. சாத்வீக எதிர்ப்பின்‌ தத்து: 
வத்தின்‌ பின்னே நின்ற தத்துவத்தை அவைகள்‌ பாதித்‌ 
தன. அரசியல்‌ துறையில்‌ சாத்வீக இயக்கம்‌ இதவரையி 
௮ம்‌ வெற்றிபெறவில்லை. ஏனென்றால்‌ இந்தியா இன்னும்‌ 
சாம்ராஜ்யமென்ற பிணைப்பில்‌ அகப்பட்டுக்கொண்டு இடக்‌ 
ன்றது. ஆசாரத்‌ திருத்தத்திலும்‌ அதனால்‌ தீவிர்‌ மாறுதல்‌ 
ஏற்படவில்லை. என்றாலும்‌ அலட்சியமாக பார்ப்பவர்கள்‌ 
கூட கோடிக்கணக்கான இந்தியர்களிடம்‌ மகத்தான மாறு 
தல்களை ' ௮௮ :உண்டாகக விட்டது என்பதைத்‌ தெரிர்து 


மனமாற்றமா அல்லது பலாத்காரமா 927 


கொள்ளக்கூடும்‌. சா த்வீக எதிர்ப்பு இந்தியர்களுக்கு வலிமை 
யையும்‌, தன்னம்பிக்கையையும்‌, உறுதியையும்‌ கொடுத்திருக்‌ 
இன்றது. இவைகள்‌ விலைபெற்ற பொக்கிஷங்களாகும்‌.இவை 
களில்லாமற்‌ போனால்‌, அரசியலிலும்‌ ஜனநிர்மாணத்திலும்‌ 
யாதொரு முற்போக்கையும்‌ அடைவது கஷ்டம்‌. அடைந்‌ 
தாலும்‌ அதை நிலைக்க வைத்துக்கொள்வதும்‌, கஷ்ட மாகும்‌. 
சந்தேகமில்லாத இந்த லாபங்கள்‌ சாத்வீகத்தின்‌, விளைவு 
களா, அல்லது போராட்டத்தின்‌ விளைவுகளா ? எது 
என்று சொல்லுவது முடியாது. பலாத்காரப்‌ போராட்‌ 
டத்தினல்‌ இத்தகைய லாபங்கள்‌, அநேக சந்தர்ப்‌ 
பங்களில்‌, வேறு பல மக்களால்‌ வேறு நாடுகளில்‌ அடையப்‌ 
பெற்றிருக்கின்றன. என்றாலும்‌ சாத்வீக. முறை நமக்கு 
விலைமதிக்க முடியாத உபயோகமாக இருந்து வருகிறது 
என்று நிச்சயமாகச்‌ சொல்லலாம்‌ என எனக்குத்‌ தோன்று 
றது. கார்திஜீ குறிப்பிட்ட ஜன சமூக கலக்கத்தை உண்‌ 
டாக்குவதற்கு அத நிச்சயமாக துணையாக இருந்தது. 
அந்தக்‌ கலக்கம்‌ ஒரளவு மூலாதாரமான காரணங்களாலும்‌ 
நிலைமைகளாலும்‌ ஏற்பட்டது என்று சிலர்‌ சொல்லலாம்‌. 
புரட்சி மாறுதலுக்கு முன்னே, ஜனத்திரளில்‌ ஏற்பட 
வேண்டிய வேகத்தையும்‌ ஆத்திரத்தையும்‌ சாத்வீக எதிர்ப்பு 


உண்டாக்கி விட்டத. 


சாத்வீகத்துக்கு சாககமான கட்சி இது. அனால்‌ இத 
னால்‌ நமது மனதில்‌ பூரணமான முடிவு ஏற்பட முடியாது. 
உண்மையான பிரச்னைகளுக்கு : பரிகாரம்‌ ஏற்படவில்லை. 
அர்ப்பாக்யெமாக அந்தப்‌ பிரச்னையைத்‌ தீர்ப்பதற்கு காந்தி 
ஜீயும்‌ ஈமக்கு ஒத்தாசை . செய்யவில்லை; இந்த . விஷயமாக 
கணக்கற்ற சந்தர்ப்பங்களில்‌ எழுதியிருக்கிறார்‌; பேசியு 
மிருக்கிறார்‌. அனால்‌ எனக்குத்‌ தெரிந்த வரையில்‌ சாத்வீ 
கத்தை தத்துவ ரீதியாகவும்‌, சாஸ்திர ரீதியாகவும்‌ பகிரங்க 
மாக அவர்‌ ஒருபொழுதும்‌ அலசிப்‌ பார்த்து கவனித்ததே 
யில்லை. லட்சியத்தைக்‌ காட்டிலும்‌ சாதனம்‌ உயர்ந்தது 
என்னும்‌, பலாத்காரத்தைக்‌ காட்டிலும்‌ மனமாற்றம்‌உயாந்த 
தென்றும்‌ . அவர்‌. வற்புறுத்திப்‌ பேசுகிறார்‌. சாத்வீகமும்‌ 
உண்மையும்‌ ஓன்றென்றும்‌, சாத்வீகமும்‌ நன்மையும்‌ ஒன்‌ 
தென்றும்‌ அவர்‌ கருதி இந்தச்‌ சொற்களை ஒரே அர்த்தத்தில்‌ 
உபயோகப்படுத்துகிறார்‌. இந்த வியாக்யானத்துக்கு உடன்‌ 
படாதவர்கள்‌ நாகரிகத்தினின்றும்‌ விலகியவர்களென்றும்‌, 


928 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அவர்கள்‌ தர்மத்திற்கு விரோதிகளென்றும்‌ கருதும்‌ மனப்‌ 
பான்மை அவரிடம்‌ இருக்கின்றது. அவருடைய பக்தர்‌: 
களில்‌ சிலரிடம்‌ வினோதமான மனப்பான்மை ஏற்பட்டிருக்‌' 
இறது, அவர்கள்‌ தாங்கள்‌ தான்‌ தர்மவாதிகள்‌ என்று: 
இறுமாந்து டெக்கின்றார்கள்‌. 


இந்த நம்பிக்கை இல்லாத மற்றவர்களுக்கு பலவித 
சந்தேகங்கள்‌ உண்டாகின்றன. இந்தச்‌ சந்தேகங்கள்‌ ஈடை, 
முதல்‌ தேவைகளுக்கு பொருத்தமானவைகளல்ல. மனித. 
னுக்கு ஒரு ஆசை உண்டு, தனிப்‌ பேர்வழிக்கும்‌, ஜன, 
கத்திற்கும்‌ பொதுவானதாக பயன்தாக்‌ கூடிய கர்மயோக, 
தத்துவம்‌ வேண்டுமென்று -அசைப்‌ படுநின்றான்‌. இந்த 
ஆசைக்கு காந்திஜீயின்‌ சாத்வீகத்‌ தத்துவத்தில்‌ பரிகாரம்‌- 
திருப்திகரமான பரிகாரம்‌-டைக்கவில்லை; நான்‌ பலாத்கா 
ரத்தை  எதிர்க்கத்தான்‌ செய்றேன்‌; என்றாலும்‌ என்‌ 
உள்ளத்தில்‌ பலாத்கார உணர்ச்சி நிறைந்து டெக்இன்றது, 
தெரிந்தோ தெரியாமலோ நான்‌ பிறரைப்‌ பலவர்தப்படுத்த 
முயலுகன்ழேன்‌.. கார்திஜீ மனமாற்றமென்று சொல்லு 
ரூசே அ இலே பலாத்காரம்‌ இல்லையா? சாத்வீகத்‌இில்‌ இருக்‌, 
கும்‌-சூட்சுமமான பலாத்காரத்தினால்‌,. அவருடைய பக்தர்‌ 
கள்‌ அப்படியே ஸ்தம்பித்துப்‌ போயிருக்கிரர்கள்‌. 


அனால்‌ உண்மையான கேள்வி வேறு, சமூகம்‌, தனிப்‌ 
பேர்வழியின்‌ தத்துவமாகிய சாத்விகத்தை ஏற்க முடியுமா? 
ஏனென்றால்‌ ஒரு கூட்டம்‌ அதை ஏற்கவேண்டு மென்றால்‌, 
அது மனோ நிலையில்‌ உயர்ந்த தரத்துக்கு வந்து, அன்பையும்‌. 
ஈல்ல தனத்தையும்‌ கைக்கொள்ள வேண்டியிருகறத. இந்த: 
தரத்துக்கு' மனிதவர்க்கம்‌ 'முழுதும்‌ உயர வேண்டியதுதான்‌. 
இறுத லட்சியமாகும்‌. பகைமையையும்‌, சுயஈலத்தையும்‌ 
அவலட்சணத்தையும்‌ ஒழிப்பது , சரியான லட்சியம்தான்‌.' 
அத சாத்தியமா, இல்லையா என்பது முடிவு ' சொல்ல முடி. 
யாத கேள்வியாகும்‌, ஆனால்‌ சாத்தியமாகும்‌ என்ற ஈம்பிக்‌ 
கையில்லாமல்‌ போனால்‌, வாழ்க்கை முட்டாள்‌ சொன்ன” 
கதையாக முடியும்‌. ஆத்திரமும்‌ கூச்சலும்தான்‌, அந்தத்‌, ' 
கதையிலிருக்கும்‌. அதற்குப்‌ பொருள்‌. இல்லை. ' இந்த லட்ச 
யத்தை அடைவதற்கு இந்தத்‌ தன்மைகளை மட்டும்‌ உப: 
தேசம்‌ செய்து கொண்டிருந்தால்‌ பேர்துமா? இவைகளை 
அடைய முடியாதபடி தடுக்கும்‌ தடைகளைப்பற்றி. கவலைப்‌ 
படவேண்டியதில்லையா? இவைகளின்‌ மூல்மாக ஏற்படும்‌. 


மனமாற்றமா அல்லது பலாத்காரமா 929 


மாறான மனப்பான்மையை கவனிக்க வேண்டிய தில்லையா? 
முதலிலே இந்தத்‌ தடைகளை நாம்‌ நீக்க வேண்டாமா? நீக்கி 
னால்தான்‌ அன்பு; அழகு, ஈல்லகனம்‌ முதலிய தன்மைகள்‌ 
வளருவதற்கு சாதகமான நிலைமை : ஏற்படும்‌; அல்லது 
இரண்டு முறைகளையும்‌ நாம்‌ கைக்கொள்ளலாமா? 


சாத்விகத்திற்கும்‌ பலாத்காரத்‌ இற்கும்‌, கட்டாயத்துக்‌ 
கும்‌ மனமாற்றத்திற்கும்‌ இடையே எவ்வளவு: வித்தியாச 
மிருக்றது? சில சமயங்களில்‌' பலாத்காரத்தைக்‌ காட்டிலும்‌ 
சாத்வீகம்‌ பயங்கரமான பலாத்காரக்‌ கருவியாக விளங்கு 
இன்றது. சாத்வீகமென்றால்‌ உண்மை என்று அர்த்தமா? 
உண்மையென்பது என்ன? இது மிகப்‌ பழைய கேள்வி? 
இதற்கு ஆயிரம்‌ விடைகள்‌ இதுவரையிலும்‌'அளிக்கப்பட்டி. 
ருக்கின்றன. அனால்‌ ஒன்றும்‌ சாரமில்லை, கேட்ட கேள்வி 
அப்படியேதானிருக்கிறது, உண்மை யென்பது 'எதுவாயி 
ருந்தாலும்‌ சரியே, அதுவும்‌ சாத்வீகமும்‌' ஓன்று அல்ல 
என்பது உறுதியாகும்‌. பலாத்காரம்‌ கெட்டது என்றா 
அம்‌ அது இயற்கையிலேயே தர்மத்திற்கு விரோதமானது 
என்று சொல்லவும்‌ முடியாது, எத்தனையோ விதமான 
தரங்கள்‌ இருக்கன்றன, கேவல்மான நிலைமையைக்‌ காட்டி 
லும்‌ பலாத்காரம்‌ லெ சமயங்களில்‌ மிக உயர்ந்ததாகும்‌, 
கோழைத்தனம்‌, அச்சம்‌, அடிமைத்தனம்‌ போன்ற இந்த 
ஜாப்தாவில்‌. சேர்த்துக்‌ கொள்ளக்‌ கூடிய தீயதன்மைகளைக்‌ 
காட்டிலும்‌ : பலாத்காரம்‌ உயர்ந்தது என்று ்‌ கார்‌ திஜீயே 
சொல்லியிருக்கறார்‌. - பலாத்காரத்திலே பகைமை உணர்ச்சி 
கலந்திருக்கிறது. என்று சாதாரணமாகச்‌. -சொல்லுவதில்‌ 
உண்மை - இருக்கறது, ஆனால்‌ சாஸ்திர ரீதியாகப்‌ பார்த்‌ 
தால்‌, ப்கைமை உணர்ச்சி "இருக்க வேண்டிய தேவையே 
இல்லை. : ஸர்ஜன்‌ : செய்வதுபோல ' ஈல்லெண்ண்த்தோடு 
ப்லாத்காரத்தை உபயோகப்படுத்தலாம்‌. ' இந்த முறையைத்‌ 
த்ழுவி எதுவும்‌ அடிப்படையிலேயே -அதர்மமாக இருக்க 
முடியாது, கடைசியாகப்‌ பார்க்கப்போனால்‌, தர்மத்திற்கும்‌ 
நியாய்த்திற்கும்‌ நிலைத்த சோதனைகள்‌ என்ன ? நல்லெண்‌ 
ணம்‌ இருக்கிறதா, அல்லது கெட்டெண்ணம்‌ இருக்கறதா 
என்பதுதான்‌ சோதனையாகும்‌, அறமுறையில்‌ பலாத்கா 
ரத்தை'ஆதரிக்க முடியாவிடினும்‌, 'அர்த நோக்கின்படிக்கு 
அது அபாயமாகக்‌ கருதப்பட்டாலும்‌, எப்பொழுதும்‌ ௮௮ 
அப்படித்தான்‌ இருக்க வேண்டும்‌ என்பதல்ல, 

69 


080 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வாழ்க்கை முழுதும்‌ பலாத்காரமும்‌ போராட்டமும்‌ 
நிறைந்து நிற்கின்றது. பலாத்காரத்தால்‌ பலாத்காரம்‌ விளை 
இன்றது. பலாத்காரத்தை ... பலாத்காரத்தின்‌ மூலமாக 
ஓழிக்கமுடியாது என்பதும்‌ உண்மைதான்‌. அனால்‌ பலாத்‌ 
காரத்தை அடியோடு மறுத்து விவேது என்றால்‌ ௮௮ வாழ்க்‌ 
கைக்கு சற்றேனும்‌ பொருத்தமில்லாத மனப்பான்மையை 
உண்டாக்கிக்‌ கொள்வதாகும்‌. - உலகத்தில்‌ எல்லா அர 
சாட்சிகளுக்கும்‌, ஜனநிர்மாண திட்டத்திற்கும்‌ ஜீவசத்தூ 
போன்றது பலாத்காரமாகும்‌. அரசாங்கத்தின்‌ பலாத்‌ 
காரக்‌ கருவிகள்‌. இல்லாமற்‌ போனாலும்‌, ' வரிவசூல்‌ செய்ய 
முடியாது, மிராசுதார்கள்‌ தங்கள்‌ குத்தகைப்‌ . பணத்தை 
வாங்க முடியாது. தனிப்‌ பேர்வழியின்‌ சொத்துரிமை 
மறைந்து போய்வீடும்‌. பலாத்கார சக்திகளின்‌ அணை மூல 
மாக, சட்டம்‌ தனிப்‌ பேர்வழியின்‌ சொத்தை மற்றவர்கள்‌ 
அனுபவிக்க முடியாமல்‌ தடுத்து வருகின்றது. தற்காப்புக்‌ 
கும்‌ தாக்குவதற்கும்‌ பலாத்கார வலிமை இருப்பதினாலே 
தான்‌, உலகத்தில்‌ அரசாங்கம்‌ என்ற ஸ்தாபனம்‌ நிலைத்‌ 


திருக்றெது. 


காந்திஜீயின்‌ சாத்வீகம்‌: வெறும்‌ மலட்டுச்‌ சரக்கல்ல 
என்பது உண்மைதான்‌. சாத்விகத்தில்‌ எதிர்ப்பே இல்லை 
யென்று சொல்லுவது தவறு, சாத்வீக எதிர்ப்பு, வெறும்‌ 
சாத்விகத்திலிருந்து மாறுபட்ட கர்மயோக முறையாகும்‌. 
பழைய திட்டத்தை அச்சத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கும்‌ 
ஈபர்களுக்கு அந்தத்‌ : தத்துவம்‌ ' பொருந்தின தல்ல. ஜன 
சமூகத்தில்‌ கலக்கத்தை உண்டு. பண்ணுவதற்காக அர்த 
முறை ஏற்பட்டதாகும்‌. தற்போதைய நிலைமைகளை மாற்று 
வதற்கு பிரயோகம்‌ . செய்யப்படும்‌ கருவியாகும்‌. சாத்‌ 
வீகத்தில்‌ மனமாற்ற : யோசனை எப்படியிருர்தாலும்‌ 
சரியே, அத வல்லமை பொருந்திய ஒரு பலாத்காரக்‌ 
கருவியாகவும்‌ அனுபவத்தில்‌ . விளங்குகின்றது. ஆனால்‌ 
அந்த . பலாத்காரம்‌ "ஆட்சேபனை சொல்ல முடியாத மகா 
நாகரிக முறையில்‌ வேலை: செய்கின்றது: முன்பெல்லாம்‌ 
காந்திஜீ (பலவந்தப்படுத்துதல்‌' என்ற. வார்த்தையை 'உப 
யோகப்படுத்தனார்‌ என்பது இங்கு . குறிப்பிடத்தக்கது. 
பஞ்சாப்‌. ராணுவச்‌ சட்ட .அமுலைப்பற்றி -1920-ம்‌ வரு 
ஷம்‌ வைஷிராய்‌ செம்ஸ்போர்டு பிரபு பேசிய பேச்சைக்‌ 
கண்டித்து எழுதுகையில்‌, கார்இஜீ பின்வருமாறு ுகூறியிருக்‌ 


மனமாற்றமா அல்லு பலாத்காரமா 981. 


கிறார்‌: சட்ட சபையைத்‌ இறக்கும்‌ காலையில்‌ 'மேன்மை 
தங்யெ வைஷிராய்‌ ' அவர்கள்‌ செய்த . பிரசங்கத்தினின்‌ 
அம்‌ ஒருமனப்பான்மை எனக்குப்‌ புலப்படுகின்றது. 
அத்தகைய “மனப்பான்மையுடன்‌ கூடிய ௮வசோடும்‌ அவ 
ருடைய அரசாங்கத்தோடும்‌ ஒத்துழைப்பது தன்‌ மதிப்‌: 
புள்ளவர்களுக்கு சாத்தியப்படாத சங்கதியானாம்‌.”' பான்‌. 
சாலத்தைப்பற்றி' வைஷிராய்‌ குறிப்பிட்டதிலிருர்அ,. 
பரிகாரம்‌ அளிக்க அவர்‌ முற்றிலும்‌ மறுக்கிறார்‌. என்‌: 
பது தெளிவாகிறது. விரைவில்வரும்‌ எதிர்காலப்‌ பிரச்னை 
களில்‌ காம்‌ நமது கவனத்தை செலுத்த வேண்டுமென்று 
அவர்‌ விரும்புறொர்‌.. பஞ்சாப்‌ விஷயத்தில்‌ பலவந்தப்படுத்தி, 
அரசாங்கம்‌ தன்னுடைய தவறைப்‌: ப௫ரங்கமாக ஞ்ப்புக்‌ 
கொள்ளச்‌ : செய்யவேண்டியததான்‌. ஈமது தற்போதைய, 
எதிர்கால வேலையாகும்‌. இதைப்பற்றி யாதொரு விளக்கமும்‌. 
ஏற்படவில்லை. இந்தியாவின்‌ மானத்தை பாதிக்கும்படியான: 
ஜீவாதாரமான பல விஷயங்களில்‌ தமது அபிப்பிராயத்தை 
மாற்றிக்‌ கொள்ளவில்லை என்று - சொல்லுவதுபோல; ' அர 
சாட்சியை கண்டனம்‌ செய்பவர்களுக்கு பதிலளிக்க, வைஹி 
சாய்‌ மறுக்கிறார்‌. இந்தப்‌ பிரச்னைகளை சரித்திரத்தின்‌ ' தீர்ப்‌ 
புக்கு விட்டுவிடலாம்‌ என வேதார்தம்‌ பேசுகிறார்‌. ... இத்‌ 
தகைய பாஷைதான்‌ இந்தியர்களின்‌ உள்ளத்தில்‌ தீப்பொ. 
நியை உண்டாக்கக்‌ கூடியது என்று எனக்குத்‌ தோன்று. 
இறெது: இப்பொழுது. ௮வமானப்பட்டுக்‌ கடக்கும்‌ மனிதர்‌ 
களுக்கும்‌, நம்பிக்கையும்‌ பொறுப்பும்‌ கொண்ட உத்தியோ: 
கங்களை வடிக்க அறவே தகுதியில்லா தவர்களென்‌ று. காண்‌ 
பித்தக்கொண்ட: உத்தியோக்ஸ்தர்களின்‌' காலடியில்‌ இடக்‌ 
கும்‌ மனிதர்களுக்கும்‌ சரித்திரத்தின்‌ சாதகமான்‌- இர்ப்பு, 
என்ன பயனைத்‌ தரும்‌? பஞ்சாபுக்கு நியாயம்‌ வழங்கமுடி. 
யாது என்று சொல்லுகையில்‌, ஜனங்களிடமிருந்து ஒத்து 
ழைப்பு வேண்டுமென்று அரசாங்கத்தார்‌ பேசுவது குறைத்‌ 
அக்‌ கூறுமிடத்து வஞ்சகமாகும்‌.' ' 


மேற்கூறியவாறு கார்திஜீ எழுதியிருக்கிறார்‌. அரசாங்‌ 
கங்கள்‌ பலாத்காரத்தின்பேரில்‌ அமைக்கப்பட்டவைகளா 
கும்‌. ப்ரெங்கமான ப்லாத்காரத்தைக்‌ கொண்ட. சேனைகள்‌ 
மட்டுமல்ல்‌; அதைக்‌ காட்டிலும்‌ அபாயகரமான பலாத்கா 
ரத்தை :அரசாங்கம்‌' கொண்டிருக்கிறது. உழவர்கள்‌, ஒற்றர்‌ 
கள்‌; தேசபக்தர்களைப்போல பாசாங்குசெய்து பின்பு தேச 


982 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பக்தர்களைக்‌ காட்டிக்கொடுக்கும்‌ ரகசியப்‌ போலீசார்‌, கல்வி 
முதலிய அறைகளால்‌ பொய்ப்‌ பிரசாரம்‌, மதம்‌ முதலியகருவி 
களால்‌ பயழுறுத்துதல்‌, பணமில்லா நிலைமை, பட்டினி முத 
லிய கூக்ஷுமமான பலாத்காரக்‌ கருவிகள்‌ அரசாட்சியினி 
டம்‌ இருக்கின்றன, இரண்டு அரசாங்கங்களுக்குள்‌ பேச்சு 
ஈடைபெறுமாயின்‌, எத்தகைய பொய்யையும்‌ அரோகத்தை 
யும்‌ ராடலாம்‌ என்றும்‌ அவைகள்‌ மட்டும்‌ கண்டு பிடிக்கப்‌ 
படலாகாது என்றும்‌ சாதாரணமாக கருதப்படுதிறது, 
சமாதான காலத்திலிருப்பதைக்‌ காட்டிலும்‌ போர்க்‌ காலத்‌ 
தில்‌, இவைகள்‌ அதிகமாக கையாளப்படலாம்‌ ' என்றும்‌ 
கருதப்படுகிறது. முன்னூறு வருஷத்துக்கு முன்‌ இருந்த 
கவியும்‌, பிரிட்டிஷ்‌ தூதருமான ஸர்‌ ஹென்றி வோட்டன்‌ 
என்பவர்‌, (தன்னுடைய தேசத்தின்‌ ஈன்மைக்காக வெளி 
நாடுகளுக்கு பொய்‌ சொல்லுவதற்காக அனுப்பப்படும்‌ 
யோக்கியமான மனிதனுக்குத்தான்‌ தூதன்‌ என்ற பெயர்‌" 
என வேடிக்கையாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. இப்பொழுது 
அதர்களுக்கு துணையாக, ராணுவ, கடல்‌ படை வியாபார 
ஸ்தானீகர்கள்‌ வேலைசெய்து வருகிருர்கள்‌. இவர்களுடைய 
உத்தியோகம்‌ என்னவெனில்‌ அவர்கள்‌ அனுப்பப்படும்‌ நாட்‌ 
டில்‌ உளவு வேலை செய்வதாகும்‌. இவர்களுக்கு சாதகமாக 
ரகசியப்‌ போலீஸ்‌ கூட்டம்‌ வேலை செய்றெது, இந்தக்‌ 
கூட்டம்‌ ரகசியக்‌ கொலை, லஞ்சம்‌ கொடுத்தல்‌, தாக்குதல்‌ 
முதலிய எத்தகைய கேவலமான வேலைகளையும்‌ செய்யத்‌ 
தயங்குவதில்லை. சமாதான காலத்திலேயே இவைகள்‌ யாவும்‌ 
கெட்டவைகள்‌, எனினும்‌ போர்ச்‌ சமயத்தில்‌ இவைகள்‌ 
எவ்வளவோ மடங்கு ௮.திகரித்து விடின்‌ றன. சென்றமகா 
யுத்தத்தில்‌ பொய்ப்‌ பிரசார வேலைகள்‌ எவ்வளவு நடந்தது ? 
எதிரி நாடுகளில்‌ ஈம்பத்தகாத பொய்களைப்‌ பரப்பினார்கள்‌. 
இவைகளுக்காக எவ்வளவு பணம்‌ செலவழிக்கப்பட்ட த? 
இப்பொழுதுதான்‌ என்ன? பெயருக்கு மட்டும்‌ சமாதானம்‌, 
இரண்டு யுத்தங்களுக்கு இடையே உள்ள காலத்துக்கு சமா 
தானம்‌ என்று பெயர்‌. 


புதிதாக ஒரு போருக்கு முய்ற்க; இந்தக்‌ காலத்தில்‌ 
பொருளாதாரம்‌ முதலிய துறைகளில்‌ போராட்டம்‌ நிற்ப 
தில்லை. தோற்றவர்களுக்கும்‌ ஜெயித்தவர்களுக்கும்‌ 'தகரா ற; 
சாம்ராஜ்ய நாடுகளுக்கும்‌ அவைகளுக்குக்‌ இழிருக்கும்‌ குடி. 
யேற்ற நாடுகளுக்கும்‌ பிணக்கு; உரிமைகள்‌ படைத்த கூட்‌ 


மனமாற்றமா அலலது பலாத்காரமா 988 


டத்துக்கும்‌ சுரண்டப்படும்‌ கூட்டங்களுக்கும்‌ தகரா று; சமா 
தான காலத்தில்‌ கூட, போர்க்‌ காலத்தில்‌ இருக்கும்‌ பலாத்‌ 
காரமும்‌ பொய்யும்‌ ஓரளவில்‌ இருந்து வருகின்றன. இவை 
களை எதிர்த்து, நிலைமைக்கு பரிகாரம்‌ தேட ராணுவ உத்தி 
யோகஸ்தர்களும்‌, ஹிவில்‌ உத்தியோகஸ்தர்களும்‌ பயிற்சி 
செய்யப்படுஇ௫ர்கள்‌. 6 யோக்கியமாய்‌ ' இருத்தலே 
சிறந்த மார்க்கம்‌ என்ற நம்பிக்கையோடும்‌, உண்மை 
தான்‌ இறுதியில்‌ வெல்லும்‌ என்றும்‌ நாம்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருக்கலாம்‌. ஆனால்‌ இவைகள்‌ குழர்தைப்பிள்ளை 
களுக்குகந்த பாடங்களாகும்‌. இவைகளை ஈம்பிபோரில்‌ இறங்‌ 
கும்‌ மனிதன்‌ தன்னுடைய கத்தியை வெளியே எடுக்காமல்‌ 
சாசுவதமாக உரைக்குள்ளேயே போட்டு விடலாம்‌"! என்று 
ஊல்ஸ்லி பிரபு தன்‌ சிப்பாய்களுக்கு எழுதியிருக்கும்‌ நூலில்‌ 
குறிப்பிடுகறொர்‌. 


தற்போதைய நிலைமைகளில்‌, நாட்டுக்கு நாடு எதிரியா . 
யிருக்கையில்‌, ஒரு கூட்டத்துக்கு ஒரு கூட்டம்‌ பகைமை 
யோடு இருக்கையில்‌ பலாச்காரத்தையும்‌ பொய்யையும்‌ 
தவிர்க்க முடியாதுபோல தோன்றுகிறது. சலுகை பெற்ற 
நாடுகளும்‌ கூட்டங்களும்‌ அதிகாரத்தையும்‌ தங்களுடைய 
உரிமைகளையும்‌ தங்களுக்கே சாசுவதமாக வைத்துக்கொள்ள 
ஆசைப்படுகின்‌்றன. அவைகள்‌ தாங்கள்‌ அடக்கி ஆளும்‌ 
கூட்டத்தார்களுக்கு வளர்ச்சிக்கு சந்தர்ப்பங்களே கொடுக்‌ 
காமல்‌ இருக்க நினைக்கின்றன. எனவே, அந்தக்‌ கூட்‌ 
டங்கள்‌ பலாத்காரத்தையும்‌ பொய்யையும்‌ துணைக்கொண்டு 
வேலை செய்ய வேண்டியிருக்கன்றது. பொது ஜன அபிப்‌ 
பிராயம்‌ வளர்ந்து, போராட்டங்களின்‌ உண்மையான 
தன்மைகள்‌' வெளிவரும்‌ பொழுது, பலாத்காரம்‌ அநேக 
மாக சிறிதளவு குறைந்து போகலாம்‌. ஆனால்‌, அனுபவத்‌ 
தில்‌ வேறு மாதிரியிருக்கறது. பழைய ஸ்தாபனங்களை 
மாற்றி அமைக்க முயற்சி செய்தால்‌, அந்த ஸ்தாபனங்களை 
நிர்வாகம்‌ செய்பவர்கள்‌ மற்றவர்களின்‌ பேரில்‌ பலா த்கா' 
ரத்தை அதிகமாகப்‌ பிரயோகம்செய்ய தற்பொழுது துவக்கி 
இருக்கிறார்கள்‌. வெளிப்படையான பலாத்காரம்‌ குறைந்து 
வந்தாலும்‌, ௮௮ சூக்துமமான தும்‌ அபாயகரமான அமான:' 
உருவங்களைப்‌ பெற்று ஈடமாடூதன்றது. விவேகம்‌ வளர்ந்‌ 
தாலும்‌, தர்ம புத்திசெழித்தாலும்‌, ஆஸ்‌ திகத்தன்மை ஓங்கி 
நின்றாலும்கூட, பலாத்காரப்‌ போக்கு குறைந்தபாடில்லை. 


984 : - ஜவஹரின்‌' சுயசரித்திரம்‌ 


தனிப்பேர்வழிகள்‌ நாகரிகத்தில்‌ 'உயர்ந்து இருக்கிறார்கள்‌. 
இத்தகைய உயர்ந்த தன்மை கொண்ட பேர்வழிகள்‌ பண்‌ 
டைக்‌ காலத்தைக்‌ காட்டிலும்‌ இப்பொழுது. . அதிகமாக 
இருக்கிறார்கள்‌. ஜனசமுதாயம்‌ ஒரளவு முன்னேறி இருக்‌ 
கின்றது. நாகரிகமற்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆளுவதற்கு 
ஜனசமுதாயம்‌ சிறிதளவு முயற்சி செய்து வருஇன்றது. 
ஆனால்‌, மொத்தத்தில்‌ வகுப்புகளும்‌ கூட்டங்களும்‌ அதிக 
மாகத்‌ இருத்தமடையவில்லை, தனிப்‌ பேர்வழி அதிகமாக 
நாகரிகம்டைந்து விட்டால்‌, அவன்‌ தனது தூர்க்குணங்களில்‌ 
பலவற்றைத்‌ தன்‌ பிறந்த கூட்டத்துக்குப்‌ பரிசாக “அளிக்‌ 
கின்றான்‌ .இரண்டாந்தரப்‌ பேர்வழிகளுக்குபலா த்காரத்தைக்‌ 
கண்டால்‌ பிடித்தம்‌. 'எனவே இந்தக்‌ கூட்டங்களின்‌ தலை 
வர்கள்‌ முதல்தரமான பேர்வழிகள்‌ அல்ல. 


அனால்‌, அரசாங்கத்தினின்றும்‌ பலாத்காரத்‌ தன்மை 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக நீங்கவிடுமென்று. நாம்‌ வைத்‌ 
அக்கொண்டாலும்‌, அரசாட்சிக்கும்‌ ஜனசமுதாயக்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்கும்‌ ஓரளவு பலாத்காரம்‌ தேவை என்ற உண்‌ 
மையை மறப்பது சாத்தியமில்லை. ஜனசமுதாயவாழ்க்கைக்கு 
ஏதாவதொரு வகையான அரசியல்‌ தேவை. ௮ இகாசப்பதவி 
யில்‌ வைக்கப்பட்பேவர்கள்‌ என்ன செய்வார்கள்‌? அவர்கள்‌ 
ஜனசமுதாய வரழ்வை அழிக்கக்‌ கூடிய சுயநலப்‌ போக்கு 
களை வளர வொட்டாமல்‌ தடுக்க முயலுவார்கள்‌. ஆனால்‌, 
இந்த ஹத்தையும்‌ மீறி அவர்கள்‌ போய்‌ விதெிறார்கள்‌. 
ஏனென்றால்‌ அதிகாரத்தை அடைபவன்‌ தானாகவே. அந்த 
அதிகாரச்‌ செருக்கினால்‌ சரழிந்து போகின்றான்‌. அதிகாரப்‌ 
பேர்வழிகள்‌ சுதந்திரப்‌ பிரியர்களாய்‌ இருக்கலாம்‌. அவர்‌ 
கள்‌ பலாத்கார்த்தை வெறுக்கலாம்‌. என்றாலும்‌; . அரசாட்‌ 
சிக்கு அடங்க ஒவ்வொரு பேர்வழியும்‌ பக்குவம்பெற்று, 
தன்னலத்தை ஒழித்து, பொதுஈலத்தில்‌ ஈடுபடும்‌ வரையில்‌, 
ஜனசமுதாயத்துக்கு விரோதமானவர்களை நிர்வாகிகள்‌ கட்‌ 
டாயமாக அடக்கி ஆளத்தான்‌ வேண்டும்‌. அரசாங்கத்தை 
வெளியி லிருந்து தாக்கும்‌ கூட்டங்களை அது “பொறுத்துக்‌ 
கொண்டி ருக்க முடியுமா? எனவே, அரசாங்க 'நிர்வாகள்‌ 
பலாத்கார த்துக்கு எதிராக பலாத்காரத்தை உபயோெத 
தற்காப்பு: தேடிக்கொள்ள வேண்டியதுதான்‌. உலகம்‌ .முழு 
அம்‌ ஓர்‌ அரசாட்சியின்‌ ழ்‌ வரும்போது” இத்தகைய 


பலாத்காரத்துக்கே சுவையில்லாமல்‌ போகலாம்‌... : 1, 1. 


மனமாற்றமா' ௮ல்லது பலாத்காரமா 986 


பலாக்காரமும்‌ நிர்ப்பந்தமும்‌, உள்‌ ஒற்றுமைக்கும்‌ 
வெளிக்‌ காப்புக்கும்‌ தேவையானால்‌, எந்த இடத்தில்‌ சாத்‌ 
விகத்தைக்‌ கொள்ளுவது, எந்த இடத்தில்‌ பலாத்காரத்தைக்‌ 
கொள்வது? அரசியலில்‌ பலாத்காரத்தை உபயோகப்ப்டுத்த 
லாம்‌ என்று ஏற்றுக்‌ கொள்ளப்படுமாகில்‌, சமுதாய ஒற்று 
மைக்கு பலாத்காரம்‌ தேவையான கருவி என்று. ஏற்றுக்‌ 
கொள்ளப்படுமாகில்‌, - சாத்வீக நிர்ப்பந்தத்திற்கும்‌ பலாத்‌ 
கார நிர்ப்பந்தத்திற்கும்‌ வித்தியாசம்‌ சொல்ல முடியாது. 
அரசாங்கத்தார்‌ உபயோகப்படுத்தும்‌ ' பலாத்காரத்துக்கும்‌ 
புரட்சிக்காரர்கள்‌ உபயோகப்படுத்தும்‌ பலாத்காரத்துக்கும்‌ 
வித்தியாசம்‌ கூற முடியாது. ்‌ 


வெளியேயிருந்து தாக்கப்பட்டால்‌, தனக்குத்‌ ' தற்‌ 
காப்பு தேடிக்கொள்ளுவதற்காக, பக்குவம்‌ பெறாத இந்த௨ ல 
கத்திலே தேசிய அரசாங்கம்‌ பலாத்காரத்தைக்‌ கைக்கொள்‌ 
எத்தான்‌ வேண்டும்‌' என காந்திஜீ ஏற்றுக்‌ கொள்ளளுவார்‌ 
என்று நினைக்கறேன்‌: அனால்‌, நிச்சயமாக எனக்குத்‌ 
தெரியாது, ஒவ்வொரு அரசாங்கமும்‌ தனது பக்கத்து 
நாடுகளோடும்‌ அரசாங்கங்களோடும்‌ ஈல்ல ஈட்பு உறவோடு 
இருக்கத்தான்‌ வேண்டும்‌. இருந்தாலும்‌ தான்‌ தாக்கப்‌ 
படாது என்று அந்த அரசாங்கம்‌ நினைத்துக்‌ கொள்ளுவது 
அபத்தமாகும்‌. அரசாங்கமும்‌. ' பலாத்காரத்‌ தன்மை 
கொண்ட சில சட்டங்களை ஆக்கிக்‌ கொள்ளும்‌. ௮தாவது 
பல வேறு கூட்டங்களிலிருந்தும்‌ சிற்சில பாத்தியங்களையும்‌ . 
சுதந்‌ திரங்களையும்‌ பறிமுதல்‌ செய்து, செயல்‌ சுதந்திரத்தை 
கட்டுப்படுத்த வேண்டிவரும்‌. எல்லா சட்டங்களும்‌ ஓரள 
வில்‌ கட்டாயத்தன்மை கொண்டவைகளே. “பொது மக்கள்‌ 
சு ரண்டப்படுவதை ஒழிக்கும்‌ பொருட்டு, அரசியல்‌ விடுதலை 
யில்‌ பட்டினி கிடக்கும்‌ கோடிக்‌ கணக்கானவர்களையும்‌ 
உண்மையான பொருளாதார விடுதலையையும்‌ சேர்க்கவேண்‌ 
டூம்‌” என்று காங்ரெஷஹின்‌ கராச்சத்திட்டம்‌ கூறுதின்‌ற்து. 
இந்த விரும்பத்தக்க உணர்ச்சியை அமுலுக்குக்‌. கொண்டு 
வரவேண்டுமானால்‌ அதிகமான , உரிமை படைத்தவர்கள்‌ 

றவாக உரிமை படைத்தவர்களுக்கு மி, ம்‌ விட்டுக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. பொழிலாலி கக்கு es 1 
. போதுமான கூலியும்‌ ஏனையவச திகளும்‌ இருக்க வேண்டும்‌, 
சொத்தின்‌ பேரில்‌ பிரத்யேகமான வரிகள்‌. விதிக்கப்படும்‌. 
மூலாதாரமான தொழில்களையும்‌,  உத்தியோகங்களையும்‌, 


986 ... ஐவஹரின்‌ சுயசரித்திரம்‌. 


உலோகச்‌ செல்வங்களையும்‌, ரெயில்வேக்களையும்‌, கால்வாய்‌ 
களையும்‌, கப்பல்களையும்‌ மற்றும்‌ போக்குவரத்து சாதனங்‌ 
களையும்‌ அரசாங்கம்‌ தனது சொத்துக்களாக ஆக்கக்‌ 
கொள்ள வேண்டும்‌; : அல்லது அவைகளை அடக்கி ஆள 
வேண்டும்‌. மேலும்‌ மதுபான வகைகளும்‌ லாரி வஸ்‌.அக்‌ 
களும்‌ அறவே ஒழிக்கப்படவேண்டும்‌, இவைகளெல்லாம்‌ 
கராச்சி திட்டத்தில்‌ காணப்பட்டிருக்கன்றன. இவைகளை 
எல்லாம்‌ ஏராளமான மக்கள்‌ ஆட்சேபிப்பார்கள்‌. அவர்‌ 
கள்‌ ஜனசமூகத்தின்‌ பெரும்பான்மையோரின்‌ விருப்பத்‌ 
அக்கு கட்டுப்படலாம்‌. ஆனால்‌ அவர்கள்‌ கட்டுப்படுவது, 
மீறி ஈடந்தால்‌ தங்களுக்கு விபரீதங்கள்‌ சம்பவிக்குமே என்ற 
பயத்தினால்‌ தான்‌. ஜனநாயக மென்றால்‌ பெரும்பான்மை 
யோர்‌ சறுபான்மையோசை அடக்கி ஆளுவது என்று 
அர்த்தமாகிறது. 


சொத்து உரிமைகளைப்‌ பாதிக்கும்‌, அதாவது அவை 
களைப்‌ பெரும்‌ பகுதியில்‌ ஒழிக்கும்‌ சட்டத்தை பெரும்‌ 
பான்மையோர்‌ அ௮க்குவார்களாகில்‌, அதைக்‌ கட்டாயப்‌ 
படுத்துதல்‌ என்ற காரணம்‌ காட்டி ஆட்சேபிக்க முடியுமா ? 
முடியாது. ஏனெனின்‌ ஜனநாயக சட்டங்கள்‌ எல்லாவற்றி 
௮ம்‌ இதே முறைதான்‌ அனுஷ்டிக்கப்பட்டு வருனெறது. 
எனவே, பலவந்தம்‌ என்ற காரணத்தால்‌ ஆட்சேபிக்க முடி 


யாது. பெரும்பான்மையோர்‌ தவறாகவோ அல்லது 
அதர்மமாகவோ ஈடந்துகொண்டார்கள்‌ என்று சொல்ல 
வேண்டும்‌. அப்படியானால்‌ கவனிக்கப்பட வேண்டிய 


பிரச்னை என்னவெனில்‌ பெரும்பான்மையோரால்‌ ஆக்‌ 
கப்பட்ட சட்டம்‌ எந்த ௮றக்‌ கொள்கைக்கும்‌ விரோத 
மானதா என்பதே அகும்‌. இதற்கு யார்‌ தீர்ப்பு சொல்லு 
வது? தங்களுடைய சொந்த ஈலங்களுக்குத்‌ தக்கவாறு 
தர்மத்துக்கு வியாக்யானம்‌ செய்ய தனிப்‌ பேர்வழிகளுக்‌ 
கும்‌, கூட்டங்களுக்கும்‌ உரிமை கொடுக்கப்படுமாகில்‌, ஜன 
நாயக நடவடிக்கையே முடிவுக்கு வர்துவிறெதெனலாம்‌. 
கனி ஈபருக்கு சொத்து உரிமை கொடுப்பது ஜனசமூகத்‌ 
இதன்பேரில்‌ அவன்‌ அதிகாரம்‌ செலுத்த அபாயமான வல்ல 
மையைக்‌ கொடுக்கிறதென்றும்‌, எனவே மொத்தத்தில்‌ ஜன 
சமுதாயத்துக்கு இமை என்றும்‌ நான்‌ என்‌ மட்டும்‌.நினைக்கி 
றேன்‌. அது குடியைக்காட்டிலும்‌ கேடானதென்றும்‌, : ஜன 


மனமாற்றமா அலலது பலாத்கராமா 98h 


சமுதாயத்தைக்‌ காட்டிலும்‌ தனிப்பேர்வழிக்கு தீமை உண்‌ 
டாக்குகிறதென்றனும்‌ நான்‌ கருதுகிறேன்‌. 


சாத்வீக தத்துவத்தில்‌ ஈம்பிக்கை கொண்டிருப்பதாக 
பாத்தியம்‌ கொண்டாடும்‌ சிலர்‌, தனிப்பேர்வழியின்‌ 
சொத்தை சொந்தக்காரரின்‌ சம்மதத்தைப்‌ பெறாமல்‌ தேசப்‌ 
பொதுவுடமையாகச்‌ செய்ய முயலுவது பலவந்தமென்றும்‌ 
ஆகவே அது சாத்விகத்துக்கு விசோகமென்றும்கருதுகிறார்‌ 
களென்று நான்‌ கேள்விப்படுநறேன்‌. இந்தக்‌ கருத்தைப்‌ 
பெரிய ஜமீன்தார்கள்‌ என்னிடம்‌ வலியுறுத்தி யிருக்கிறார்‌ 
கள்‌. ஆனால்‌ ஜமீன்தார்களோ அரசாங்கத்தின்‌ உதவியைக்‌ 
கொண்டு பலவந்தமாக தங்களுடைய குத்தகைப்பணங்களை 
வசூல்‌ செய்வதில்‌ தயங்குவதில்லை. தொழிற்சாலைகளுக்குச்‌ 
சொந்தக்காரர்களான முதலாளிமார்கள்‌, தங்களுடைய 
இலாகாக்களில்‌ தனியான தொழில்‌ சங்கங்கள்‌ இருப்ப 
தற்குக்‌ கூட இடம்‌ கொடுப்பதில்லை. பெரும்பான்மையோர்‌ 
மாறுதல்‌ விரும்புறொர்கள்‌ என்ற விஷயம்‌ போதாதாம்‌. 
மாுதலினால்‌ ஈஷ்டப்படக்கூடிய ஒரு.சில மக்களின்‌ மனத்‌ 
தை மாற்றவேண்டுமா? கையாள வேண்டிய முறை இதுவா 
யின்‌, தேவையான மாணுதலைக்‌ கூட ஒரு. சில விஷமிகள்‌: 
குறுக்கே நின்று தடுத்து விடலாம்‌. 


சரித்திரத்‌ திலிருந்து நாம்‌ ஒன்று தெரிந்து கொள்ளக்‌ 
கூமொகில்‌ அது . இததான்‌. பொருளாதார உரிமைகளும்‌ 
சலுகைகளும்‌ கூட்டங்களின்‌,வகுப்புகளின்‌ அரசியல்‌ நோக்‌ 
கங்களுக்கு ௮டி.தாங்கியாய்‌ இருக்கின்றன. விவேகத்தாலும்‌; 
அறநோக்குகளாலும்‌ இந்த உரிமைகளை மாற்ற முடியாது. 
தனிப்‌ பேர்வழிகளை மாற்றலாம்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
சிறப்பான உரிமைகளை விட்டுக்‌ கொடுத்து விடலாம்‌. இப்‌ 
படிச்‌ செய்வதுகூட அபூர்வமான தாகும்‌. ஆனால்‌ வஞுப்புக 
ம்‌, கூட்டங்களும்‌ தங்கள்‌ உரிமைகளை விட்டுக்‌ கொடுப்ப 
ல்லை. உரிமை பெற்று அரசாளும்‌ கூட்டம்‌ தனது அதிகா 
த்தையும்‌, அநியாயமான உரிமைகளையும்‌ விட்டுக்‌ கொடுக்‌ 
கும்படியாக மனமாறச்‌ செய்ய முயலும்‌ முயற்சி இதுவரை 
யிலும்‌ தோற்றுப்‌ போய்விட்டது. எனவே, எதிர்காலத்தில்‌ 
அது வெற்றிபெறும்‌ என்று எண்ண இடமில்லை. விவேகம்‌ 
வளருவதாலும்‌, மதசம்பந்தமான பக்தி செழிப்பதாலும்‌ 
மனிதர்களுடைய அகம்பாவம்‌, கொஞ்சம்‌ கொஞ்சமாக 


998 ்‌ ஜீவஹரின்‌ சுயசரித்தர்ம்‌ 


குறைந்து வருகறதென்றும்‌, இந்த முறையைப்‌ பின்பற்றிக்‌ 
கொண்டே போனால்‌, ஜனசமுதாயத்தில்‌ எல்லாக்‌ கூட்டங்‌ 
களுக்கு மிடையே ஒற்றுமையை நாட்டலாமென்றும்‌ எண்‌ 
ணிக்கொண்டி.ருக்கும்‌௮றவாதிகளின்கட்சியை ரீன்ஹோல்ட்‌ 
நீயூர்‌ தமது புத்தகத்தில்‌ கண்டிக்கிறார்‌! ' இவர்கள்‌ இயற்‌ 
கையாக மனித சுபாவத்தில்‌ புதைந்து படக்கும்‌ ௮ம்சங்‌ 
களை உணர்வதில்லை. அந்த உணர்ச்சிகளை மனச்சாட்சிக்கா 
வது விவேகத்துக்கா வது கட்டுப்படுத்த முடியாது என்பதை 
நியாயத்திற்காகப்‌ போராடும்‌ அரசியல்‌ போராட்டங்களில்‌, 
இவைகளை அறவாதிகள்‌ நன்றாகக்‌ கவனிப்பதில்லை. சாம்‌ 
ராஜ்யமோ, அல்லது ஒரு கூட்டமோ: தன்னை வலுப்படுத்‌ 
திக்கொண்டு பலவீனமுள்ளவர்களைச்‌ சுரண்டப்‌ பார்க்கை 
யில்‌, அதன்பேரில்‌ பலாத்காரத்தைப்‌ பிரயோகம்‌ செய்தா 
லொழிய அதை அழிக்க முடியாது. மேலும்‌ விவேகமே 
ஓரளவு தன்னலத்தின்‌ வேலைக்காரனாக இருக்கின்றது. 
எனவே சமூக நியாயத்தை விவேகத்தின்‌'மூலமாக. மட்டும்‌ 
பரிகாரம்‌ செய்ய முடியாது, போசாட்டம்‌ கண்டிப்பாய்‌ 
நேர்ர்துதான்‌ தீரும்‌. இந்தப்‌ போராட்டத்தில்‌. ஒரு - சக்‌ 
தியை மற்றொரு சக்தியால்தான்‌ எதிர்க்க முடியுமென்‌ 

அவர்‌ கூறுகிறார்‌. - 


எனவே ஒரு கூட்டத்தையோ அல்லது ஒரு தேசத்‌ 
தாசையோ விவேகம்‌ பொருந்திய கட்சியினாலும்‌, நியாய 
புத்திக்கு மனுச்‌ செய்துகொள்வதாலும்‌, மனமாற்றத்தை 
உண்டாக்கிவிடலாம்‌ அல்லத போராட்டத்தைத்‌ தடுத்து 
விடலாம்‌ என்று நினைப்பது தன்னை ஏமாற்றிக்‌ கொள்வதா 
கும்‌. பயன்‌ தரக்கூடிய முறையில்‌ பலாத்காரத்தைப்‌ பிரயோ 
கம்‌ செய்யாமலே சாம்ராஜ்ய வல்லரசு தன்னுடைய சாம்‌ 
ராஜ்யத்தைவிட்டூக்‌ கொடுத்துவிடும்‌ என்றும்‌ ஒரு கூட்டம்‌ 
தனது உயர்‌ பதவியையும்‌ உரிமைகளையும்‌ தியாகம்‌ செய்து 
விடும்‌ என்றும்‌ எண்ணுவது மயக்கமாகும்‌. ்‌ 


கட்டாயம்‌ என்று சொல்லா விட்டாலும்‌ அத்தகைய 
பலாத்காரத்தைப்‌ பிரயோகம்‌ செய்ய. காந்திஜீ விரும்புறொர்‌ 
என்பது வெளிப்படை: தமது முறை ஆத்ம தியாகம்‌ என்‌ 
அம்‌, தானே அயரை அனுபவிப்பது என்றும்‌ அவர்‌ கூறு 
கிறார்‌. இதை ஊன்றிக்‌ கவனிப்பது சிறிது' கஷ்டமாகும்‌; 
அவர்‌ கூறுவதில்‌ அத்யாத்மிகப்பகுதி துளி இருப்பதால்‌ 


மனமாற்றமா அல்லது பலாத்காரமா 989 


அதை அளந்து கட்டமுடியாது. வேறு காணக்கூடிய முறை 
யாலும்‌ அதைக்‌ கணக்‌டெ முடியா அ. கார்திஜீ கையாளும்‌ 
முறையினால்‌ எதிரியினிடம்‌ தக்க பயன்‌ ஏற்படுகின்றது என்‌ 
பதில்‌ சந்தேகமேயில்லை. அது அவனுடைய மனச்சாட்சி 
யின்‌ பலவீனங்களை வெளிப்படுத்துகன்‌ றது. அவனைக்‌ கட 
கடக்க அடித்து விடுகின்றது. அவனுடைய உயர்த்தன்மை 
யைப்‌ போய்த்‌ தாக்குச்றது. ராஜிக்கு எப்பொழுதும்‌ 
தயாராகக்‌ கதவைத்‌ இறந்து வைத்துக்‌ கொண்டிருக்கிறது, 
அன்பினாலும்‌ ஆத்ம தியாகத்தினாலும்‌ எதிரியின்‌ மனத்தி 
அம்‌, பார்ப்போர்களின்‌ உள்ளங்களிலும்‌ மகத்தான மாறு 
தல்கள்‌ ஏற்படிசன்றன என்பதில்‌ சந்தேகமே இல்லை. 
காட்டு மிருகத்தை ஒருவன்‌ எப்படி அ௮ணுகுகின்றான்‌ என்‌ 
பதைப்‌ பொருத்திருக்றெது வேட்டை என்பது அநேகமாக 
வேட்டைக்காரர்கள்‌ எல்லோருக்கும்தெரியும்‌;வேட்டை மிரு 
கம்‌ வேட்டைக்காரனுடைய மனப்பான்மையை நன்றாகஉண 
ர்க்து கொள்ளுகிறது. வேட்டையாடூம்‌ மனிதன்‌ தன்னை யறி 
' யாமலே தனக்குள்‌ பயத்தை வைத்துக்‌ கொண்டிருப்பானா 
இல்‌, ௮௮ எப்படியோ வேட்டை மிருகத்துக்கு தெரிந்து 
விடுகிறது. உடனே மிருகம்‌ மனிதனைத்‌ தாக்குகின்றது. 
சிங்கத்தைப்‌ பழக்குபவனுடைய. ஈரம்பு திடீரென்று ஒரு 
நிமிஷம்‌ ழே படுத்துக்‌ கொள்ளுமாகில்‌, உடனே தாக்கப்‌ 
படும்‌ ஆபத்து அவனுக்கு உண்டு, ஏதாவது ஒன்று விபரீத 
மாக நேர்தாலொழிய, கொஞ்சம்கூட பயமில்லாத மனி 
தன்‌ காட்டு மிருகங்களிடமிருந்து ஆபத்தை எதிர்பார்க்க 
வேண்டியதில்லை. எனவே, மனிதர்களும்‌ இத்தகைய பிரயோ 
கங்களுக்கு  மாறுதின்றார்கள்‌ என்பது இயற்கையே. 
அனால்‌ தனிப்‌ பேர்வழிகள்‌ மனமாறலாம்‌. ஒரு கூட்டம்‌ 
அம்மாதிரி மாறுமோ என்பது சந்தேகம்‌. ஏன்‌ எனில்‌ அர்‌ 
தக்‌ கூட்டம்‌ சத்தியாகிரகம்‌ செய்யும்‌ எதிர்க்கூட்டத்தோடு 
நெருங்கிப்‌ பழகுவதேயில்லை. மேலும்‌, இந்த சத்தியா 
கத்தைப்பற்றி ௮ந்தக்‌ கூட்டம்‌ கேள்விப்படும்‌ வரலாறு 
களும்‌ அறைகுறையாய்‌ இருக்கின்றன. தனது அதிகாரத்‌ 
தைப்‌ பிடுங்குவதற்காக முயற்சி செய்யும்‌ கூட்டத்தைக்‌ 
கண்டு, அத ஆத்திரப்படவேதுதான்‌ இயற்கை. மற்ற எல்லா 
சில்லறை உணர்ச்சிகளும்‌ அந்தக்‌ கோபத்திலே அமிழ்ந்து 
போய்‌ விடுகின்றன. தன்னுடைய உயர்வான நிலைமையை 
யும்‌; உரிமைகளும்‌ : ஜனசமுதாய நலத்திற்காக தேவை 
என்று அந்தக்‌ கூட்டம்‌ இதுவரையிலும்‌ எண்ணிக்கொண்டு 


940 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வந்திருக்கின்றது. எனவே அதற்கு எதிரிடையான கருத்‌ 
தெல்லாம்‌ மஹா பாதகம்‌ என்று அத 'கருதுறது. சட்‌ 
டம்‌, ஒழுங்கு, பழைய திட்டத்தை அப்படியே காப்பாற்ற 
தல்‌ என்பன அந்தக்‌ கூட்டத்துக்கு . முக்கியமான கடமை 
களாகின்‌ றன. அவைகளை எதிர்த்துப்‌ போராடும்‌ முயற்சி 
கள்‌ கொடிய பாவச்‌ செயல்களாக கருதப்படூதின்‌ றன. 


எதிர்க்கட்சி சம்பந்தப்பட்ட வரையிலும்‌ மனமாற்ற 
முறை வெகுதூரம்‌ செல்வதில்லை. எதிரி சாதுவாயும்‌, சாந்த 
மாயும்‌ இருப்பின்‌ எதிர்க்‌ கட்யொர்‌ அதிகமாகக்‌ கோப 
மடைகின்றார்கள்‌. ஏனெனில்‌ எதிரியின்‌ சாதுத்தனத்தால்‌ 
தாங்கள்‌ கெட்டவர்களாகத்‌ தோற்ற மெடுக்கின்றார்கள்‌. 
தான்‌ தவறான கட்சியில்‌ இருக்கக்கூரமோ என்று ஒருவன்‌ 
தன்னையே  சந்தேகித்துக்‌ கொள்ள  அவக்குவானாகில்‌, 
அவனுடைய ஆத்திரம்‌ ௮திகப்படுகின்றது. என்றாலும்‌ சாத்‌ 
வீகப்‌ போராட்டத்தினால்‌, எதிர்க்‌ கட்சியிலிருக்கும்‌ தனி 
ஈபர்கள்‌ ஐரளவு பாதிக்கப்படூதின்றார்கள்‌. எனவே எதிர்ப்பு 
கொஞ்சம்‌ குறைகின்றது. அது மாத்திரமல்ல. இரண்டு 
கட்சியிலும்‌ சேரா மல்‌ இருப்பவர்களுடைய அனுதாபத்தை 
௪த்தியாக்ரெகம்‌ தன்‌ பக்கத்தில்‌ இழுத்துக்‌ கொள்ளுகறெது. 
உலக அபிப்பிராயத்தை தனக்கு சாதகப்படுத்திக்கொள்ள 
அது வல்லமை பொருந்திய சாதனமாகயிருக்கிறது. 
ஆனால்‌ ஒரு சிறு துளி கூட செய்தியை வெளி . யுலகத்‌ 
அக்கு அனுப்பாமல்‌ அரசாளும்‌ வர்க்கத்தினர்‌: தடுத்துவிடக்‌ 
கூடும்‌; அல்லது செய்தியை அறைகுறையாக உயிர்‌ இல்லா 
மல்‌ அடித்து வெளி யுலகத்திற்கு ௮ றிவிக்கக்கூடும்‌, ஏனென்‌ 
மல்‌ பிரசாரகர்கள்‌ அதிகார -வர்க்கத்தினரின்‌ கைக்குள்ளி 
ருக்கன்றனர்‌. ஆகவே உண்மையான சங்கதிகள்‌ வெளி 
யுலகத்திற்கு தெரியாமல்‌ செய்து விடலாம்‌. சாத்வீக முறை 
யின்‌ முக்கியமான பயன்‌ என்ன வெனில்‌ கவலையற்றுக்கிடக்‌ 
கும்‌ தேச மக்களை அஅ ஓரளவு ' எழுப்புசன்‌ றது. தேச மக்‌ 
கள்‌ சத்தியாகிரகத்தினால்‌ மனமா றன்றார்கள்‌. சத்தியா 
கிரகத்தை: உத்சாகத்துடன்‌ ஆதரிக்கின்றார்கள்‌. போராட்‌ 
டத்தின்‌ லட்சியத்தை தேச மக்கள்‌ பொதுவாக எற்றுக்‌ 
கொள்வதால்‌, அவர்களுக்கு அதிகமாக மனமாற்றம்‌ ஏற்‌ 
படவேண்டிய .தேவையில்லை. 'மாறுதலே வேண்டாம்‌ 
என்று நினைப்பவர்களின்‌ உள்ளங்களில்‌ தெளிவான மாற்‌ 


றத்தைக்‌ காண முடியவில்லை. ஒத்துழையாமையும்‌, சட்ட 


மனமாற்றமா அல்லது பலாத்காரமா 241 


மறுப்பும்‌ இந்தியாவில்‌ வெகு விரைலே பரவிப்‌ போயின. 
சாத்வீக இயக்கம்‌ ஏராளமான ஜனங்களிடையே ' எவ்வ 
ளவு தாரம்‌ அதிகாரம்‌ செலுத்துகின்றது. எத்தனை சந்தே 
கங்களை மாற்றியிருக்கிறது என்பதற்கு மேற்கூறியது அத்‌ 
தாட்சியாகும்‌. அதற்கு எதிரிடையாய்‌ இருந்தவர்களை 
சிறப்பான அளவில்‌ அது மாற்றவில்லை. இயக்கம்‌ வெற்றி 
பெற வெற்றிபெற, எதிரிகளின்‌ அச்சம்‌ அதிகப்பட்டு இன்‌ 


னும்‌ அதிகமான பகைமையை அவர்கள்‌ கொண்டார்கள்‌. 


தன்னுடைய சுதந்திரத்தைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ள, 
அரசாங்கம்‌ பலாத்காரத்தை உபயோகப்படுத்திக்‌ கொள்ள 
லாம்‌ என்பது ஏற்றுக்‌ கொள்ளப்படுமாகில்‌, அதே சுதந்தி 
ரத்தை அடைய முயற்சி செய்யும்‌ கூட்டம்‌ பலாத்காரம்‌ 
கொண்ட முறைகளை ஏன்‌ கையாளக்‌ கூடாது என்பதை 
அறிவது கஷ்டந்தான்‌. பலாத்கார முறை விரும்பத்தகாத 
தாய்‌ இருக்கலாம்‌. 'உசிதமில்லாததாய்‌ இருக்கலாம்‌. அன்ல்‌ 
அதை முற்றிலும்‌ தடை செய்வதற்கு ஆதாரமே கடை 
யாது, அரசாங்கம்‌ பயிற்சி பொருந்திய சேனைகளை. வைத்‌ 
அக்கொண்டிருப்பதால்‌, அதற்கு வல்லமை அதிகம்தான்‌. 
என்றாலும்‌ ' அதனால்‌ பலாத்காரத்தை உபயோகப்படுத்த 
அதற்கு அதிகமான பாத்தியம்‌ ஏற்படவில்லை. சாத்வீக 
முறையில்‌ புரட்சி வெற்றி பெறுவதாக வைத்துக்‌ கொள்‌ 
வோம்‌. அரசாட்சியை அத கைப்ப்ற்றுவதாக வைத்துக்‌ 
கொள்வோம்‌. முன்னர்‌ அதற்கு இராத பலாத்காரத்தை உப 
யோகிக்கும்‌ பாத்தியம்‌ அதற்கு உடனே வந்துவிடுமா? அத 
னுடைய அதிகாரத்திற்கு விரோதமாக கலகம்‌ ஏற்படுமா 
இல்‌, சாத்வீகத்தால்‌ அதை எப்படி அடக்குவது? பலாத்‌ 
கார முறைகளைக்‌ கையாள அதற்கு. இயற்கையாகவே விருப்‌ 
பம்‌ இருக்காது: நிலைமையை பந்தோபஸ்து செய்துகொள்ள 
சமாதான முறைகள்‌ யாவற்றையும்‌ ௮௮ கையாண்டு பார்க்‌ 
கும்‌, ஆனால்‌ பலாத்காரத்தை உபயோகிக்கும்‌ பாத்தியத்தை 
அது விட்டுவிட முடியாது. மாறுதலுக்கு விரோதமாக 
அதிருப்திகொண்ட அம்சங்கள்‌ பல ஜன சமூகத்தில்‌ இரு 
பது நிச்சயம்‌, அந்தக்‌ கூட்டங்கள்‌ பழைய நிலைமையை 
திருப்பிக்‌ கொண்டுவர முயற்சி செய்யும்‌. தங்களுடைய 
பலாத்காரத்தை அடித்து வீழ்த்த புதிய அரசாங்கம்‌ கட்‌ 
டாய முறைகளை கைக்கொள்ளாது என்று அந்தக்‌: கூட்டம்‌ 
கள்‌ எண்ணுமாஇல்‌, அவைகள்‌ . இன்னும்‌ அதிகமாக பலாத்‌ 


- 


942 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


காரத்தில்‌ ஈடுபடும்‌. எனவே பாலத்காரத்திற்கும்‌ சாத்விகத்‌ 
திற்கும்‌, கட்டாயத்திற்கும்‌ மனமாற்றத்திற்கும்‌ இடையே 
தெளிவான கோடுகிழிப்பது சாத்தியமில்லை என்றுதோன்று 
இறது. அரசியல்‌ மாறுதல்களைப்பற்றி கவனிக்கையிலேயே 
இந்தக்‌ கஷ்டம்‌ உண்மையாக இருக்கிறது. உரிமை பெற்ற 
உட பரத அடல உரிமையை இழந்த கூட்டங்களுக்கும்‌ 
இடையே போராட்டம்‌ நேருமாதில்‌, அந்தக்‌ கஷ்டம்‌ இன்‌ 
னும்‌ அதிகப்படூதின்‌ றது. 


ஓ லட்சியத்திற்காக கஷ்டப்படுவது என்பதை 
நாம்‌ மரியாதையோடு ஏற்றுக்‌ கொள்கிறோம்‌. ஒரு இயக்கத்‌ 
இன்‌ பொருட்டு பதிலுக்கு பதிலாக ஒன்றும்‌ செய்யாமலும்‌ 
தளர்ந்து போகாமலும்‌, இன்னல்களுக்கு ஆளாவது மிகப்‌ 
பெருந்தன்மை ஆகும்‌. அத கம்பீரம்‌ கொண்டதாகும்‌: 
அதை ஏற்றுக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. என்றாலும்‌ கஷ்ட 
திற்காக கஷ்டத்தை அனுபவிப்பதற்கும்‌, லட்யெத்திற்காக 
கஷ்டத்தை அனுபவிப்பதற்கும்‌ இடையே அதிகமான வித்‌ 
தியாசமில்லை. கஷ்டத்தின்‌ பொருட்டு கஷ்டத்தை அனுப 
விக்கவேண்டும்‌ என்று சொல்லுவதால்‌ மனிதன்‌ சிறிதளவு 
சீர்குலைந்து போகக்கூடும்‌. பலாத்காரத்தால்‌ அரக்கத்தன்மை 
ஏற்படுமாகில்‌ ஓட்டமில்லாத சாத்வீகத்தினால்‌ மறத்தன்மை 
உண்டாகிவிடும்‌. மேலும்‌ சாத்வீகம்‌ என்ற போர்வையிலே 
கோழைத்தனத்தையும்‌, சோம்பலையும்‌ வளர்த்து, பழைய 
திட்டத்தைக்‌ காப்பாற்றுவதற்கு ஒரு வகை தூண்டுதல்‌ 
ஏற்படக்‌ கூடும்‌, ப 


ஜன நிர்மாணத்தில்‌ தீவிரமாக மாறுதல்கள்‌ ஏற்பட 
வேண்டுமென்ற கருத்து, சல வருஷங்களாக இற்தியாவில்‌ 
தோன்றியது முதல்‌, இந்த மாறுதல்களுக்காக பலாத்கா 
ரத்தை பிரயோகிக்க வேண்டூமென்‌ றும்‌ ஆகவே இந்த 
மாறுதல்களைப்‌ பற்றி பிரசாரம்‌ செய்யக்‌ கூடாதென்றும்‌ 
அடிக்கடி சொல்லப்பட்டு வருன்றது. பூரணமான ஓத்‌ 
அழைப்பு கட்சிக்கு பங்கம்‌ நேரும்‌ என்றும்‌ . சாத்வீக முற்‌ 
போக்குக்கு தடை யுண்டாகுமென்றும்‌ காரணம்‌. சொல்லி 
வ பண்ட கவை க அப கூடாதென்று ' கூறப்படுகிற. 
தனும்‌ ஓர்‌ நிலைமையில்‌ பலாத்காரத்தை: உபயோ?௫க்‌. 
காமல்‌ ஜன நிர்மாண பிரச்னைக்குப்‌ “பரிகாரம்‌ தேடுவது 
முடியாதூ என்று (தோன்றுறெது. ஏனென்றால்‌: ' உரிமை 


மனமாற்றமா அல்லது பலாத்காரமா 948 


யாளர்கள்‌ தங்கள்‌ உரிமைகளைப்‌ பாதுகாப்பதற்காக பலாத்‌ 
காரத்தை உபயோகப்படுத்த தயங்கமாட்டார்கள்‌ என்பது 
நிச்சயம்‌. ஆனால்‌ மகத்தான அரசியல்‌ மாறுதலை சாத்வீகப்‌ 
போராட்டத்தினால்‌ ஆக்கக்‌ கூமொதில்‌ ஜன நிர்மாண திட்‌ 
டத்தில்‌ தீவிரமான மாறுதல்களைச்‌ செய்வதற்கு சாத்வீக 
முறையால்‌ ஆகாதோ ? .சர்த்வீக: முறையினால்‌ பிரிட்டிஷ்‌ 
சாம்ராஜ்யத்தை இந்தியாவிலிருந்து விலக்கித்‌ ' தள்ளி சாம்‌ 
அரசியல்‌ சுதந்திரத்தைப்‌ , பெறக்கூடமானால்‌, சுதேச மன்‌ 
னர்கள்‌, ஜமீன்தார்கள்‌ முதலிய ஜன .நிர்மாண பிரச்னைகளை 
அதே முறையில்‌. தீர்த்துப்‌ . பரிகாரம்‌ தேடி. அபேதவாத 
அரசாங்கத்தை ஏன்‌ அமைக்க முடியாது? சாத்விகத்தின்‌ 
மூலமாக இவைகளெல்லாம்‌ சாத்யமா என்பது முக்கிய 
மான கேள்வியில்லை. சாத்வீகத்தின்‌ மூலமாக இந்த இரண்டு 
லட்சியங்களையும்‌ அடைய முடியுமா அல்லது அடைய 
முடியாதா என்பதுதான்‌ கேள்வியாகும்‌. சாத்வீக முறையை 
அன்னிய அதிகார வர்க்கத்திற்கு விரோதமாக மட்டும்தான்‌ 
பிரயோகம்‌ செய்ய்முடியும்‌ என்று சொல்லக்கூடாது. நாட்‌ 
டிற்குள்ளேயே இருக்கும்‌ சுயஈல வாதிகளுக்கு விரோதமாக 
அர்த முறையைக்‌ கையாண்டால்‌ பயன்‌ இன்னும்‌ எளிதிலே 
கைகூடும்‌. ஏனெனில்‌, உள்ளூர்க்காரரிடத்தில்‌ மனமாற்‌ 
றம்‌ அதிக எளிதாக ஏற்படலாம்‌. 


சாத்வீகத்திற்கு விரோதமானவை என்று காரணம்‌ 
சொல்லி, லட்சியங்களையும்‌ திட்டங்களையும்‌ கண்டிக்கும்‌ 
தன்மை இந்தியாவில்‌ இப்போது இருந்து வருகிறது. அத்‌ 
தன்மையான பிரச்னைகளை நன்றாக சோதித்துப்‌ பார்ப்பது 
 தலைழோன முறை என்று எனக்குத்‌ தோன்றுகிறது. பதி 
னைந்து ஆண்டுகளுக்கு முன்‌ நாம்‌ சாத்வீக : முறையை 
ஏற்றுக்‌ கொண்டோம்‌. ஏன்‌? அதன்‌ மூலமாக நம்முடைய 
லட்சியத்தை விரும்பத்தக்க முறையிலும்‌, பயன்தரக்‌ கூடிய 
முறையிலும்‌ அடையலாம்‌ என்‌ ற.ஈம்பிக்கை கொண்டோம்‌. 
ஆனால்‌ .ஈமது லட்சியம்‌ சாத்வீகமல்ல. நமது லட்சியம்‌ 
சாத்வீகத்தோடு :ஓட்டிக்கொண்ட வாலல்ல. நம்து லட்ச 
யம்‌ சாத்வீகத்தின்‌ விளைவும்‌ அல்ல... சாத்விக முறைகளால்‌ 
அடையக்கூடியதா யிருந்தால்தான்‌ விடுதலையையும்‌, பூர்ண 
சுதந்திரத்தையும்‌ பற்றி யோசிக்க 'வேண்டுமென்று அப்பொ 
முது ஒருவரும்‌ சொல்லவில்லை. ஆனால்‌ இப்பொழுதோ 
சாத்வீகத்தோடு. இணைத்து ஈம்முடைய லட்சியம்‌ . குறிப்‌ 


944 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பிடப்படுகன்றது. சாத்விகத்தோடு ஒவ்வாத லட்சியம்‌ 
வேண்டாமென்று தள்ளப்படுகிறது. சாத்விகம்‌ என்ற 
கருத்து வளைத்து நிமிர்த்த முடியாதது; தத்துவமாக ஆகி 
விட்டது, அதை எதிர்த்துப்‌ பேசக்கூடாது என்கிறார்கள்‌. 
எனவே அறிவாளிகள்‌ சாத்வீகத்தின்‌ உயர்‌ தன்மையை 
குறைத்து மதிக்கத்‌ துவக்கி விட்டார்கள்‌. அதைச்‌ சிலர்‌ மத 
மாகவும்‌, நம்பிக்கையாகவும்‌ கொண்டுவிட்டார்கள்‌. மேலும்‌ 
பரம்பரை உரிமைக்காரர்களுக்கு, இந்தப்‌ பேச்சு அடைக்‌ 
கலமாகவும்‌ ஆகிவிட்டது. பழய திட்டத்தை காப்பாற்றிக்‌ 
கொள்ள அவர்கள்‌ இதை உபயோகப்படுத்திக்‌ கொள்ள 
தணிந்து விட்டார்கள்‌. 


சாத்வீக எதிர்ப்பு முறையும்‌, அந்தப்‌ போராட்ட 
சாஸ்திரமும்‌ இந்தியாவுக்கும்‌ உலகத்தின்‌ மற்றய பகுதி 
களுக்கும்‌ மகத்தான தேவை என்று நான்‌ ஈம்புகிறேன்‌. 
சாத்வீக எதிர்ப்பு விஷயத்தில்‌ உலகம்‌ விசேஷ கவனம்‌ 
செலுத்தும்படியாக காந்திஜீ செய்து விட்டார்‌. சாத்விக 
எதிர்ப்புக்கு எதிர்‌ காலத்தில்‌ மிகவும்‌ அவசியம்‌ இருக்கற 
தென்று நான்‌ ஈம்புகின்றேன்‌. இந்த நிலைமையில்‌ சொத்‌ 
துரிமைக்காரர்களுக்கு அது அடைக்கலமாக ஆகி விடு 
மாகில்‌ ௮து மிகவும்‌ . வருந்தத்தக்கதே யாகும்‌. சாத்‌ 
விகத்தை முற்றிலும்‌ பின்பற்ற மனித வர்க்கம்‌ போது 
மான அளவு முற்போக்கடையாம லிருக்கலாம்‌, “குரு 
டனுக்கு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை ' அளிப்பதால்‌ 
என்ன. லாபம்‌? அவனுக்கு அது யாதொரு ' பயனையும்‌ 
உண்டாக்காது ” என்று ஏ. இ. அவர்கள்‌ எழுதியிருக்‌ 
கும்‌ இண்டர்ப்ரடர்ஸ்‌' என்ற நாடகத்தில்‌ பாத்திரம்‌ 
ல்லி கூறுகின்‌ தது. தற்போது மனிதர்களுக்குப்‌ பார்வை 
பாதாமல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ எல்லா மகத்தர்ன கருத்‌ 
தக்களைப்‌ போலவும்‌ சாத்வீக எதிர்ப்பின்‌ செல்வாக்கு 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக வளர்ந்து) ஈம்முடைய செயல்களில்‌ 
அதிகமாக கலர்துநின்று அவர்களுடைய 'போக்கைப்பா இக்‌ 
கும்‌. ஒத்தழையாமை அதாவது தீமை என்று கருதப்‌ 
படும்‌ அரசாங்கத்‌ ்‌ தினிடமிருர்‌ த! அல்லது ஜன சமூகத்‌ ்‌ தினிட 
மிருந்து ஒத்துழைப்பை விலக்கிக்‌ கொள்வது, மிகவும்‌ வல்‌ 
லமை பொருந்திய பயன்‌ தரக்கூடிய கருவியாகும்‌. ஈடை 
நேர்மையுள்ள ஒரு கலர்‌ அதை கைக்கொண்டாலும்‌ கூட 
அதனுடைய பயன்‌ நீளப்‌ ப்ரவுனெறது;. அதிகமாக்‌ வ்ளர்‌ 


மனமாற்றமா அல்லது பலாத்காரமா பிக்‌ 


இன்றது. ஏராளமான பேர்வழிகள்‌ அதைக்‌ கைக்கொள்‌ 
வார்களாஇல்‌, அதனுடைய வெளித்தோற்றமே வல்லமை 
பொருச்தியதாக இருக்கறது. ஆனால்‌ சாத்வீக எதிர்ப்பின்‌ 
உயர்ந்த அறப்போக்கை மறைக்கக்கூடிய விதமாக வேறு 
சில பிரச்னைகள்‌ தோன்றி விடுகின்றன. இந்த அம்சங்கள்‌ 
பரவவே, சாத்விக எதிர்ப்பின்‌ கனலைப்‌ போன்ற வேகம்‌ 
சிரிதளவு தணிந்து விடீகின்றது. கூட்டத்தின்‌ சாத்வீக 
எதிர்ப்பு தனி மனிதனுடைய சாத்வீக எதிர்ப்பைக்‌ காட்டி 
அம்‌ குறைந்த வல்லமை கொண்டதாகும்‌. 


ஆனால்‌ சுத்த சாத்வீகத்தை அதிகமாக ' வற்புருத்துவ 
தால்‌, அத வாழ்க்கைக்குப்‌ பொருந்தாத ஒன்றாகப்போய்‌ 
விடுதின்றது. அதை மத பக்தியோடு சேர்த்துக்கொண்டு 
. குருட்டுத்தனமாக்‌ ஜனங்கள்‌ ஈம்புறொர்கள்‌; அல்லது 
அதை ஈம்ப மறுத்து விடுதன்றார்கள்‌. அறிவால்‌ ' அதை 
ஆராய்ச்சி. செய்து பார்த்து, அதை ஏற்றுக்கொள்ளவேண்டு 
மென்ற எண்ணம்‌ விலகப்போகிறது. 1920-ம்‌ வருஷத்தில்‌ 
இந்தியாவிலுள்ள பலாத்காரப்‌ புரட்சிக்காகர்கள்‌ பலரின்‌ 
' மனதை அது மாற்றியது, பலாத்கார கோஷ்டியினின்று 
பலர்‌ சாத்விக எதிர்ப்புக்கு மாறிவிட்டார்கள்‌. சந்தேகம்‌ 
கொண்டு பலாத்காரக்கூட்டத்தில்‌ தங்கியிருக்தவர்கள்‌ கூட 
தங்களுடைய பலாத்கா அலுவல்களை நி௮ுத்திக்கொண் 
டார்கள்‌. ஆனால்‌ இப்பொழுது புரட்சிக்காரர்கள்‌ அதை 
அதிகமாக நம்புவதில்லை! காங்கிரஸ்‌. கூட்டங்களில்‌ கூட 
ஓத்துழையாமையிலும்‌ சட்ட மறுப்பு இயக்கங்களிலும்‌ 
முக்கியமான . பங்கெடுத்துக்கொண்டு சாத்வீக முறையில்‌ 
தத்துவங்கள்‌ யாவையும்‌ ஒருவாறு உணர்ந்து அவைகளின்‌ 
படி. சிரத்தையுடன்‌ ஈடக்கமுயன்‌ றவர்கள்‌ கூட; உண்மை 
யான தேச 'பக்தர்களல்ல, உண்மையான காங்ரெஸ்கார்ர்க 
ளல்ல என்று இப்பொழுது கருதப்படுசன்றார்கள்‌. ஏனென்‌ 
முல்‌ அவர்கள்‌ சாத்வீகத்தை அழுத்தமாக ஓப்புக்கொள்ள 
வில்லையாம்‌! அவர்கள்‌ அபேதவாத அரசாட்சிக்கு. பாபேட்டு 
உழைக்கிறார்களாம்‌, சொத்து உரிமைகளையும்‌ பரம்பரைபா த்‌ 
'தியங்களையும்‌ ஒழித்துவிட்டு, திட்டமான அபேதவாத ஆட்‌ 
(சியை அமைத்து அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ நியாயமும்‌ சம 
வசதியும்‌ வழங்க முயலுகின்றார்களாம்‌ ! கார்திஜீ எப்பொழு 
அம்‌ போலவே சாத்வீக எதிர்ப்பில்‌ முக்கெயஸ்தராக விளங்கு 
இன்றார்‌. அவருடைய சாத்வீகம்‌ தேக்கம்‌ கொண்டதல்ல; 


60 


946 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அத வெள்ளப்‌ பிரவாகத்தைப்‌ போன்றதாகும்‌. அவர்‌ 
மீண்டும்‌ சாட்டை எப்பொழுது ௫ளப்பி விட்டு போராட்‌ 
டத்தை நடத்துவாரென்று ஒரு வரையறையிட்டிச்‌ சொல்ல 
முடியாது. நினைத்த சமயத்தில்‌ செய்யக்‌ கூடிய ஆற்றல்‌ 
கொண்டவர்‌. அவர்‌ சாதாரண ஜனங்களை நிமிஷ நேரத்தில்‌ 
ஒன்ற திரட்டிப்‌ போர்‌ முழக்கத்திற்கு ஈடத்திச்‌ செல்லும்‌ 
ஆற்றல்‌ படைத்தவர்‌. அவரிடம்‌ இருக்கும்‌' தன்மைகள்‌ 
முரண்‌ கொண்டவைகளாக இருக்கலாம்‌. அனால்‌: அவர்‌ 
மகாப்‌ பெரியவர்‌. அவரை வழக்கமாயுள்ள அளவுகளைக்‌ 
கொண்டு அளக்க முடியாது. சாதாரண மனிதர்களை நாம்‌ 
நிதானிப்பதபோல, அளப்பது போல, யாரும்‌ அவரை 
அளக்கவோ நிதானிக்கவோ முடியாது; மதிக்கவும்‌ முடி 
யாது. ஆனால்‌ அவரை சாத்வீகத்தில்‌ பின்பற்றுவதாக 
சொல்லிக்‌ கொள்பவர்களில்‌ பலர்‌ வெறும்‌ (சோடைப்‌ பேர்‌ 
வழிகள்‌! டால்ஸ்டாய்‌ வர்க்கத்தைச்‌ சேர்ந்த சாத்வீஇகள்‌ ! 
அவர்கள்‌ அர்த்தமில்லாத சமாதானப்‌ பிரியர்கள்‌. வாழ்க்‌ 
கைக்கும்‌ உண்மைக்கும்‌ பொருத்தமில்லாமல்‌ வாழும்‌ ' இறு 
கூட்டத்தினர்‌. அவர்கள்‌ தங்களைச்‌ சுற்றி ல பேர்வழிகளை 
வளைத்து வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. தற்போதைய 
நிலைமையை மாற்றக்கூடாது என்றும்‌, மாற்றினால்‌ சாத்வீக 
லக்ஷியம்‌ மறைந்து போகுமென்றும்‌ அவர்கள்‌ வரட்டு வியாக்‌ 
யானம்‌ செய்கிருர்கள்‌. இவ்வாறு சமயோசித புத்தி, 
லேசாக அழைந்து கொள்ளுபவர்கள்‌, எதிரியை மனமாறச்‌ 
செய்யும்‌ முயற்சியால்‌, “சாத்வீகம்‌! என்ற பெயரை வைத்‌ 
அக்கொண்டு தாங்களே எதிரியின்‌ கட்சியில்‌ போய்‌ சேர்ந்து 
கொள்ள நேரிடுகின்றது. உற்சாகம்‌ குறைந்து, சாம்‌ பலவீன 
மடையும்‌ பொழுது, அந்த சந்தர்ப்பத்தில்‌ லேசாகப்‌ பின்‌ 
னடைய நேரிடகின்றது. அப்பொழுது ராஜி மனப்பான்மை 
ஏற்படுகிறது. எதிரியை மனம்‌ மாறச்‌: செய்யும்‌ சாமர்த்தி 
யம்‌ இது என்று தங்களையே செளகர்யமாக சமாதானப்‌ 
படுத்திக்‌ கொள்ளுகிறார்கள்‌. சில சமயங்களில்‌ ஈம்முடைய 
பழைய: ஈண்பர்களையே பறிகொடுத்துவிட்டு, இர்த ராஜி 
மனப்பான்மையில்‌ லாபத்தை அடையப்‌ பெறுஇன்றோம்‌. 
அந்த சமயத்தில்‌ ஈம்முடைய பழைய ஈண்பர்களின்‌ அதிகப்‌ 
பிரசங்‌த்தனத்தையும்‌ ஈம்முடைய புதிய நண்பர்களுக்கு 
ஆத்திரமூட்டக்கூடிய அவர்களுடைய பேச்சுக்களையும்‌ நாம்‌ 
குறைத்துப்‌ பேசுன்றோம்‌. ஈமக்குள்ளிருக்கும்‌ ஒற்றுமை 
யைக்‌ குலைக்க அவர்கள்‌ முயலுவகாகவும்‌ அவர்கள்‌ பேரில்‌ 


மனமாற்றமா அல்லது பலாத்தாரமா 947 


குற்றம்‌ சாட்டின்றோம்‌. ஜன நிர்மாணம்‌ செய்து, உண்‌ 
மையான மாறுதலை நாடாமல்‌ தர்மத்தையும்‌ கருணேயையும்‌ 
வற்புறுத்திப்‌ பேசி தற்போதைய திட்டத்தை அதரித்துச்‌ 
சொத்து உரிமைகளை அப்படியே காப்பாற்ற வேண்டும்‌ 
என்ற எண்ணமும்‌ உண்டாகி விடுதின்றது. . 
சாதனங்களின்‌ முக்கியத்தை காந்திஜீ வற்புறுத்திப்‌ 
பேசியதால்‌, ஈமது நாட்டுக்கு அவர்‌ பெரும்‌ தொண்டு செய்‌ 
திருக்கிறார்‌ என்று நான்‌ உறுதியாக ஈம்புகிறேன்‌. என்ரு 
௮ம்‌ இறுதியாக லக்ஷியத்தைத்‌ தான்‌ அவசியமாக வம்‌ 
புறுத்திச்‌ சொல்லவேண்டும்‌ என்று நான்‌ சந்தேகமில்லா 
மல்‌ கம்புகிறேன்‌. லக்ஷியத்தை நாம்‌ திட்டப்படுத்திக்‌ 
கொண்டாலொழிய ஈமக்குத்‌ தெளிவே ஏற்படாது. குறி 
யில்லாத வழிப்போக்கர்களாகி வீ்வோம்‌. சாரமில்லாத சல்‌ 
லசை விஷயங்களில்‌ ஈம்முடைய வலிமைகளை வீணாக்‌இவிடு 
வோம்‌. அனால்‌ சாதனங்களை. அலட்சியம்‌ செய்யவே 
கூடாத. அற சம்பந்தமான காரணம்‌ ஒருபுறமிருக்க, அனு 
பவத்திற்கு இசைந்த காரணமும்‌ உண்டு, அறத்திற்கு ஒவ்‌ 
வாத கெட்ட சாதனங்களால்‌, காம்‌ கொண்டிருக்கும்‌ 
லக்ஷியமே தோற்றுப்போகின்றது. மேலும்‌, புதிது புதிதாக. 
மகத்தான பிரச்னைகளையும்‌ ளெப்பி விடுகின்றது. ஒருவன்‌ . 
அனுஷ்டானம்‌. செய்யும்‌ முறையைக்‌ கொண்டுதான்‌, நாம்‌ 
அவனை உண்மையாக மதிக்க முடியும்‌. அவன்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ லக்ஷியத்தின்‌ மூலமாக அவனை உண்மையாக மதிப்பிட. 
முடியாது, அனாவசியமான போராட்டத்தையும்‌, மூட்டை 
மூட்டையாகப்‌ பகைமைகளையும்‌. உண்டாக்கக்கூடிய சாத . 
னங்களை கைக்கொள்ளுவதால்‌ லக்ஷியத்தை அடைவது மிக 
வும்‌ கஷ்டமாக விடுகின்றது; லக்ஷியம்‌ எட்டச்‌ சென்று 
கொண்டே இருக்கிறது; லக்ஷியமும்‌ சா தனங்களும்‌ஒன்றை 
ஒன்று பின்னிக்கொண்டு சடக்கின்றன. அவைகளைப்‌ பிரிக்‌ . 
கவே முடியாது. போராட்டத்தையும்‌, பகைமையையும்‌ கூடு 
மானவரையில்‌ குறைத்து, ஈல்லெண்ணத்தை வளர்க்கும்பட்‌. 
யாக, சாதனங்கள்‌ அமையப்‌ பெற வேண்டியது அவசிய 
மாகும்‌. ஆகவே, அத சிறப்பான முறை என்று சொல்ல 
முடியாவிட்டாலும்‌ எண்ணம்‌, மனப்பான்மை, கருத்து முத 
லியவைகளை சம்பந்தப்படுத்திய கருவியாக அமைர்திருக்‌ 
கிறது. இந்த அடிப்படையான கருத்தைக்‌ கொண்டுதான்‌ 
காந்திஜீ சாதனங்களை வற்புறுத்துகிறார்‌. மனித சுபாவத்தை 
அவர்‌ அதிகமாக மாற்றி விடாவிட்டாலும்‌, கோடிக்கணக்‌ 


948 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கானவர்கள்‌ கலந்துகொண்ட மகத்தான தேடிய . இயக்கத்‌ 
தில்‌ இர்த நோக்கத்தை இணைத்து, வற்புறுத்திப்பேசி, அதை 
ஏற்கும்படியாக செய்து விட்டார்‌. ஒழுங்கான அறப்‌ 
பயிற்சி வேண்டுமென்று அவர்‌ வற்புறுத்துவதும்‌ மிகவும்‌ 
அவசியமாகும்‌, ஆனால்‌ தனிப்‌ பேர்வழிகளுக்கு அவர்கூறும்‌ 
பொதுவான பயிற்சி முறைகள்‌ ஒருக்கால்‌ வாதத்திற்கு 
உகந்தவையாக இருக்கலாம்‌. தனிப்‌ பேர்வழிகளின்‌ குறை 
களையும்‌ . பாபங்களையும்‌ பெரிதாகக்‌ கருதி, ஜனசமூகத்தின்‌ 
குறைகளையும்‌ பாபங்களையும்‌ அவ்வளவு முக்கியமானவை 
யாக அவர்‌ கருதவில்லை. இந்தப்‌ பயிற்சியின்‌ அவசியத்தைப்‌ 
பற்றிக்‌ காரணம்‌ சொல்லத்‌ தேவையில்லை. ஏனெனின்‌ லாப்‌ 
“மில்லாத கூட்டத்திலிரார்‌து விலப்போய்‌, அதிகாரப்‌ பதவி 
யிலுள்ள உரிமையானவர்களின்‌' கூட்டங்களோடு சேர்ந்து 
கொள்ள வேண்டும்‌ என்ற துண்டுதலினால்‌ அநேக காங்கரஸ்‌ 
காரர்கள்‌ காங்ரெஸை விட்டு விலகிப்‌ போய்‌ வீட்டார்கள்‌. 
ஓரளவு செல்வாக்குபெற்ற காண்ரெஸ்காசர்களை அதிகாரி 
கள்‌ வரவேற்க, எப்பொழுதும்‌ தயாரா யிருக்றொர்கள்‌. 


இப்பொழுது பலதரப்பட்ட நெருக்கடிகளுக்குள்‌ அகப்‌ 
ப்ட்ட்கொண்டு, உலகம்முழுதும்‌ ன லித்தககொக்டனுள் ல்‌ ்‌ 
ஆனாலும்‌ இந்த நெருக்கடிகளுக்குள்‌ மகத்தானது ஆன்ம ௪ம்‌ 
பந்தமானதாகும்‌. இந்த நெருக்கடி இப்பொழுது ஆசியாவில்‌ 
அதிகமாக தோன்றியிருக்கிறது. ஏனென்றால்‌ ஆசியாவில்‌ 
ஏற்பட்டிருக்கும்‌ சமீபகாலத்து மாறுதல்கள்‌, வேறு இடங்‌ 
களைக்‌ காட்டிலும்‌ விரைவாக ஏற்பட்டவையாகும்‌. எனவே 
பழமையும்‌ புதுமையும்‌ திடிரென்று இணைந்து போவது 
கஷ்டமாக இருக்கிற்து. இப்பொழுது ஈம்முடைய கவ 
னத்தை ஈர்த்து வரும்‌ அரசியல்‌ பிரச்னை மிகவும்‌ சிறிய 
பிரச்னையாகும்‌. என்றாலும்‌ அது ஈமக்கு மிகவும்‌ முக்யெ 
மானது. அகவே ஜன சமூகத்தின்‌ உண்மையான பிரச்னை 
களுக்கு பரிகாரம்‌ தேடு முன்னர்‌, அரசியல்‌ விடுதலைப்‌ பிரச்‌ 
னையை சரிவரத்‌ தீர்த்துக்‌ கொள்ளவேண்டும்‌. பல அற்றாண்டு 
களாக மாறுதலே இல்லாத ஜன நிர்மாண திட்டத்திற்கு 
காம்‌ ஆளாகிக்‌ மடெக்கின்றோம்‌. அகவே '. அந்தத்‌ - திட்டம்‌ 
ஒன்றுதான்‌ சாத்தியமான திட்டமென்றும்‌, அதுதான்‌ 
ஜன நிர்மாணத்தின்‌ சரியான முறையென்றும்‌ எண்ணி 
அதத்கு ஏற்றாற்போல ஈம்முடைய தர்ம சம்பந்தமான 
மனப்‌ பாக்குகளை அமைத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. ஆனால்‌ 


்‌ 949 
மன மாற்றமா அல்லது பலாதகார்மா 


பழைமையோடு புதுமையை இணைப்பதற்காக நாம்‌ செய்யும்‌ 
முயற்சிகள்‌ நிச்சயமாக தோற்றே போகும்‌. “(விஷயத்தை 
முடிவாக யோஜித்தப்‌ பார்த்தால்‌, பொருளாதாரத்‌ தேவை 
களைத்‌ தழுவியே அறமுறைகள்‌ வஞாக்கப்படூின்‌ றன” என்று 
அமெரிக்கப்‌ பொருளாதார நிபுணர்‌ வெப்ளென்‌ அவர்கள்‌ 
எழுதியிருக்கிறார்‌. இன்றைக்கு ஈமக்கு இருக்கும்‌ தேவை 
களினால்‌ புதியதொரு அறத்‌ திட்டத்தை அவைகளுக்கு 
இணங்க அமைத்துக்‌ கொள்ளும்படி, சாம்‌ கட்டாயப்படூத்‌ 
தப்‌ படப்போவது நிச்சயம்‌, இந்த ஆன்ம ரெருக்கடியி 
லிருந்து சாம்‌ வெளியேற வேண்டுமானால்‌, ஆன்ம சம்பந்த 
மான உண்மையான கருத்துகளை நாம்‌ உணரவேண்டு 
மானால்‌, பிரச்னைகளைத்‌ தைரியமாகவும்‌ மறைமுகமில்லாம 
அம்‌ ராம்‌ ஆராயவேண்டும்‌. எந்த மதத்தின்‌ கோட்பாடு 
களுக்குள்ளும்‌ அடைக்கலம்‌ புகுந்து கொள்ளக்கூடாது. 
மதம்‌ போதிப்பது ஈல்லதாக இருக்கலாம்‌; அல்லது கெட்ட 
தாகவும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ அதைச்‌ சொல்லும்‌ முறை 
யும்‌, அதை நாம்‌ நம்ப வேண்டுமென்று கட்டாயப்படுத்தும்‌, 
நோக்கமும்‌; அறிவு மூலமாக எந்தப்‌ பிரச்னைக்கும்‌ பரிகாரம்‌ 
தேட வழிகாட்ட முடியாது. ஏனென்றால்‌ “மதக்‌ கோட்‌ 
பாடுகளை ஈம்பவேண்டும்‌. ஏனெனில்‌ ஈம்முடைய மூதாதை. 
கள்‌ ஏற்கனவே அவைகளை நம்பினார்கள்‌. இரண்டாவதாக 
பண்டைக்காலத்திலிருந்து ஈமக்கு பரம்பரையாக வந்தி 
ருசுக்கள்‌ ஈம்மிடமிருக்கன்‌ றன. மூன்றாவதாக அவைகள்‌ 
உண்மையானவையா என்ற பிரச்னையை இளப்பவே கூடாது 
என நாம்‌ தடுக்கப்‌ பட்டிருக்கிறோம்‌? என்று ப்ளூட்‌ அவர்‌ 
கள்‌ குறிப்பி௫ர்‌. i 


மத நோக்கோடு கோட்பாடு: என்ற முறையில்‌ சாத்‌ 
விகத்தைப்‌ பற்றி நாம்‌ யோசித்துப்‌ பார்ப்போமாகல்‌ வாதத்‌ 
திற்கு இடமே இல்லை. ௮௮ ஒரு வகுப்பாரின்‌ குறுகிய 
தத்துவமாக அகிவிடறது. எனவே ஜனங்கள்‌ அதை ஏற்‌ 
்‌ கலாம்‌, அல்லது ஏற்காமலிருக்கலாம்‌. ௮௮ அதனுடைய. 
ஜீவ ௪த்சை' இழந்து விடுகிறது. தற்போதைய பிரச்னைக 
ளுக்கு அதைப்‌ பிரயோகம்‌. செய்யவும்‌ ஆகாது. தற்போ 
தைய நிலைமைகள்‌ சம்பந்தமான முறையில்‌, அதை விவாதம்‌ 
செய்வதற்கு காம்‌ தயாராக இருப்பின்‌, உலகத்தை மாற்றி 
யமைக்கும்‌ முயற்சிகளில்‌ ஈமக்கு அது பெரும்‌ துணையாக 
இருக்கக்‌ கூடும்‌. இதை.யோசிக்கும்‌ பொழுது மனிதத்திர 


960 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 
னின்‌ இயற்கையையும்‌, பலவீனங்களையும்‌ கருத்தில்‌ கொள்‌ 


ளல்‌ வேண்டும்‌. ' பெருவாரியான அளவில்‌ செய்யக்‌ கூடிய 
வேலைகள்‌, முக்கியமாக தீவிரமான புரட்‌ மாறுதல்களைக்‌ 
குறிவைத்து செய்யும்‌ வேலைகள்‌; அவைகளைச்‌ செய்யும்‌ 
தலைவர்களால்‌ மட்டும்‌ பாதிக்கப்பவெ தில்லை, அப்பொழு 
திருக்கும்‌ நிலைமைகளா லும்‌ அந்த வேலைகள்‌ பாதிக்கப்படு 

ன்றன. அது மட்டுமல்ல; எந்த ஜனத்திரள்‌ மூலமாக 
காரியத்தை செய்து முடிக்க தலைவர்கள்‌ கருஅகின்றார்களோ, 
அந்தக்‌ கூட்டம்‌ இந்த அலுவல்களைப்‌ பற்றி என்ன நினைக்‌ 
கின்றது என்பதையும்‌ பொருத்திருக்கன்றது. 


உலக சரித்திரத்தில்‌ பலாத்காரம்‌ மகத்தான வேலை 
'செய்திருக்றெது; இன்றைக்கும்‌ அத மகத்தான. வேலை 
செய்து வருகின்றது; இன்னும்‌ வெகு காலத்திற்கு நல்ல 
வேலை செய்யவும்‌ போடறது. பண்டைக்‌ காலங்களில்‌ ஏற்‌ 
பட்ட மாறுதல்களில்‌ அநேகமாக எல்லாம்‌ பலாத்காசத்‌ 
தாலும்‌ கட்டாயத்தாலும்‌ ஏற்பட்டவையாகும்‌. “இந்த 
நாட்டில்‌ ஜனங்களுக்கு. அரசியல்‌ நெருக்கடிகள்‌. ஏற்படூம்‌ 
காலத்தில்‌, பலாத்காரத்தை வெறுக்கும்படியாகவும்‌ அமை 
தியை நேசிக்கும்படியாகவும்‌ பொறுமையை உபயோகப்‌ 
படுத்தும்படியாகவும்‌ மட்டும்‌ உபதேசம்‌ செய்து, வேறொரு 
உபதேசமும்‌ செய்யப்படாவிடில்‌, இந்த காட்டின்‌ மக்கள்‌ 
சுதற்திர உரிமைகளை ஒரு நாளும்‌ அடைந்திருக்க முடியாது 
என்று நான்‌ கண்டிப்பாய்க்‌ கூறுவேன்‌" என டபிள்‌ யூ. 


இ. சளொக்ஸ்டன்‌ ஒரு சமயம்‌ சொல்லியிருக்களர்‌. 


'பண்டைக்‌ காலத்திலும்‌ சரி, தற்காலத்திலும்‌ சரி, 
பலாத்காரத்தின்‌ பிராதான்யத்தை அலட்சியம்‌ செய்வது 
சாத்தியப்படாததாகும்‌. அதை . அலட்சியம்‌ செய்தால்‌ 
வாழ்க்கையையே: அலட்சியம்‌ செய்வதாகும்‌.. என்றாலும்‌ 
பலாத்காரம்‌ : சந்தேகமில்லாமல்‌ கெடுதல்‌ தான்‌. அதனால்‌ 
தீமையான பல விளைவுகள்‌ தொடர்ச்சியாக ஏற்படுசன்‌ றன. 
பலாத்காரத்தைக்‌ காட்டிலும்‌ கொடுமையானவை, பகைமைக்‌ 
கருத்துகள்‌, குரூரம்‌, பழிவாங்குதல்‌, தண்டனை, இவைகள்‌ 
பலாத்காரத்தின்‌ பயன்கள்‌ என்றே சொல்லவேண்டும்‌. பலாத்‌ 
காரம்‌ அதனுடைய தின்மையினலேயே "கெடுதல்‌ என்று 
சொல்லமுடியா அ. பலா த்காரத்தோடுகலந்‌அபின்னிக்கொண்டு 
இடெக்கன்ற ரோக்கங்களால்‌ தான்‌ பல கேடுகள்‌ உண்டான்‌ 


மனமாற்றமா அல்லது பலாத்காரமா 901. 


றன. மேற்கூறிய கெட்ட ரோக்கங்களே இல்லாமல்‌ பலாத்‌ 
காரத்தைக்‌ கையாளலாம்‌. ஈல்லலட்சயத்திற்கும்‌ சரி, தீயலட்‌ 
சியத்திற்கும்‌ சரி பலாத்காரத்தை உபயோகிக்கலாம்‌. ஆனால்‌ 
இந்த நோக்கங்களிலிருந்து பலாத்காரத்தைப்‌ பிரிப்பது மிக 
வும்‌ கஷ்டமான வேலையாகும்‌. எனவே கூடுமான வரையில்‌ 
பலாத்காரத்தை ஒதுக்கி வைப்பது . விரும்பத்தக்கதாகும்‌. 
அதைத்‌ தள்ளிவைப்பதால்‌, அதைக்‌ காட்டிலும்‌ மகத்தான 
இமைகளுக்கு உடன்படும்‌ நோக்கத்தைக்‌ கொள்ளவே 
கூடாது. பலாத்காரத்துக்கு குனிந்து கொடுப்பதும்‌, பலாத்‌ 
காரத்தைத்‌ தழுவி ஈடைபெறும்‌ அநியாயமான ஆட்சியை 
ஏற்றுக்கொள்வதும்‌ சாத்விக தத்துவத்திற்கு நேர்‌ விரோத 
மானவையாகும்‌. சாத்வீக முறையை இந்த உலகில்‌ நிலைக்க 
வைக்கவேண்டுமானால்‌, அதை ஜீவ௪த்து கொண்டதாக ஆக்க 
வேண்டும்‌. தீவிரமான மாறுதல்களையும்‌, புரட்சி பூர்வமான 
ஜனநிர்மாணத்தையும்‌. ஆக்கக்‌ கூடிய வல்லமை அதனிடம்‌ 
இருக்கும்படி செய்ய வேண்டும்‌. " 


அவ்வாறு அது ஆக்கப்பெறுமா அல்லவா என்பது 
எனக்குத்‌ தெரியாது. . ஈம்மை ௮௮ முற்போக்கில்‌  நெடூர்‌ 
தூரம்‌ இட்டுச்‌ செல்லமுடியும்‌ என்று நான்‌ கரு தறேன்‌. 
இறுதி லட்சத்திற்கு ௮.து நம்மைக்‌ கொண்டு. போய்‌ 
விமோ என்பது எனக்குச்‌ சந்தேகம்‌. உள்ளபடியே. ஏதா 
வறு ஒருவகையில்‌ பலவந்தம்‌ தேவை என்று எனக்கு 
தோன்றுறெது. உரிமைகளையும்‌ அதிகாரத்தையும்‌ தங்களி 
டம்‌ வைத்துக்‌ கொண்டிருப்பவர்கள்‌ கட்டாயப்படூத்தப்‌ 
பட்டாலின்றி, அர்த உரிமைகளை விட்டுக்‌ கொடுத்தாலன்‌ றி 
தங்களுக்குத்‌ தீமை உண்டாகும்‌ என்ற நிலைமைகளை த்‌ 
தோற்றுவித்தாலல்லாமல்‌, அவர்கள்‌ தங்கள்‌ உரிமைகளையும்‌, 
அதிகாரத்தையும்‌. எளிதிலே விட்டுக்‌ கொடுத்து .விரதில்லை. 
ஜன சமூகத்தில்‌ தற்போது தோன்‌ றியிருக்கும்‌ போராட்‌ 
டங்களுக்கு பலவந்த மூலமாயில்லாமல்‌ பரிகாரம்‌ தேட 
முடியாது. பெரிய அறையில்‌ மனமாற்றம்‌. ஏற்படத்தான்‌ 
வேண்டும்‌. ஏனென்றால்‌ ஏராளமான மக்கள மனமாற்றம்‌ 
அடையாத வரையில்‌ ஜனசமூக மாறுதல்‌ இயக்கத்திற்கு 
உண்மையான அஸ்திரவாரமே இடையாது. சிலரைப்‌ பல 
வந்தப்‌ படுத்தித்தான்‌ ஆகும்‌. அஸ்திவாரமாயுள்ள இந்தப்‌ 
போராட்டங்களில்‌ மறைத்து வைத்து, அவைகள்‌ இல்லவே 
யில்லையென்று வெளிக்‌ காண்பிக்கப்‌ பார்ப்பது ஈமக்கு 


9689 ஜவஹரின்‌. சுயசரித்திரம்‌- 


நேர்மையான தல்ல. அவ்வாறு செய்தால்‌ அது உண்மையை 
மறைப்பது மட்டுமல்ல; தற்போதைய உளுத்துப்போன திட்‌ 
டத்தை. அதரிப்பதாக முடியும்‌. அதிகாரங்களை படைத்‌ 
திருப்பவர்கள்‌ இவ்வாறு உண்மையை மறைப்பதைக்‌ தான்‌ 
வேண்டுகின்றார்கள்‌. தங்களுடைய சறப்பான உரிமைகளை 
எப்பொழுதும்‌ காப்பாற்றி வைத்துக்‌ கொள்ள அவர்கள்‌ 
ஆதாரம்‌ தேகென்றார்கள்‌. அதற்கு உண்பையை மறைத்தல்‌ 
சாதகமாக ஆஃ விகின்றது. அநியாயமான ஒரு திட்‌ 
டத்தை எதிர்‌ த்துப்‌ போராட வேண்டுமானால்‌, அதற்கு அடி 
தாங்யொயிருக்கும்‌ தவறான கட்ச வாதங்களை வெளிப்‌ 
படுத்தி, உண்மையைச்‌ சொல்ல வேண்டும்‌. ஓத்துழையாமை 
யின்‌ சிறப்பான ஈல்ல தன்மைகளில்‌ ஒன்று யாதெனில்‌ இத்‌ 
தகைய தவறான கட்சி வாதங்களை வெளிக்‌ காண்பித்து விடு 
வது. அத்தகைய அநியாயமான ஜனசமூக திட்டத்தோடு 
ஒத்துழைப்பதா இல்லையா என்பது நம்மையே பொருத்‌ 
திருக்கிறது. 


நம்முடைய இறுதி லக்ஷியம்‌ என்ன; வகுப்புகளில்லாத 
ஜன சமூகமாக இருக்கவேண்டும்‌; எல்லோருக்கும்‌ சமமான 
பொருளாதாச நியாயமும்‌ சந்தர்ப்பமும்‌ அளிக்கப்பட 
வேண்டும்‌. மனித வர்க்கத்தைத்‌ திட்டமான முறைகளைக்‌ 
கொண்டு உயர்ந்த தரங்களுக்கு ஏற்றுவதற்கான முயற்சி 
செய்யும்‌ ஜன சமூகமாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. அந்த ஜன 
சமூகத்தில்‌ ஒத்துழைப்பு, சுயகலமின்மை, தொண்டுசெய்யும்‌ 
ஆவல்‌, நியாயமான காரியத்தைச்‌ செய்ய விருப்பம்‌, கன்னோக்‌ 
கம்‌; அன்பு இவைகள்‌ மிளிர வேண்டும்‌. இவைகள்‌ உலகம்‌ 
முழுதும்‌ பரவி நிற்க வேண்டும்‌. இவைகளுக்குக்‌ குறுக்கே 
நிற்பவர்களை நீக்கவேண்டும்‌. கூடுமானால்‌ சாந்தமாக, தேவை 
யானால்‌ பலாத்காரத்துடன்‌ நீக்கவேண்டும்‌; அடிக்கடி. பல 
வந்தம்‌ தேவையாயிருக்கும்‌ என்பதைப்பற்றிச்‌ சந்தேகமே 
யில்லை. ஆனால்‌ பலாத்காரத்தை உபயோகப்படுத்‌ தினால்‌, 
அதைப்‌ பகைமை உணர்ச்சியோடு அல்லத குரூரத்தன்மை 
யோடு உபயோகப்படுத்தலாகாது. தடையை நீக்க வேண்டும்‌ 
என்ற சுயகலமற்ற விருப்பத்தோடு பலாத்காரத்தைக்‌ 
கையாள வேண்டும்‌. அத கஷ்டமான வேலை; எளிதல்ல; 
இலகுவான மார்க்கமல்ல. படுகுழிகள்‌ பல குறுக்கே நேரும்‌. 
அவைகளை "அலட்சியம்‌ செய்வதால்‌ கஷ்டங்களும்‌ படுகுழி: 


களும்‌ மறைந்து போகமாட்டா. அவைகளுடைய உண்மை 


மன மாற்றமாஅல்லது பலாத்காரமா 968 


யான தன்மையை உணர்ந்து ௮வைகளோடு ரேர்முகமாகப்‌ 
போராடினால்கான்‌ அவைகள்‌ மறையலாம்‌. இவையெல்‌ 
லாம்‌ வெறும்‌ வேதாந்தமாக இலர்‌ காதில்‌ விழலாம்‌, இத்‌ 
தகைய உயர்‌ நோக்கங்களோடு ஏராள மான மக்கள்‌ தொண்டு 
செய்ய வருவார்கள்‌ என்பதும்‌ நிச்சயமல்ல. ஆனால்‌ அவை 
களை நோக்கத்தில்‌ வைத்துக்கொண்டு வற்புறுத்த வேண்டும்‌, 
அந்த முறையின்‌ மூலமாக நம்முடைய உள்ளங்களில்‌ நிரம்‌ 
பிக்‌ சடக்கும்‌ பகைமைகளையும்‌ வெறிகளையும்‌ அவைகள்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகக்‌ குறைக்கக்‌ கூடும்‌. 


நம்முடைய சாதனங்கள்‌ இந்த லக்ஷியத்திற்கு ஈம்‌ 
மைக்‌ கொண்டுபோய்‌ விடவேண்டும்‌. இந்த ஈன்னோக்குகளை 
அவைகள்‌ தழுவி நிற்க வேண்டும்‌. ஆனால்‌ ஒருவாறு மனித 
சுபாவத்தையும்‌ நாம்‌ ஈன்றாக உணர்ந்து கொள்ளவேண்டும்‌. 
ஜனசமூகம்‌ உபதேசங்களுக்காகவும்‌,  ஈம்முடைய மனுக்‌ 
களுக்காகவும்‌, உயர்ந்த அறரெறிகளுக்காவும்‌ செவிசாய்த்து 
முன்னேற ஒரு காணாம்‌ சம்மதிக்காது. மன மாற்றத்தோடு 
பலவந்தத்தையும்‌ உபயோகப்படுத்தத்தான்‌ , வேண்டியிருக்‌ 
கும்‌. : கூரமானவரையில்‌ இர்தக்‌. கட்டாயத்தை ஒரு' 
வரையறைக்குள்‌ கொண்டு வந்து; அதன்‌ தீமை குறையும்‌ 
படியான வகையில்‌ சாம்‌ அதை உபயோகப்படுத்துவதுதான்‌ 
நமக்கு சாத்தியமான சங்கதியாகும்‌. 


LXIV 


(மீண்டும்‌ டேராடூன்‌ சிறை 


அலிப்பூர்‌ சிறையில்‌ கான்‌ செளக்கெமாக இல்லை. என்‌ 
எடை. மிகவும்‌ குறைக்‌ தபோய்விட்ட த. கல்கத்தா காற்றும்‌, 
அதிகரித்துக்‌ கொண்டு வந்த சூம்‌ எனக்குத்‌ தொந்தரவு 
கொடுத்தன. நல்ல சீதோஷ்ண ஸ்திதி வாய்ந்த இடத்திற்கு 
என்னை மாற்றப்போதிறார்கள்‌ என்று வதந்திகள்‌ இருந்து 
வந்தன. மே மாதம்‌ 7-ம்‌ தேதி என்‌ சாமான்களை எடுத்துக்‌ 
கொண்டு சிறைக்கு வெளியே போகும்படியாகச்‌ சொன்னார்‌ 
கள்‌. டேராடூன்‌ சிறைக்கு என்னை அழைத்துச்‌ செல்லுவ 
தாகத்‌ தெரிந்தது. ஒதுக்கமாக சீல மாதங்கள்‌ வசித்துவந்த 
தற்குப்‌ பிறகு சாய்ந்திரக்‌ குளிர்காற்றில்‌ கல்கத்தா வழியாக 
வண்டியில்‌ செல்வது மனதிற்கு இன்பமாக இருந்தது, 
பெரிய ஹெளரா ஸ்டேஷனில்‌ கூடியிருந்த கூட்டத்தைப்‌ 
பார்த்து நான்‌ சந்தோஷப்பட்டேன்‌. 


என்னுடைய சிறை மாற்றத்துக்காக நான்‌ சந்தோஷ 
மடைக்தேன்‌. டேராடனையும்‌, அதனருகேயிருந்த மலை 
களையும்‌ காண ஆவல்‌ கொண்டேன்‌. ஆனால்‌ நான்‌ அங்கு 
போய்ச்‌ சேர்க்ததும்‌, ஒன்பது மாதங்களுக்கு முன்‌ அதை 
விட்டு நைனிக்குச்‌ சென்றபொழுது டேராடூன்‌ எப்படி 
இருப்பது வழக்கமோ அப்படியில்லை என்று தெரிந்தது. 
நான்‌ புதிய இடத்தில்‌ வைக்கப்பட்டேன்‌. அத பழைய 
ஆடுமாடு கட்டுகிற இடம்‌; சுத்தம்‌ செய்யப்பட்டிருந்தது; 
வாசத்துக்கு உரிய வசதிகள்‌ செய்யப்பட்டிருந்தன . 


அறை என்ற அம்சத்தில்‌ இது அவ்வளவாக பாதக 
மானதல்ல. அதற்குப்‌ பக்கத்திலே ஒரு சிறிய தாழ்வாரம்‌ 
இருந்தது. ஒரு முற்றமும்‌ இருந்தது. ௮௮ சுமார்‌ ஐந்து 
அடி நீளம்‌ இருக்கலாம்‌. கான்‌ டேராவில்‌ ஏற்கனவே யிருந்த 
அறையைக்‌ காட்டிலும்‌ இந்தப்‌ புதிய அறை நன்றாய்‌ இருக்‌ 
தத. ஆனால்‌ ஏனைய மாறுதல்கள்‌ ஈன்றாயில்லை என்று 


மீண்டும்‌ டேராடூன்‌ சிறை 955 


விரைவில்‌ தெரிந்தது. அறையின்‌ சுவர்‌ முன்பு பத்து அடி 
தான்‌ இருந்தது; இப்பொழுது என்பொருட்டு பதினான்கு 
அல்லது பதினைந்து அடியாக உயர்த்தப்பட்டிருந்தது. குன்று 
கள்‌ தெரியுமென்று ஆசைப்பட்டூக்‌ கொண்டிருந்த என்‌ 
எண்ணத்தில்‌ மண்‌ விழுந்தது. ஒரு சில மரங்களின்‌ உச்சிக்‌ 
ஜளைகளை த்தான்‌ என்னால்‌ பார்க்க முடிந்தது. இந்தச்‌ சிறை 
யில்‌ மூன்று மாதங்களுக்கு a இருந்தேன்‌. அந்தக்‌ 
காலத்தில்‌ மலை கண்ணில்பட்டே த கிடையாது. முன்பிருந்த 
தைப்போல சிறைக்‌ கதவுக்குமுன்பாக வெளியே உலவ நான்‌ 
அனுமதிக்கப்படவில்லை, என்னுடைய புதிய முற்றமே அதற்‌ 
குப்‌ போதுமானது என்ன கருதப்பட்டது போலும்‌! 


இவைகளும்‌ இன்னும்‌ மற்ற புதிய தடைகளும்‌ 
எனக்கு ஏமாற்றத்தை & உண்டாக்க: எனக்குக்‌ கோபம்‌ 
உண்டாயிற்று; இருப்பே கொள்ளவில்லை. என்னுடைய மாற்‌ 
றத்தில்‌ செய்யக்‌ கூடிய தேகப்‌ பயிற்சியைச்‌ செய்வதற்குக்‌ 
கூட மனமில்லை. இந்த மாதிரி தனிமையாக உலகத்தினின்‌ 
அம்‌ அறவே ஒதுக்கப்பட்டது இததான்‌ முதல்‌ தடவை. 
இந்த தனிக்‌ காவலினால்‌ என்னுடைய நரம்புகள்‌ 
சீர்கெட ஆரம்பித்து விட்டன. உடலிலும்‌ மனத்திலும்‌ 
நான்‌ க்£ணமடை.ந்து கொண்டுவந்தேன்‌. சுவருக்கு அந்தப்‌ 
பக்கத்தில்‌ சில அடி. தூரத்துக்கு. அப்பால்‌ பசும்‌ புல்லும்‌, 
நயமான மிருதுவான மண்ணும்‌, ஈல்ல காட்சிகளும்‌ இருந்‌ 
தன என்று மணத்தின்‌ மூலமாக தெரிந்து கொண்டேன்‌. 
ஆனால்‌ அவைகளெல்லாம்‌ எனக்குக்‌ திட்டக்‌ கூடாதவைகள்‌. 
என்னுடைய கண்கள்‌ அந்தச்‌ சுவர்களைப்‌ பார்த்துப்‌ 
பார்த்து அத்துப்‌ போய்விட்டன. சாதாரணமான சிறை 
நடமாட்டம்‌ கூட என்‌ கண்ணில்‌ படவில்லை. ஏனென்றால்‌ 


என்னைத்‌ தனியாக ஒதுக்கி வைத்திருர்தார்கள்‌. 


ஆறு. வாரங்களுக்குப்‌ பிறகு பருவ மழை துவக்கி பிர 
வாகமாகப்‌ பெய்தது. முதல்‌ வாரத்தில்‌ பன்னிரண்டு 
அங்குல மழை. அகாசத்தில்‌ மாறுதலைற்பட்டு புதிய உயிரின்‌ 
காட்சி தோன்றுமோ ஏன இருந்தத... சூடி தீணிர்தது; 
உடம்புக்கு ஒரு வகை ஆறுதல்‌ உண்டாயிற்று. ஆனால்‌ 
கண்களுக்கும்‌ மனதுக்கும்‌ அறுதல்‌ உண்டாகவில்லை, சல 
சமயங்களில்‌ என்னுடைய இருப்பிட த்தின்‌ இரும்புக்‌ கதவு 
திறக்கும்‌. ஒரு வார்டர்‌ உள்ளே வருவான்‌; அல்லது 


0656 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வெளியே போவான்‌. இக்தச்‌ சமயங்களில்‌ இரண்டொரு 
விராடிகளில்‌ வெளியுலகத்தின்‌ காட்சி திடீரென்று எனக்கு 
ஏற்படும்‌. பச்சப்பசேல்‌ என்ற கழனிகள்‌, மாங்கள்‌ பார்க்‌ 
கப்‌ பார்க்கத்‌ தெவிட்டாத நிறமும்‌ ஒளியும்‌ படைத்து 
நிற்கும்‌, அவைகளின்‌ பேரில்‌ முத்துக்களைப்‌ போன்ற 
மழைத்‌ அளிகள்‌ இருப்பதைக்‌ காண வெகு அழகாக இருக்‌ 
கும்‌. இவை யாவும்‌ சல விஈாடிகளுக்குச்தான்‌. பின்னர்‌ 
எல்லாம்‌ மின்னலைப்‌ போல மாயமாய்‌ மறைந்து விடும்‌. கதவு 
முழுதும்‌ இறக்கப்படுவதில்லை. கதவின்‌ பக்கத்தில்‌ நான்‌ 
இருப்பதாகத்‌ தெரிந்தால்‌, கதவைத்‌ தஇறக்கக்கூடாதென்‌.று 
வார்டர்களுக்கு உத்தரவு கொடீக்கப்பட்டிருக்ததாகத்‌ தெரிச்‌ 
தது. கதவைக்‌ கொஞ்சம்‌ தான்‌ திறக்க வேண்டுமாம்‌. 
இவ்வாறு செய்வதுகூட லெ விநாடிகளுக்கு மட்டுமே! 
பச்சையைக்‌ காணுவகால்‌ எனக்கு இன்பம்‌ உண்டாகவில்லை. 
அந்தக்‌ காட்சியே தலைவலியையும்‌, மூக்கில்‌ ஒரு அரிப்பையும்‌ 
உண்டாக்க விட்டது. கதவு திறக்கும்‌ பொழுது வெளியே 
பார்ப்பதையும்‌ நிறுத்திக்‌ கொண்டேன்‌. 


அனால்‌ இந்தத்‌ துயரம்‌ யாவும்‌ உண்மையிலேயே சிறை 
யால்‌ நேர்ர்ததல்ல. றை அதைக்‌ கொஞ்சம்‌ அதிகப்‌ 
படுத்தியிருக்கலாம்‌. வெளியேயிருந்து வந்த செய்திகளின்‌ 
பயனாக இர்தமனத்துயரம்‌ ஏற்பட்டது. கமலாவின்‌ நோயும்‌, 
என்னுடைய அரசியல்‌ கவலைகளும்‌ காரணங்களாகும்‌. மீண்‌ 
டூம்‌ கமலா அவளத பழைய நோயின்‌ பிடிப்பில்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்டாள்‌ என்பதை உணர்ந்து கொண்டேன்‌. ஆனால்‌ 
கான்‌ அவளுக்கு எத்தகைய உதவியையும்‌ செய்ய முடியாத 
திக்கற்ற நிலைமையிலிருந்தேன்‌. கான்‌ அவள்‌ பக்கத்தி 
லிருந்தால்‌, அவளுக்கு ஆறுதல்‌ ஏற்பட்டிருக்கும்‌ என்பது 
எனக்குத்‌ தெரியும்‌. 


அலிப்பூரைப்‌ போல இல்லை; டேராடூன்‌ சிறையில்‌ 
எனக்கு தினசரிப்‌ பத்திரிகை கிடைத்தது. எனவே வெளியே 
நேரும்‌ அரசியல்‌ முதலிய பல மாறுதல்களையும்‌ அறிந்து 
கொண்டு வந்தேன்‌... பாட்னாவில்‌ மூன்று வருஷத்திற்கு பிற்‌ 
பாடு அலை இந்திய காங்கரஸ்‌ கமிட்டி கூடிற்று. (இது வரை 
யிலும்‌ ௮து சட்ட மீறிய அமைப்பாகக்‌ கருதப்பட்டது.) 
கமிட்டியின்‌ ஈடவடிக்கைகள்‌ மிகவும்‌ வருத்தத்தைத்தரக்கூடி 
யவையாக இருந்தன. அதனுடைய இதந்த முதல்‌. கூட்டத்‌ 


மீண்டும்‌ டேராடூன்‌ சிறை 967 


தில்‌, இந்தியாவிலும்‌ உலகத்திலும்‌ இதுவரையிலும்‌ நேர்ந்த 
தைப்பற்றி யாதொரு விஸ்தாரமான அராய்ச்சியும்‌ வாதமும்‌ 
ஏற்படாததைக்‌ கண்டு நான்‌ அச்சரிபப்பட்டேன்‌. ஈடவடிக்‌ 
கைகள்‌ பழைய சுவடுகளையே இன்னும்‌ பற்றிக்கொண்டு வர்‌ 
தன. எட்டத்திலிருந்து பார்த்த எனக்கு காந்திஜீ மீண்டும்‌ 
பழைய சர்வாதிகாரியாகத்‌ தோன்றினார்‌. நீங்கள்‌ என்னு 
டைய தலைமையை வேண்டினால்‌, சான்‌ வகுக்கும்‌ நிபந்தனை 
களை ஏற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌” என்று அவர்‌ சொன்னார்‌. 
அவருடைய கோரிக்கை மிகவும்‌ நியாயமான. ஏனெனில்‌ 
அவர்‌ தலைவராகவும்‌ இருந்துகொண்டு, அவருடைய மனச்‌ 
சாட்சிக்கும்‌ கொள்கைகளுக்கும்‌ விரோதமாக அவர்‌ நடக்க 
வேண்டும்‌ என்று அவரைத்‌ தொந்தரவு செய்வது முரணா 
கும்‌. ஆனால்‌ ஈடவடிக்கைகளில்‌ பரஸ்பர விவாதம்‌ இல்லா 
மல்‌ எல்லாவற்றையும்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டுமென்று 
காந்திஜீ கட்டாயப்படுத்தியதாகத்‌ தோன்றிற்று, தெளிவான 
மார்க்கம்‌ எதையும்‌ கமிட்டி காணவில்லை, இவ்வாறு கார்திஜீ 
மனிதர்களைப்‌ பலவந்தப்படுத்தி விட்டு, அவர்கள்‌ இக்கற்ற 
தன்மையில்‌ இருக்கிறார்கள்‌ என்று பின்னர்‌ அவர்‌ முறை 
யிடுவது வினோதமாகவே இருக்கிறது. அவரிடம்‌ மக்க 
ளுக்கு பக்தியும்‌, கீழ்ப்படியும்‌ தன்மையும்‌ இருந்ததுபோல 
எந்தத்‌ தலைவரும்‌ ௮த்தகைய பாக்கியத்தைப்‌ பெறவில்லை. 
இருந்தாலும்‌ அவர்‌ எதிர்பார்த்த அளவு பாமர மக்கள்‌ 
மேலேறி வரவில்லையென்று பழி சுமத்துவது நேர்மையாகா 
தென்று தோன்றுகிறது. பாட்னா கூட்டத்தில்‌ அவர்‌ 
கடைசி வரைக்கும்‌ கூட இருக்கவில்லை. அவரது ஹரிஜன 
சுற்றுப்‌ பிரயாணத்துக்குக்‌ கிளம்பி விட்டார்‌. 6காரியத்திலே 
கருத்தாயிருங்கள்‌. நிர்வாக சபை கொண்டு வர்திருக்கும்‌ 
தீர்மானங்களை விரைவில்‌ நிறைவேற்றி வையுங்கள்‌?! என்று 
அவர்‌ அலை இந்திய காங்கிரஸ்‌ கமிட்டிக்கு உபதேசம்‌ 
செய்துவிட்டுப்‌ போய்‌ விட்டார்‌. 


நீண்ட நேரம்‌ வாதம்‌ செய்ததால்‌ விஷயங்கள்‌ 'சர்பட்‌ 
டிருக்க முடியாது என்பது அரேகமாக உண்மையாக யிருக்‌ 
கலாம்‌. அங்கத்தினர்கள்‌ குழப்பத்தில்‌ இருந்தார்கள்‌. 
தெளிவு இல்லை; பலர்‌ எதையும்‌ கண்டிக்கத்‌ தயாராய்‌ இருந்‌ 
தாலும்‌ அவர்கள்‌ ஆக்க யோசனைகள்‌ எதையும்‌ செய்யவே 
யில்லை. அப்போதைய சந்தர்ப்பத்தில்‌ இது இயற்கைதான்‌. 
ஏனெனின்‌ போராட்டத்தின்‌ சுமையெல்லாம்‌ மாகாண 


958 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


தலைவர்களின்பேரில்‌ வெகுவாக சுமந்து இடர்தது. அவர்கள்‌ 
அலுத்துப்‌ போயிருந்தார்கள்‌. உற்சாகமில்லை. போராட்‌ 
டத்தை நிறுத்தி, சட்ட மறுப்பை தற்காலிகமாக நிறுத்த 
வேண்டும்‌ என்று அவர்களுக்குப்‌ பட்டது. அதற்கப்புறம்‌ 
என்ன? எனவே இரண்ககூட்டங்கள்‌ பிரிர்தன.. சட்ட சபை 
களின்‌ மூலமாக சட்ட வரம்புக்கு உள்பட்ட ளெர்ச்சிகளைச்‌ 
செய்யவேண்டும்‌ என்பது ஒரு கூட்டத்தின்‌ நோக்கம்‌. மற்‌ 
றொரு கூட்டம்‌ மோகமாக அபேதவா தத்‌ அறைகளில்‌ கருத்‌ 
தைச்‌ செலுத்திற்று. ஆனால்‌ கமிட்டியின்‌ பெரும்பான்மை 
அங்கத்தினர்கள்‌ இர்த இரண்கூட்டங்களிலும்‌ சேரவில்லை. 
மீண்டும்‌ சட்ட வரம்புக்‌ சளர்ச்சி அவர்களுக்குப்‌ பிடிக்க 
வில்லை. அதே சமயத்தில்‌ அபேதவாதம்‌ அவர்களுக்கு சிறு 
இதிலை உண்டாக்கிற்று. அபேதவாதத்தின்‌ மூலமாக காங்‌ 
இரஷில்‌ பிளவு உண்டாகுமோ என்று அவர்கள்‌ பயந்தார்‌ 
கள்‌. அவர்களிடம்‌ ஆக்கத்துக்கும்‌ ஒன்றுமில்லை, எனவே 
அவர்கள்‌ காம்திஜீயின்‌ யோசனையை எதிர்கோக்கி நின்றார்‌ 
கள்‌. காந்திஜீதான்‌ அவர்களுக்கு அடைக்கலமாக விளங்க 
னர்‌. எனவே காந்தி சொன்னது அவர்களுக்கு பிடித்த 
மில்லாமலிருந்தாலும்‌, அவர்கள்‌ அவருடைய யோசனையை 
ஏற்றுக்‌ கொள்ளும்படியாய்‌ விட்டது. காந்திஜீ காங்க] ஹில்‌ 
நிதானக்‌ கட்சியை ஆதரித்ததால்‌ அந்தக்‌ கட்சிக்கு காங்ரெ 
ஹில்‌ ஏற்றமுண்டாயிற்று, 


இவையாவும்‌ எதிர்பார்த்ததுதான்‌. ஆனால்‌ நான்‌ 
எண்ணியதைக்‌ காட்டிலும்‌ அதிகமான பிற்போக்கு காங்ரெ 
சைப்‌ பின்னே தள்ளிக்‌ கொண்டே போய்விட்டது. பிற்‌ 
போக்கின்‌ பயனாக 1925-ம்‌ வருஷ மத்தியில்‌ தோன்றிய சுய 
ராஜ்ய கட்சிகூட இந்தப்‌ புதிய காங்கிரஸ்‌ தலைமையைக்‌ காட்‌ 
டிஓம்‌ முற்போக்குள்ளதாய்‌ இருந்தது. சுயராஜ்யக்‌ கட்டு 
யில்‌ இருந்ததைப்‌ போல வல்லமை பொருந்திய பேர்வழி 
கள்‌ இப்பொழுது இந்த காங்கிரஸ்‌ புதுத்‌ தலைமையில்‌ 
இல்லை. ஆபத்துக்கெமாயிருக்கும்‌ வரையில்‌ இயக்கத்தி 
னின்று ஜாக்ரெதையாக விலக நின்ற பலர்‌ இப்பொழு 
கூட்டமாக காங்ெஸாக்குள்‌ அழைந்து பிராதான்யம்‌ பெற்‌ 
மார்கள்‌. 


காங்கரஸ்‌ சட்ட மீறிய ஸ்தாபனம்‌ என்பதை அர 
சாங்கம்‌ சத்துசெய்து விட்டது. எனவே காங்கிரஸ்‌ சட்ட 


மீண்டும்‌ டேராடூன்‌ சிறை 959 


வரம்புக்குட்பட்ட அமைப்பாக ஆகிவிட்டது, ஆனால்‌ 
அதைச்‌ சார்ந்த பல ஸ்தாபனங்களும்‌,ளைஸ்‌தாபனங்களும்‌ 
இன்னும்‌ சட்டம்மீறிய அமைப்புகளாகவே கருதப்பட்டு 
வந்தன. உதாரணமாக தொண்டர்‌ இலாகா, சேவாதளம்‌, 
பல குடியானவர்‌ சபைகள்‌, பல கல்வி ஸ்தாபனங்கள்‌, வாலி 
பர்‌ சங்கங்கள்‌ முதலியன. இவைகளில்‌ குழந்தைகளின்‌ 
ஸ்தாபனம்‌ ஒன்று கூட சேர்க்கப்பட்டிருந்கது. முக்கிய 
மாக “குதாய்‌ இத்மத்கர்‌' அல்லது “எல்லைப்புற செஞ்சட்டை 
யார்கள்‌” இன்னும்‌ சட்டமீறிய கூட்டத்தார்களாகவே ௧௫௬ 
தப்பட்டார்கள்‌. இந்த அமைப்பு 1981-ம்‌ வருஷத்தில்‌ 
காங்ரெின்‌ ஒழுங்கான ஒரு பகுதியாக ஆகிவிட்டது. 
எல்லைப்புற மாகாணத்தில்‌ அது காங்கிரஸிற்கு பிர திகிதியாக 
விளங்கிற்று. காங்கிரஸ்‌ நேர்முறையான போராட்டத்தைப்‌ 
பூரணமாய்‌ வாபஸ்‌ வாங்கக்‌ கொண்டு சட்ட வரம்புக்குட்‌ 
பட்ட சளெர்ச்சிப்‌ படிக்குக்‌ ழே வர்தவிட்டபோதிலும்‌, 
சட்ட மறுப்புக்காக ஏற்பட்ட எல்லா சிறப்பான சட்டப்‌ 
களையும்‌ அரசாங்கத்தார்‌ அப்படியே வைத்துக்‌ கொண்‌ 
டார்கள்‌, அத மட்டு மல்லாமல்‌, காங்ரெஸ்‌ அமைப்பின்‌ 
முக்கியமான சில இளையமைப்புகளை சட்டமீறியவை 
என்றும்‌ சொல்லி வர்தார்கள்‌. குடியானவர்கள்‌ இயக்க: 
ங்களையும்‌ தொழிலாளர்‌ சங்கங்களையும்‌ அடக்க சுறப்பான 
கவனம்‌ செலுத்தப்பட்டது. அதே சமயத்தில்‌ ஜமீன்‌ 
தார்களையும்‌, நிலச்சுவான்‌ களையும்‌ தங்களை வலுப்படுத்திக்‌ 
கொள்ளுமா று. பெரிய பெரிய சர்க்கார்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ 
உபதேசம்‌ செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலச்சுவான்‌ 
களின்‌ அமைப்புகளுக்குத்‌ தேவையான வசதிகள்‌ யாவும்‌ 
அளிக்கப்பட்டன. ஐக்கிய மாகாணங்களில்‌ இரண்டு பெரிய 
நிலச்சுவான்‌ சங்கங்களின்‌ சந்தாப்‌ பணத்தை அதிகாரிகள்‌ 
அரசாங்க இஸ்தியோடு சேர்த்து வசூல்‌ செய்து கொடுத்தார்‌ 
கள்‌. 


ஊிர்து அல்லது முஸ்லிம்‌ வகுப்புவாத அமைப்புக 
ளிடத்தில்‌ தனித்தனியே நான்‌ ஒருபொழுதும்‌ பட்சபாதம்‌ 
காட்டவேயில்லை. அனால்‌ ஒரு சம்பவத்தின்‌ மூலமாக 
எனக்கு ஹிந்து மகா சபையின்பேரில்‌ மிகுதியும்‌ கசப்பு 
உண்டாயிற்று. செஞ்சட்டையர்கள்பேரில்‌ ஏற்பட்டிருந்த 
தடை நீடித்திருக்க வேண்டும்‌ என்று ஸர்க்கார்‌ உத்தரவை 
அங்கேரித்து ஹிந்து மகாசபையின்‌ காரியதரிசிகளில்‌ ஒரு 


960 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வர்‌ வழி. தடுமாறிப்போய்‌ சொல்லிவிட்டு அரசாங்கத்தை 
அதரித்தார்‌, போராட்டம்‌ இல்லாத ஒரு காலத்தில்‌ மூலா 
தாரமான உரிமைகள்‌ பறிமுதல்‌ செய்யப்படுவதைக்‌ காரிய 
தரிசி அங்கீகரித்தது எனக்கு வியப்பாக இருச்தது. கொள்கை 
ஒரு புறமிருக்க, போராட்டம்‌ ஈடந்த இந்த வருஷங்களில்‌ 
எல்லைப்புற மக்கள்‌ அதிசயப்படூம்படியாக நேர்த்தியாய்‌ 
நடர்தகொண்டார்கள்‌. அவர்களுடைய தலைவர்‌ கான்‌ அப்‌ 
துல்‌ கபார்கான்‌ இந்தியாவிலேயே மிகுந்த தைரியசாலி; கண்‌ 
யம்‌ மிகுந்தவர்‌, அவர்‌ இதையிலிருக்கிறார்‌: அரசாங்கக்‌ கைதி, 
விசாரணையே யில்லை. இந்த நிலையில்‌ வகுப்புப்‌. பகைமை 
இதைக்காட்டிலும்‌ அதிகமாகப்‌ போகமுடியாது என்று 
எனக்குத்‌ தோன்றிற்று, ஹிச்து மகா சபையைச்‌ சேர்ந்த 
பிரபல தலைவர்கள்‌ தங்கள்‌ தோழரின்‌ இந்தக்‌ கூற்றை விரை 
வில்‌ மறுப்பார்கள்‌ என்று கான்‌ எதிர்பார்த்தேன்‌, ஆனால்‌ 
எனக்குத்‌ தெரிந்த வரையிலும்‌ ஒருவராவது ஒரு வார்த்தை 
கூட சொல்லவில்லை. 


ஹிக்து மகா சபை காரியதரிசியின்‌ இந்த அபிப்பிரரயத்‌ 
தைக்‌ கண்டு, நான்‌ மிகுதியும்‌ மனங்கலங்பப்‌ போனேன்‌. 
அவர்‌ வெளியிட்ட கருத்து தானாகவே எப்பொழுதுமே 
கெட்டதாகும்‌. ஆனால்‌ இப்பொழுது அந்தக்‌ கருத்து வெளி 
வந்தது நாட்டில்‌ தோன்றியிருக்கும்‌ புதிய நிலைமையின்‌ 
அடையாளமாக அது எனக்குப்‌ பட்டது. கோடைகால 
மானதால்‌ மத்தியானம்‌ தூங்கிப்போனேன்‌. அந்தச்‌ சமயம்‌ 
வினோதமான சொப்பனம்‌ கண்டேன்‌. அப்துல்‌ காபர்கான்‌ 
காலா பக்கங்களிலிருந்தும்‌ தாக்கப்படூவதாயும்‌, அவரைக்‌ 
காப்பதற்காக கான்‌ சண்டை போடுவதாயும்‌ கனவு கண்‌ 
டேன்‌. சுண்‌ விழித்தேன்‌; உடல்‌ தளர்ச்‌ச;மன திலே துயரம்‌; 
என்னுடைய தலையணை முழுதும்‌ கண்ணீர்‌ நிரம்பிக்‌ இடர்‌ 
தீது. இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில்‌ 
விழித்திருக்கும்‌ எந்த சமயத்திலும்‌ கண்ணீர்ப்‌ பெருக்கு 


எனக்கு ஏற்பட்டதேயில்லை. 


4 அர்த நாட்களில்‌ எனது ஈரம்புகள்‌ ரொம்பவும்‌ கெட்‌ 
டுப்‌ போயிருக்க வேண்டும்‌; கல்ல தூக்கமில்லை; அடிக்கடி 
விழித்துக்‌ கொள்வேன்‌. இந்த மாதிரி நேருவது எனக்கு 
வழக்கமேயில்லை. எல்லா வகை அமுக்குப்‌ பிசாசுகளும்‌ 
ஒன்று சேர்ந்து என்னிடம்‌ உறவு கொண்டாடின, சல சம 


மீண்டும்‌ டேராடூன்‌ சிறை 901 


யங்களில்‌ என்னுடைய தூக்கத்தில்‌ உரக்கக்கத்துவேன்‌. ஒரு 
சமயம்‌ வழக்கத்துக்கு அதிகமாக கூச்சல்‌ போட்டிருப்‌ 
பேன்போலும்‌! கான்‌ விழித்துப்‌ பார்த்ததும்‌ என்னுடைய 
படுக்கைக்குப்‌ பக்கத்தில்‌ சிறை வார்டர்கள்‌ இரண்டு பேர்‌ 
என்னுடைய கூச்சலைக்கேட்டு கவலையுடன்‌ நிற்பதைக்‌ கண்‌ 
டேன்‌. நான்‌ கழுத்து முறிக்கப்பபிவதாக சொப்பனம்‌ 
கண்டேன்‌. 


இதே சமயத்தில்‌ காங்கிரஸ்‌ காரியக்‌ கமிட்டியின்‌ தீர்‌ 
மானம்‌ ஒன்று என்‌ உள்ளத்தில்‌ துன்பத்தை யுண்டாக்‌ 
இற்று, தேசத்தில்‌ சிலர்‌, அனாவசியமாக வகுப்புப்‌ போர்‌ 
நேருமென்றும்‌ தனி ஈபர்களிடமிருந்து சொத்து பறிமுதல்‌ 
செய்யப்படுமென்‌ அம்‌ பேசக்‌ கொண்டுவருகரர்களாதலால்‌, 
இந்தத்‌ தீர்மானம்‌ செய்யப்பட்டதாக பீடிகை போட்டுக்‌ 
கொண்டு, கராச்சி தீர்மானத்தில்‌ நியாயமான காரணமும்‌, 
ஈடும்‌ இல்லாமல்‌ சொத்துப்‌ பறிமுதலை நோக்கமாகக்‌ 
கொள்ளவில்லை. வகுப்புப்‌ போரை அதரிக்கவுமில்லை. வகுப்‌ 
புப்‌ போரும்‌ சொத்துப்‌ பறிமுதலும்‌ காங்ரெஹின்‌ சாத்விக 
கொள்கைக்கு விரோதமானதாகும்‌'” என்று கூறப்பட்டது. 
இர்மானத்தின்‌ வாசகம்‌ கடுமையானதாக இல்லை, வகுப்புப்‌ 
போர்‌ இன்னதென்று தெரியாதவர்கள்‌ அர்த தீர்மானத்‌ 
இன்‌ வார்த்தைகளை அமைத்திருக்க வேண்டும்‌. காங்கிரஸ்‌ 
அபேதவாதக்‌ கட்சியை மண்டையிலடிப்பதற்காக இந்தக்‌ 
. தீர்மானம்‌ செய்யப்பட்டது என்பது சொல்லாமலே விளம்‌ 
கும்‌. சொத்துப்‌ பறிமுதல்‌ செய்யப்படுமென்‌ ற! அபேத 
வாதக்‌ கட்சியைச்‌ சேர்ந்த பொறுப்பு வாய்ந்த எவரும்‌ 
சொன்னதே இடையாது. ஆனால்‌ தற்போதைய நிலைமை 
களில்‌ வகுப்புப்போர்‌ நடந்து வருகின்றது என்பது மட்டும்‌ 
அடிக்கடி அவர்களால்‌ குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறது, 
ஆகவே இந்த வகுப்புப்போர்‌ இருக்ற வருவதில்‌ ம்‌ 
பிக்கை கொண்டயாரும்‌ காங்கரஹின்‌ சாதாரண அங்கத்‌ ' 
இனனாகக்கூட இருக்கக்‌ கூடாதென்று காரியக்‌ கமிட்டியின்‌ 
இர்மானம்‌ குறிப்பிவதபோலத்‌ தோன்றிற்று. காங்கிரஸ்‌ 
அபேதவாதமாக மாறிவிட்டதாகவும்‌, அல்லது சொத்து 
உரிமைக்கு விரோதமாக இருப்பதாகவும்‌ யாரும்‌ அதன 
பேரில்‌ பழி சுமத்தினதேயில்லை. காங்கரெஷில்‌ ல்‌ சிலர்‌ இந்த 
அபிப்பிராயங்களை வைத்துக்‌ கொண்டிருச்கார்கள்‌. அத்‌ 
தகைய அபிப்பிராயங்களை வைத்துக்‌ கொண்டிருப்பவர்‌ 


61. 


962 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


களுக்கு தேசத்தைப்போல பரந்து இடக்கும்‌ காங்ரெஸ்‌ 
அமைப்பிலே இனி இடம்‌ கிடையாது என்‌ அ சொல்லுவது 
போல தோன்றிற்று, 


அரசன்‌ முதல்‌ ஆண்டி. வரையிலுள்ள எல்லா கூட்டத்‌ 
தார்களுக்கும்‌ காங்கிரஸ்‌ பிரதிநிதியாக விளங்குகின்றது 
என்று அடிக்கடி சொல்லப்படூவ துண்டு, தேசீய இயக்கங்‌ 
கள்‌ யாவும்‌ அடிக்கடி இந்த பாத்தியத்தை கொண்டாடுவ 
அண்டு. அதாவது தேசத்தில்‌ பெரும்‌ பான்மையோரான 
மக்களுக்கு அந்த இயக்கங்கள்‌ பிரதிநிதிகளென்றும்‌ 
அவைகளின்‌ வேலைத்‌ திட்டம்‌ எல்லா மக்களின்‌ நன்மைக்‌ 
கென்றும்‌ சொல்லப்படுவதுண்டு, ஆனால்‌ இந்த பாத்தியம்‌ 
அடிப்படையிலேயே செல்லத்தக்கதல்ல. ஏனென்றால்‌ எந்த 
அரசியல்‌ ஸ்தாபனத்திலும்‌ முரணான கூட்டங்கள்‌ அங்கம்‌ 
படைத்திருக்க முடியாது. அப்படி இருப்பின்‌ அர்த 
அமைப்பு வெறும்‌ மொத்தையாய்விடும்‌, சிறப்பான தன்மை 
களும்‌, லக்ஷியங்களும்‌ அதனிடம்‌ இருக்கமாட்டா. அரயெ 
லதிகாரத்தை அடைந்து அதைத்‌ தேசநன்மைக்காக உபயோ 
கப்படுத்தும்‌ லக்ஷியமும்‌, முறையும்‌ கொண்ட அரசியல்‌ ஸ்தா 
பனமாக காங்கிரஸ்‌ இருக்கவேண்டும்‌. அல்லது தனக்கே 
சொந்த அபிப்பிராயம்‌ . யாதுமில்லாத ஒரு ஜீவகாருண்ய 
அமைப்பாக இருந்துகொண்டு எல்லாரையும்‌ வாழ்த்திக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. அர்த லக்ஷியத்தையும்‌ முறை 
யையும்‌ பொதுவாக ஏற்றுக்‌ கொள்ளுபவர்களுக்குத்தான்‌ 
காங்கெஸ்‌ பிரதிறிதியாய்‌ இருக்கமுடியும்‌. இந்த லக்ஷியங்களை 
எதிர்ப்பவர்கள்‌ தேச வீரோதிகளென்றும்‌, சமூக விரோ திக 
ளென்றும்‌, பிற்போக்காளர்களென்றும்‌ கருதப்பட்டு அவர்‌ 
களின்‌ செல்வாக்கைக்‌ குறைத்தோ அல்லது ஒழித்தோ தன்‌ 
னுடைய திட்டத்தை அமுலுக்குக்‌ கொண்டு வர காங்கரஸ்‌ 
பாபெடும்‌. சாம்ராஜ்யத்துக்கு விரோதமான ஒரு தேசிய 
இயக்கத்தில்‌ எல்லாவித கூட்டங்களும்‌ கலந்துகொள்ள 
லாம்‌ என்பது உண்மை. ஏனெனின்‌ அந்தப்‌ போராட்டத்‌ 
தில்‌, வகுப்பு விரோதங்கள்‌ கவனிக்கப்பட மாட்டா. 
எனவே இந்தியாவின்‌ பெரும்பான்மை மக்களுக்கு காங்‌ 
ரஸ்‌ ஒவ்வொரு வகையில்‌ பிரதிநிதியாக இருந்து, பரஸ்‌ 
பரம்‌ முரண்‌ கொண்ட கூட்டங்களையும்‌ தன்னகத்திற்கு 
இழுத்து ஆங்கலெ சாம்ராஜ்யத்தோடு போர்‌ தொடுத்தது. 
இந்தப்‌ போசாட்டத்தில்கூட காங்ரெஷிற்குள்ளிருந்த கூட்‌ 


மீண்டும்‌ டேராடூன்‌ சிறை 008 


டங்களிடையே சில்லரை வித்தியாசங்கள்‌ இருர்தன. சாம்‌ 
ராஜ்யப்போராட்டக்‌ கொள்கையில்‌ மாறுபட்டு நின்றவர்கள்‌ 
காங்கிரஸைவிட்டு விலகிப்போய்தங்கள்‌ சக்திக்குத்தக்கறுளவு 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தோடு ஒட்டிக்கொண்டார்கள்‌. எனவே 
காங்‌ிரஸ்‌ என்பது சாசுவதமான எல்லாக்கட்சி மகாநாடாக 
ஆகிவிட்டது. பலதிரப்பட்ட கூட்டங்கள்‌ அதற்குள்‌ இரும்‌ 
தன. பொதுவான ஈம்பிக்கையாலும்‌, காந்திஜீயின்‌ நிகரற்ற 
வல்லமையாலும்‌ அவைகள்‌ கலகலத்துப்‌ போகாமல்‌ பின்னிக்‌ 
கொண்டு இருந்தன. வகுப்புப்‌ போர்‌ சம்பந்தமாக செய்யப்‌ 
பட்ட தங்கள்‌ தீர்மானத்தை விளக்கிக்‌ காண்பிக்க - காரியக்‌ 
கமிட்டி பின்னர்‌ முயன்றது, அந்தத்‌ தீர்மானத்தின்‌ முக்கி 
யம்‌ அதனுடைய வாசகத்தால்‌ அமையப்‌ பெறவில்லை. காங்‌ 
இரஸ்‌ எந்த வழிபோய்க்‌ கொண்டிருக்கிறது என்பதற்கு அறி 
குறியாக அந்தத்‌ தீர்மானம்‌ விளங்கிற்று, வரப்போகும்‌ இர்‌ 
திய சட்டசபை தேர்‌ தலில்முதலாளிகளின்‌ ஆதரவைப்‌ பெறு 
வதற்காக காங்ரெஹின்‌ சட்டசபைக்‌ கூட்டத்தின்‌ யோச 
னைக்ணெங்க அர்தத்தீர்மானம்‌ செய்யப்பெற்றதாகத்‌ தோன்‌ 
நிற்று, அவர்களுடைய தூண்தெலின்பேரில்‌ நாட்டிலிருந்த 
நிதானஸ்தர்கள்‌ யாவரையும்‌ ஒன்‌ அசேர்க்க காங்கிரஸ்‌ முயன்‌ 
றது. சட்ட மறுப்புக்‌ காலத்தில்‌ காங்ரெஸுக்குவிசோதமாயும்‌ 
அரசாங்கத்துக்கு சாதகமாயும்‌ இருர்தவர்களுக்குகூட ஆது 
தலானவார்த்தைகள்‌ சொல்லப்பட்டன. இத்தகைய ராஜிமன 
மாற்றவழியில்‌ ௮பேதவா திகள்‌ குறுக்கே நிற்பதாக கருதப்‌ 
பட்டார்கள்‌. தீவிர கட்சியாரின்‌ கடிக்கு பயந்து தங்கள்‌ 
புதிய பாதையிலிருந்து காங்கிரஸ்‌ நிர்வாகஸ்தர்கள்‌ அளிகூட 
விலகப்போவதில்லையென்னறு காரியக்‌ கமிட்டியின்‌ தீர்மான 
மும்‌, இன்னும்‌ பலருடைய பிரசங்கங்களும்‌ தெளிவுபடுத்தி 
விட்டன. திவிரகட்‌ச சரியான முறையில்‌ ஈடர்துகொள்‌ 
ளாவிட்டால்‌, அதன்பேரில்‌ ஏறி உட்கார்ந்து காங்கிரசை 
விட்டு ஒதுக்கித்‌ தள்ளப்படும்‌ என்று எச்சரிக்கை செய்யப்‌ 
பட்டது. காங்கிரஸ்‌ பார்லிமெண்டரி போர்டு விடுத்த அறிக்‌ 
கையில்‌ காணப்பட்ட திட்டம்‌ மிகவும்‌ நிதான திட்டமாய்‌ 
இருந்தத; ஜாக்ரெதைத்‌ திட்டமாக இருர்சது. சென்ற 
பதினைந்து ௮ண்டுகளாக இத்தகைய திட்டத்தை காங்கரஸ்‌ 
ஆதரித்ததேயில்லை. 


கார்‌ இதீயைத்‌ தவிர காங்ரெஹில்‌ பேர்பெற்ற தலைவர்‌ 
கள்‌ இருந்தார்கள்‌, விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ மிகவும்‌ 


904 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


துவண்டவர்கள்‌, யோக்கியப்‌ பொறுப்புக்கும்‌ ௮ச்சமின்மைக்‌ 
கும்‌ பேர்போனவர்கள்‌. அனால்‌ காங்ரெஷின்‌ புதிய திட்டத்‌ 
தால்‌ காங்கரஸ்‌ தலைமைப்‌ பதவிக்கு லக்ஷியத்தில்‌ கருத்து 
உள்ளவர்கள்‌ என்று சொல்லமுடியாத பலர்‌ வந்து சேர்க்து 
விட்டார்கள்‌. காங்ரெஸாக்குள்‌ லக்ஷியப்‌ பற்றுக்கொண்ட 
வர்கள்‌ நூற்றுக்‌ கணக்கில்‌ இருந்தார்கள்‌. ஆனால்‌ இப்‌ 
பொழுதோ சமயோசித வாதிகளுக்கும்‌, சுயஈல வா திகளுக்‌ 
கும்‌ முன்னைக்காட்டிலும்‌ அதிகமாக கதவு திறந்து வைக்கப்‌ 
பட்டுவிட்டது, கட்டுக்கும்‌, கணக்குக்கும்‌ அகப்படாத கார்‌ 
இஜீ காங்ரெஷஹில்‌ சர்வாதிகாரம்‌ படைத்திருந்கபோ இலும்‌ 
காங்செஹிற்கு இரண்டு முகங்கள்‌ இருப்பதாகத்‌ தோன்‌ 
நிற்றி, சுத்தமான அரசியல்‌ பகுதி ஒன்று விருத்தியடைர்‌ து 
கொண்டு வந்தது. இன்னொரு பக்கத்தில்‌ பக்தி நிறைந்த 
பிரார்த்தனைக்‌ கூட்டம்‌ செழிக்கத்‌ தலைப்பட்டு. 


அரசாங்கமோ வெற்றி முரசு கொட்டிக்கொண்டிருர்‌ 
தார்கள்‌. சட்ட மறுப்பையும்‌ அதன்‌ விளைவுகளையும்‌ 
அடக்குவதற்காக, தான்‌ கையாண்ட முறை வெற்றி 
யடைந்ததற்குப்‌ பின்னர்‌ தனது வெற்றிப்‌ பார்வையை 
அது என்‌ மறைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌? சஸ்திரம்‌ 
(ஆபரேஷன்‌) செய்தது பலித்தவிட்டது. சோயாளி பிழைத்‌ 
தானா செத்தானா என்பதைப்பற்றி அர்த நிமிஷத்தில்‌ எதற்‌. 
்‌ காக கவலைப்படவேண்டும்‌? காங்ரெசை ஒருவாறு வளைத்துக்‌ 
கொண்டுவிட்டாலும்‌, தாங்கள்‌ கையாண்ட முறையையே 
சில்லரைக்‌ திருத்தங்களோடு மீண்டும்‌ கையாள அரசாங்கத்‌ 
தார்‌ தீர்மானித்தார்கள்‌. காங்கிரஸ்‌ சட்டமறப்பை வாபஸ்‌ 
வாங்கிக்கொண்டது தற்காலிகம்‌, என்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. அடிப்படையான பிரச்னை தீராத வரையிலும்‌ 
வாபஸ்‌ , என்பது தாற்காலிகமாகத்தான்‌ இருக்க முடியும்‌ 
என்பது அவர்களுக்குத்‌ தெரியும்‌. ஆகவே அடக்கு 
முறையைத்‌ தளர்த்திவிட்டால்‌, அதனால்‌ காங்கிரஸ்‌ சக்ர 
மாக வலுவடைந்து வீடும்‌ என்றும்‌ அரசாங்கத்தார்‌ எண்‌ 
ணினார்கள்‌. மேலும்‌ காக்கரஹிலுள்ள தீவிர கூட்டங்‌ 
களையும்‌, விவசாய தொழிலாளக்‌ கூட்டங்களையும்‌ அடக்குவ 
தால்‌ காங்கரெஷிலிருக்கும்‌ லே தலைவர்களுக்கு அதிகமாக 
ஆத்திரம்‌ உண்டாகாது என்றும்‌ அரசாங்கத்தார்கள்‌ 
எண்ணினார்கள்‌. 


மீண்டும்‌ டேராடூன்‌ சிறை 965 


ஓர்‌ அளவில்‌ டேராடூன்‌ சிறையில்‌ என்னுடைய கருத்‌ 
அகள்‌ இந்தப்‌ போக்குகளில்‌ சென்ற கொண்டிரார்‌ தன. 
நிகழ்ச்சிகளின்‌ போக்கை திட்டமாக நிலைத்து நிதானித்துக்‌ 
கொள்ளும்‌ படியான நிலைமையில்‌ கான்‌ இல்லை. ஏனென்‌ 
ரூல்‌ அவைகளிடம்‌ எனக்கு தொடர்பு விட்டுப்‌ போயிற்று, 
அலிப்பூரில்‌ எனக்கு அறவே தொடர்பு இல்லை. டேராடூனில்‌ 
அரசாங்கத்தார்‌ பொறுக்கி யனுப்பிய பத்திரிகையின்‌ மூல 
மாக ஒரு தலைப்பக்கமாக நிகழ்ச்சிகள்‌ எனக்குத்‌ தெரிந்தன. 
நான்‌ வெளியேஇருக்கும்‌ எனது தோழர்களோடு நிலைமையைக்‌ 
கூர்ந்து கவனித்‌ திருப்பேனேயாகில்‌, ஓரளவில்‌ என்னுடைய 
அபிப்பிராயங்களை மாற்றிக்‌ கொள்ளவும்‌ கூடும்‌ என்பதை 


ஒப்புக்‌ கொள்ளுகிறேன்‌. 


நிகழ்‌ காலத்தைப்‌ பற்றி எனக்கு வருத்தம்‌. எனவே 
இறர்ச காலத்தைப்‌ பற்றி யோசித்தேன்‌. நான்‌ பொது ஜன 
கிளர்ச்சியில்‌ கலந்து கொண்ட காலமுதல்‌ இந்தியாவில்‌ 
அரசியல்‌ சம்பந்தமாக நேர்ர்கவைகளைப்பற்றி யோசிக்க 
லானேன்‌. நாங்கள்‌ செய்ததில்‌ எவ்வளவு தாரம்‌ சரி? 
எவ்வளவு வரையில்‌ தவறு? நான்‌ யோஜிப்பதை காகிதத்‌ 
தில்‌ எழுதி வைத்தால்‌, ௮௮ ஒழுங்காகவும்‌ ஒத்தாசையாக 
வும்‌ இருக்குமென்று எனக்குத்‌ தோன்றிற்று. மேலும்‌: 
இத மனதுக்கு திட்டமான வேலை யொன்றைக்‌ கொடுத்தது 
போலவும்‌ ஆகும்‌. மனதினின்றம்‌ கவலையும்‌, தொல்லையும்‌ 
நீங்கலாம்‌. ஆகவே 1984-ம்‌ வருஷம்‌ ஜுன்‌ மாதம்‌ 
டேராடூன்‌ சிறையில்‌ நான்‌ இந்தச்‌ சுயசரித வரலாறை ஆரம்‌ 
பித்தேன்‌. எனக்கு எழுதவேண்டும்‌ என்ற மனத ஏற்பட்ட 
போதெல்லாம்‌ சென்ற எட்டமோத காலமாக நான்‌ எழுதிக்‌ 
கொண்டு வர்திருக்கிறேன்‌. சில சந்தர்ப்பங்களில்‌ எழுதவே 
எனக்கு விருப்பம்‌ இருக்காது. இந்த மாதிரி மூன்று சர்‌ 
தர்ப்பங்களில்‌, ஒவ்வொரு மாதம்‌ ஈடுவே எழுதவேயில்லை. 
என்றாலும்‌ எப்படியோ தொடர்ந்து எழுதிக்‌ கொண்டே 
போனேன்‌. அசேகமோாக சுயசரித்திரத்தின்‌ முடிவுக்கு 
வர்தூ விட்டேன்‌. எனக்கு மனதில்‌ துயரமும்‌ சஞ்சலமும்‌ 
அதிகமாயிருக்த சந்தர்ப்பங்களில்‌, இந்த எழுத்தில்‌ பெரும்‌ 
பாகமும்‌ எழுதப்பட்டதாகும்‌. எனவே அந்தத்‌ தன்‌ 
மைகளை ஒருக்கால்‌ என்‌ எழுத்தில்‌ காணவும்‌ கூடும்‌. 
அனால்‌ நிகழ்காலத்‌ தொல்லைகளிலிருர்து என்னை கான்‌ விடு 
வித்துக்கொள்ள இந்த எழுத்து வேலை எனக்கு மிகுதியும்‌ 


066 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ஒத்தாசையாக இருந்தது. கான்‌ எழுதும்‌ பொழுது இதை 
வெளியார்‌ எவரேனும்‌ படிப்பார்‌ என்ற எண்ணமே டை 
யாது. எனக்கு ரானே பிரசங்கம்‌ செய்து கொண்டேன்‌, 
கேள்விகள்‌ போட்டுக்‌ கொண்டேன்‌. என்னுடைய தேர்ச்‌ 
சிக்காக அவைகளுக்கு நானே விடைகளும்‌ கொடுத்துக்‌ 
கொண்டேன்‌. இர்த வழியினால்‌ சல சமயங்களில்‌ எனக்கு 

ருவகை இன்பமும்‌ உண்டாயிற்று. கூடுமான வரையில்‌ 
ஈர்மையுடன்‌ யோசிக்க வேண்டுமென்று எண்ணினேன்‌. 
இந்தப்‌ பழைய நிகழ்ச்சிகளின்‌ வரலாறு அதற்குப்‌ பெரிதும்‌ 


பயன்படும்‌ என்று எண்ணினேன்‌. 


ஜுலை மாதக்‌ கடைசியில்‌ கமலாவின்‌ நிலைமை மிகவும்‌ 
மோசமாகப்போய்‌ இரண்டொரு நாட்களில்‌ நெருக்கடிக்கு 
வந்தது, ஆகஸ்ட்‌ மாதம்‌ 11-ம்தேதி டேரா சிறையிலிருந்து 
வெளியே போகும்படியாக திடீரென்று என்னிடம்‌ சொன்‌ 
னார்கள்‌. அதே இரவில்‌ போலீஸ்‌ பந்தோபஸ்‌ துடன்‌ ௮லகா 
பாத்துக்கு அனுப்பப்பட்டேன்‌. மறு நாள்‌ சாயங்காலம்‌ பிர 
யாகை ஸ்டேஷனுக்கு வந்துசேர்ந்தேன்‌. சுகக்‌ கேடாய்‌ 
இருக்கும்‌ எனது மனைவியை பார்க்கும்‌ பொருட்டு நான்‌ 
தற்காலிகமாக விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக ஜில்லா 
மாஜிஸ்டிரேட்‌ என்னிடம்‌ ஸ்டேஷனில்‌ தெரிவித்தார்‌. நான்‌ 
கைதுசெய்யப்பட்ட ஈாளிலிருர்து அன்ன வரையில்‌ ஒரு 
நாள்‌ குறைவாக ஆறு மாதமாயிற்று, 


பண்டித ஜவஹர்லால்‌ கேருவின்‌ மனைவி காலம்‌ சென்ற 
ஸ்ரீமதி கமலா நேரு 


பனு 


LAV 
பதினோரு நாட்கள்‌ 
வாளால்‌ உரை நைந்து போகிறது; 
ஆத்மாவால்‌ உடல்‌ நலிந்து போகிறது. 
7 - பைரன்‌. 
எனது விடுதலை  தற்காலிகம்தான்‌. . டாக்டர்கள்‌ கட்‌ 
டாயமாக எவ்வளவு வரையிலும்‌ தேவை என்ற சொல்லு 
கிறார்களோ அர்தக்‌ காலத்துக்கோ அல்லது இரண்டொரு 
ஈாட்களுக்கு மட்டுமோ எனக்கு விடுதலை என்று எனக்குத்‌ 
தெரிவிக்கப்பட்டத, அஅ வினோதமான நிலைமை; : நிச்சயாம்‌ 
எதுவுமில்லாத நிலைமை; .ஆகவே எதிலும்‌ திட்டமாக 
அமர்ந்து வேலை செய்ய சாத்தியமில்லாமல்‌ போய்‌ விட்டது. 
குறிப்பிட்டு ஒரு காலத்தை வரையறுத்து என்னிடம்‌ 
சொல்லியிருந்தால்‌, நிலைமை எனக்குத்‌ தெளிவாய்ப்‌ போயி 
ருக்கும்‌. அதன்படி. காரியத்தை அமைத்துக்‌ கொண்டிருப்‌ 
பேன்‌. தற்போதய ஏற்பாட்டின்படி. ரான்‌ எர்த நிமிஷமும்‌ 
மீண்டும்‌ சிறைக்குக்‌ கொண்டு போகப்படலாம்‌. 


- இந்த மாறுதல்‌ இடீரென்று ஏற்படவே, நான்‌. அதற்‌ 
குத்‌ அளிகூட தயாராக . இருக்கவே: இல்லை. சற்றுமுன்‌ 
தனிக்காவல்‌; இப்பொழுதோ வீடி, உறவினர்கள்‌, டாக்டர்‌ 
கன்‌, தாதிமார்கள்‌ ஒரே. கூட்டம்‌ ; சார்தி . நிகேதன திலி 
ரூர்து என்‌ பெண்‌ இக்திராவும்‌ வர்‌இிருந்தாள்‌. ஈண்பர்கள்‌ 
என்னைப்‌ பார்க்கவும்‌, கமலாவின்‌ உடம்பைப்பற்றி விசாரிக்‌ 
கவும்‌ வர்து கொண்டே இருர்தார்கள்‌. வாழ்க்கைத்‌ தாமும்‌ 
முற்றிலும்‌ மாறுபட்டு விட்டத. விட்டு , செளகரியங்‌ 
களும்‌, உயர்ர்த சாப்பாடும்‌ ஏற்பட்டு விட்டன. இதெல்லாம்‌ 
ஒருபுற மிருக்கட்டும்‌ழ; இவைகளாக்குப்‌ பின்னால்‌ ஒரே 
சுவலைமயம்‌: கமலாவின்‌ உடல்‌ நெருக்கடிக்காக கவலை, 
அவள்‌ அங்கே படுக்கையில்‌ டெர்ததால்‌ உடல்‌ மெலிந்து 
கிடந்தது. முற்றிலும்‌ பலவீனம்‌; அரும்பு என்று 
சொல்லலாம்‌, சோயை எதிர்த்துப்‌ போராடிக்‌ கொண்டிருர்‌ 
தாள்‌; ஆனால்‌ பலவீனமான போராட்டம்‌; அவள்‌ என்னை 


008 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


விட்டுப்‌ பிரீர் து போய்விரிவாளோ என்ற எண்ணம்‌ எனக்குத்‌ 
தாங்கமுடியாத பெரிய எண்ணமாய்ப்‌ போய்விட்டது. எங்க 
ளுக்குக்‌ கலியாணமாகி பதினெட்டரை வருஷங்களா இன்‌ 
ன. என்னுடைய மனது அந்தக்‌ கலியாண நாளுக்கு மீண்‌ 
டும்‌ சென்றது. அதன்பின்‌ ஒவ்வொன்றாய்‌ வந்த வருஷப்‌ 
களைப்பற்றி சந்தனையுடன்‌ என்‌ மனம்‌ அலைந்து இரிந்து 
கொண்டிருந்தது. கலியாண காலத்தில்‌ எனக்கு வயது 
இருபத்தாறு. கமலாவுக்கு பதினேழு நிரம்பவில்லை. 
வினாத்‌ தெரியாத கன்னிகையாயிருந்தாள்‌. எங்களுக்குள்‌ 
வயது வித்தியாசம்‌ ஜாஸ்தி; ஆனால்‌ எங்களுடைய மனோ 
பாவங்களுக்குள்‌ இருந்த வேற்றுமை இன்னும்‌ ஜாஸ்தி, 
வனெனில்‌ கான்‌ அவளைக்‌ காட்டிலும்‌ மிகவும்‌ அதிகமாக 
வளர்க்துவிட்டேன்‌. உலகானுபவத்‌ தோற்றத்தோடு நான்‌ 
காணப்பட்டாலும்‌ சான்‌ ரொம்ப (சீன்னப்பிளளை' யாயி 
ருந்தேன்‌. கமலா மெல்லிய, கூச்சமுள்ள கன்னி; அவளைச்‌ 
சாந்தமாகவும்‌ ஜாக்கிரதையாகவும்‌ வளர்த்து அபிவிருத்திக்‌ 
குக்கொண்டு வரவேண்டுமென்பகதை நான்‌ அப்பொழுது 
சரிவர உணரவே இல்லை. எங்களுக்கு ஒருவர்‌ மற்றவர்‌ 
பேரில்‌ வாஞ்சை.ஈன்றாக ஒருவரோடொருவர்‌ பழக்கொண் 
டோம்‌. ஆனாலும்‌ எங்களுடைய அடிப்படைத்தன்மைகள்‌ 
மாறு கொண்டவை. ஆகவே முழுதும்‌ ஓட்டிக்கொள்ள 
முடியவில்லை. சிற்லை சமயங்களில்‌ எங்களுக்குள்‌ *௪ச்சரவு 
கள்‌* உண்டர விடும்‌, அற்ப விஷயங்களுக்காக இரண்டு 
குழந்தைகளைப்போல சில்லரைச்‌ சண்டைகள்‌ போட்டுக்‌ 
கொள்ளுவோம்‌; நீடித்த சண்டையல்ல; ராஜி உடனே வற்‌ 
பட்டூவிமிம்‌. காங்கள்‌ இருவரும்‌ முன்‌ கோபிகள்‌; ஒரு 
வாறு தொட்டாற்‌ சுருங்கிகள்‌; ஒவ்வொருவருக்கும்‌ 
தனித்தனியே கெளரவம்‌ இருப்பதாயும்‌, அதை அவரவர்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ளவேண்டுமென்ற குழக்தை எண்ணமும்‌ 
எங்களிடம்‌ குடிகொண்டிருந்தது. என்றாலும்‌ எங்களு 
டைய அன்பு வளர்க்து வந்தது. ஒருவருக்கொருவர்‌ விட்‌ 
டுக்‌ கொடுத்து ஒட்டிக்கொள்ளும்‌ பழக்கம்‌ சிறிது சிறிதா 
கத்தான்‌ வளர்ந்தது. எங்களுக்கு கலியாணமாகி இருபத்‌ 
தோரு மாதத்திற்குப்‌ பின்னர்‌ எங்கள்‌ ஓரே குழந்தையான 
(பெண்‌) இந்திரா தோன்‌ தினாள்‌. 


எங்களுடைய கலியாண காலமும்‌, அரசியலில்‌ மாறு 
தல்கள்‌ ஏற்பட்ட காலமும்‌ அநேகமாக ஒன்றுதான்‌. 


பதினாரு நாட்கள்‌ 969 


அரசியல்‌ இிளர்ச்சியில்‌ நான்‌ தலைகால்‌ தெரியாமல்‌ 
கலந்து கொண்டேன்‌. முதலில்‌ சுயஆட்சிக்‌ கிளர்ச்சி; பின்‌ 
னர்‌ பஞ்சாபில்‌ ராணுவ அமுல்‌ ஆட்சி; அதற்குப்‌ பிறகு 
ஒத்துழையாமை. இவைகளால்‌ ஏற்பட்ட எளர்ச்சிப்‌ புழுதி 
யில்‌ நான்‌ சிக்கிக்‌ கொண்டேன்‌. நான்‌ மிகவும்‌ தீவிரமாக 
இவைகளில்‌ கலந்துகொண்டமையால்‌, என்னை அறியாமலே 
நான்‌ கமலாவை கவனிக்காமல்‌ இருந்து விட்டேன்‌, என்னு 
டைய பூரண உதவி அவளுக்குத்‌ தேவையாயிருர்க அரதப்‌ 
பருவத்தில்‌ தன்னர்தனியே அவ கவனிக்காமல்‌ விட்டு 
விட்டேன்‌. என்றாலும்‌ எனக்கு அவளிடமிருந்த அன்பு 
வளர்ந்துகொண்டே இருர்தது. எனக்கு ஆறுதல்‌ அளிப்ப 
தற்காக அவள்‌ எப்பொழுதும்‌ தயாராக இருந்தாள்‌ என்‌ 
பதைத்‌ தெரிர்துகொண்டதில்‌ எனக்கு ஒருவகையில்‌ஆ.௮ுதல்‌ 
இனிப்பு உண்டாயிற்று, அவள்‌ எனக்கு வல்லமை தந்தாள்‌. 
ஆனால்‌ உள்ளூரவே அவள்‌ மிகவும்‌ கஷ்டமடைர்திறாக்க 
வேண்டும்‌. கான்‌ கவனிக்கவில்லை்யே என்று மனமுருகி 
இருக்க வேண்டும்‌. இம்மாதிரி அவளிடம்‌ அசட்டையாக 
இருப்பதைக்‌ காட்டிலும்‌, அவளுக்கு வேண்டுமென்றே ஏதா 
வாது அன்புக்குறைவான காரியம்‌ செய்திருக்காலும்‌. அது 
கூட அவளுக்கு மேலாக இரும்‌ திருக்கும்‌. 


அடுத்தடுத்து அவளுக்கு சோய்‌ வர அரம்பித்து விட்‌ 
டது. எனக்கோ அடுத்தடுத்து சிறைவாசம்‌ ஏற்பட்டது. 
சிறை பேட்டிகளிலேதான்‌ நாங்கள்‌ ஒருவரையொருவர்‌ காண 
முடிந்தது. சட்டமறுப்பு இயக்கத்தில்‌ போராபேவர்களின்‌ 
முன்னணி வரிசையில்‌ அவள்‌ எப்படியோ வந்து விட்டாள்‌. 
தானும்‌ சிறைக்குச்‌ சென்றபொழுது அவள்‌ குதூகல 
மடைந்தாள்‌. எங்களுடைய அபூர்வமான சந்திப்புகள்‌ விலை 
மதிக்க முடியாதவைகளாக ஆகிவிட்டன. அந்தச்‌ சர்திப்பு 
களுக்கு ஆவலுடன்‌ காத்திருப்போம்‌. நடுவே குறுக்கிடும்‌ 
நாட்களை ஒவ்வொன்றாக எண்ணுவோம்‌. ஒருவருக்கொரு 
வர்‌ அலுத்துப்போசு முடியவே இல்லை. ஏனெனில்‌ நாங்கள்‌ 
சந்திக்கும்‌ கால எல்லை மிகவும்‌ அற்பமானது. சந்திக்கும்‌ 
பொழுதெல்லாம்‌ எங்களிடம்‌ பரஸ்பரம்‌ புதியதொரு 
தோற்றமும்‌ இளமையும்‌ காணப்பட்டன. ஓவ்வொரு 
வரும்‌ மற்றவரிடத்தில்‌ புதித புதிதாக குணங்களைக்‌ கண்டு 
பிடித்துக்‌ கொண்டு வந்தோம்‌. இந்தக்‌ குணங்கள்‌ பரஸ்பரம்‌ 
இனிப்பைத்‌ தரக்‌ கூடாமல்‌ இருக்கலாம்‌. எங்களுக்குள்‌ 


970 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இருந்த வேற்றுமைச்‌ சச்சரவுகளில்‌ கூட சிறுபிள்ளைத்‌ தனம்‌ 
அதிகமாக இருந்து. 


கலியாணமாகிு பதினெட்டு ௮ண்டுகள்‌ முடிந்த பின்‌ 
னரும்‌ அவளுடைய கன்னித்‌ தோற்றம்‌ மாறவே இல்லை. 
(அு.த்தைப்பாட்டித்‌' தோற்றம்‌ துளிகூட அவளிடம்‌ இருந்த 
தில்லை. எங்கள்‌ விட்டுக்கு நெநோளைக்குமுன்‌ வந்த மணப்‌ 
பெண்ணாகவே அவள்‌ காணப்பட்டாள்‌. ஆனால்‌ நானோ அடி 
யோடு மாறிப்போனேன்‌. என்‌ வயதுக்கு அதிகமான சுறு 
சுறுப்பும்‌, தகுதியும்‌, லாகவமும்‌, (இவைகள்‌ இப்பொழு 
அம்‌ என்னிடமிருக்கன்தன என்று சொல்லுகிறார்கள்‌) 
இருந்தபோதிலும்‌ என்னுடைய பார்வைகள்‌ என்னைக்‌ காட்‌ 
டிக்‌ கொடூத்துவிட்டன. எனக்கு சிறிதளவு வழுக்கை; தலை 
கரைத்து விட்டது; முகத்திலே கோடுகளும்‌, சுருக்கங்களும்‌ 
விமுர்‌.துவிட்டன. சென்ற நான்கு வருஷத்திய கவலைகளா 
அம்‌ தொல்லைகளா லும்‌ என்னிடம்‌ மிகுதியும்‌ மாறுதல்கள்‌ 
ஏற்பட்டுவிட்டன. பின்னர்‌, அடிக்கடி நானும்‌ கமலாவும்‌ 
ஊருக்குப்போனால்‌, அவள்‌ உங்கள்‌ மகளா ? என்று நான்‌ 
திகைத்துப்‌ போகும்படியாக சந்தேசத்து என்னைக்‌ கேட்பார்‌ 
கள்‌. கமலாவும்‌ இர்திராவும்‌ இரண்டு சகோ தரிகளைப்போலக்‌ 
காணப்பட்டார்கள்‌. 


பதினெட்டு வருஷ இல்லற வாழ்வு! இவைகளில்‌ எத்‌ 
தனை வருஷம்‌ சிறை ௮தையிலிருக்திருக்கிறேன்‌! கமலா எத்‌ 
தனை அஸ்பத்திரிகளிலும்‌, ௬௧ விடுதிகளிலும்‌ இருக்திருக்‌ 
கிறாள்‌! நானோ மீண்டும்‌ சிறையில்‌ இருந்துவிட்டு, சிலநாட்‌ 
களாக வெளியே இருக்கிறேன்‌. அவளோ உயிருக்கு மன்மு 
டிக்கொண்டு படையாகக்‌ இடக்கிறாள்‌. தன்னுடைய 
உடம்பைப்பற்றி அவள்‌ அலக்ஷியமாக இருந்ததற்காக நான்‌ 
அவளிடம்‌ கொஞ்சம்‌ ஆத்திரப்பட்டேன்‌. என்றாலும்‌ கான்‌ 
அவளை எவ்வாறு குறைகூறக்‌ கூடும்‌ ? தேசீயப்‌ போராட்‌ 
டத்தில்‌ பூரணமான பங்கு தான்‌ எடுத்துக்கொள்ள முடிய 
வில்லையே என்று அவள்‌ வருந்தினாள்‌. தன்னுடைய ௮அசக்‌ 
தத்திற்காகவும்‌, வேலைசெய்ய முடியாத நிலைமைக்காகவும்‌ 
அவள்‌ தன்னையே சொரந்து கொண்டாள்‌. ஒன்றும்‌ செய்ய 
முடியாத நிலைமைக்கு அவளுடைய தேகம்‌ வந்துவிடவே, 
அவள்‌ ஒழுங்காக வேலையில்‌ இறங்கவும்‌ கூடவில்லை. சச்‌ 
சை செய்து கொள்ளவும்‌ விருப்பப்படவில்லை. அவளுக்‌ 


ப்தினேரு நாட்கள்‌ 971 


குள்ளே யிருந்த ஆவல்‌ தீ அவளைத்‌ தின்று கொண்டிருர்‌ 
கூ. அவள்‌ எனக்கு எவ்வாறு தேவை என்பதை இப்பொ 
முதுதான்‌ நான்‌ உணர்ந்தேன்‌. இர்தச்சந்தர்ப்பத்தில்‌ அவள்‌ 
என்னைவிட்டீப்‌ பிமிர்து போகலாமா? நாங்கள்‌ ஒருவரை 
யொருவர்‌ இப்பொழுதுதான்‌ ஈன்றாக தெரிர்து கொள்ள 
ஆரம்பித்தோம்‌. எங்களுடைய கூட்டு வாழ்வு இப்பொழுது 
கான்‌ முறையாகத்‌ துவக்க, நாங்கள்‌ ஒருவரை யொரு 
வர்‌ ஈம்பி இருந்தோம்‌. நாங்கள்‌ சேர்த்து எவ்வளவோ 
செய்ய வேண்டும்‌. அவளைப்‌ படுக்கையில்‌ நாழிகைக்கு 
நாழிகை, நாளுக்குராள்‌, கவனித்துக்கொண்டே இருக்கை 
யில்‌, இவ்வாறு எல்லாம்‌ சிர்தனைகள்‌ தோன்றின. ஈண்பர்‌ 
களும்‌ தோழர்களும்‌ என்னைக்‌ காண வந்தார்கள்‌. எத்தனை 
யோ சங்கதிகள்‌ நேர்ந்ததை அவர்கள்‌ என்னிடம்‌ சொன்‌ 
னார்கள்‌. அவைகள்‌ நேர்ந்தது எனக்குத்‌ தெரியாது. தற்போ 
தய அரசியல்‌ பிரச்னைகளைப்பற்றி என்னிடம்‌ விவாதித்தார்‌ 
கள்‌; என்னைக்‌ கேள்விகள்‌ கேட்டார்கள்‌. அவைகளுக்கு 
பதில்‌ சொல்வது எனக்குக்‌ கஷ்டமாயிருர்த.து. கமலாவின்‌ 
நோயினின்றும்‌ என்னுடைய கவனத்தை வேறு எதிலும்‌ 
செலுத்த என்னால்‌ முடியவில்லை. சிறையில்‌ தனித்து ஓதுங்‌ 
இக்‌ இடந்தமையால்‌ உயிருள்ள பிரச்னைகளுக்கு திடீரென்று 
உத்தரம்‌ கொடுக்க என்னால்‌ முடியவில்லை. சிறையில்‌ இடைக்‌ 
கும்‌ சீல்லறைச்‌ செய்திகளைக்‌ கொண்டு தேசத்தின்‌ நிலை 
மையை சர்‌ தூக்கிப்‌ பார்ப்பது சாத்தியப்படாத சங்கதி என்‌ 
பது என்னுடைய மீண்ட கால அனுபவமாகும்‌. நிகழ்ச்சி 
களில்‌ கலந்துகொண்டு, நிலைமையை £ர்‌ தூக்கிப்‌ பார்த்தா 
லொழிய; தோழர்களோடு கலந்து பேசி முடிவுக்கு வந்தா 
லொழிய, எந்த அபிப்பிராயமும்‌ வெறும்‌ மலட்டு அபிப்‌ 
பிராயமாகத்தானிருக்கும்‌. அதற்கும்‌ உண்மைக்கும்‌ சம்‌ 
பந்தமிருக்க முடியாது. காந்திஜீயையும்‌, காங்கிரஸ்‌ காரியக்‌ 
கமிட்டியின்‌ எனது பழய தோழர்களையும்‌ கலந்து பேசு 
வதற்குமுன்‌ காங்ரெஹின்‌ போக்கைப்பற்றி எதையும்‌ இட்ட 
மாகச்‌ சொல்லுவது அவர்களிடம்‌ ஒருமையுடன்‌ ஈடர்து 
கொள்வதாக ஆகாது, செய்த கரரியங்களைப்பற்றி நான்‌ 
ஏராளமாகக்‌: குறை கூறினேன்‌. அனால்‌ உருப்படியான 
யோசனைகள்‌ எதையும்‌ கூற சான்‌ தயாராக இல்லை, 
சிறையிலிருந்து அப்பொழு அ வீடபேடவேன்சன்‌ று சூசனையே 
சனக்குக்‌ டையாது. ஆகவே உருப்படியான யோசனை 


களைப்பற்றி சர்தனை செய்யவே இல்லை. என்னுடைய மனைவி 


972 ஐவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


யைப்‌ பார்த்து அவள்‌ பக்கத்திலிருக்க சர்க்கார்‌ எனக்கு 
அனுமதி கொடுத்தார்கள்‌. அவர்கள்‌ காண்பித்த மரி 
யாதையை நான்‌ காப்பாற்ற வேண்டும்‌. எனவே, இந்தக்‌ 
காலத்தை அரசியல்‌ வேலைகளுக்காக செலவிடத்‌ துணிவது 
தகா தகாரியம்‌ என்று நான்‌ எண்ணினேன்‌. இத்தகைய அனு 

வல்களில்கான்‌ தலையிவே தில்லையென்று அரசாங்கத்தாருக்கு 
எவ்வித 2. அதயும்‌, | ஓப்பர்தமும்‌ செய்து கொடுத்ததில்லை; 
என்றாலும்‌ மேற்கூறிய எண்ணம்‌ என்னைவிட்டு அகன்‌ றதே 
இல்லை. 


தவமுன வதந்திகளை மறுப்பதற்காக அல்லாமல்‌, பகி 
சங்கமாக எத்தகைய அறிக்கையையும்‌ நான்‌ வெளியிட 
வில்லை. ஈண்பர்களுடன்‌ அர்தரங்கமாகப்‌ பேசக்கொண்டிருக்‌ 
கையில்கூட திட்டமாக எதையும்‌ நான்‌ சொன்ன தில்லை. 
அனால்‌ கடச்த காலத்தில்‌ நேர்ந்த சம்பவங்களைப்‌ பற்றி கூசா 
மல்‌ தாராளமாக ஆராய்ச்சி செய்து விமர்சனம்‌ செய்தேன்‌. 
காங்ரெஸ்‌ அபேகவாதக்‌ கட்சி அப்பொழுதுதான்‌ உரு 
வெடுத்துத்‌ தோன்திற்று, என்னுடன்‌ நெருங்கப்‌ பழகிய 
தோழர்களில்‌ பலர்‌ அந்தக்‌ கட்சியில்‌ இருந்தார்கள்‌. சான்‌ 
அவர்களிடமிருந்து இர௫த்துக்கொண்ட வரையிலும்‌, அவர்‌ 
களுடைய பொது நோக்கத்தில்‌ எனக்கு உடன்பாடூதான்‌. 
அனால்‌ அந்தக்‌ கட்சியோ ஒருவினோ கமான மிசிரமான (பல 
ரகங்கள்‌ அமைக்த) கூட்டமாயிருந்த.து. நான்‌ சிறையிலில்லா 
மல்‌ வெளியே இருந்திருக்தாலும்கூட, திடீரென்று அந்தக்‌ 
கூட்டத்தில்‌ சேர்ர்‌ இருக்கமாட்டேன்‌. சில்லரை அரசியல்‌ 
தகவல்களும்‌ எனது கவனத்தை இழுத்தன. எனென்றால்‌ 
அலகபாத்திலும்‌, ஏனைய இடங்களிலும்‌ காங்ரெஸ்‌ கமிட்டி 
களின்‌ தேர்தல்‌ காலங்களில்‌ அனாவசியமான கசப்பும்‌ பகை 
மையும்‌ பிரசாரத்தில்‌ காண்பிக்கப்பட்டன. கொள்கையைப்‌ 
பற்றிய வேற்றுமை அல்ல; ஆள்களைப்பற்றிய மனஸ்தாபம்‌ 
இத்தகைய மனஸ்தாபக்களைத்‌ தீர்த்து வைப்பதற்காக என்‌ 
னுடைய உதவியை நாடினார்கள்‌. 


இந்தச்‌ சங்கதிகளில்‌ பீரவே£க்க எனக்கு துளிகூட 
விருப்பமே கிடையாத. மேலும்‌ போதிய கேழும்‌ இல்லை, 
என்றாலும்‌ நிகழ்ச்சிகளில்‌ தில எனது பார்வைக்கு வந்தன. 
அவைகளினால்‌ கான்‌ மிகவும்‌ அயரமடைந்தேன்‌. ஸ்தல காங்‌ 
கிரஸ்‌ தேர்தல்களில்‌ ஜனங்கள்‌ மதிமயங்கப்‌ போய்‌ சச்சர 


பதினோரு ஈாட்கள்‌ 078 


விரவ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சொர்தகாரணங்‌ 
களின்‌ பொருட்டு, சென்ற போராட்டத்திலிருக்து விலகி 
நின்றவர்களே பெரும்பாலும்‌ இப்பொழுது தேர்தலில்‌ ஆர 
வாரம்‌ செய்தனர்‌. சட்ட மறுப்பு வாபஸ்‌ வாங்கப்பட்ட 
உடனே, மேற்சொன்ன சொந்தக்‌ காரணங்கள்‌ மறைந்து 
போய்விட்டன. எனவே அவர்கள்‌ திடீரென்று முன்னுக்கு 
வந்து, நாக்கிலே ஈரம்பில்லாமல்‌ கடுமையாகவும்‌, கேவலமாக 
வும்‌ ஒருவரையொருவர்‌ தாக்கிப்‌ பிரசாரம்‌ செய்தார்கள்‌. 
ஒருகட்சி மற்ற கட்சியை அமுக்கவேண்டுமென்ற வெறியிலே 
சாதாரண நாகரிக கோட்பாடகளைக்கூட அவர்கள்‌ மறந்து 
போன அதான்‌ மிகவும்‌ ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஸ்தல 
தேர்‌ தல்களுக்காக கமலாவின்‌ பெயரும்‌, அவளுடையரோயும்‌ 
இழுக்கப்பட்டது எனக்கு ஆரறாத்துயரை அளித்தது. 


ஏனைய பிரச்னைகளைப்‌ பற்றியும்‌ தோழர்களுடன்‌ நான்‌ 
கலந்து பேசினேன்‌. இர்தியா சட்ட சபைத்‌ தேர்தலில்‌ கான்‌ 
இரஸ்‌ கலந்து கொள்ளவேண்டும்‌ என்று தீர்மானம்‌ செய்‌ 
ததைப்‌ பற்றியும்‌ சம்பாஷணை ஈடைபெற்றது. இளைஞர்‌ 
கூட்டத்தில்‌ பலர்‌ இந்த முடிவை எதிர்த்தார்கள்‌. இந்த 
முறைவெறும்‌ சட்டவாம்புக்குட்பட்ட அரசியல்‌ கிளர்ச்சித்‌ 
திட்டம்‌ என்பது அவர்களுடைய எண்ணம்‌. ஆனால்‌ இதற்கு 
மாற்றாக அவர்களால்‌ எதையும்‌ குறிப்பிடமுடியவில்லை. காங்‌ 
இரஸ்‌ இல்லாமல்‌, வேறு ஸ்தாபனங்கள்‌ தேர்தல்களில்‌ 
கலந்துகொள்வதைப்‌ பற்றி இந்த அகேபணேக்காரர்களுக்கு 
யாதொருஆகேஷேபணையுமிருக்கவில்லை. ஆளே பணை இல்லா தது 
உயர்ந்த கொள்கையைப்‌ பொருத்தது என்றார்கள்‌. ஆனால்‌ 
வகுப்புவாத அமைப்புகளுக்கு அரங்கத்தை பூராவும்‌ விட்டு 
விடவேண்டுமென்பது அவர்களுடைய நோக்கம்‌ போலும்‌ ! 


ஸ்தல சச்சரவுகளிலும்‌, புதிய அரசியல்‌ போக்கைக்‌ 
கண்டும்கான்‌ வெறுப்படைந்தேன்‌. அவைகளின்‌ ௬௬ தி எனக்‌ 
குச்‌ சேரவில்லை. இத்தகைய விஷயங்களை கவனிக்கும்படியான 
காலம்‌ எனக்கு ஏற்படுமாஇில்‌, இந்தச்‌ ௪ச்சரவுக்கடையே 
என்னால்‌ என்ன செய்யமுடியுமென்று எண்ணி ஆச்சரியப்பட 
லானேன்‌. கமலாவின்‌ நிலைமையைப்‌ பற்றி கான்‌ காந்திஜீக்கு 
எழுதினேன்‌. மீண்டும்‌ சான்சிறைக்குப்‌ போகக்கூடுமென்றும்‌, 
எனக்கு வேறு சந்தர்ப்பம்‌ இடைக்காதென்றும்‌ நான்‌ ௧௬ 
இயதால்‌, நான்‌ ஒருவாறு எனது உள்ளத்தை வெளியிட்டு 


974 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அவருக்கு எழுதினேன்‌. சமீபத்தில்‌ ஈடந்த நிகழ்ச்சிகளால்‌ 
நான்‌ மிகுதியும்‌ கசப்பும்‌ துயரமும்‌ அடைந்தேன்‌. இவை 
களினுடைய சாயை கடி தத்தில்‌ சிறிகளவு இருந்தது. என்ன 
செய்யப்படவேண்டும்‌ அல்லது என்னசெய்யப்படவேண்டா 
மென்பதைப்பற்றி ரான்‌ ஒன்றுமே எழுதவில்லை. நேர்ந்த 
சம்பவங்களினால்‌ என்‌ மனம்‌ எவ்வாறு அல்லல்பட்டு 
உழன்று கொண்டிருந்தது என்பதை மட்டுமே காந்திஜீக்குத்‌ 
தெரிலிக்க முயன்றேன்‌. அடக்கினதும்‌, அடக்காததுமான 
மனக்‌ கொதிப்பு அந்தக்‌ கடி.தத்தில்‌ நிறைந்திருந்த. இந்தக்‌ 
கடிதத்தைக்‌ கண்டு கார்திஜீ மிகுதியும்‌ வருத்தப்பட்டார்‌ 
என்ற பின்னர்‌ எனக்குத்‌ தெரிய வந்து. 


ஈாட்கள்‌ ஒவ்வொன்றாகக்‌ கழிந்தன . மீண்டும்‌ சிறைக்கு 
உத்தரவை எதிர்பார்த்தேன்‌; அல்லது ஏதேனும்‌ ஒரு செய்‌ 
தியை அரசாங்கத்தாரிடமிருர்‌அ எதிர்பார்த்தேன்‌. மறுநாள்‌, 
அல்லது அதற்கடுத்த சாள்‌ புதிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கப்‌ 
படுமென்று எனக்கு அறிவிக்கப்பட்டது. என்னுடைய 
மனைவியின்‌ உடல்நிலையைப்பற்றி தினசரி அறிக்கையை அர 
சாங்கத்தாருக்கு அனுப்புமாறு டாக்டர்கள்‌ கேட்டுக்கொள்‌ 
ளப்பட்டார்கள்‌. கான்‌ வந்த பிறகு கமலாவிற்கு உடம்பு 
கொஞ்சம்‌ குணமடைந்து வந்தது. சாக்காரின்‌ ஈம்பிக்கைக்‌ 
குப்‌ பாத்திரமாயிருக்தவர்கள்‌ ஒரு சேதி சொன்னார்கள்‌. 
கான்‌ பூரண விடுதலையை அடைந்திருக்கக்கூட”மோம்‌; ஆனால்‌ 
அதற்கு இடையூறாக இரண்டு சம்பவங்கள்‌ குறுக்கிட்டுவிட்‌ 
டனவாம்‌. பம்பாயில்‌ அக்டோபர்‌ மாதம்‌ நடக்கப்‌ போகிற 
காங்கிரஸ்‌ முதல்‌ இடையூறாம்‌. ஈவம்பர்‌ மாதத்தில்‌ வர 
விருந்த சட்டசபைத்‌ தேர்தல்கள்‌ மற்றொன்றாம்‌. இவை 
கள்‌ நேரும்‌ பொழுது கான்‌ இறையை விட்டு வெளியே 
இருந்தால்‌ ௮.து அரசாங்கத்துக்கு சங்கடமாயிருக்குமாம்‌. 
எனவே மீண்டும்‌ என்னைச்‌ சிறைக்கு அனுப்பி மூன்று 
மாதம்‌ வைத்திருந்து பின்னர்‌ விடுதலை செய்யக்கூடும்‌ என்று 
அவர்கள்‌ ஹேஷ்யம்‌ சொன்னார்கள்‌. ஒருக்கால்‌ : என்னை 
சிறைக்கு அனுப்பாமலும்‌ இருக்கலாமென்று எனக்குத்‌ 
தோன்றிற்று. விடுதலையுடன்‌ இருக்கும்‌ நாட்கள்‌ ௮ இகரிக்க 
அதிகரிக்க, இச்த எண்ணம்‌ வளர்ந்து கொண்டே வந்தது. 
காலத்தை முறையாகச்‌ செலவீடவதற்கு ஏற்பாடுகள்‌ செய்து 
கொண்டிருந்தேன்‌. ஆகஸ்டு மாதம்‌ 28-ம்‌ தேதிவிடுதலையாகி 
பதினோராவது காள்‌ போலீஸ்‌ மோட்டார்‌ வண்டி வந்து நின்‌ 


பதினோரு நாட்கள்‌ 976 


றது. போலிஸ்‌ உத்தியோகஸ்தர்‌ என்னிடம்‌ வந்தார்‌. “காலம்‌ 
முடிந்துவிட்டது; நைனி சிறைக்குப்‌ புறப்படுங்கள்‌ என்று 
சொன்னார்‌. என்னுடைய உறவினர்களிடம்‌ விடைபெற்றுக்‌ 
கொண்டேன்‌. ரான்‌ போலீஸ்‌ வண்டியில்‌ ஏறிக்‌ கொண்டிருக்‌ 
கையில்‌ கைகளை நீட்டிக்‌ கொண்டு செளக்கியமில்லாக என்‌ 
தாயார்‌ என்னிடம்‌ ஓடிவந்தார்‌. அவருடைய அப்போதைய 
முகம்‌ என்‌ மனதை விட்டு நீண்ட காலம்‌ அகலவே இல்லை, 


LXVI 
மீண்டும்‌ சிறைவாசம்‌ 


“நிழல்‌ அதன்‌ போக்கிலேயே வளர்ந்து கொண்டு 
போஜெ து; குரிய வெப்பமோ அதன்‌ தன்மைக்‌ கேற்ற 
வாறு இறு. முளியாய்ச்‌ திகழ்கின்றது. ஆனால்‌ அதை 
நிழல்‌ எப்பொழுதும்‌ பன்னுறு மடங்காக துரத்திக்‌ 
கொண்டு இரிகிற து. ௮.து போல, துன்பம்‌ இன்பத்தி 
னின்றும்‌ தணித்து நிற்கும்‌ பொருளாகும்‌. எல்லையில்‌ 
லாத துன்பங்களின்‌ தொச்தரவுகளாலும்‌ தாக்குதல்‌ 
களாலும்‌இன்பம்‌ சுருங்கி நிற்கின்ற து?? 

_ராஜதரங்கிணி. 


மீண்டும்‌ சைனி சிறைக்கு வந்தேன்‌. புதிதாக மறுபடி 
யும்‌ சிறைவாசத்தை ஆரம்பிப்பகாக எனக்குத்‌ தோன்‌ 
நிற்று. உள்ளே இருந்து வெளியே; வெளியேயிருந்து மீண்‌ 
டும்‌ உள்ளே. இது என்ன பந்தாட்டம்‌! இத்தகைய மாறு 
தல்கள்‌ என்னுடைய உணர்ச்சி நிலையையே அடியோடு 
அசைத்து விட்டன. இத்தகைய மாறுதல்களுடன்‌ எளிதிலே 
ஒத்துப்‌ போகவும்‌ முடியவில்லை, ஏற்கனவே நீண்ட காலம்‌ 
கான்‌ இருக்க அறையில்‌ இப்பொழுது வைக்கப்படுவேன்‌ 
என்று மான்‌ எதிர்பார்த்துச்‌ சென்றேன்‌. என்னுடைய 
மைத்துனர்‌ ரஞ்சி பண்டிட்‌ ஏற்கனவே பயிர்‌ செய்த மலர்‌ 
கள்‌ பல அங்கே இருந்தன. அறைக்குப்‌ பக்கத்தில்‌ ஈல்ல 
காழ்வாரமொன்றும்‌ இருந்தது. ஆனால்‌ இந்தப்‌ பழைய 
6 கெ. வி£திக்கு அரசாங்கக்‌ கைதி ஒருவர்‌ வந்து சேர்ந்து 
விட்டார்‌. அவருக்கு விசாரணை கிடையாத; தண்டனையு 
மில்லை. கான்‌ அவரோடு சேர்ந்திருப்பது உசிதமல்ல வென்று 
கருதப்பட்டது. எனவே என்னை சிறையின்‌ வேறொரு பக்‌ 
கத்தில்‌ வைத்தார்கள்‌. அது ஒரே மூட்டம்‌; பசுமை இடை 
யாத; மலர்களுமில்லை. ஆனால்‌ என்னுடைய காலத்தைக்‌ 
கழித்த இடத்தைப்பற்றி எனக்குக்‌ கவலையேஇல்லை. ஏனென்‌ 
ரால்‌ என்னுடைய மனம்‌ வேறெங்கே யா இருந்தது. கமலா 
வின்‌ உடம்பு குணமாகக்‌ கொண்டு வந்ததில்‌, மீண்டும்‌ 
எனது சறைவாச அதிர்ச்சியினால்‌ கெட்டுப்‌ போகுமென்று 


மீண்டும்‌ சிறைவாசம்‌ 977 


பயப்பட்டேன்‌. நான்‌ எண்ணியபடியே நேர்ந்தது. டாக்ட 
ரின்‌ தினசரி அறிக்கை சிறையில்‌ எனக்கு வந்து சேருமாறு 
சில நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருர்தது. இச்சு 
அறிக்கை (கோணக்‌ கோண கோவிக்தா' மார்க்கமாக எனக்கு 
வந்து சேரும்‌. போலீஸ்‌ தலைமை காரியாலயத்திற்கு டாக்‌ 
டர்‌ டெலிபோன்‌ செய்ய வேண்டும்‌. போலிஸார்‌ அதைச்‌ 
சிறைக்கு அனுப்பி வைப்பார்கள்‌. டாக்டர்களுக்கும்‌, சிறை 
சிப்பர்திகளுக்கும்‌ கேர்‌ சம்பந்தம்‌ இருப்பது உசிதமல்ல 
வென்ற கருதப்பட்டது போலும்‌! ஏதோ ஒவ்வொன்றாக, 
இந்த அறிக்கைகள்‌ இரண்டு வாரங்கள்‌ எனக்குக்‌ டைம்‌ 
தன. கமலாவின்‌ நிலைமை கேவலமாகிவர்த போதிலுத்‌ 
இந்த அறிக்கைகள்‌ இசண்டு வாரங்களுக்குப்பிறகு நிறுத்தப்‌ 


பட்டனை, 


கெட்ட செய்தியாலும்‌ செய்திக்காகக்‌ காத்திருப்பதா 
லும்‌ பகல்‌ பொழுத கழிவது மிகவும்‌ கஷ்டமாகத்‌ தோன்‌ 
நிற்று, இரவைப்பற்றி சொல்லத்‌ தேவையில்லை, காலம்‌ 
நகர மறுத்து விட்டதாகத்‌ தோன்‌ திற்று; அல்லது மிகவும்‌ 
மெதுவாக ஊர்ர்து சென்றதாகத்‌ தோன்‌ றிற்று. ஒவ்வொரு 
மணிரேரமும்‌ சுமையாகவும்‌ பயங்கரமாகவுமிருந்தத, இத்‌ 
தகைய கூர்மையான அளவில்‌ இத்தகைய உணர்ச்சி என்‌ 
னிடம்‌ ஒரு பொழுதும்‌ இருந்ததே இல்லை, பம்பாய்‌ காங்‌ 
இரஸ்‌ ஈடர்தேறியதற்குப்‌ பிறகு, அதாவது இரண்டு மாதங்‌ 
களுக்குப்பின்‌ என்னை அநேகமாக வி$தலைசெய்து விடிவார்க 
ளென்று எண்ணினேன்‌. ஆனால்‌ அந்த இரண்டு மாதங்‌ 
களும்‌ யுகமாகத்‌ தோன்றிற்று. மறுபடியும்‌ சரியாக ஒரு 
மாதத்திற்குப்‌ பிறகு போலீஸ்‌ உத்தியோகஸ்தர்‌ ஒருவர்‌ 
என்னைச்‌ சிறையிலிருந்து கமலாவைப்‌ பார்க்க அழைத்துச்‌ 
சென்றார்‌. என்னுடைய மனைவியை இவ்வாறு பார்க்க வார 
மிருமுறை அ௮னுமதிக்கப்ப£வேன்‌ என்று அவர்‌ என்னிடம்‌ 
சொன்னார்‌. இதற்காக நேரம்‌ முதற்கொண்ட குறிப்பிடப்பட 
டது. நாலாம்காள்‌ காத்துப்‌ பார்த்தேன்‌, எனக்காக யாரும்‌ 
வரவில்லை. ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது நாளும்‌ அப்‌ 
படியே காத்துக்‌ காத்து அத்துப்‌ போனேன்‌. அவளுடைய 
நிலை மமறுபடியும்‌ தெருக்கடிக்கு வந்துவிட்டதென்ற 
எனக்குச்‌ செய்தி டைத்தது. வாரமிருமுறை அவளைக்‌ 
காண நான்‌ அழைத்துச்‌ செல்லப்படுவேன்‌ என்று சொன்‌ 
னது குறும்புத்தனம்‌ என்று நான்‌ எண்ணின்‌, 


62 


916 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கடைசியாக செப்டம்பர்‌ மாதமும்‌ முடிந்தது. இந்த 
முப்பது நாட்கள்தான்‌ எனது வாழ்விலேயே மிகவும்‌ நீள 
மாகத்‌ தோன்றின காலமாகும்‌; மிகவும்‌ துன்பத்தைக்‌ 
கொடுத்த காலமுமாகும்‌. 


என்னுடைய சிறைக்காலம்‌ முடியும்வரையில்‌ ௮ரசியலி 
லிருந்து ஒதுங்க நித்பதாக பொதுவாக கான்‌ வாக்குறுதி 
கொடுத்தால்‌, கமலாவின்‌ பக்கத்தில்‌ இருக்கும்படியாக வீடு 
தலை செய்யப்படவேனென்‌ று பலர்‌ மூலமாக எனக்கு யோச 
னைகள்‌ சொல்லப்பட்டன. அந்தச்‌ சமயத்தில்‌ எனக்கு அரசி 
யல்‌ நினைப்பே இடையாது. நான்‌ வெளியே இருந்த பதி 
னொரு நாட்களில்‌ கான்‌ கண்ட அரசியல்‌ கிளர்ச்சி எனக்‌ 
மிகுதியும்‌ வெறுப்பைக்‌ கொடுத்தது. ஆனால்‌ உறுதிகொடுப்‌ 
பதா! என்னுடைய கொள்கைக்கும்‌;இயக்கத்துக்கும்‌,தோழர்‌ 
களுக்கும்‌, எனக்கும்துரோகமாய்‌ ஈடர்துகொள்வதா?என்ன 
நேர்ந்தாலும்‌ ௮. சாத்தியப்படாத சங்கதி, அவ்வாறு 
செய்தால்‌, நான்‌ எதெதை புனிதமாகக்‌ கொண்டிருக்கன்‌ 
நேனோ அதைச்‌ சிதைத்து பங்கப்படுத்துவதாகும்‌. என்னு 
டைய வாழ்க்கையின்‌ ஆணி வேர்களுக்கு தீங்கு உண்டாக்கு 
வதாகும்‌. கமலாவின்‌ நிலைமை கேவலமாகிக்கொண்டு வரு 
இறெதென்றும்‌, கான்‌ பக்கத்திலிருக் தால்‌, அதனால்‌ சாவுக்கும்‌ 
வாழ்விற்கும்‌ உள்ள வித்தியாசம்‌ ஏற்பமென்றும்‌ என்‌ 
டம்‌ சொன்னார்கள்‌, இத்தகைய அரிய சந்தர்ப்பத்தை அவ. 
க்காக அளிப்பதைக்‌ காட்டிலும்‌ என்னுடைய சொந்த 
பருமையும்‌ அகம்பாவமும்‌ உயர்ந்ததா? ௮௮ ஒரு பயங்‌ 
கரமான அவஸ்தையாக எனக்கு இருந்திருக்கும்‌. ஆனால்‌ 
ஈல்ல வேளையாக தர்மசங்கடம்‌ அந்த வகையில்‌ எனக்கு ஏற்‌ 
படவில்லை. நான்‌ எவ்வித ஒப்பந்தம்‌ கொடுப்பதையும்‌ கம 
லாவே அழுத்தமாக ஆக்ஷேபிப்பாள்‌ என்றும்‌, அவ்வாறு 
ஏதேனும்‌ செய்துவிட்டால்‌ ௮து அவளைத்‌ தாக்கி அவளுக்‌ 
குத்‌ இங்கை இழைக்கும்‌ என்றும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. 


அக்டோபர்‌ மாதத்‌ அவக்கத்தில்‌,அவளைப்‌ பார்க்க மறு 
படியும்‌ அழைத்துச்‌ செல்லப்பட்டேன்‌. கடுமையான காய்ச்‌ 
சல்‌; ஸ்மரணையின்றி கிடந்தாள்‌. கான்‌ பக்கத்திலேயே 
இருக்கவேண்ட்மென்பது அவளுடைய ஆவல்‌. ஆனால்‌ 
அவளை விட்டு மீண்டும்‌ சிறைக்குச்‌ செல்லும்‌ சமயத்தில்‌ 
அவள்‌ என்னைப்‌ பார்த்து தைரியமாக புன்‌ சிரிப்புச்‌ சரித்‌ 


மீண்டும்‌ சிறைவாசம்‌ - 979 


தாள்‌. நான்‌ ழே குனிய வேண்டுமென்று ஜாடை காட்டி: 
ள்‌. கான்‌ குனிர்ததும்‌, (அரசாங்கத்துக்கு நீங்கள்‌ உறுதி 
கொடுக்கப்‌ போவதாகச்‌ சொல்லிக்‌ கொள்ளு௫ிமுர்களே 
அதென்ன? உறுதி கொடுக்க வேண்டாம்‌" என்ற . காதோடு 
காதாய்ச்‌ சொன்னாள்‌. 


சிறையைவிட்டு வெளியே இருந்த பதினோரு நாட்களில்‌ 
கமலா சற்று குணமடைந்ததும்‌ அவளை சிகிச்சைக்காக: 
வேறு தகுதியான. இடத்திற்கு அனுப்பவேண்டூமென்‌ அ ர்‌ 
மானிக்கப்பட்டது. அதுமுதல்‌ அவள்‌ குணமடைவாள்‌ 
குணமடைவாள்‌ என்று காத்துக்கொண்டிருக்தோம்‌. அதற்‌ 
குப்‌ பதிலாக அவள்‌ இறங்கிக்‌ கொண்டே வந்தாள்‌. இப்‌ 
பொழுதோ, அறு வாரங்களுக்குப்‌ பிறகு, இன்னும்‌ கேவல 
மான நிலைமை அவள்‌ உடம்பில்‌ காணப்பட்டது. ஆகவே 
காத்துப்‌ பயனில்லையென்று கண்டோம்‌. அவளுடைய தற்‌ 
போதைய நிலையிலேயே, குன்றுகளிலிருர்த போவாலிக்கு 
அவளை அனுப்புவ தென்று தீர்மானிக்கப்பட்டது. 
அவள்‌ போவாலிக்கு புறப்படுவதற்கு முதல்‌ காளன்‌ று, 
அவளுக்கு விடை கொடூத்தனுப்புவதற்காக நான்‌ சிறையி 
லிருந்து அழைத்துச்‌ செல்லப்பட்டேன்‌. பிறகு அவளை நான்‌ 
எப்பொழுது பார்க்கப்போதிறேன்‌ என்று எண்ணினேன்‌. 
உண்மையிலேயே பார்ப்பேனா?. அன்றைக்கு மிகுந்த உற்‌ 
சாகத்துடன்‌ இருப்பதாக அவள்‌ காணப்பட்டாள்‌. நீண்ட 
காலமாக இருந்ததைக்‌ காட்டிலும்‌ ழு வறக நான்‌ அதிக 
ம8ழ்ச்சியுடனிருந்தேன்‌ 
சுமார்‌ மூன்று வாரங்களுக்குப்‌ பின்னர்‌ நைனி ஒறையி 
லிருந்து அல்மோரா ஜில்லா சிறைக்கு மாற்றப்பட்டேன்‌. 
கமலாவுக்கு அருகாமையில்‌ இருப்பதற்காக; போவாலி ௩டு 
வழியே இருக்கிறது. கானும்‌ என த பந்தோபஸ்து போலீஸ்‌ 
அதிகாரியும்‌ போவாலியில்‌ சில நாழிகைகள்‌ தங்கி இருர்‌ 
தோம்‌. கமலாவின்‌ உடம்பு குணப்பட்டு வருவதைச்கண்‌0, 
்‌ நான்‌ பெருமகிழ்ச்சி யடைந்தேன்‌. அவளைவிட்டு அல்மோசா 
விற்குப்‌ போகும்பொழுது நான்‌ கலகலப்பான உள்ளத்‌, தூ 
டன்‌ சென்றேன்‌. உள்ளபடியே, நான்‌: அவளைப்‌ பார்ப்ப 
த ற்கு முன்ன தாகவே மலைகளின்‌ அற்புதக்‌ சரடு எனக்குள்‌ 
அனந்தத்தை நிரப்பி விட்டது. 
இந்தப்‌ பர்வதங்களுக்கடையே மீண்டும்‌ ரங்கம்‌ 
சண்ட, நான்‌ சக்தோஷமடைந்தேன்‌.சுற்றிச்சுற்றிச்‌ செல்லும்‌ 


980 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பாதையில்‌ எங்களுடைய மோட்டார்‌ கார்‌ போகும்பொழுது 
காலையில்‌ குளிர்த்த காற்று வீசிற்று. மலர்ச்து வரும்‌ ஒளியில்‌ 
எழுந்த காட்டித்‌ தோற்றம்‌ உற்சாகத்தை உண்டாக்கிற்று. 
உயர உயர போய்க்‌ கொண்டே இருந்தோம்‌. சந்து வெளிகள்‌ 
அழமாகத்‌ தோன்‌ றின. கரங்கள்‌ மேகங்களில்‌ மறைந்து 

காண்டன. ஸ்தாவர ராசிகள்‌ மாறிப்‌ போயின. குன்றப்பக்‌ 
கங்களில்‌ பைன்‌ தேவதாரு மரங்கள்‌ நிறைந்திருந்தன, பாதை 
ஒரு பக்கத்தில்‌ இரும்பும்‌; திடீரென்று புதிய குன்றுகளும்‌ 
பள்ள த்தாக்குகளும்‌ தோன்றும்‌. இடையே சலசலவென்று 
ஓடும்‌ அருவியின்‌ சத்தமும்‌ கேட்கும்‌. தெவிட்டாத காட்சி! 
என்னுடைய ஆசையைப பூர்த்தி: செய்து கொள்ள முடிய 
வில்லை. அவைகளைக்‌ காட்சிப்‌ பசியோடு பார்த்தேன்‌. அவை 
களை மனதில்‌ நிறைத்துக்‌ கொண்டேன்‌. அவைகளை நேரே 
பார்க்க முடியாத காலத்தில்‌, மனதிற்குக்‌ கொண்டவந்து 
ஆனந்தப்படலா மல்லவா 


குன்றுகளின்‌ பக்கங்களில்‌ சிறிய சிறிய மலைக்குடிசை 
கள்‌ கட்டப்பட்டிருந்தன. அவைகளைச்‌ சுற்றி இறு சிறு 
கழனிகள்‌. அகப்பட்ட சரிவுகளிலெல்லாம்‌ ஏராளமாய்‌ 
வேலை செய்து கழனிகள்‌ ஆக்கப்பட்டிரு்தன. தூரத்தி 
லிருந்து பார்த்தால்‌, அவைகள்‌ படிக்கட்டுகளைப்‌ போலத்‌ 
தோன்றின. ழே யிருக்கும்‌ பள்ளத்தாக்குகளிலிருர்து 
மலை உச்சி வரைக்கும்‌ கட்டிவிடப்பட்டிருக்கும்‌ பெரிய படிக்‌ 
கட்கெளாக அவைகள்‌ தோன்றின. இங்கே ஜனங்களோ 
கம்மி; அவர்களுக்குக்கூட சிறிதளவு உணவிற்காக எவ்வளவு 
அரும்பா$ படவேண்டியிருக்றெது! அவர்களுடையதேவைக்‌ 
குப்‌ போதுமானதைப்‌ பெறுவதற்காக அவர்கள்‌ சலிப்பில்‌ 
லாமல்‌ எப்படி உழைக்க வேண்டி யிருக்றெது! உழப்பட்ட 
அந்தப்‌ படிக்கட்டகள்‌ குன்றுகளின்‌ பேரில்‌ மனிதன்‌ 
கொண்ட ஆதிக்கத்தை நிரூபத்தின. மரமடர்ந்த சரிவுகளும்‌, 
புல்‌ பச்சையேயில்லாத சரிவுகளும்‌ மேற்சொன்ன கழனி 
களுக்கு எவ்வளவு வினோத முரணாகக்‌ காணப்ப?கன் றன . 


பகலில்‌ மிகவும்‌ இன்பமாயிருக்தது. சூரியன்‌ மேலே 
ஏறனற, சூடம்‌ மலைகளுக்கு ஒருவித உயிரைக்கொண்டு வர்தா 
கொடுத்தது. அப்பொழுது அவைகள்‌ தங்களுடைய ஒதுக்‌ 
கத்தை விட்டுவிட்டு மனிதர்களுடன்‌ கேசப்‌ பான்மையோடு 
தோழமை பாராட்டுவது போலத்‌ தோன்றின. ஆனால்‌ 


மீண்டும்‌ சிறைவாசம்‌ 981. 


பொழுது சாயச்சாய மலைகள்‌ தங்கள்‌ தோற்றத்தை மாற்றிக்‌ 
கொள்ளுகின்றன. இரவு தனது அசுர நடையோடு உலகத்‌ 
தில்‌ பவனி வரும்‌ பொழுது மலைகள்‌ எவ்வளவு பயங்கரமா 
யும்‌ குளிசாயும்‌ ஆகிவிடுகின்றன! அந்தச்‌ சமயத்தில்‌ உயிர்‌ 
மறைந்து ஒளிர்து தன்னைத்தானே காப்பாற்றிக்‌ கொண்டு, 
எதேச்சையான இயற்கையை அதன்‌ வழிக்கு விட்டு 
விடகிறது. சந்திர ஒளியினாலும்‌, ஈக்ஷத்திர ஒளியினாலும்‌ 
. ஏற்படும்‌ அறைகுறை இருளிலே மலைகள்‌ பயமுறுத்்‌துவதாக 
வும்‌, அபாரமாகவும்‌, மூடிமர்திரமாகவும்‌ தோன்‌.றுகன்‌ றன! 
பள்ளத்தாக்டையே யிருந்து காற்றின்‌ அழுகைக்‌ குரல்‌ 
கேட்கும்‌. தனிவழிப்‌ பாதை ஈடக்கும்‌ பிரயானி மெய்‌ 
நடுங்குன்றான்‌. எல்லாம்‌ தனக்கு விரோதமாக இருப்ப 
தாக எண்ணிக்‌ கொள்ளுொன்‌ . காற்றின்‌ குரல்கூட அவனை 
ஏளனம்‌ செய்து சண்டைக்‌ இழுப்பது போலத்‌ தோன்று 
இறது. வேறு பல சமயங்களில்‌ காற்றசைவோ, வேறு எந்‌ 
தச்‌ சத்தமோ இருப்பதில்லை. பூரணமான நிசப்தம்‌; ௮த 
னுடைய கொடுமை சிக்க முடிவதில்லை. தந்திக்‌ கம்பிகள்‌ 
மட்டும்‌ லேசாக சத்தமிரன்றன. நக்ஷத்திரங்கள்‌ அதிக 
மான பிரகாசத்துடன்‌ ஒளி வீசுவதாகத்‌ தோன்‌ றின்‌ றன, 
அலைகள்‌ முன்னைக்‌ காட்டிலும்‌ கட்ட இருப்பதாகத்‌ 
தோன்றஇன்றன. மலைகளோ பயங்கரத்‌ தோற்றத்துடன்‌ 
ழே கோக்குசன்றன. பயமுறுத்தும்‌ ரகசியத்திற்கு ௭ திரே 
தான்‌ நிற்பதாக மனிதனுக்குத்‌ தோன்றும்‌. பள்ளத்தாக்கு 
களில்‌ இரவுகளில்‌ ஒரு பொழுதும்‌ இப்படி சத்தமில்லாமல்‌ 
இருப்பதில்லை. அங்கே உயிரை சத்தமாகக்‌ கேட்கலாம்‌, 
விலங்குகள்‌ சத்தமிருவதாலும்‌ “பூச்சி புட்டுகள்‌'' முணு 
முணுப்பதாலஓம்‌ இரவின்‌ மெளனம்‌ குலைக்கப்படுகின்‌ றது. 


அல்மோராவுக்குப்‌ போகையில்‌ இன்னும்‌ பொழுது 
சாயவில்லை. குளிரும்‌ வரவில்லை. எங்கள்‌ பிரயாணம்‌ முடி 
வடைறெ தருணத்தில்‌ பாதை திரும்பிற்று, மேகங்களும்‌ 
மறைந்தன. புதிய்‌ காட்சி யொன்று தோன்றிற்று. அடங்‌ 
காத ஆனந்தத்‌ துடன்‌ அதை நான்‌ கண்டு களித்தேன்‌. இமய 
மலையின்‌ பனி மூட்டம்‌ கொண்ட சிகரங்கள்‌ எட்டச்தில்‌ 
ஜொலித்துக்‌ கொண்டு நின்றன. அவைகளுக்கும்‌ எங்களுக்‌ 
கும்‌ கவே மரங்களடர்ந்த காட்டுமலைப்‌ பிரதேசங்கள்‌. 
சிகரங்கள்‌ சாந்தமயமாயும்‌ ரகசியம்‌ விள்ள முடியா ததாயும்‌ 
தோன்றின. அவைகளிடம்‌ கடந்த யுகங்களின்‌ ஞானம்‌ 


089 ஜவஹரின்‌. சுயசரித்திரம்‌ 


ஜொலித்துக்‌ கொண்டிருப்பதாகத்‌ தோன்றிற்று. பரந்து 
இடக்கும்‌ இந்தியப்‌ பள்ளத்தாக்குக்கு சூரர்களான காவ 
லாளிகளைப்‌ போல்‌ அவைகள்‌ காணப்பட்டன. அவைக 
ளைக்‌ கண்டவுடனே மூளையிலிருந்த கொதிப்பு குளர்ந்து 
போய்விட்டது. சில்லறைச்‌ சச்சரவுகளும்‌ சூதுகளும்‌, பள்‌ 
ளத்தாக்குகளின்‌ வெறிகளும்‌ பொய்களும்‌ இவைகளுடைய 
சாச்வதமான வாழ்க்கைக்கு முன்னே மிகவும்‌ அற்பமாகத்‌ 
தோன்‌ றின. 


 ஸல்மோராலின்‌ சிறிய சிறை ஒரு சரிவில்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருந்தது. அதிலே எனக்கு விஸ்தாரமான விடுதி 
யொன்று அளிக்கப்பட்டது. ஒரு பெரிய மண்டபம்‌; 51 
அடி நீளம்‌; 11 அடி அகலம்‌; மட்டப்படுத்தப்படாத - தரை; 
செல்லரித்த கூரை; அது சிறு சிறு தூள்களாக விடாமல்‌ 
விமுர்துகொண்டே இருந்தது. பதினைர்‌ து ஜன்னல்கள்‌; ஒரு 
கதவு; சுவர்‌ அத்தனையும்‌ தளைகள்‌ என்று சொல்லவேண்‌ 
டூம்‌. எனவே ஈல்ல காற்றுக்குப்‌ பஞ்சமே ஏற்படவில்லை. 
அதிகமாகக்‌ குளிர்‌ ஆரம்பித்தவுடனே சுவரோட்டைகளை 
கயிற்றுப்‌ பாயினால்‌ மூடுவது வழக்கம்‌. டேராடூன்‌ அறை 
யைக்‌ காட்டிலும்‌ மிக விகாரமாக இந்த விடுதியில்‌ சான்‌ தளி 
மையான கம்பீரத்துடன்‌ வாழ்ந்து வந்தேன்‌. ஆனால்‌ நான்‌ 
தனித்திருக்கவில்ல்‌ு. ஏனென்றால்‌ நாற்பது குருவிகள்‌ சக்து 
விட்ப்போன: கூரையில்‌ கூடு கட்டிக்‌ கொண்டிருந்தன. சில 
சமயங்களில்‌ பறந்து திரிந்து செல்லும்‌. மேகம்‌ என்னை 
வந்த பார்க்கும்‌. சுவர்களிலே இருந்த ஓட்டைகளின்‌ வழி 
யாக குளிர்ந்த மூபேனி வந்து அறையை நிறைத்து விடும்‌. 


இங்கே என்னுடைய கடைசி உணவு மாலை நாலறை 
மணிக்கு முடிந்ததும்‌ சுமார்‌ ஐந்து மணிக்கு என்னுடைய 
விடுதி பூட்டப்படும்‌. காலை 7 மணிக்கு பூட்டின கதவைத்‌ 
இறற்து விவோர்கள்‌ . பகலில்‌ என்னுடைய விடதியிலோ, அல்‌ 
லது பக்கத்திலிருந்த முற்றத்திலோ உட்கார்ர்துகொண்டு 
சூரிய வெப்பத்தில்‌ குளிர்‌ காய்வேன்‌. என்னைச்‌ சுற்றியிருக்‌ 
கும்‌ சுவர்களுக்கு மேலே சுமார்‌ ஒரு மைலுக்கப்பால்‌ மலைச்‌ 
சகர மொன்றைக்‌ காணுவேன்‌. .திட்டுத்‌ திட்டாக மேகக்‌ 
கள்‌ இருக்கும்‌. பரந்த நீல வான த்தையும்‌ பார்ப்பேன்‌. இர்த 
மேகங்கள்‌ அற்புதமான உருவங்களைக்‌ கொள்ளுகின்றன. 
அவைகளைக்‌ கவனிப்பதில்‌ கான்‌ ௮லுப்படைந்ததே இல்லை. 


மீண்டும்‌ சிறைவாசம்‌ 988 


'மேகங்களிலே எல்லா வகை மிருகங்களின்‌ உருவங்களையும்‌ 
காண்பதாக எண்ணிக்‌ கொள்வேன்‌. சில சமயங்களில்‌ 
மேகங்கள்‌ ஒன்று கூடிக்கொண்டு பிரம்மாண்டமான சமுத்‌ 
தரத்தைப்‌ போலத்‌ தோன்றும்‌; அல்லது மணல்‌ பரந்து 
இடக்கும்‌ கடற்கரை போலத்‌ தோன்றும்‌. நெருக்கமான 
மரங்களின்‌ இடை.யே இருந்து வரும்‌ காற்றின்‌ ஓசை எட்‌ 
டத்இிலிருக்கும்‌ கடலின்‌ பருவ காலத்து அலையைப்போல 
ன ரல ல சமயங்களில்‌ மேகம்‌ தைரியமாய்‌ எங்களை 

சாக்கவரும்‌; மிகவும்‌ கெட்டியாயிருப்பதாகத்‌ தோன்றும்‌, 
ஆனால்‌ ட்ட செருங்யெதும்‌ அது சிதறுண்டு போய்‌ எங்‌ 
களை அப்படியே மூடிக்‌ கொள்ளும்‌. 2௩ இ 


சிறிய அறையைக்‌ காட்டிலும்‌ என்னுடைய விஸ்தார 
மான விதி எனக்குப்‌ பிடித்தமாயிருந்தது. சிறிய அறை 
யைக்காட்டிலும்‌ தனிமை அதிகமாக இருந்தபோதிலும்‌ 
எனக்குப்‌ பிடித்தமாயிருக்தது. வெளியே மழை பெய்தா 
அம்‌.உள்ளே நான்‌ ஈடந்து கொண்டிருக்க முடியும்‌. ஆனால்‌ 
குளிர்‌ அதிகப்பட அதிகப்பட உற்சாகம்‌ கம்மியாவவிட்ட அ. 
உஷ்ணம்‌ மிகவும்‌ குறைந்த அளவுக்கு வந்ததும்‌ புதிய 
காற்றிலும்‌ வெட்ட வெளியிலும்‌ எனக்கிருந்த ஆசை 
தணிந்து விட்டது. புதிய வருஷத்தில்‌ நல்ல பனி; எனக்‌ 
குச்‌ சர்தோஷமாயிருர்தது. சாதாரணமாக ௮௪௫ தட்டிக்‌ 
இடக்கும்‌ சிறையின்‌ சுற்றுப்புரங்கள்‌ கூட அழகாகிவிட்‌ 
டன. இறையின்‌ சுவர்களுக்கு வெளியே மரங்கள்‌. பனி 
உடையில்‌ காணப்பட்டபொழுது மிகவும்‌ அழகாகவும்‌, 
அற்புதமாகவும்‌ இருந்தன. 


கமலாவின்‌ தேகம்‌ அடிக்கடி குணமடைவதும்‌ கெட்‌ 

டுப்‌ போவதுமாக இருந்ததைக்‌ கண்டு சான்‌ கவலை அடைர்‌ 
தேன்‌. கெட்ட செய்தி யொன்று எனக்கு எட்டிற்று, 
கொஞ்ச நேரத்திற்கு அது என்னை மிகவும்‌ கலக்க விட்டது. 
ஆனால்‌ குன்றின்‌ காற்று என்னைச்‌ சாந்தப்படுத்தி எனக்‌ 
காறுதலளித்தது. மீண்டும்‌ ஈன்றாகத்‌ தூங்கும்‌ எனது 
பழைய வழக்கத்தில்‌ வீழ்ந்து விட்டேன்‌. அக்கம்‌ வந்து 
கொண்டிருக்கும்‌ சமயத்தில்‌, எவ்வளவு ஆச்சரியப்படத்‌ 
திக்க சங்கதி, தூக்கம்‌ என்று நான்‌ அடிக்கடி. யோசித்தேன்‌. 
வர்‌ தூக்கத்திலிருர்து எதற்காக விழித்துக்‌ கொள்ள 

வண்டும்‌? நான்‌ ஏன்‌ விழித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ ?.. - 


084 ஜவஹரின சுயசரித்திரம்‌ 


முன்னே இருந்ததைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக இப்‌ 
பொழு.து சிறையிலிருந்து வெளியேறுவதற்கு விருப்பம்‌ 
எனக்கு உண்டாயிற்று. பம்பாய்‌ காங்கிரஸ்‌ கூடிமுடிந்து 
விட்டத. ஈவம்பர்‌ மாதமும்‌. வர்துபோய்‌ விட்ட. அசெம்‌ 
பிளித்தேர்‌ தல்களின்‌ பரபரப்பும்‌ ஒழிக்துபோய்‌ விட்டது. 
நான்‌ விரைவில்‌ விடுதலை செய்யப்படலாம்‌ என்று அறைகுறை 
யாக எதிர்பார்த்தேன்‌ 


ஆனால்‌ கான்‌ அப்துல்‌ கபார்கான்‌ அவர்களைக்‌ கைது 
செய்து சிறைக்கனுப்பிய செய்தியைக்‌ கேள்விப்பட்டேன்‌. 
சுபாஷ்‌ சற்திர போஸ்‌ இந்தியாவில்‌ சிறிது காலம்‌ தங்கவந்த 
இற்காக அவர்பேரில்‌ சாதரா செய்யப்பட்ட ஆச்சரியமான 
உத்தரவுகளைப்‌ பற்றிய செய்தியும்‌ எனக்குக்‌ இடைத்தது. 
இந்த உத்தரவுகளில்‌ ஈவிரக்கம்‌ ஒன்றுமே இல்லை. சுபாஷ்‌ 
பாபு அவருடைய தகப்பனாரை சாகும்‌ தருவாயில்‌ பார்க்க 
வந்தார்‌. சுபாஷ்‌ பாபுக்கே உடம்பு குணமில்லை, லக்ஷக்கணக்‌ 
கான இச்தியர்களின்‌ அன்புக்கும்‌, மாரியாதைக்கும்‌ பாத்திர 
மான ஒருவர்‌. பேரில்‌ இத்தகைய உத்தரவுகள்‌ சாதரா 
செய்யப்பட்டன. சுபாஷ்‌ பாபு தகப்பனாரை உயிருடன்‌ 
பார்க்க முடியவில்லை. இத்தகைய மனப்பான்மை அரசாங்‌ 
கத்தாருக்கு இருக்குமாயின்‌, என்‌ காலத்துக்கு முந்தியே 
நான்‌ விடுதலை அடைவேன்‌ என்று எண்ண இடமே இல்லை, 
உத்தியோக அறிக்கைகளிலிரும்‌ த பின்னர்‌ இது தெளிவாகத்‌ 
தெரிந்தது, 


அல்மோரா சிறையில்‌ ஒரு மாத காலம்‌ இருக்திருப்‌ 
பேன்‌. அப்பொழுது கமலாவைப்‌ பார்க்க என்னை போவா 
லிக்கு இட்டுச்‌ சென்றார்கள்‌. அதன்‌ பின்னர்‌ அநேகமாக 
மூன்ற! வாரங்களுக்‌ கொருதடவை அவளை நான்‌ பார்த்து 
வந்தேன்‌. வாரத்திற்கு ஒன்ற அல்லது இரண்டு தடவைகள்‌ 
என்னுடைய மனைவியைக்காண எனக்கு அனுமதி கொடுக்கப்‌ 
கப்பட்டதென்று இந்தியா மந்திரி ஸர்‌ ஸாமுவேல்‌ ஹோர்‌ 
அடுத்தடத்து சொல்லியிருக்றொர்‌. மாதம்‌ ஒன்று அல்லது. 
இரண்டு தரம்‌ என்று அவர்‌ சொல்லியிருப்பாராகில்‌ அது 
ஒருவாறு உண்மையாயிருர்‌ திருக்கும்‌. அல்மோசாவில்‌ 
ஈரல்‌ இருந்த மூன்றரை மாத காலத்தில்‌ நான்‌ கமலாவை 
ஐூது தடவைகள்‌ பார்த்திருக்கறேன்‌. இதை நான்‌ இப்‌ 
பொழுது குறையாகச்‌ சொல்லவில்லை. ஏனென்றால்‌ இந்தச்‌ 


மீண்டும்‌ சிறைவாசம்‌ 986 


௪ங்கதியில்‌ அரசாங்கத்தார்‌ எனக்கு அதிகமான தாக்ஷண்‌ 
யம்‌ காட்டியிருக்கிறார்கள்‌, எனினும்‌ கமலாவைக்‌ காணுவ 
தற்கு அசாதாரணமான வசதிகளை எனக்கு ஏற்படுத்திக்‌ , 
கொடுத்தார்கள்‌ என்றும்‌ சான்‌ அறிவேன்‌. இதற்காக கான்‌ 
அவர்களுக்கு நன்‌ றி பாராட்டுகிறேன்‌. அவளை நான்‌ பார்த்த 
பேட்டிகள்‌ எனக்கு பொக்கிஷங்களாயிருந்தன. ஒருக்கால்‌ 
அவைகள்‌ அவளுக்குப்‌ அப்படியே இருந்திருக்கலாம்‌. கம 
லாவை நான்‌ காணும்‌ நாட்களில்‌ வைத்தியர்கள்‌ தங்கள்‌ 
(அளுகை'யை நிறுத்திக்கொண்டு நீண்ட கேரம்‌ அவளிடம்‌ 
பேசுமாறு எனக்கு வசதி ஏற்படுத்திக்‌ கொடுத்தார்கள்‌. 
இர்தப்‌ பேட்டிகளால்‌ நாங்கள்‌ ஒருவருக்‌ கொருவர்‌ மிக்க 
நெருக்கமடைந்தோம்‌. அவளை விட்டுப்‌ பிரிவது மிகுந்த சங்‌ 
கடமாயிருர்தஅ. பிரிவதற்காகத்தான்‌ சாங்கள்‌ சந்தித்தோ, 
மோ என்று தோன்றும்‌. முடிவான பிரிவு ஒருகாள்‌ நேரக்‌ 
கூடுமென்‌.று எண்ணி சில சமயங்களில்‌ சான்‌ மனம்‌ கலங்கு 
வேன்‌. 


என்னுடைய தாயார்‌ வைத்தியத்திற்காக பம்பாய்‌ 
போயிருந்தார்‌. ஏனென்றால்‌ அவருடைய ரோய்‌ இன்னும்‌ 
முழுதும்‌ குணமாகவில்லை. அவர்‌' குணமடைந்து வருவதா 
கத்‌ தோன்றிற்று, ஜனவரி மாதம்‌ மத்தியில்‌ ஒரு நாள்‌ 
காலையில்‌ கான்‌ திகைத்துப்‌ போகும்படியாக ஒரு தந்தி வந்‌ 
தது. அவருக்கு பார்சவாயு உண்டாயிற்றாம்‌. அவரை நான்‌ 
பார்க்கும்‌ பொருட்‌ பம்பாய்‌ சிறை ஒன்றுக்கு மாற்றப்படும்‌ 
சந்தர்ப்பம்‌ இருக்கலாமென்று தோன்றிற்று, ஆனால்‌ அவர்‌ 
சிறிது குணமடைத்ததால்‌ கான்‌ அனுப்பப்படவில்லை. 


ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்‌ கழிந்தன. வசந்த 
காலத்‌ தோற்றம்‌ ஆகாயத்தில்‌ உண்டாயிற்று, குயில்‌ 
முதலிய பறைவைகள்‌ மீண்டும்‌ வந்து சேர்ந்தன. தங்கள்‌ 
கானத்தைத்‌ துவக்கி விட்டன. மண்ணிலிருக்து சிறுதுளிர்‌ 
. கள்‌ தோன்றி இந்த வினோத உலகத்தை உற்றுப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தன . குன்றங்களில்‌ பல வர்ணமுள்ள மலர்கள்‌ 
பூத்து வெளி வந்தன. காட்கள்‌ கழிந்துவர்தன. என து௮டுத்த 
போவாலிப்‌ பிரயாணத்தை நினைத்துகொண்டு செல்லும்‌ நாட்‌ 
களை எண்ணிக்கொண்டி.ருந்தேன்‌. கொடுமை, பிரிவு, அடக்‌ 
குதல்‌, இவைகளுக்குப்‌ பின்னர்‌ வாழ்க்கையின்‌ அமிர்‌ தமய 
மான கொடைகள்‌ ஒருவனுக்கு வந்து சேருகின்றன என்ற 


986 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வாக்யெத்தில்‌ எவ்வளவு உண்மை இருக்கறது என்று ஆச்‌ 
சரியப்பட்டேன்‌.வேறு விதமாயிருந்தால்‌ இயற்கையின்‌ சன்‌ 
மானங்களை மதித்து அனுபவிக்க இயலாதோ என்னவோ? 
தெரிர்த யோசனைக்கு, துன்பத்‌ தூண்டுதல்‌ தேவையாக 
இருக்கலாம்‌. அனால்‌ மிதமிஞ்சிய துன்பம்‌ மூளையை குழம்‌ 
பச்‌ செய்து விம்‌. சிரை ஆத்மபோதனைக்குத்‌ தகுதியான 
இடம்‌. சிறையிலேயே நான்‌ நீண்ட காலம்‌ இருந்ததால்‌ 
எனக்குள்ளாகவே சர்‌ தனைசெய்து பார்க்கும்‌ பழக்கம்‌ அ திக 
மாக ஏற்பட்டு விட்டது. இத்தகைய தன்மை எனக்குசுபா 
வமாகவே இருந்ததில்லை. (எஸ்ஸன்ஸ்‌ காபி! யைப்‌ போல 
சிறைவாழ்க்கை வேலை செய்ததால்‌, எனக்கு இந்தத்‌ தன்மை 
உண்டாயிற்று. உள்‌ சோதனை, வெளிச்‌ சோதனை இவைகளை 
அளப்பதற்காக புசொபஸர்‌ மாக்கேல்‌ அவர்களுடைய முப்‌ 
பட்டைச்‌ சித்திரத்தை நான்‌ வரைந்து அதைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருப்பேன்‌. உள்‌ சோதனையும்‌, வெளிச்‌ சோதனை 
யும்‌ எப்படி அடிக்கடி இடமாறி வேலை செய்கின்‌ றன என்‌ 
பதைக்‌ கவனித்தேன்‌. அவைகள்‌ வெகு விரைவில்‌ இடம்‌ 
மாறுவதாகத்‌ தோன்‌ றின. 


LXVII 
சில சமீபகால சம்பவங்கள்‌ 


இரவின்‌ இறுதியில்‌ உதயம்‌ திரும்பி வருறெது; 
ஆனால்‌ வாழ்க்கையின்‌ கடச்த காட்கள்‌ திரும்புவ 
கண்ணில்‌ தூர வானத்தில்‌ தீர்க்க தர்சனயிருக்‌ 
இறது; உள்ளத்திலோ வசந்த பருவத்தின்‌ சாயம்‌ ஆழ 

மாய்ப்‌ பதிர்து டெக்றெது, 
லி. டாய்‌. போ, 


எனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருர்த பத்திரிகையிலிருர்‌து 
பம்பாய்‌ காங்கிரஸின்‌ ஈடவடிக்கைகளை கவனித்து வர்‌ 
தேன்‌. அதனுடைய தலைவர்களிடத்திலும்‌ அதன்‌ போக்கி 
அம்‌ எனக்கு பற்று இருந்தது சகஜம்‌ தானே? இருபது 
வருஷகாலமாக அத்துடன்‌ நெருங்கி சம்பந்தப்‌ பட்டிருந்த 
தால்‌ என்‌ போக்கே அதில்‌ அநரேகமாகக்‌ கலந்து விட்டது. 
அறியக்‌ கூடாத சில. பாசங்கள்‌ நான்‌ அதில்‌ வத்த பதவி 
களையும்‌ பொறுப்புகளையும்‌ காட்டிலும்‌ அதிகமாக, என்னை 
அதனிடமும்‌, அதிலிருந்த என்‌ ஆயிரக்‌ கணக்கான தோழர்‌ 
களிடமும்‌ லயிக்கச்‌ செய்தன. அனாலும்‌ அதன்‌ நடவடிக்‌ 
கைகள்‌ எனக்கு ௬ுகொரமாகவில்லை. சில முக்கியமான தீர்‌ 
மானங்களைச்‌ செய்திருக்தும்‌ அந்த காங்கிரஸ்‌ ஸ்வாரஸ்ய 
மில்லாததாய்‌ இருந்தது. என்‌ மனதிற்கு உவந்த விஷயங்‌ 
யங்கள்‌ காங்கிரஹில்‌ கவனிக்கப்படவில்லை. நான்‌ இருக்‌ 
தால்‌ என்ன செய்திருப்பேன்‌ என்று எனக்குத்‌ தெரியாது; 
அப்‌ புது நிலைமையிலும்‌, சூழ்விலும்‌ நான்‌ எவ்வாறு நடர்து 
கொண்டிருப்பேன்‌ என்பதும்‌ என்னால்‌ சொல்ல முடியாத. 
௮வசியமில்லா தபொழு.து, என்‌ மனதை எதற்காக தொர்‌ 
தரவு செய்து, உபயோகமற்ற ஒரு தீர்மானத்திற்கு வர 
வேண்டுமென்று எனக்குத்‌ தோன்றிற்று. பிரச்னைகளை 
ஆராய்ந்து என்‌ அரசியல்‌ வாழ்க்கையின்‌ போக்கை நீர்த்‌ 
தாரணம்‌ செய்ய வேண்டிய காலமும்‌ வரும்‌; அதை எதிர்‌ 


பார்த்து இப்பொழுதே ஒரு தீர்மானத்திற்கு வருவது 


088 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


பிசகு; அந்த சந்தர்ப்பம்‌ எனக்கு வருவதற்குள்‌ நிலைமையே 


மாறலாம்‌. 


என்னுடைய தனித்த மலை வாசத்திலிரு்து எட்ட 
நின்று பார்த்ததில்‌, பம்பாய்‌ காங்ரெஹில்‌ இரண்டு அம்சங்‌ 
கள்‌ சிறப்பாகத்‌ தோன்றின; ஒன்னு, கார்‌ திஜீயின்‌ பெருமித 
வல்லமை வாய்ந்த தன்மை; இரண்‌, பண்டித மதன்மோ 
ஹன்‌ மாளவியாவும்‌ ஆனேயும்‌ சேர்ந்து எழுப்பிய வகுப்பு 
வாத எதிர்ப்பு சீர்‌ குலை துபோன அ; இர்‌ இயாவில்‌ வசிக்கும்‌ 
ஈடூத்தர வகுப்பார்களையும்‌ குடியானவர்களையும்‌ பற்றி 
தெரிர்தவர்களுக்கு ஒரு விஷயம்‌ எளிதிலே புலனாகும்‌. இந்தி 
யாவிலே எஜமானத்துவத்தை யொத்த தலைமைப்‌ பதவி 
யில்‌ காந்திஜி ஒருவர்தான்‌ இருக்கமுடியும்‌ என்பது அவ 
ருக்கு எளிதிலே புலனயிருக்கும்‌. காந்திஜீயின்‌ அரசியல்‌ 
கீர்த்தி தேய்ர்து போய்விட்டதென்‌ றம்‌, அவருடைய செல்‌ 
வாக்கு மிகுதியும்‌ குறைந்து விட்ட தென்றும்‌, சர்க்கார்‌ உத்தி 
யோகஸ்தர்களும்‌ தனித்துவாமும்‌ அரசியல்‌ வாதிகளும்‌ 
அடிக்கடி வீணாக எண்ணிக்‌ கொள்ளுகிறார்கள்‌. ஆனால்‌ 
கார்திஜீ மறுபடியும்‌ தமது பழைய வலுவுடனும்‌ சர்‌ த்தியுட 
னும்‌ வெளிக்சோன்றும்பொழுதெல்லாம்‌, அவர்கள்‌ தடுக்‌ 
இட்டுப்போய்‌ வி5கிருர்கள்‌. இத்தகைய மாறுதலுக்கு, அவர்‌ 
கள்‌ காரணத்தைக்‌ தேடப்‌ புகுந்து விடறொர்கள்‌. காந்திஜீ 
காங்செஹிலும்‌ தேசத்திலும்‌ சர்வாதிகாரத்துடன்‌ விளங்கு 
வதற்குக்‌ காரணம்‌ அவர்‌ கொண்டிருக்கும்‌ கருத்துக்கள்‌ 
அல்ல; அவருடைய கருத்துக்களை அநேகமாக தேசம்‌ ஏற்‌ 
க்கொண்டு விட்டது. தனித்தன்மை வாய்ந்த அவருடைய 
மூர்த்திப்‌ பிரதாப மே அந்தச்‌ செல்வாக்குக்குக்‌ காரணமா 
கும்‌. எங்கேயும்‌ எப்பொழுதும்‌ மூர்த்திப்‌ பிரதாபத்திற்குத்‌ 
தான்‌ மதிப்புண்டு. அதிலும்‌ இந்தியாவிலே அதற்கு அதிக 
மான மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 


காங்செஷிலிருந்து காக்திஜீ விலகக்‌ கொண்டது அந்த 
வருஷத்து காங்ரெஹின்‌ சிறப்பான அம்சமாகும்‌. காங்‌ 
இரஸிலும்‌ இந்திய சரித்திரத்திலும்‌ ஒரு சகாப்தம்‌ முடிந்து 
விட்டதாக வெளித்தோற்றத்தில்‌ ௮து பட்டது. ஆனால்‌ 
சாரத்தை நோக்குங்கால்‌ அது அவ்வளவு இறப்பாகக்‌ கூறக்‌ 
கூடியதல்ல. ஏனெனின்‌ கார்திஜீ விரும்பினாுலுமே அவர்‌ 
தமது இணையற்ற பதவியினின்றும்‌ விலகக்‌ கொள்ளவே 


இல சமீபகால சம்பவங்கள்‌ 969 


முடியாது. எந்த உத்தியோகத்தினாலும்‌ அல்லது வேறு 
எந்த பிணிப்பின லும்‌ அவருக்கு அந்தப்‌ பதவி கிடைக்க 
வில்லை. இன்றைக்கும்‌ காங்கிரஸ்‌ அவருடைய முறையை 
யும்‌ நோக்கத்தையும்‌ தான்‌ பிரதிபலித்துக்‌ காட்டுகிறது, 
௮துூ அவருடைய மார்க்கத்தினின்றும்‌ விலகப்‌ போனா 
அமே காச்திஜீ தம்மை அறியாமலே காங்ரெலையும்‌ தேசத்‌ 
தையும்‌ மகத்தான அளவில்‌ ஆட்டி வைத்துக்‌ கொண்டு 
தானிருப்பார்‌. அந்தச்‌ சுமையையும்‌ பொறுப்பையும்‌ அவ 
ரால்‌ தன்னை விட்டுத்‌ தள்ளி விடமுடியாது. தற்போதிருக்‌ 
கும்‌ இந்தியாவின்‌ நிலைமைகளைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்ப்பின்‌, 
ஒவ்வொருவருடைய கவனத்திலும்‌ அவருடைய மூர்த்தி 
எப்படியோ அழைந்துகொண்டு வி$கிறத. அதை அலக்ஷி 
யம்‌ செய்யக்‌ கூடவில்லை. 


காங்கரஸை திக்குமுக்கல்‌ நிலைமையில்‌ வைக்கக்‌ 
கூடாது என்று எண்ணி தற்காலிகமாக அவர்‌ அதை 
விட்டு விலகியிருக்கிறார்‌. எனத்‌ தோன்றுகிறது, ஏதோ 
தனித்து நின்று நேர்முறை போராட்டமொன்றைப்பற்றி 
அவர்‌ யோசித்துக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌, யோசனை 
பழுத்தால்‌ அவர்‌ அரசாங்கத்தோடு போர்‌ தொடுப்பது நிச்‌ 
சயம்‌. அந்த நிலைமையில்‌ அந்தப்‌ போசாட்டச்தை பொது 
வான காங்கிரஸ்‌ பிரச்னையாக மாற்ற அவர்‌ விரும்பவில்லை. 


தேசத்தின்‌ ௮ரசியல்‌ அமைப்பை நிர்ணயம்‌ செய்வதற்கு 
தேசப்‌ பொது ஜன சபை கூட வேண்டுமென்று காங்கிரஸ்‌ 
தீர்மானம்‌ செய்தது எனக்குச்‌ சந்தோஷம்‌. ' அரசியல்‌ 
அமைப்புப்‌ பிரச்னையைத்‌ தீர்ப்பதற்கு வேறு வழியில்லை 
என்று எனக்குத்‌ தோன்றிற்று, இத்தகைய சபையொன்று 
எப்பொழுதாவதொரு சமயம்‌ கூடவேண்டி வரும்‌ என்ப 
தில்‌ எனக்குச்‌ சந்தேகமில்லை. வெற்றியுடன்‌ கூடிய புரட்சி 
ரேர்ந்தாலொழிய, பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ சம்மதமின்றி 
அத கூட முடியா அ. தற்போதைய நிலைலமகளில்‌ இந்த சம்‌ 
மதம்‌ எளிதிலே கிடைக்காது என்பதும்‌ நிச்சயம்‌. போது 
மான வல்லமை தேசத்தில்‌ இரண்டு துரிதப்படுத்தும்‌ 
வரைவில்‌ உண்மையான பொதுஜன சபை கூடுவதற்கு வழி 
யில்லை. அதாவது அந்தக்காலம்வரையில்‌ அரசியல்‌ பிரச்னை 
யும்‌ தீராமலே நிற்கும்‌ என்பது இதன்‌. பொருளாகும்‌, 
காங்கிரஸ்‌ தலைவர்களில்‌ சிலர்‌ பொதுஜன சபை தேவை 


990 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 

என்பதை ஓப்புக்கொண்டாலும்‌, அர்த யோசனையை சுத்‌ 
தக்‌ கட்டையாய்ச்‌ செய்து விட்டார்கள்‌. பழைய சர்வகட்சி 
மகாராட்டைப்போல, அதுவும்‌ ஒன்ற என்ற எண்ணத்‌ 
அணிர்தார்கள்‌. அப்படியாயின்‌ அத அறவே வீணான வேலை 
யாகும்‌. அதே பழைய நபர்கள்‌ (கங்களைத்‌ தாங்களே தேர்க்‌ 
தடுத்துக்‌ கொண்டவர்கள்‌) கூடி. அபிப்பிராய பேதத்துடன்‌ 
கலைவார்கள்‌. பொது ஜன சபை என்பதென்ன ? ௮து பொது 
ஜனங்களின்‌ பிரதிநிதியாக விளங்க வேண்டும்‌. பொது மக்க 
ளின்‌ வலுவும்‌ உற்சாகமும்‌ பொதுஜனசபையின்‌ கண்‌ பிரதி 
பிம்பித்திருக்க வேண்டும்‌. இத்தகைய கூட்டம்‌ உடனே 
உண்மையான பிரச்னைகளை ஆராய்ந்து முடிவு செய்யும்‌. 
அடிக்கடி நாம்‌ அகப்பட்டுக்கொண்ட வகுப்பு வாதம்‌ முத 
லிய பழைய சுவடுகளில்‌ அது அகப்பட்டுக்‌ கொள்ளாது. 


இந்தக்‌ கருத்தைச்‌ சிம்லாவிலும்‌ லண்டனிலும்‌ எப்படி 
வரவேற்றார்கள்‌ என்பதை கவனிப்பது வினோதமாயிருந்தது; 
இதை கவர்ன்மெண்டார்‌ ஆக்ேபிக்கமாட்டார்கள்‌ என்று 
பாதி உத்தியோக தோரணையில்‌ அறிவிக்கப்பட்டது. தட்டிக்‌ 
கொடுக்றெதுபோல்‌ அதை அவர்கள்‌ ஏதற்‌இருர்கள்‌. 6 பழைய 
சர்வகட்சி மகாசாட்டைப்போல இது ஓன்று; ஆதலால்‌. 
அது முறிந்துபோகுமென்றும்‌, அதன்மூலம்‌ தங்கள்‌ பச்கம்‌ 
வலுவடைந்து வி$மென்றும்‌ அரசாங்கத்தார்‌ முதலில்‌. 
கனவு கண்டார்கள்‌. பொதுஜன சபை என்ற கருத்தின்‌ சாத்‌ 
தியா சாத்தியங்களையும்‌ ஆபத்துகளையும்‌ பின்னர்‌ அவர்கள்‌ 
உணர்ந்து கொண்டு, அதைச்‌ சுறுசுறுப்புடன்‌ எதிர்க்கத்‌ 


அவக்கினார்கள்‌. 7 

பம்பாய்‌ ப்பத்‌ அடுத்தாற்போல்‌ அசெம்ப்ளித்‌ 
தேர்தல்கள்‌ வந்தன. கால்கரஷின்‌ பார்லிமெண்டரி திட்டத்‌ 
தில்‌ எனக்கு அதிகமான உற்சாகமில்லை. என்றாலும்‌ தேர்‌ 
தலில்‌ எனக்கு டவ்‌ சிரத்தை; காங்கரஸ்‌ அ௮பேச்ஷகர்கள்‌ 
ஜெயிக்க வேண்டுமென்பது எனது விருப்பம்‌. சரியாக சொல்‌ 
லப்போனால்‌, காங்கிரஸ்‌ அபேக்ஷகர்களை எதிர்ப்பவர்கள்‌ 
தோற்க வேண்டுமென்பதுஎனது ஆசை. காங்‌ரெஸ்‌ ௮பேக்ஷ 
கர்களோடு எதிர்‌ நின்று போட்டி போட்டவர்களுள்‌ பல ரக 
மானவர்கள்‌ இருந்தார்கள்‌. சுயகல வாதிகள்‌, வகுப்பு வாதி. 
கள்‌, கக்ஷி துரோகம்‌ செய்தவர்கள்‌, அடக்குமுறைக்‌ கொள்‌: 
கையில்‌ அரசாங்கத்தை விடாமல்‌ ஆதரித்துக்‌ கொண்டு வரம்‌. 


சில சமீபகால சம்பவங்கள்‌ 991 


தவர்கள்‌; இத்தகைய நபர்கள்‌ அடியோடு தோற்கடிக்கப்படு 
வார்களென்பதில்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌ துர்ப்பாக்கிய வச 
மாக வகுப்பு வாதத்‌ தீர்ப்பு உண்மையான பிரச்னையை 
இரை போட்டு மூடிவிட்டது. பெரும்பான்மையோர்‌ வகுப்பு 
அமைப்புகளின்‌ விரிந்த இறக்கைகளுக்குள்‌ அடைக்கலம்‌ 
புகுந்தார்கள்‌, எப்படியானபோ திலும்‌ காங்கிரஸாக்கு பெரு 
மித வெற்றி படைக்கும்‌. தகாத பேர்வழிகளில்‌ பலர்‌ தோற்‌ 


கடி.க்கப்பட்டார்கள்‌ என்பதில்‌ எனக்குச்‌ சந்தோஷம்‌, 


காங்ரெஸ்‌ தேசியக்கட்சி என்பவர்களுடைய நோக்கம்‌ 
மிகவும்‌ வருந்‌ ுதற்குரியதா யிருந்தது. அவர்கள்‌ வகுப்புத்‌ 
தீர்ப்பை எதிர்ப்பதில்‌ அர்த்தமுண்‌ட; ஆனால்‌ தங்கள்‌ நிலை 
மையை வற்புறுத்திக்‌ கொள்ளுவதற்காக தீவிர வகுப்புவாத 
அமைப்புகளோடு உறவு கொண்டாடினார்கள்‌, சனாதனிக 
ளோடு சேர்ந்து கொண்டார்கள்‌. சசியலிலும்‌ ஆசார 
' இருத்தத்திலும்‌ இந்தியாவில்‌ மிகவும்‌ பிற்போக்குகொண்ட 
கூட்டம்‌ சனாதனிகளின்‌ கூட்டத்தைத்‌ தவிர வேறெதுவு 
மில்லை. இவர்களோடு மட்டுமல்லாமல்‌ அரசுயல்‌ பிற்போக்கா 
ளர்களோடும்‌ கரங்ரெஸ்‌ தேசீயக்‌ கட்சி உறவு கொண்டா 
டிற்று, வங்காளத்தில்‌, சிறப்பான சில காரணங்களுக்காக 
காங்ரெஸ்‌ கூட்டங்களிலொன்று தேசியக்‌ கட்சியை ஆத 
தரித்தது. ஆனால்‌ மற்ற மாகாணங்களில்‌ காங்கிரஸ்‌ தேசீயக்‌ 
கட்டு எந்த வகையிலும்‌ காங்ரெஸுக்கு விரோரதமரகவே 
இருந்தது. எதிர்க்கூட்டத்தில்‌ நிலச்சுவான்‌௧ள்‌; மிதவாதி 
கள்‌, உத்தியோகஸ்தர்கள்‌, எல்லோரும்‌ சேர்க்து வேலை 
செய்தபோதிலும்‌ காங்ரெஸ்‌ .அபேக்ஷ்கர்கள்‌ பெருமித 
வெற்றி பெற்றார்கள்‌. ்‌ 


ப வகுப்புத்‌ தீர்ப்பு சம்பந்தமாக காவ்ரெஹின்‌ நோக்கம்‌ 
விஷேதமாயிருந்தது, இருந்தாலும்‌ அப்போதைய நிலை 
மையில்‌ ௮து வேறு விதமாக இருக்க முடியாது. காங்கிர 
ஹின்‌ பழைய பலவீனங்‌ கொண்ட. நூ$நிலைமைக்‌ கொள்கை 
யின்‌ பயன்‌ அதுவேயாகும்‌. அவக்கத்திலேயே கண்டிப்‌ 
பான நோக்கம்‌ கொண்டு, என்ன சேர்ந்தாலும்‌ அதைப்‌ பின்‌. 
பற்றுவதென்று இருந்தால்‌, ௮து கெளரவமுள்ளதாயும்‌ 
சரியானதாகவு மிருக்‌ திருக்கும்‌. ஆனால்‌ அத்தகைய ரோக்கை 
ஏற்றுக்கொள்ள காங்கிரஸ்‌ விரும்பவில்லையா தலின்‌, ௮௮. 
இப்பொழு எடுத்துக்‌ கொண்ட வழியைத்‌ தவிர வேறு 


992 ஜவஹாரின்‌ சுயசரித்திரம்‌ 


வழியே இல்லை. வகுப்புத்‌ தீர்ப்பு சுத்த அபத்தமான ஒன்‌ 
றாகும்‌. அதை எற்றுக்‌ கொள்வது சாத்தியமே இல்லை. 
ஏனெனில்‌ அனு இருக்குமள வும்‌ எத்தகைய சுதம்‌திரத்தை 
யும்‌ அடையவே முடியாது. வகுப்புத்‌ தீர்ப்பு முஸ்லீம்க 
ளுக்கு அதிகமாக உரிமைகளைக்‌ கொடுத்திருக்கிற து ௪ என்ற 
காரணத்தால்‌ அல்ல; முஸ்லி ம்களுக்‌( சேவையானதை 
வேறு வழியில்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்திருக்க முடியும்‌, 

வகுப்புத்‌ நீர்ப்பின்படி.. பரஸ்பர எதிரிகளாக பல கூட்டங்‌ 
களை இந்தியாவில்‌: பிரிட்டிஷ்‌ ௮ரசாங்கம்‌ உண்டாக்கி விட்‌ 
,டது. ஒரு கட்சி மற்றதின்‌ பேரில்‌ பாய்க்து கொண்டிருக்‌ 
கையில்‌, அன்னிய ஆட்சி சாசுவதமாக தலை நிமிர்ந்து நிற்க 
முடியுமல்லவா ? இக்தியா பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தைக்‌ 
கட்டாயமாக சார்ர்‌ திருக்க வேண்டு மென்று ஏற்பாடு செய்து 
விட்டது. 


வங்காள த்தில்‌ மட்டும்‌ சறுபான்மையோரான ஐசோப்‌ 
பியர்களுக்கு அதிகமான சலுகை காண்பிக்கப்பட்டு, ஹிக்‌ 
அக்களுக்கு அநியாயம்‌ வழங்கப்பட்டது. இத்தகைய 
தீர்ப்பை, எதிர்த்துப்‌ போராடுவது இயந்கையாகும்‌. அந்தத்‌ 
தீர்ப்பை கட்டாயத்தால்‌ ஏற்றுக்கொண்டாலும்‌ சரி, அல்‌ 
லது அரசியல்‌ காரணங்களுக்காக தற்காலிகமாகப்‌ பொறுத்‌ 
அக்கொண்டா லும்‌ சரி, அதனால்‌ நீடித்த தொர்தரவும்‌ சச்‌ 
சரவும்‌ தான்‌ விளையும்‌. என்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌ அத 
னுடைய கெட்ட தன்மையே அது ஓழிர்‌தபோவததற்குச்‌ 
சாதகமான அம்சம்‌ என்ற நான்‌ நினைக்கிறேன்‌. ஏனென்‌ 
ரூல்‌ எதற்கும்‌ அது சாசுவதமான அடிப்படையாக ஒரு 
பொழுதும்‌ இருக்கவே முடியாது. 


தேசியக்‌ கட்சியும்‌, அதைக்‌ காட்டிலும்‌. அதிகமாக 
ஹிர்து மஹா சபையும்‌) வேறு வகுப்புவாத அமைப்புகளும்‌ 
இந்தக்‌ கட்டாயத்‌ தீர்ப்பை ஐக்ஷேபித்தன. ஆனால்‌ அவை 
கள்‌ பிரிட்டிஷ்‌௮ரசாங்கத்தின்‌ தேவையை ஓப்புக்கொண்டே 
வகுப்பு வாதத்‌ தீர்ப்பை எதிர்த்தன. இரந்த மனப்பான்‌ 
மையினால்‌, அவைகள்‌. வரவர வினோதமான பாதையில்‌ 
செல்ல வேண்டி ஏற்பட்டது. எனவே அது ஏன்‌ அரசாங்‌ 
கத்தாருக்கு இனிப்பாயிசாது 2 வகுப்புத்‌ தீர்ப்பால்‌ வெறி 
பிடி.த்‌.அப்‌ போய்‌ அவைகள்‌ மூலதாசமான விஷயங்களில்‌ 
தங்களுடைய எதிர்ப்பைக்‌ குறைத்துக்கொண்டு, அரசாங்கத்‌ 


சில சமீபகால சம்பவங்கள்‌ 098 


தைக்‌ கெஞ்சிக்‌ கூத்தாடியோ அல்லது வேறு எதேனும்‌ 
செய்தோ வகுப்புத்‌ தீர்ப்பைத்‌ தங்களுக்குச்‌ சாதசுமாக 
மாற்றிக்‌ கொள்ளலாமென்று பித்துப்‌ பிடித்தலைகன்றன, 
இந்தத்‌ துறையில்‌ ஹிந்து மஹாசபை கடைசிக்‌ கோடி, 
வரையிலும்‌ போய்விட்ட த. ஹிக்து மஹாசபை கையாண்ட 
முறை மிகவும்‌ கேவலமான தென்றும்‌, அதனால்‌ வகுப்புத்‌ 
தீர்ப்பை மாற்ற முடியாது என்பதும்‌ தவிர முஸ்லிம்களுக்கு 
ஆத்திரம்‌ உண்டு பண்ணி அவர்களை எட்டத்‌ தரத்திவி3ம்‌ 
என்றம்‌ அதற்குத்‌ தோன்‌ றவே இல்லை. தேரிய வாதிகளை 
தங்களோடு சேர்த்துக்‌ கொள்ள, பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தா 
சால்‌ முடியவே முடியாது, இருவருக்குள்ளும்‌ மகத்தான 
பிளவு இருக்கின்றது. இருவருடைய லாபலோபங்களும்‌ 
வெவ்வேறு தன்மை கொண்டவை. வகுப்பு வாதம்‌ என்ற 
குறிய பிரச்னையில்‌, ஹிந்து வகுப்பு வாதிகளையும்‌ முஸ்‌ 
லிம்‌ வகுப்பு வாதிகளையும்‌ ஏக காலத்தில்‌ அரசாங்கத்தார்‌ 
திருப்தி செய்வது என்பதும்‌ சாத்தியப்படாத சங்கதி 
யாகும்‌. அவர்கள்‌ இரண்டு கூட்டத்தில்‌ ஒன்றை தங்க 
ளோடு சேர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அவர்களுடைய 
நோக்கம்‌ பலிப்பதற்காக அரசாங்கத்தார்‌ முஸ்லீம்‌ வகுப்பு 
வாதிகளுக்கு சலுகை காட்டினது சரியான முறையாகும்‌. 
கைப்பிடியிலடங்கக்‌ கூடிய ஹிந்து வகுப்பு வாதிகளை தங்‌ 
களிடம்‌ சேர்த்துக்‌ கொள்வதற்காக, தங்களுடைய புராதன 
லாபகரமான வழியை விட்டு விட்டு, தலைழோய்க்‌ காரியம்‌ 
செய்து, அரசாங்கத்தார்‌ முஸ்லீம்களுக்கு ஆத்திரம்‌ உண்‌ 


டாக்குவார்களா | 


அரசியல்‌ சம்பச்தப்பட்ட வரையிலும்‌ ஹிந்துக்கள்‌ 
முற்போக்குக்‌ கருத்துக்‌ கொண்டவர்கள்‌. சாட்டு விடுதலை 
யில்‌ அவர்களுக்கு ஆசை. இந்தத்‌ தன்மைகளே அவர்க 
ளுக்கு விரோதமாக வேலை செய்யாதா? தில்லரை வகுப்புச்‌ 
சலுகைகளால்‌ ஹிந்துக்களின்‌ அரசியல்‌ பகைமையை அர 
சாங்கத்தார்‌ தீர்த்துவிட முடியாது. ஆனால்‌ இதே சலுகை 
களை முஸ்லிம்களுக்குக்‌ காண்பித்தால்‌ சுற்காலிகமாக 
வேனும்‌, அரசாங்கத்திற்கு லாப மேற்படலாம்‌, 


ஹிந்து மஹா சபைக்கும்‌ முஸ்லிம்‌ கான்பரன்ஸுக்‌ 
கும்‌ பக்க பலமாயிருந்தவர்‌ யாவர்‌ என்று அசெம்பிளித்‌ 


தேர்தல்களிலிறார்து நன்றாகத்‌ தெரிய வந்தது, அவர்களை 
63 


994 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ஆதரித்தவர்களும்‌, அவர்களுடைய அபேசக்ஷகர்களும்‌ பெரிய 
நிலச்சுவான்‌ இனத்தையும்‌ வங்கி லேவாதேவி இனத்தை 
யும்‌ சேர்ந்தவர்களாகும்‌. கடன்‌ தொல்லைகளிலிருக்து நிவர்த்‌ 
இயைத்‌ தே$வதற்காக கொண்டுவசப்பட்ட மசோதாக்களை . 
ஹிந்து மஹாசபை எதிர்த்து முதலாளிமார்களிடம்‌ தனக்‌ 
இருந்த அன்பைக்‌ காட்டிக்‌ கொண்டது. ஹிந்து ஜன சமூ 
கத்தின்‌ உச்சாணியில்‌ இருந்த சிறு தொகையினரான முத 
லாளிமார்கள்தான்‌ ஹிக்து மஹா சடையாகும்‌, அவர்களில்‌ 
சிலரும்‌ உயர்தரத்‌ தொழில்களில்‌ அமர்ந்திருக்கும்‌ சிலரும்‌ 
சேர்க்து மிதவாதக்‌ கூட்டம்‌ போட்டிருக்கிறார்கள்‌. இவர்‌ 
களுக்கு ஹிந்து ஜன சமாஜத்தில்‌ அதிகமாக செல்வாக்கு 
இடையாது. ஏனெனில்‌ ஹிர்து சமாஜத்தின்‌ ழ்‌ நடுத்தர 
வகுப்பினர்‌ அரசியல்‌ இளர்ச்சியில்‌ கண்‌ விழித்துக்‌ கொண்‌ 
டார்கள்‌. ஆலை முதலாளிகளும்‌ இந்த மிதவாதக்‌ கும்பலில்‌ 
வருவதில்லை. ஏனென்றால்‌ பரம்பரை நிலச்சுவான்களுக்கும்‌, 
வளர்ந்து வரும்‌ அவர்கள்‌ கூட்டத்திற்கும்‌ இடையே ஒரு 
வகைப்‌ போராட்டமிருந்து வந்தது. ஆலை முதலாளிகளுக்‌ 
குப்‌ பயம்‌, எனவே அவர்கள்‌ ரேர்‌ முறைப்‌ போராட்டத்தி 
௮ம்‌, வேறு ஆபத்து விளைவிக்கக்‌ கூடிய வழிகளிலும்‌ இறங்‌ 
காமல்‌, அரசாம்கத்தாருக்கு பல்லைக்‌ காண்பித்துக்‌ கொண்டு, 
காங்ரெசுக்குத்‌ தங்கள்‌ இறக்கைகளைக்‌ காண்பித்‌.துக்கொண்டு 
(வெளவால்களைப்‌ போல) இருக்கின்றார்கள்‌. அவர்கள்‌ மித 
வாத வகுப்புவாத கும்பல்களின்‌ கூச்சலுக்கு செவி சாய்ப்‌ 
பதே இல்லை. தொழில்‌ அபிவிருத்தியும்‌, லாபமும்தான்‌ 


அவர்களுடைய முக்கியமான நகோக்கங்களாகும்‌. 


முஸ்லீம்களுக்குள்‌ இந்த ழ்‌ ஈடூத்தர வகுப்பார்களுக்கு 
இன்னும்‌ கண்‌ விழிப்பு ஏற்படவில்லை. தொழிலபிவிருத்தி 
துறையிலும்‌ அவர்கள்‌ பிற்போக்கில்‌ தானிருக்கிறார்கள்‌. 
ஆகவே அவர்களுடைய வகுப்பு வாத ஸ்தாபனங்களில்‌ 
தலைமை வத்து ஈடத்துபவர்கள்‌ மோசமான பிற்போக்கா 
ளர்கள்‌, பரம்பளை உரிமையாளர்கள்‌, மாஜி உத்தியோகஸ்‌ 
தர்கள்‌; இவர்களுக்கு முஸ்லிம்‌ சமாஜத்தில்‌ செல்வாக்கதி 
கம்‌. முஸ்லிம்‌ கரன்பான்ஹில்‌ “ஸர்‌” பட்டம்‌ பெற்ற மாஜி 
மந்திரிகள்‌, பெரிய நிலக்கழவர்கள்‌, ஜோதி மயமாய்‌ விளங்‌ 
னர்கள்‌. என்னாலும்‌ முஸ்லீம்‌ பாமர மக்களிடம்‌ அதிக 
மான வலுவு இருப்பதாக நான்‌ கருதுகிறேன்‌. ஏனெனின்‌ 
அவர்களுக்குள்‌ சமூக உறவுகளில்‌ ஹிந்‌அக்களைக்‌ காட்டி 


தல சமீபகால சம்பவங்கள்‌ 996 


அம்‌ அதிகமான சுதர்திரம்‌ இருக்கிறது, எனவே அவர்கள்‌ 
ஈகரமட்டும்‌ ஆரம்பித்துவிட்டால்‌, அபேதவாதத்‌ அறையில்‌ 
வெகு விரைவில்‌ செல்லுவார்களென்று தோன்றுகிறது. தற்‌ 
போது முஸ்லீம்‌ அறிவாளிகள்‌ அறிவிலும்‌ உடலிலும்‌ பாரிச 
வாயு பற்றிக்கொண்டு இடக்கின்‌ றனர்‌. அவர்கள்‌ நகர வலுக்‌ 
கொண்டிருக்கவில்லை, பழைய சம்பிரதாயிகளை அவர்களால்‌ 
வம்புக்கமுத்து அவர்கள்பேரில்‌ வெற்றிபெற முடியவில்லை, 


அரசியலில்‌ காங்கிரஸ்தான்‌ மிகவும்‌ முற்போக்குக்‌ 
கொண்ட கூட்டமாகும்‌. சாதாரண பாமர மக்கள்‌ இருக்கும்‌ 
நிலையைக்‌ கருதி, திவிர போக்கைக்‌ கொள்ள வேண்டிய 
இருக்க, காங்கெஸே மிகவும்‌ எச்சரிக்கையுடன்‌, நகர்ந்து 
செல்லுகின்றது. காங்கரஸ்‌ தலைவர்கள்‌ காங்ரெஸை ஆத 
ரிக்க வேண்டுமென்று பொ.அஜனங்களைக்‌ கேட்டுக்‌ கொள்ளு 
கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய அபிப்பிராயத்தைக்‌ 
கோருவதில்லை. அவர்களுடைய அயரங்கள்‌ இன்னதென்று 
விசாரிப்பதுமில்லை. அசெம்பளித்‌ தேர்தல்களுக்கு முன்பாக 
காங்கிரஸ்‌ தலைவர்கள்‌ தங்கள்‌ துக்கத்தைக்‌ குறைத்துக்‌ 
கொண்டு, காங்கரஸ்‌ அல்லா தவர்களுடைய ஆதரவை சேக 
ரிக்கப்‌ பார்க்கிறார்கள்‌. ஆலயப்‌ பிரவேச மசோதா முதலிய 
திட்டங்களில்‌ கூட அவர்களுடைய நோக்கம்‌ வெவ்வேரு 
யிரும்தன.. சென்னை மாகாணத்தில்‌ வைதிகர்களுக்கு உறுதி 
கள்‌ கொடுக்கப்பட்டன. நேர்மையான போராட்டத்தைத்‌ 
தழுவிய தேர்தல்‌ திட்டத்தை அமைத்து, அதைப்‌ பிரசாரம்‌ 
செய்வதென்றால்‌ அது ஜனங்களுக்கு உற்சாகத்தைக்‌ 
கொடுத்து மிகுந்த படிப்பினையா யிருர்திருக்கும்‌. காங்ரெஸ்‌ 
மீண்டும்‌ சட்ட சபை முறைக்கு திரும்பி விட்டபடியால்‌, 
ஒரு சல ஓட்டு லாபத்துக்காக அரசியல்‌ ஜன நிர்மாணத்‌ 
துறைகளில்‌ பிற்போக்காளர்களா யிரறுப்பவர்‌ களுக்குக்‌ கூட 
சலுகை காண்பித்து பிரசாரம்‌ செய்ய வேண்டி வரும்‌. அத 
னால்‌ காய்‌ ரெஸெுக்கும்‌ பொது மக்களுக்கும்‌ அதிகமான 
பிளவு உண்டாகக்‌ கூடும்‌. சட்ட சபையில்‌ நேர்த்தியான பிர 
சங்கங்கள்‌ செய்பப்படலாம்‌. உயர்ந்த சட்ட சபை முறை 
கள்‌ கையாளப்படலாம்‌. அடிக்கடி சட்ட சபையில்‌ சர்க்‌ 
கார்‌ கட்சியைத்‌ தோற்கடிக்கலாம்‌. அந்தத்‌ தோல்விகளை 
அரசாங்கம்‌ ஏற்கனவே செய்ததுபோல அமைதியோடு அல 


க்ஷயம்‌ செய்யும்‌, 


996 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


சென்ற சல வருஷங்களுக்கு முன்பு, காங்கிரஸ்‌ சட்ட 
சபைகளைப்‌ பஷி்கரரம்‌ செய்த காலத்தில்‌ அசெம்பிளியும்‌ 
மாகாண சட்ட சபைகளும்தான்‌ உண்மையான ஜனப்‌ பிரதி 
நிதித்வம்‌ வாய்க்தன வென்றும்‌, அவைகள்தான்‌ பொதுஜன 
அபிப்பிராயத்தை பிரதி பிம்பித்துக்‌ காண்பிக்கக்‌ கூடியவை 
என்றும்‌ சர்க்கார்‌ அதிகாரிகள்‌ அடிக்கடி ஈம்மவர்களுக்குச்‌ 
சொல்வதுண்டு, தீவிரவாதிகள்‌ அசெம்பிளியில்‌ பிரவேசித்த 
அம்‌ அதிகாரிகளின்‌ இந்தக்‌ கருத்து மாறிப்போன அதான்‌ 
மிகவும்‌ வினோதமாக இருக்கறது. தேர்தல்களில்‌ காஸ்ரெஸ்‌ 
வெற்றியைப்‌ பற்றிப்‌ பேசினால்‌ வாக்காளர்களின்‌ தொகுதி 
மிகச்‌ சிறிதென்றும்‌, முப்பது கோடியில்‌ முப்பது லக்ஷம்‌ 
தான்‌ வாக்காளர்கள்‌ என்றும்‌ சொல்லப்படுகிறது. சர்க்கா 
ரின்‌ அபிப்பீராயப்படி. ஓட்டில்லாத கோடிக்கணக்கான வர்‌ 
கள்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்திற்குப்‌ பக்க பலமாக நிற்கின்றார்‌ 
கள்‌ போலும்‌! பரிகாரம்‌ கையிலேயே இருக்கிறதே! சர்வ ஜன 
வாக்குரிமை கொடுத்துப்‌ பார்த்தால்‌, இப்பொழுது ஓட்டில்‌ 
லாத கோடிக்‌ கணக்கானவர்கள்‌ என்ன எண்ணிக்‌ கொண்‌ 
டிருக்கருர்கள்‌ என்பதை நாம்‌ தெரிந்து கொண்டீ விடலாம்‌. 


அசெம்பிளி தேர்தல்கள்‌ முடிந்ததும்‌, இந்திய ர்‌ 
இருத்தத்தைப்‌ பற்றி கூட்டுக்கமிட்டி. யாதாஸ்‌து வெளியிடப்‌ 
பட்டது, அதை பல கூட்டங்கள்‌ பல மாதிரியாகக்‌ கண்‌ 
டனம்‌ செய்தன. இந்திய ஜனங்களை நம்பாமல்‌ சந்தே 
கத்தைக்‌ கொண்டு, இந்தத்‌ திட்டம்‌ க்கப்பட்ட தென்று 
பொதுவாக யாவரும்‌ அழுத்திக்‌ கண்டித்தார்கள்‌. இந்தக்‌ 
கண்டன முறை எனக்கு மிகவும்‌ வினேதமாகப்பட்ட. 
ஈம.து தேசிய ஜன நிர்மாண பிரச்னைகளை நோக்கும்‌ முறை 
இ.துதானா £ பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யக்‌ கொள்கைக்கும்‌ ஈமது 
தேசிய ஈலங்களுக்கும்‌ இடையே மகத்தான வேற்றுமைகள்‌ 
இல்லையா ? எதைப்‌ போற்றிக்‌ காப்பாற்றுவது என்பது 
தான்‌ கேள்வி. ஆங்லெ சாம்ராஜ்பக்‌ கொள்கையை நீடிக்‌ 
கச்‌ செய்வதற்காகவா நரம்‌ சுதந்திரத்தை வேண்டுகிறோம்‌ ? 
அப்படி. நினைப்பது பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ மனப்போக்‌ 
காகும்‌. பிரிட்டிஷ்‌ கொள்கைக்கு ஏற்றவாறு தக்கமுறையில்‌ 
ஈடந்துகொண்டு, ஈமது சுயராஜ்யத்‌ தகுதியை நிரூபிப்போமா 
னால்‌, பாதுகாப்புகள்‌ உபயோகப்படுத்தப்பட மாட்டா 
என்று அவர்கள்‌ சொல்லுகிழுர்கள்‌, இந்தியாவில்‌ பிரிட்‌ 
டிஷ்‌ கொள்கை நீடித்திருக்க வேண்டுமானால்‌, அரசாட்சி 


சீல சமீபகால சம்பவங்கள்‌ 997 


ஈம்‌ கைக்கு வந்து விடவேண்டும்‌ என்று நாம்‌ ஏன்‌ 
இவ்வளவு கூப்பாடு போட வேண்டும்‌. 


இந்திய வியாபாரம்‌ சம்பந்தப்பட்ட துறையில்‌ தீவிர, 
பொதுவாக பொருளாதாரச்‌ அறையில்‌ ஒட்டவா ஒப்பர்‌ 
தங்களால்‌ இங்லொர்அக்கு அதிக ஈன்மை ஏற்படவில்லை 
யென்‌ பது யாவருக்கும்‌ தெரிந்த சங்கதியாகும்‌. இந்தியா 
வின்‌ ஈலங்களுக்குக்‌ கேடு ஏற்பட்டு, இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ 
வியாபாரம்‌ செழித்ததுதான்‌ ஓட்டவா ஒப்பந்தங்களின்‌ 
பயன்‌ என்‌ ற நிபுணர்கள்‌ கூ அதிறார்கள்‌. ஆனால்‌ ஒட்டவா 
ஓப்பர்தங்களினால்‌ கானடா, ஆஸ்‌ இரேலியா முதலிய குடி. 
யேற்ற நாடுகளுக்கு லாபம்‌, அவைகள்‌ பிரிட்டனோூ பிடி. 
வாதமாக பேரம்‌ செய்தன. பிரிட்டனுக்கு ஈஷ்டமேற்பட்‌ 
டாலும்‌, தங்களுக்கு லாபங்களையே சம்பாதித்துக்‌ கொண் 
டிருந்தன. இவ்வாறானாக லும்‌ அவைகள்‌ ஓட்டவா ஒப்பர்‌ 
தங்களை ரத்து செய்ய, பிடிவாதமாக விடாமல்‌ முயன்று 
வருகின்றன. அப்படிச்‌ செய்தால்தான்‌ தங்களுடைய 
தொழில்கள்‌ செழித்த, தங்கள்‌ அன்னிய காட்டுவியாபாமம்‌ 
விருத்தியடையுமென்று அவைகள்‌ எண்ணுகன்‌ றன. 
கானடாவில்‌ தாசாளக்‌ கட்சயார்‌ வெகு விரைவில்‌ தேர்தலில்‌ 
ஜெயித்து, மந்திரிகள்‌ ஆகப்‌ போவது நிச்சயம்‌. அவர்கள்‌ 
ஓட்டவா ஒப்பர்‌ தத்தைத்‌ தொலைத்து விடவேண்டு மென்று 
கங்கணம்‌ கட்டிக்‌ கொண்டிருக்கறுர்கள்‌. ஆஸ்டி.ரேலியா 
விலோ, ஓட்டவா ஒப்பந்தத்துக்கு பலவர்த அர்த்தம்‌ கற்‌ 
பித்து, சில ரக அணிமணிகளுக்கும்‌ அல்களுக்கும்‌ அதிக 
மான சுங்கவரி போட்டு விட்டார்கள்‌. இதை லங்காஷயர்‌ 
பருத்தி வியாபாரிகள்‌ நொந்து கொண்டு, இட்டவர்‌ ஒப்பர்‌ 
தத்திற்கு இது அரோகம்‌ என்று பேசுஇரர்கள்‌, ஆச்ஷேபணை 
யாகவும்‌ பழிவாங்கும்‌ பொருட்டும்‌, ஆஸ்டிரேலிய சாமான்‌ 
களை பகிஷ்காரம்‌ செய்வதென்று லங்காஷயரில்‌ ஒரு இயக்கம்‌ 
ஏற்பட்டு வருகிறது. இந்தப்‌ பூச்சாண்டியைக்‌ கண்டு, 
ஆஸ்டிரேலியா பயப்படவில்லை. தங்கள்‌ பழைய நோரச்கம்‌ ' 
போல ஆஸ்டிரேலியர்கள்‌ நடந்து கொண்டார்கள்‌. 


கானடா, ஆஸ்டிரேலியா ஜனங்களுக்கு பிரிட்டனிடம்‌ 
பொருளாதாரத்‌ அறையில்‌ சச்சரவுகள்‌ இருந்தன. அனு 
மனஸ்தாபத்தால்‌ அல்ல. இத்தகைய மனத்தாங்கல்‌ அயர்‌ 
லந்துக்கு பிரிட்டன்‌ பேரில்‌ இருந்தது. சச்சரவுகளுக்கு கார 


008 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ணம்‌ ராப ஈஷ்ட கணக்கனால்‌ ஏற்பட்டதாகும்‌. இத்தகைய 
சச்சரவுகள்‌ எற்படும்‌ பொழுது, இர்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ 
உரிமைகளும்‌ லாபங்களும்‌ காக்கப்படவேண்டியதற்காகவே, 
பாதுகாப்புகள்‌ உபயோகப்பட வேண்டும்‌ என்பதற்காகத்‌ 
தான்‌ பாதுகாப்பு ஷரத்துகள்‌ புதிய அரசியல்‌ அமைப்பில்‌ 
புருத்தப்பட்டிருக்கன்றன. சமீபத்தில்‌ இர்தியாவுக்கும்‌ 
பிரிட்டனுக்கும்‌ வியாபார ஒப்பந்தம்‌ ஏற்பட்டது. அது 
மிகவும்‌ ரகசியம்‌. இர்தியத்‌ தொழில்‌ முதலாளிகள்‌ ஆக்ஷே 
பித்தார்கள்‌. அர்த ஒப்பந்தத்தை இந்தியா சட்ட சபை 
ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. இருந்தாலும்‌ அரசாங்கத்தார்‌ 
பிடிவாதமாக அதை வற்பு.றுத்தினார்கள்‌. பாதுகாப்புகள்‌ 
எவ்வாறு உபயோகிக்கப்படும்‌ என்பது இதனின்றும்‌ கெளி 
வாக விளங்குகன்‌ ததல்லவா? இந்தப்‌ பாதுகாப்புகளை கான 
டாவிலும்‌, ஆஸ்டிரேலியாவிலும்‌, தென்‌ அப்பிரிக்காவிலும்‌ 
அல்லவா அவசரமாக உபயோகப்படுத்த வேண்டும்‌? 
ஏனென்றால்‌ அந்த காட்டு மக்கள்தான்‌ பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்‌ 
யத்திலிருர்‌து வியாபாரத்‌ துறைகளில்‌ பிரிந்து நின்று, சாம்‌ 
ராஜ்யத்தின்‌ ஒற்றுமையை குலைத்து விடவோர்கள்‌ போல்‌ 
இருக்கிறத! 


சாம்ராஜ்யமென்றால்‌ கடன்‌ என்ற அர்த்தம்‌ என 
சொல்லப்படூறது. அப்படியானால்‌. பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்‌ 
யம்‌ என்ற லேவாதேவிக்காரன்‌ தன்‌ 8ழ்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌ கடன்காரனை குரல்‌ வளையைக்‌ கெட்டி 
யாய்‌ பிடித்துக்‌ கொண்டு, தன்னுடைய பிரத்தியேகமான உரி 
மைகளையும்‌ அதிகாரங்களையும்‌ அப்படியே சாச்வதமாக 
வைத்துக்‌ கொள்ள வேண்டூமென்பதற்குத்தான்‌ பாதுகாப்பு 
கள்‌ என்ற யுக்தி கண்டுபிடிக்கப்பட்டது போலும்‌! காந்திஜீ 
யும்‌ காங்ரெசும்‌ பாதுகாப்பு என்ற கருத்தை ஏற்றுக்‌ 
கொண்டார்கள்‌ என்றும்‌, 1981-ம்‌ வருஷத்திய டில்லி ஒப்‌ 
பந்தத்தில்‌ இந்தியாவின்‌ ஈன்மையை உத்தேசத்து பாது 
காப்புகள்‌ தேவை என்ற ஷரத்து காணப்படூிறதென்‌ றும்‌ 
அதிகாரிகள்‌ திருப்பித்‌ திருப்பிச்‌ சொல்லி வருஜறார்கள்‌. 


வியாபார சம்பந்தமான ஒப்பந்தங்களும்‌, பாதுகாப்பு 
களும்‌ சில்லரை சங்கதிகளாகும்‌. நீண்ட காலமாக இந்திய 
மக்களை சுரண்வேதற்காகவும்‌, அவர்களுடைய பணத்தை 
யும்‌, அரசியல்‌ உரிமையையும்‌ வடிக்கட்டி ஒன்றுமில்லாமல்‌ 


சில சமீபகால சம்பவங்கள்‌ 009 


அடிப்பதற்காகவும்‌ கையாண்ட முறைகளைசட்டத்தின்‌ மூல 
மாக பிரிட்டிஷார்‌ வலுப்படுத்திக்‌ கொண்டதுதான்‌ குறிப்‌ 
பிடத்‌ தக்கது, இர்தப்‌ பாதுகாப்புகளும்‌ ஷரத்துகளும்‌ 
இருக்குமளவும்‌, எந்தத்‌ அறையிலும்‌ இந்தியாவுக்கு உண்‌ 
மையான முற்போக்கு ஏற்பட முடியாது, சட்ட வரம்புக்கு 
. உள்பட்ட முறைகளால்‌ தேசத்தை முன்னேறச்‌ செய்யும்‌ 
படியாக ஒருவித வசதியும்‌ இர்தப்‌ புதிய அரசியல்‌ திட்டத்‌ 
தில்‌ இல்லை. என்ன முயற்சி செய்து பார்த்தாலும்‌, அஅ 
பாதுகாப்புகள்‌ என்ற சுவரிலே போய்‌ மோதிக்‌ கொள்ள 
வேண்டியிருக்கும்‌. அதனின்றும்‌ என்ன தெரிய வருமென்‌ 
ரூல்‌, சட்ட வரம்புக்கு உள்பட்ட கிளர்ச்சியால்‌ எதையும்‌ 
பெற முடியாது என்பதுதான்‌. அவலகதணமான சமஷ்டி 
யென்ற கொள்கையைக்‌ தாக்கிய இந்தப்‌ புதிய அரசியல்‌ 
அமைப்பை எந்த வகையில்‌ நோக்கிப்‌ பார்த்தாலும்‌, அது 
ஒரு அபத்தமான இட்டமாகும்‌. இதில்‌ அபேதவாதத்‌ 
ற்கான மார்க்கம்‌ வேண்டுமென்றே தடுக்கப்பட்டிருக்றெது. 
அதிகாரப்‌ பொறுப்பு இர்தியர்களுக்கு முன்னைக்‌ காட்டி 
அம்‌ அதிகமாக இதன்‌ மூலம்‌ அளிக்கப்பட்டிருக்கறெது 
என்பது கொஞ்சம்‌ உண்மைதான்‌. ஆனால்‌ உண்மையான 
சீர்திருத்தங்களை செய்வதற்கான வசதியும்‌, அதிகாரமும்‌ 
கொடுக்கப்படவில்லை. பொறுப்பை யேற்காமல்‌ உண்மை 
யான அதிகாரம்‌ எல்லாவற்றையும்‌ பிரிட்டன்‌ தன்‌ கையி 
லேயே வைத்துக்கொண்டு விட்டத. இர்தப்‌ பட்டவர்த்தன 
மான சர்வாதிகாரத்தை பாவனையால்‌ கூட மறைத்துக்‌ 
கொள்ள யாதொரு . முயற்சியும்‌ செய்யப்படவில்லை. உலகமே 
இப்பொழுது விரைவாக மாறிக்கொண்டு வருநறெது, அ௮க்த 
வேகத்திற்கு தக்கபடி மீண்டு வளைந்து கொடுக்கும்படியான 
அரசியல்‌ அமைப்பு வேண்டும்‌. வேகமாக முடிவுக்கு வரவும்‌ 
அந்த முடிவை அமுலுக்குக்‌ கொண்டு வரவும்‌ அதிகாரம்‌ 
படைத்த அரசியல்‌ அமைப்புவேண்டும்‌. ஈவீன உலகத்‌ 
திலே மாறுதல்கள்‌ விரைந்துவக்து கொண்டிருக்கையில்‌ 
பிரான்ஸ்‌, இங்கலொர்த, முதலிய தேசங்களில்‌ ஈடைபெற்று 
வரும்‌ ஜனநாயக ஆட்சிமுறை சரியாக அரசியல்‌ பொறுப்‌ 
பை ஏற்று நடத்த முடியுமா என்பது சந்தேகம்‌. ஆனால்‌ 
அந்தக்‌ கேள்வி இந்தியாவில்‌ எழுவதற்கு இடமேயில்லை. 
இக்தியா ஈகர முடியாமல்‌ சங்கிலிகளாலும்‌, தளைகளாலும்‌ 
இந்தப்‌ புதியஅரசியலதிட்டம்‌ மூலமாகக்கட்டப்பட்டுஇருக்‌ 
கிறது, புதிய சீர்திருத்தம்‌ என்ற மோட்டார்‌ காரில்‌ 


1000 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


எஞ்சின்‌ இடையாது. எல்லாம்‌ (பிரேக்‌ தான்‌ புதிய திட்டம்‌ 
ராணுவ அமுக்கு சமானம்‌ என்று சொல்லலாம்‌. பலாத்கா 
ரத்தைக்‌ கொண்டவன்‌ தான்‌ தலைகுப்புற கவிழ்க்து போகாம 
லிருப்பதற்கு, ராணுவ அமுலைத்‌ தவிர வேறு எதையும்‌ 
கையாள முடியாது. 


புதிய திட்டத்தினால்‌ கொஞ்சம்‌ கூட சுதந்திரம்‌ 
கொடுக்கப்படவில்லை என்பத! தெளிவு. ஏனென்றால்‌ இர்‌ 
தியாவிலுள்ள மகா மிதவாத கூட்டங்கள்‌ கூடி அதை 
பிற்போக்கான திட்டம்‌ என்று கண்டித்திருக்கன்றன. சர்க்‌ 
காரை வழக்கமாக ஆதரிப்பவர்கள்‌ தங்கள்‌ மிருதுவான 
பழைய ளில்‌ ய திட்டத்தை கண்டி த்இருக்கிறார்‌ 
கள்‌. மற்றவர்கள்‌ அதிகமான அத்திரத்தோடு கண்டித்‌ 


திருக்கிறார்கள்‌ . 


இர்தியா பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்குள்‌ வந்தது தெய்வா 
தினம்தான்‌ என்று சதா ஜபித்துக்‌ கொண்டு வாழ்த்துக்‌ கூறி 
வந்தமிதவா திகள்கூட , இந்தத்திட்டத்தைக்‌ கண்டபிறகு தங்‌ 
களுடைய பழைய ஈம்பீக்கையை பூராவாக வைத்துக்கொள்ள 
முடியவில்லை, அவர்கள்‌ திட்டத்தை வலுவாகக்‌ கண்டித்தார்‌ 
கள்‌. ஆனால்‌ நிலைமையின்‌ உண்மையான தன்மையை அறிந்து 
கொள்ளாமல்‌, சொல்‌ மோகத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு 
அவர்கள்‌, யாதாஸ்திலும்‌, மசோதாவிலும்‌, “குடியேற்ற 
நாட்டு அர்தஸ்து' என்ற சொற்கள்‌ காணப்படவில்லையே 
என்று வருந்தி, அதற்காகக்‌ கூக்குரலிட்டார்கள்‌. ஸர்‌. சாமு 
வல்‌ ஹோர்‌ அந்த அந்தஸ்தைப்பற்றி ஒரு விகமாக அறிக்‌ 
கையை வெளியிட்டதும்‌, தங்கள்‌ கெளரவம்‌ காப்பாற்றப்‌ 
பட்டதாக மிதவாதிகள்‌ எண்ணிக்‌ கொண்டார்கள்‌. குடி 
யேற்ற நாட்டு அந்தஸ்து என்பது அர்த்தமில்லாத ஒரு சங்‌ 
கதி, அதை இரு நாளும்‌ நாம்‌ அடையவே முடியாது. 
அதைப்பற்றி மிதவாதிகள்‌ கனவு கண்டு கொண்டு பிரசங்க 
மாரி செய்யக்கூடும்‌. பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்டையும்‌, பிரிட்‌ 
டிஷ்‌ பொது மக்களையும்‌ நம்பாமல்‌, ஸர்‌. தேஜ்‌ பகதூர்‌ 
சாப்ரூ மன்னனுக்கு மலுச்செய்து கொண்டிருக்கிறார்‌. அவர்‌ 
கைதேர்ந்த வக்கீல்‌, எனவே புது மாதிரியான வேடிக்கை 
கொண்ட கொள்கை ஒன்றை பிரகடனம்‌ செய்தார்‌. “பிரிட்‌ 
டிஷ்‌ பார்லிமெண்டும்‌ பிரிட்டிஷ்‌ பொதுமக்களும்‌ இந்தியா 
வுக்கு ஏதாவது நன்மை செய்யலாம்‌; ௮ல்லது செய்யாம 


இல சம்பகால சம்பவங்கள்‌ 1001 


லிருக்கலாம்‌. ஆனால்‌ இவர்களுக்கு மேலே அரசர்‌ இருக்‌ 
கின்றார்‌. அவர்‌ இர்திபக்‌ குடிமக்களின்‌ ஈலத்தைப்‌ பாது 
காத்து, இந்தியாவின்‌ அமைதியையும்‌, செழழிப்டையும்‌ நிலை 
நாட்வொர்‌”” என்று சாப்ரூ சொல்லுகிறார்‌. வினோதமான 
கொள்கையல்லவா! இனி இந்தியர்களுக்கு யாதொரு தொல்‌ 
லையுமே யில்லை! அரசியலமைப்பு) சட்டம்‌, ரசீயல்‌ மாறு 
தல்‌ முதலியவைகளைப்பற்றி இந்தியர்கள்‌ இனி யாதொரு 


முயற்சியும்‌ எடுத்துக்‌ கொள்ள வேண்டாமல்லவா 


ஆனால்‌ மிதவாதிகள்‌ இந்தத்‌ திட்டத்திற்கு தங்கள்‌ 
எதிர்ப்பைக்‌ குறைத்துக்‌ கொண்டார்கள்‌ என்ற குறிப்பி 
வது ரேர்மையாயிரா து. தற்போதைய கெடுதலான ஆட்சி 
முறையே போதுமென்றும்‌, இர்தியாவின்பேரில்‌ பலவந்த 
மாக திணிக்கப்படும்‌ இந்த தேவையில்லாத புது ஆட்சி 
முறை வேண்டாமென்றும்‌ அவர்களில்‌ பெரும்பான்மை 
யோர்‌ தெளிவாகக்‌ கூறிவிட்டார்கள்‌. இவ்வளவுதான்‌ அவர்‌ 
கள்‌ செய்யக்கூடிய காரியம்‌. ஏனெனில்‌, இதைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமாக ஆக்ஷேபித்து எதிர்த்துப்‌ போராடுவதற்கு அவர்‌ . 
களுடைய கொள்கைகளே இடரந்கரமாட்டா. அனால்‌ அவர்‌ 
கள்‌ அழுத்தமாக இந்தத்‌ திட்டத்தை கண்டித்துக்‌ 
கொண்டே போவார்கள்‌ என்ற தாராளமாகக்‌ கொள்ள 
லாம்‌. “(முதலிலே நீ வெற்றிபெருவிடி.ன்‌ மீண்டும்‌ கூக்குரல்‌ 
போடு'' என்ற பழைய வாக்கியத்தையே அவர்கள்‌ தங்கள்‌ 


கக்ஷிக்கு சூத்திரமாகவும்‌ மகுடமாகவும்‌ கொள்ளலாம்‌. 
பிரிட்டனிலே தொழிற்‌ கக்ஷியார்‌ வெற்றிபெற்று அவர்‌ 


கள்‌ மர்திரிப்‌ பதவிக்கு வருவதால்‌, லாபம்‌ உண்டென்ற 
மிதவாதத்‌ தலைவர்கள்‌ யாவரும்‌ சில காம்‌ரஸ்காரர்களும்‌ 
மற்றும்‌ பலரும்‌ எண்ணினார்கள்‌ . பிரிட்டனினுள்ள தீவிர 
கக்ஷிகளின்‌ ஒத்துழைப்பை இந்தியா நாடக்‌ கூடாது என்று 
சொல்வதற்கில்லை, பிரிட்டிஷ்‌ தொழில்‌ கக்ஷியார்‌ மந்திரிப்‌ 
பதவி ஏற்றுக்‌ கொள்வதை இர்தியா உபயோகப்படுத்திக்‌ 
கொள்ளக்‌ கூடாது என்பதற்குமில்லை. ஆனால்‌ பிரிட்டனில்‌ 
சுற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ அதிர்ஷ்ட சக்கரத்தின்‌ மாறுதல்‌ 
ஒன்றையே, திக்கற்றத்தனமாக ஈம்பிவாழ்வது இர்தியாவின்‌ 
கெளாவத்திற்கு தளிகூட பொருர்தாததாகும்‌. கெளரவம்‌ 
ஒரு புறமிருக்க, அது அறிவுடைமையும்‌ ஆகாது. பிரிட்‌ 
டிஷ்‌ தொழிற்‌ கக்ஷிகளிடமிருந்து நாம்‌ ஏன்‌ அதிகமாக 


1009 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


எதையும்‌ எ திர்பார்க்கவேண்டும்‌? ஏற்கனவே இரண்டு தட 
வைகள்‌ தொழிற்‌ க௯்ஷி மந்திரி சபைகள்‌ இருந்தனவே 
அந்த சமயத்தில்‌ இர்தியாவுக்கு அந்த ஆட்சியால்‌ ஏற்பட்ட 
கேடுகளை நாம்‌ மறக்கவே முடியாது, ஸ்ரீ ராம்ஸே மாக்ட 
னால்டு தொழிற்‌ கக்ஷதியை விட்டு பிரிந்து போயிருக்கலாம்‌. 
ஆனால்‌ அவரது பழைய ஈண்பர்கள்‌ அதிகம்‌ மாறிவிட்ட 
தாக காணப்படவில்லை. 1984-ம்‌ வருஷம்‌ அக்டோபர்‌ 
மாதம்‌ கூடிய சவுத்‌ போர்ட்டு தொழிற்‌ க௯தி மகாநாட்டில்‌ 
ஸ்ரீமான்‌ வி. கே. இருஷ்ணமேனன்‌ ஒரு தீர்மானம்‌ கொண்டு 
வந்தார்‌. “இந்தியாவுக்கு பூரண சுயராஜ்யம்‌ ஏற்படுவதற்‌ 
காக, சுய நிர்ணயக்‌ கொள்கையை இந்தியா சம்பந்தமாக 
உடனே ஏற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌ என்பதுதான்‌ தீர்மான 
மாகும்‌. ஸ்ரீ ஆர்தர்‌ ஹெண்டர்ஸன்‌ இந்தத்‌ தீர்மானத்தை 
வாபீஸ்‌ வாங்கக்‌ கொள்ளவேண்டுமென்ற வற்புறுத்தினார்‌. 
இந்தியாவுக்கு சுய நிர்ணயக்‌ கொள்கையை அமுலுக்குக்‌ 
கொண்டு வரும்‌ விஷயத்தில்‌ தொழிற்‌ கக நிர்வாகிகள்‌ 
யாதொரு உறுதியும்‌ கொடுக்க முடியாதென்று அவர்‌ 
மனதைவிட்டூச்‌ சொல்லிவிட்டார்‌. (இக்‌ தியாவிலுள்ள எல்லா 
கூட்டத்தார்களையும்‌ கலந்துகொள்ளப்‌ போகிறோம்‌ என்று 
தெளிவாகவும்‌ திட்டமாகவும்‌ சொல்லிவிட்டோம்‌. அதைக்‌ 
கொண்டு இந்தியர்கள்‌ திருப்தி அடைய வேண்டும்‌'* என்று 
அவர்‌ சொன்னார்‌. சென்ற தொழிற்கக்ஷி அரசாங்கமும்‌, 
தேய அரசாங்கமும்‌ இவ்வாறேதான்‌ சொல்லின. அவைக 
ளின்‌ பயனென்ன? வட்டமேஜை மகாநாடு, வெள்ளைக்‌ காகி 
தம்‌, கூட்டுக்‌ கமிட்டி யாதாஸ்‌ த, ' இந்தியா: சட்டம்‌ இவை 
கள்தான்‌. எனவே ஹெண்டர்ஸன்‌ அவர்களின்‌ கூற்றால்‌ 
அதிகமாக என்ன திருப்தி உண்டாகப்‌ போறெது? 


சாம்ராஜ்யத்தின்‌ பொது விஷயங்கள்‌ சம்பந்தமாக 
இங்கிலாந்தில்‌ தொழிற்‌ கக்ஷிக்கும்‌ கன்ஸர்‌ வேடிவ்‌ கக்ஷிக்‌ 
கும்‌ வேற்றுமையே கடையாது என்பது மிகத்‌ தெளிவான 
சங்கதியாகும்‌. தொழிற்‌ கக்ஷியைச்‌ சேர்ந்த சாமானியர்கள்‌ 
தீவிர கருத்துக்கொணாடர்கள்‌ என்பது உண்மை, ஆனால்‌ 
அவர்களுக்கு தொழிற்‌ கக்ஷியை ஈடத்தி வரும்‌ தலைவர்களி 
டம்‌ அதிகமான செல்வாக்கு கிடையாது. தொழிற்ககூஷி 
யில்‌ தீவீர வாதிகள்‌ வலுவடைந்து வருஇருர்கள்‌. ஏனெ 
னின்‌ நிலைமை விரைவில்‌ மாறிக்கொண்டு வருறெது. ஆனால்‌ 
இத்தகைய மாறுதல்கள்‌ பிரிட்டனில்‌ ஏற்படப்‌ போகின்‌ 


லெ சமீபகால சம்பவங்கள்‌ 1008 


றன என்பதை நம்பி இந்திய இயக்கங்கள்‌ தேக்க முற்று 
தூங்கக்‌ கொண்டிருக்க வேண்டுமா? 

நமது மிதவாத ஈண்பர்கள்‌ பிரிட்டிஷ்‌ தொழிற்கக்ஷியாரி 
டம்‌ நம்பிக்கை வைப்பதில்‌ வினோதம்‌ ஒன்‌ திருக்கிறது. ஒருக்‌ 
கால்‌ பிரிட்டிஷ்‌ தொழிற்‌ கக்ஷி தீவிரக்‌ கொள்கையை வற்று, 
அபேதவாதத்‌ திட்டத்தை இங்கிலாந்தில்‌ அமுலுக்குக்‌ 
கொண்டுவருமாகில்‌, அப்பொழுது இந்திய மிதவாதிகளும்‌ 
மற்றும்‌ நிதானக்‌ கூட்டத்தார்களும்‌ இந்தியாவில்‌ என்ன 
செய்வார்கள்‌? இவர்கள்‌ யாவரும்‌ ஜனநிர்மாணத்‌ துறை 
யில்‌ மிகுதியும்‌ பிற்போக்கு கொண்டவர்கள்‌. இவர்கள்‌ 
தொழிற்‌ ககஷியின்‌ பொருளாதாரத்‌ திட்டங்களை விரும்ப 
மாட்டார்கள்‌. அவைகள்‌ இந்தியாவுக்கு அமுலுக்கு 
வாக்‌ கூடாது என்று அஞ்சுவார்கள்‌. பிரிட்டனில்‌ 
அபேதவாதத்‌ திட்டத்தை ஆதரிப்பதென்று வந்து விட்‌ 
டால்‌, ஒருக்கால்‌ இவர்கள்‌ பிரிட்டிஷ்‌ சம்பந்தத்தை 
அறுத்துக்‌ கொள்ள வேண்டுமென்ன௮ அசைப்‌ பட 
வும்‌ கூடும்‌. ஏனென்றால்‌ அபேதவாதத்‌ திட்டம்‌ இவர்‌ 
களுக்கு பிடிக்காத ஒன்றாகும்‌, பிரிட்டிஷ்‌ சம்பம்தம்‌ கூடா 
தென்றும்‌, இந்தியாவுக்கு பூரண சுதந்திரம்‌ வேண்டுமென்‌ 
௮ம்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கும்‌ என்னைப்‌ போன்றவர்கள்‌ 
அப்பொழுது அபேதவாத பிரிட்டனோடு முறித்தக்கொள்ள 
வேண்டாமென்றும்‌, நெருங்கிய உறவு வைத்‌,துக்‌ கொள்ள 
வேண்டீமென்றும்‌ தங்களுடைய மனதை மாத்றிக்‌ கொள்ள 
வும்‌ கூடும்‌. பிரிட்டிஷ்‌ பொது ஜனங்களேரடு ஓத்துழைப்‌ 
பதில்‌, நம்மில்‌ யாருக்கும்‌ ஆகே,பணையே இராது. நாம்‌ ஆட்‌ 
சேபிப்பதெல்லாம்‌ பிரிட்டிஷ்‌ சாம்சாஜ்பக்கொள்கையைப்பற்‌ 
நித்தான்‌. அர்தக்‌ கொள்கை இருந்த இடம்‌. தெரியாமல்‌ 
தொலைந்து போகுமா ஒல்‌ நாம்‌ ஏன்‌ பிரிட்டிஷ்‌ பொது மக்க 
ளோடு ஒத்துழைக்கக்‌ கூடாது? அப்பொழுது மிதவா இகள்‌ 
என்ன செய்வார்கள்‌? அப்பொழுதும்‌ அர்தப்‌ புதிய நிலை 
மையை ஏற்றுக்கொண்டு (ஆண்டவன்‌ லீலை' என்று தங்கள்‌ 


"மனதை தேற்றிக்‌ கொள்ளவும்‌ கூடும்‌. 


ட. வட்டமேஜை மகா நாட்டின்‌ பயனாக சமஷ்டி என்ற 
திட்டம்‌ ஏற்கப்பட்டதினால்‌, இர்தியாவிலிருக்கும்‌ சுதேச 
மன்னர்களுக்குத்‌ அதிகமாக மரியாதை கொடுப்பதுபோல 
ஆயிற்று. பிரிட்டனி லிருக்கும்‌ பிற்போக்காளர்கள்‌ சுதேச 


1004 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மன்னர்களை தழுவ ஆரம்பித்தது முதல்‌; அவர்களுக்கு 
புதிய உயிர்‌ உண்டாயிருக்கிறது. இவ்வளவு காலம்‌ வரை 
யில்‌ அவர்களுக்கு இப்பேர்ப்பட்ட. பிராதான்யம்‌ ஏற்படவே 
யில்லை. இதற்கு முன்னே அவர்கள்‌ பிரிட்டிஷ்‌ ரெஸிடெண்டு 
றின கோட்டை கடக்க பயப்படுவார்கள்‌. இந்திய அர 
சாங்கத்தாரோ, சுதேச மன்னர்களில்‌ பலரை பகிரங்கமாக 
நிர்தை மனப்பான்மையுடன்‌ நோக்கனார்கள்‌. சுதேச சமஸ்‌ 
தான விஷயங்களில்‌ இந்திய சர்க்கார்‌ அடிக்கடி. தலையிட்டார்‌ 
கள்‌. தலையிட்டது சரிதான்‌. இன்றைக்கும்‌ பல சமஸ்தான 
கள்‌ இற்திய அரசாங்கத்தாரால்‌ :கடனாக'' கொடுக்கப்பட்ட 
உத்தியோகஸ்தர்களால்‌ நிர்வாகம்‌ செய்யப்பட்டு வருகின்‌ 
றன. அனால்‌ இவ்வாறு தலையிடக்‌ கூடாதென்று சர்ச்ச 
அம்‌, சாதர்‌ மீர்‌ பிரபுவும்‌ பிரசாரம்‌ செய்ததால்‌, இர்திய 
சர்க்கார்‌ சிறிதளவு அச்ச மடைந்து, தலையிடும்‌ விஷயத்தில்‌ 
இப்பொழுது எச்சரிக்கையுடன்‌ ஈடந்து கொள்ஜிறார்கள்‌. 
எனவே இப்பொழுது சுதேச மன்னர்களும்‌ கொஞ்சம்‌ தங்‌ 
கள்‌ குரலை உயர்த்திக்‌ கொண்டு ஜோராக?வ பேசுகிறார்கள்‌. 


இந்திய அரசியல்‌ அரங்கத்தில்‌ தரை மட்டத்திற்கு 
மேல்‌ எழுந்த இவைகளை நான்‌ ஒருவாறு ஆராய்ச்சி செய்ய 
முயன்‌ நிருக்கறேன்‌. ஆனால்‌ இந்த எழுச்சிகள்‌ இச்தியா 
வின்‌ உண்மையான உள்ளக்கிடைக்களுக்கு பொருத்தமுள்‌ 
ளவைகளல்ல. இந்த நிகழ்ச்சிகளுக்குப்‌ பின்னே யிருக்கும்‌ 
தூண்டுதல்‌ எனக்கு மிகுதியும்‌ வருத்‌க்த்தையுண்டாக்குகறது. 
எவ்விதமான சுதந்திர தாகத்தையும்‌ அடக்கி விடவேண்டும்‌ 
என்ற தூண்டுதல்‌ ஒரு பக்கம்‌; ஏராளமான கஷ்டங்கள்‌, 
முன்னேறவிடாமல்‌ தடுத்தல்‌, ஈல்லெண்ணத்தை முறித்தல்‌, 
பல இய தன்மைகளை ஆதரித்து வளர்த்தல்‌, இவைகள்‌ 
இந்த எழுச்சிகளுக்குப்‌ பின்னே நின்‌௮ வேலைசெய்கின்‌ றன. 
ஆயிரக்கணக்கான இளைஞர்கள்‌ கிறையிலேயிறார்‌ அ, வருஷ்‌ 
களை எண்ணிக்‌ கொண்ட, தங்கள்‌ இதயத்தையே தின்று 
கொண்டு தவிக்கன்றார்கள்‌. அவர்களுடைய குடும்பத்தார்‌ 
கள்‌ உற்றார்‌, உறவினர்‌, ஈண்பர்கள்‌ : முதலியோர்‌ கசப்ப 
டைந்து போஜறார்கள்‌. மிருகபலத்திற்கு முன்னே அவமா 
ன த்தோடும்‌; திக்கற்ற நிலைமையிலும்‌ இருக்கின்றோம்‌ என்ற 
சாண்ணம்‌ அவர்களை கவ்விக்கொள்கிறது. சாதாரண காலங்‌ 
களிலேயே, பல ஸ்தாபனங்கள்‌ சட்டத்திற்கு மீறியவை 
யென்று அறிவிக்கப்படநன்றன . (அவசர அதிகாரங்களும்‌”, 


இல சமீபகால சம்பவங்கள்‌ 1005 


(அமைதிச்‌ சட்டங்களும்‌' அரசாங்கத்தாரின்‌ அம்புராத்‌ 
ஆணியில்‌ சாசுவதமாக இடம்‌ பெற்று விட்டன. தனி 
ஈபர்களின்‌ உரிமைகளைக்‌ குறைப்பது என்ற நிகழ்ச்சி சாதா 
ரணமாக விட்டது. அநேக நூல்களும்‌, பத்திரிகைகளும்‌ 
வெளியில்‌ பரவாமல்‌ தடுக்கப்படிகின்றன, (கடல்‌ சுங்கன்‌ 
சட்ட' மூலமாக பல மால்களும்‌, பத்திரிகைகளும்‌ இந்தியா 
விற்குள்‌ வராமல்‌ தடுக்கப்படஜின்றன . அபாயகரமான 
இலக்கியங்களை வைத்துக்கொண்டிருந்தால்‌ நீண்ட காலம்‌ 
சிறைவாசம்‌ நேரும்‌. அரசியலைப்பற்றியோ தற்கால பொரு 
ளாதார பிரச்னைகளைப்பற்றியோ, மனதை விட்டூ அபிப்பிரா 
யத்தை சொன்னாலும்‌ சரி, அல்லது ரஷ்யாவில்‌ ஏற்பட்டிருக்‌ 
கும்‌ சமூக நாகரீக முன்னேற்றப்படித்‌ தரங்களைப்பற்றி 
சாதகமாக எழுதினாலும்‌ சரி, கண்காணிப்பு அதிகாரிக்கு 
கோபம்‌ வந்த விடறது, 


ரவீந்திரநாத்‌ டாகூர்‌ ரஷ்யாவிற்குப்‌ போய்‌ பார்த்த 
பிறகு ஒரு கட்டுரை எழுதினார்‌. அதை மாடர்ன்‌ ரெவ்யூ”? 
பத்திரிகை பிரசுரித்ததற்காக, வங்காள அரசாங்கத்தார்‌ 
அதை எச்சரிக்கை செய்தார்கள்‌. ((அம்தக்‌ கட்டுரையில்‌ 
இர்தியாவில்‌ ஈடைபெற்றுவரும்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ 
“ பயன்கள்‌ இர்கேடான முறையில்‌, குறிப்பிடப்பட்டிருக்‌ 
இன்றன. அதனால்‌ எச்சரிக்கை செய்யப்பட்ட "தென்று 
பார்லிமெண்டு சபையில்‌ உதவி இர்தியாமர்திரி சமாதானம்‌ 
தெரிவித்தார்‌. - பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்‌ பயன்களைப்பற்றி 
இர்ப்பு சொல்லக்‌ கூடிய நீதிபதி, கண்காணிப்பு அதிகாரி 
தான்போலும்‌! அவருக்கு விரோதமான . கருத்தை நாம்‌ 
வைத்துக்‌ கொள்ளவும்‌ கூடாது; வெளியிடவும்‌ கூடா. 
ரவீந்திரநாத்‌ டாகூர்‌ டப்ளின்‌ ஈகரத்திலிருக்கும்‌ ஈண்பர்‌ 
களின்‌ சங்கத்திற்கு வாழ்த்துச்‌ செய்தி அனுப்பியதைப்‌ 
பற்றியும்‌ வங்காள  அரசாங்கத்தாரால்‌ ஆட்சேபணை 
செய்யப்பட்டது. கலை நாகரிக விஷயங்களில்‌ சிரத்தை 
கொண்டவரும்‌, வேண்டுமென்றே அரசியலிலிருர்து விலக 
நிற்பவரும்‌, இர்.திபாவின்‌ பூஜ்பரும்‌, உலக கீர்த்தி கொண்‌ 
டவரும்‌ முனிவருமான, டாகூர்‌ அவர்களே அவ்வாறு அட 
க்‌ ஒடுக்கப்பட்டால்‌, மட்டமான பேர்வழிகளின்‌ கதி என்‌ 
னவாகும்‌ ? அடக்‌ ஒடுக்கவிட்டானும்‌ பாதகமில்லையே ? 
இந்தச்‌ செயல்களால்‌ உண்டாகும்‌ பொதுஜன அச்சம்‌ 


தான்‌ பொறுக்க முடியாததாக யிருக்கிறது. இற்த நிலமை 


1006 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ ட்‌ 
யில்‌ யோக்யெமாக பத்திரிகை ஈடத்த முடியாது, சரித்தி 
ரத்தை சரிவர ஆராய முடியாது, அதைப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 
உண்மையான முறையில்‌ சொல்லிக்‌ கொடுக்கவும்‌ முடியாது. 
பொருளாதாரத்தையும்‌, அரசியலையும்‌, தற்கால விஷயங்களை 
யும்பற்றி உண்மையாக மதிப்பிட முடியாது, இவைகளை 
யெல்லாம்‌ பின்‌ பலமாக வைத்துக்‌ கொண்டு, இர்‌ திருத்தங்‌ 
களையும்‌ பொறுப்பாட்சியையும்‌ 'வழங்கப்‌ போ௫ன்ற தாம்‌! 


உலகத்தில்‌ இப்பொழுது அறிவுக்‌ குழப்பம்‌ ஏற்பட்டு 
வருகிறதென்று புத்திசாலிகளெல்லோரும்‌ அறிவார்கள்‌. 
தற்போது இருக்கும்‌ நிலைமைகளில்‌ உலக மக்களுக்கு அளிக்‌ 
கூட இருப்இயில்லையென்பதும்‌ அவர்களுக்குத்‌ தெரியும்‌. 
நமது கண்கள்‌ முன்னாலேயே, நீண்ட காலம்‌ வரைக்கும்‌ 
தாங்கி, எதிர்காலத்தை உருவாக்கும்‌ மாறுதல்கள்‌ நேர்ந்து 
வருகின்றன. எதிர்காலம்‌ எவ்வாறு அமைக்கப்பெற்று 
_ அம்‌, அதைப்பற்றி வெறும்‌ தத்துவம்‌ மட்டும்‌ பேசுற சங்‌ 
கதியல்ல. ஒவ்வொரு தனி நபரையும்‌ பாதிக்கக்‌ கூடிய 
விளைவுதான்‌ எதிர்காலத்தில்‌ நேரும்‌. ஆகவே இச்த மாறு 
தல்கள்‌ நேரும்பொழுது, தான்‌ என்ன செய்வதென்று 
ஒவ்வொரு மனிதனும்‌ தன்னுடைய மனதையும்‌ செயலை 
யும்‌ தட்டப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. எதிர்கால விளைவு 
களுக்கு தூண்டுதல்களாக இருக்கும்‌ சக்திகளையும்‌ அவன்‌ 
ஆராய வேண்டும்‌. பழைய உலகம்‌ முடிவடைந்து 'புதிய 
உலகம்‌ உருவெடுத்து வருகின்றது. ஒரு பிரச்னைக்கு 
பரிகாரத்தை நாடினால்‌, முதலிலே அந்தப்‌ பிரச்னை யாது 
என்பதை விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும்‌. பரிகா 
சம்‌ தேடுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம்‌ 
பிரச்னையைக்‌ தெரிந்து கொள்ளுவதுமாகும்‌. 


நமது அரசியல்‌ வாதிகள்‌ உலக நிகழ்ச்சிகளை அலட்ச 
யம்‌ செய்கிறார்கள்‌. அவைகளை நேரே அறிக்து-கொள்ளுவ 
தில்லை. இது தூர்ப்பாக்கெயமாகும்‌. இரந்த அறியாமை 
இர்தியாவிலிருக்கும்‌ அதிகாரிகளின்‌ மத்தியில்‌ பரவிக்‌ 
கிடக்கின்றது. ஏனென்றால்‌ வில்‌ சர்விஸ்‌ கூட்டத்தார்‌ 
தங்களுடைய சிறிய உத்தியோக உலகத்தில்‌ தற்பெருமை 
யோடு சுகமாக வாழ்ந்து வருதறார்கள்‌. உத்தியோகஸ்தர்‌ 
களில்‌ உச்சியில்‌ இருப்பவர்கள்தான்‌ இந்தப்‌ பிரச்னைகளைப்‌ 
பற்றி யோசிக்க வேண்டிய நிலைமையில்‌ இருக்கின்றார்கள்‌, 


இல சமீபகால சம்பவங்கள்‌ 1007 


இர்திய அரசாங்கம்‌ உலக நிகழ்ச்சிகளின்‌ படிக்கு தன்னு 
டைய போக்கை நிர்ணயித்துக்கொள்ளவேண்டி. யிருக்றெது. 
இந்தியா ஆங்கில ஆதிக்கத்தின்‌ ழ்‌ இருக்கும்‌ காரணத்‌ 
தால்‌ பிரிட்டிஷ்‌ ௮ர்நிய நாட்டுப்‌ போக்கு மிகுதியும்‌ 
பாதிக்கப்படுகிறதென்பது எல்லோருக்கும்‌ தெரிர்த சங்‌ 
கதி, ஜப்பானிய சாம்ராஜ்பத்துக்கும்‌ சோவியத்‌ அரசாங்‌ 
கத்தில்‌ வளரும்‌ வல்லமைக்கும்‌,  ஹிங்கயொங்கில்‌ 
அங்கிலேயர்களும்‌, ரஷ்யர்களும்‌, ஜப்பானியர்களும்‌, 
தனித்தனியே செய்யும்‌ சூழ்ச்சுகளுக்கும்‌, மத்திய ஆசயா, 
ஆப்கனிஸ்தானம்‌, பர்ஹியா முதலிய தேசங்களில்‌ ஈடை 
பெறும்‌ நிகழ்ச்சிகளுக்கும்‌, இவைகளுக்கும்‌ இச்திய அரி 
யல்‌ போக்குக்கும்‌ எவ்வளவு நெருங்கிய சம்பந்தம்‌ இருக்‌ 
இறதென்று நமது இந்திய அரசியல்‌ வாதிகளில்‌ எத்தனை 
பேர்கள்‌ யோசிக்கிறார்கள்‌ ? மத்திய ஆசியாவின்‌ நிலைமை 
காஷ்மீரத்தைப்‌ பாதிக்கிறது. எனவே பிரிட்டிஷார்‌ காஷ்மீ 
ரத்தை கண்ணும்‌ கருத்துமாகப்பார்த்துக்கொண்டு, அதைக்‌ 
தங்களுக்கு தற்காப்பு வச்திபாக வைத்துக்‌ கொண்டிருக்‌ 
றேர்கள்‌. 


உலக முழுதிலும்‌ இப்பொழுது விரைவில்‌ நேர்ந்து 
வருகிற பொருளாதார மாறுதல்களை இன்னும்‌ முக்கியமாக 
கவனிக்க வேண்டும்‌. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 
அமுலிலிருந்த திட்டம்‌ ஒழிர்துபோய்விட்டது. அந்தத்திட்‌ 
டத்துக்கும்‌, தற்போதைய தேவைகளுக்கும்‌ சம்பக்தமே 
இல்லை. இதை நாம்‌ உணரவேண்டும்‌. ஒவ்வொரு படியாக 
அமைத்துக்கொண்டு போகவேண்டும்‌: அதாவது ஒரு தீர்ப்‌ 
பைக்கொண்டு வேறொரு தீர்ப்பு என்று வழக்கறிஞர்கள்‌ 
சொல்லுவது போல பொருளாதார திட்டத்தில்‌ ஓன்றும்‌ 
நடவாது; ஏனெனின்‌ அப்பேர்ப்பட்ட முந்தின தீர்ப்பே 
இடையாது. மாட்டுவண்டியை தண்டவாளங்களில்‌ கொண்டு 
போய்‌ நிறுத்தி அதை ரயில்‌ வண்டி என்று சொல்ல முடி. 
யாது. மாட்டு வண்டி ஒழிர்துபோய்‌, புது வண்டிக்கு இடம்‌ 
கொடுக்க வேண்டியதுதான்‌. ரஷ்யாவில்‌ மட்டுமல்ல மற்ற 
நாடுகளிலும்‌ புதிய. திட்டங்களும்‌, பெருத்த மாறுதல்களும்‌ 
பேசப்பட்டு வருகின்றன. தலைவர்‌ ரூஸ்வெல்ட்‌ முதலாளித்‌ 
திட்டத்தை வைத்துக்கொண்டு, அதை வலுப்படுத்த வேண்டு 
மென்ற விருப்பம்‌ கொண்டவர்‌; எனினும்‌ அமெரிக்க வாழ்க்‌ 
கையையே அடியோடு மாற்றும்படியான பிரம்மாண்டமான 


1008 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 

திட்டங்களை தைரியங்கொண்டு நிர்மாணம்‌ செய்துவிட்டார்‌. 
அதிக உரிமை படைத்தவர்களை சிறிது துடைத்து, உரிமை 
குறைக்தவர்களைக்‌ கை தூக்கிவிட வேண்டுமென்‌ அ அவர்பேசு 
றார்‌. அவர்‌ வெற்றிபெறலாம்‌, அல்லது தோற்றுப்‌ போக 
லாம்‌; ஆனால்‌ அர்த மனிதனுடைய தைரியத்தையும்‌, பழைய 
சுவூகளிலிருர்‌.து தம்முடைய -தேசத்தை இழுத்து வேறு 
சுவட்டுக்கு மாற்றவேண்மமென்ற அவரது அசையையும்‌ 
எவரும்‌ மறுக்க முடியா து. தம்முடைய போக்கை மாற்றிக்‌ 
கொள்ளவும்‌, தவறுகளை ஒப்புக்கொள்ள வும்‌ அவர்‌ அஞ்சுவ 
தில்லை, இங்கிலாக்‌ இல லாயிட்‌ ஜார்ஜ்‌ அவர்கள்‌ புதிய திட்‌ 
டம்‌ ஒன்றை வெளிக்‌ கொணர்ந்திருக்கிறார்‌. இர்‌ தியாவில்‌ 
ஈமக்கும்‌ பல புதிய திட்டங்கள்வேண்டும்‌. “எதெது தெரிர்‌து 
கொள்ள வேண்மோ அதை ஏற்கனவே தெரிக்துகொண் 
டாய்விட்டது; எதெது செய்யத்‌ தமுதிபெற்றதோ அதை ஏற்‌ 
கனவே செய்தாகிவிட்டது” என்று சொல்லும்‌ பழம்பேச்சு 
அபாயமான தாகும்‌. 


நாம்‌ பல பிரச்னைகளைக்‌ தீர்க்க வேண்டும்‌. ௮ வைகளுக்கு 
தைரியமான பரிகாரங்களை நாட வேண்டும்‌. பாமர மக்களின்‌ 
நிலைமையை மிகுதியும்‌ சீர்படுத்த முடியாமற்போனால்‌ தற்‌ 
போதைய ஜன நிர்மாண, பொருளாதாரத்‌ திட்டம்‌ நீடித்‌ 
இருப்பதற்கு எவ்வாறு உரிமை பெற்றிருக்கிறது? வேறு 
ஏதேனும்‌ ஒரு திட்டத்தால்‌ பொது மக்களின்‌ நிலைமை சர்‌ 
படுமா ? அரசியல்‌ மாறுதலால்‌ மட்டும்‌ எல்லாத்‌ துறைகளி 
ஓம்‌ திவிரமான அபிவிருத்தி ஏற்படுமா ? பரம்பரை உரிமை 
யாளர்கள்‌ மிகத்‌ தேவையான மாறுதல்களுக்குக்‌ குறுக்கே 
நிற்பார்களாகல்‌ பொதுமக்கள்‌ எவ்வளவு வறுமையிலும்‌ 
கஷ்டத்திலும்‌ இருந்தாலும்‌ சரியென்று முன்‌ சொன்னவர்‌ 
களின்‌ உரிமைகளைக்‌ காப்பாற்ற முயலுவது நியாயமாகுமா? 
அல்லது அறிவுடைமையாகுமா ? உரிமையாளர்களை தொம்‌ 
கரவு செய்ய வேண்டுமென்பது நோக்கமில்லை. ஆனால்‌ அவர்‌ 
கள்‌ மற்றவர்களுக்குக்‌ கெடுதி செய்யாமல்‌ தடுக்க வேண்டி 
யதுதான்‌ நோக்கமாகும்‌. பரம்பரை உரிமைகளோடு ராஜிக்கு 
வசக்கூரிமானால்‌ அது நல்ல காரியம்தான்‌. இத்தகைய ராஜி 
நியாயமா அநியாயமா என்று அபிப்பிராய பேதமிருக்க 
லாம்‌. அனால்‌ அத்தகைய ராஜி தேவை என்றும்‌, உசிதம்‌ 
என்றும்‌ எல்லோரும்‌ ஏற்றுக்கொள்ளுவார்கள்‌ , இத்தகைய 


ராஜியினால்‌ ஒரு உரிமையைக்‌ களைந்கெரிர்‌ தவிட்டு, வேறொரு 


சில சமீபகால சம்பவங்கள்‌ 1009 


உரிமையை நிலை காட்டுவது என்றால்‌ ௮.து சாஜியல்ல, தேவை 
யானபொழுதும்‌, சாத்தியமானபொழு அம்ஈஷ்ட ஈட கொடுப்‌ 
பது சிலாக்கெமே, ஏனென்றால்‌ போராட்டம்‌ என்று வந்த 
விட்டால்‌, அதிகமாக செலவு பிடிக்கும்‌, ஆனால்‌ உரிமையா 
ளர்கள்‌ இத்தகைய ராஜிகளை ஏற்பதில்லையென்று சரித்திரத்‌ 
தில்‌ அழுத்தமாகக்‌ காணக்‌ இடக்கிறது, ஜனசமூகத்தில்‌ 
ஜீவாதாரமான வேலைகளை செய்யாத கூட்டங்களுக்குப்‌ 
பொதுவாக அறிவும்‌ யோசனையு மிருப்பதில்லை. : அந்தக்‌ 
கூட்டங்கள்‌ முழுப்போடாக எல்லாவற்றிற்கும்‌ ஆசை 
கொண்டு சூதாட்டம்போல்‌ காரியம்‌ செய்கிறார்கள்‌, எனவே 
அவர்கள்‌ முற்றிலும்‌ மறைந்துபோய்‌ விடகிறார்கள்‌., 


காங்டரெஸ்‌ காரியக்‌ கமிட்டி சொல்லுவதுபோல பறி 
முதல்‌ முதலிய சங்கதிகளைப்பத்றி உருப்‌ பிரியாத பேச்சு 
வெகுவாக பேசப்பட்டு வருகிறது. தற்போதைய பொரு 
ளாதார திட்டத்தின்படி, பிடிவாதமாயும்‌ தொடர்ந்தும்‌ பறி 
முதல்‌ ஈடந்து கொண்டே வருகிற. இதை ஒழிக்கும்‌ 
பொருட்டே ஜனசமூக மாறுதல்கள்‌ தேவையென்று சொல்‌ 
லுஇிறோம்‌. தொழிலாளியின்‌ தினசரி வேலையின்‌ ஊதியத்தில்‌ 
ஒரு பகுதி அன்றாடம்‌ பறிமுதல்‌ செய்யப்பட்டு வருகின்‌ 
ஓது. குடியானவனுடைய குத்தகையையும்‌, கிஸ்‌ தயையும்‌ 
உயர்த்தி உயர்த்தி, அதை அவனால்‌ செலுத்த முடியவில்லை, 
அதை வஞசூலிப்பதற்காக அவனுடைய நிலம்‌ பறிமுதல்‌ 
செய்யப்பகின்‌ றது. முன்‌ நாட்களில்‌, பொது நிலங்கள்‌ 
தனி ஈபர்களால்‌ ஆக்கிரமிக்கப்பட்டு, பறிமுதல்‌ செய்யப்‌ 
பட்ட தினால்‌ அவைகள்‌ பெரிய எஸ்டேட்டுகளாக மாற்றப்‌ 
பட்டன. இவ்வாறு சிறு குடியானவர்களைக்‌ தொடைத்து 
விட்டார்கள்‌. பறிமுதல்‌ என்பது தான்‌ தற்போதைய திட்‌ 
டத்தின்‌ அஸ்திவாரமும்‌, மூச்சுக்காற்று மாகும்‌. 


இதற்குப்‌ பரிகார முயற்சியாக ஜனசமூகம்‌ பலவித 
உபாயங்களைக்‌ கையாளுகின்‌ றது. அவைகள்‌ யாவும்‌ பறி 
முதல்‌ மாதிரிதான்‌; உதாரணமாக பளுவான வரிகள்‌, மரரை 
வரிகள்‌; கடன்‌ நிவர்த்திச்‌ சட்டங்கள்‌, நாணய மதிப்புயர்த்‌ 
தல்‌ முதலியன. நாட்டுக்‌ கடன்களையே - கொடுக்க முடியா 
தென்ற ரஷியா மட்டுமல்ல, முதலாளி தத்‌ வம்‌ அமுலி 
லிருக்கிற நாடுகள்‌ கூட சமீபத்தில்‌ சொல்லி விட்டன. 
அமெரிக்க: ஐக்கயெ மாகாணங்களுக்குத்‌ தான்‌ கொடுக்க 

64 


1010 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


வேண்டிய கடனைக்‌ கொடுக்க முடியாதென்று பிரிட்டன்‌ 
சொல்லி விட்டத. இதே உதாரணத்தை பீரிட்டன்‌ சம்‌ 
பந்தப்பட்ட வரையிலும்‌ இந்தியா கைக்கொள்ளுமாகில்‌ 
காரியம்‌ எவ்வளவு மோசமாய்ப்‌ போய்விடும்‌. ஆனால்‌ பொது 
மக்களை செழிப்பாக்குவதற்கு இத்தகைய கடன்‌ மறுப்பு 
களும்‌, பறிமுதல்களும்‌ அதிகமாகப்‌ பயன்‌ படுவதில்லை. 
அடிப்படையான நோய்‌ தொலைவதில்லை. ஆகவே புதிதாக 
ஜன நிர்மாணம்‌ செய்யவேண்டுமானால்‌, மூலக்‌ காரணத்தை 


அடியோடு அகற்ற வேண்டும்‌. 


தற்போதைய நிலைமையை மாற்றுவதற்காக புதிய 
முறையை யோசிக்கும்‌ பொழுது எல்லாவகைகளிலும்‌ அத 
னுடைய லாப ஈஷ்டக்‌ கணக்குகளைப்‌ பார்த்து விடவேண்டும்‌. 
குறிய யோசனையுடனிருக்க முடியாது, மனிதவர்க்கம்‌ 
அறிவிலும்‌ பொருளிலும்‌ செழித்து, சந்தோஷ மடைந்து, 
முற்போக்கு அடைய வேண்டிய நோக்கத்திற்கு புதிய முறை 
எவ்வளவு தூரம்‌ பயன்படும்‌ என்பதை நாம்‌ யோசிக்க 
வேண்டும்‌. இந்த தற்போதைய நிலையை மாற்றா விட்டால்‌, 
எவ்வளவு ஈஷ்டம்‌ உண்டாகிறது என்பதையும்‌ கணக்குப்‌ 
போடவேண்டும்‌. பட்டினி, அன்பம்‌, முன்னே றிச்‌ செல்ல 
முடியாத வாழ்க்கை, எல்லாவகையிலும்‌ சீரழிவு, ௮வமா 
னம்‌ முதலியவைகளைக்‌ கணக்குப்‌ போடவேண்டும்‌. அடிக்‌ 
கடி விடாமல்‌ நேர்ந்து வரும்‌ வெள்ளத்தைப்‌ போல தற்‌ 
போதைய பொருளாதாரத்திட்டம்‌ ஏராளமான மக்களை 
நாசத்திற்கு அடித்துக்‌ கொண்டே போய்விகிறது. ஈம்மில்‌ 
சீலர்‌ தொட்டிகளில்‌ வெள்ள த்து நீரை வெளியேற்றுவதால்‌, 
பிரவாகத்தைத்‌ தடுக்கவும்‌ முடியாது. இந்த மக்களை காப்‌ 
பாற்றவும்‌ முடியாது. அணைகள்‌ போட வேண்டும்‌. கால்‌ 
வாய்களை வெட்டியமைக்க வேண்டும்‌. தண்ணீரின்‌ நாசகாரி 
யான வேகத்தை உபயோகமுள்ள பாதைகளில்‌ செலுத்தி, 
அதை மனிதவர்க்கத்திற்கு பயன்படும்படியாகச்‌ செய்ய 
வேண்டும்‌. 


அபேதவாதம்‌ குறிக்கொண்டிருக்றெ ஏராளமான 
மாறுதல்களை, இரண்டொரு சட்டங்களை திடீரென்று செய்‌ 
வதன்‌ மூலமாக கொண்டு வர இயலாது என்பது வெளிப்‌ 
படை. அடிப்படையான அதிகாரமும்‌ சட்டங்களும்‌ 


தேவை. அப்பொழுது தான்‌ அஸ்திவாரத்தை வலுவாய்‌ 


சில சமீபகால சம்பவங்கள்‌ 1011 


அமைத்து முன்னேறிச்‌ சென்று அபிவிருத்தி அடைய 
முடியும்‌. அபேதவாத ஜனசமூகத்தை நிர்மாணம்‌ செய்ய 
வேண்டுமானால்‌ அதை அப்படியும்‌ இப்படியும்‌ அறை 
குறையாயும்‌ செய்ய முடியாது. முக்கியமான தடைகளை 
முதலிலே நீக்கிவிட வேண்டும்‌, கெடுப்பது நோக்கமல்ல; 
கொடுப்பது நோக்கம்‌. நிகழ்‌ காலப்‌ பஞ்சத்தை எதிர்காலச்‌ 
செழிப்பாக மாற்றுவது நோக்கமாகும்‌. அந்த நோக்கத்‌ 
தைப்‌ பூர்த்தி செய்யும்‌ காலையில்‌ ஜனசமூகத்தைத்‌ தேக்கத்‌ 
தில்‌ வைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ தடைகளையும்‌, சுயாலப்‌ 
போக்குகளையும்‌ களைந்தெறிய வேண்டும்‌. நாம்‌ "கைக்கொள்‌ 
ளும்‌ முறை நமக்கு பிடித்ததா இல்லையா. என்பதைப்‌ 
பொருத்ததல்ல; வெறும்‌ மலட்டு நியாயத்தைப்‌ பொருத்‌ 
ததமல்ல. அர்த முறையினால்‌ அபிவிருத்தி ஏற்படுமா ? 
அர்த முறை பொருளாதார ஆராய்ச்சிக்கு ஏற்றதா ? மாறிக்‌ 
கொண்டு வரும்‌ நிலைமைகளுக்குத்‌ தோதாக வேலை செய்யக்‌ 
கூடியதா ? அதனால்‌ எல்லா மக்களுக்கும்‌ ஈன்மை உண்டா 
குமா ? இவைகளை யோசிக்க வேண்டும்‌. 


இந்த மாறுதல்களை உண்டாக்கு முன்னர்‌ போராட்‌ 
டம்‌ நிச்சயமாக நேரும்‌. சமரஸ வழி கடையா. அகவே, 
நம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ காம்‌ எந்தக்‌ கட்சியில்‌ இருக்க 
வேண்டு மென்பதை முன்‌ கூட்டியே தீர்மானித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. எந்தக்‌ கட்சியில்‌ சேருவது என்பதைப்‌ பற்றி 
தீர்க்கமாக யோசித்துச்‌ செய்ய வேண்டும்‌. அபேதவாதம்‌ 
வேண்டும்‌ என்று உணர்ச்சிப்‌ பெருக்கு மட்டும்‌ இருர்தால்‌ 
போதாது,  அபேதவாதம்‌ இன்னதென்று அறிவின்‌ மூல 
மாக ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும்‌. அனுபவங்களை 
யும்‌, கட்சி வாதங்களையும்‌, நிகழ்ச்சிகளையும்‌ ஒன்று 
திரட்டிப்‌ பார்த்து விமர்சனம்‌ செய்த, விரிவாய்‌ ஆராய்ர்‌த 
முடிவுக்கு வரவேண்டும்‌. மேல்‌ சாட்டில்‌ இது சம்பந்த 
மான இலக்கியம்‌ நிறைய இருக்கிறத. ஆனால்‌ இந்தியாவில்‌ 
அதிகமாக இல்லை. மேலும்‌ ௮ரேக நல்ல நூல்கள்‌ 
இந்தியாவிற்கு வரமுடியாமல்‌ தடுக்கப்பட்டிருக்கன்றன. 
ஆனால்‌ அன்னிய நாட்டு _நால்களை மட்டும்‌ படித்தால்‌ 
போதாது. இந்தியாவில்‌ அபேதவாதத்தை நிர்மாணம்‌ 
செய்ய வேண்டுமானால்‌, அதை இந்திய நிலைமைகளுக்கு 
ஏற்றவாறு வளசச்‌ செய்யவேண்டும்‌. இந்த நிலைமைகளை 
கவனத்துடன்‌ ஆராய்ச்சி செய்ய வேண்டும்‌; இவைகளை 


1012 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ஆரரய்ச்சி செய்து விவரமான திட்டங்களைத்‌ தயார்‌ செய்யக்‌ 
கூடிய நிபுணர்கள்‌ ஈமக்குத்‌ தேவை. அர்ப்பாக்வயெமாக ஈமது 
நிபுணர்களில்‌ பெரும்பான்மையோர்‌ சர்க்கார்‌ உத்தியோகத்‌ 
திலிருக்கிருர்கள்‌; அல்லது அரசாங்கக்‌ கண்காணிப்புக்‌ 
குக்‌ 2ிருக்கும்‌ சர்வகலாசாலைகளில்‌ இருக்கிறார்கள்‌. இந்தத்‌ 
அறையில்‌ விரிவாக ஆராய்ச்சி செய்ய அவர்களுக்கு தைரியம்‌ 
இருப்பதில்லை. 


தீர்க்கமாக யோசித்தால்‌ மட்டும்‌ போதாது, அதனால்‌ 
அபேதவர்தத்கை நிர்மாணம்‌ செய்ய முடியாது, வேறு சக்தி 
களும்‌ தேவை. ஆனால்‌ மேற்கூறிய யோசனையில்லா மல்‌ விஷ 
யத்தை நேரே அறிந்து கொள்ளவாவது அல்லது சக்தி 
வாய்ந்த இயக்கத்தை உண்டாக்கவாவது ஈம்மால்‌ முடியா அ 
என்ற நான்‌ உ.றுதியாய்க்‌ கூறுவேன்‌. தற்சமயத்தில்‌ இந்தி 
யாவில்‌ விவசாயிகளின்‌ பிரச்னைதான்‌ மிகவும்‌ முக்யெமா 
னஅ. அததான்‌ முக்யெமான பிரச்னையாக இருக்க முடியும்‌. 
அனால்‌ தொழிற்சாலைகளும்‌ வளர்ந்து கொண்டு வருகின்‌ றன. 
ஈம்முடைய லக்ஷியம்தான்‌ என்ன? விவசாயிகளின்‌ அர 
சாங்கமா அல்லது தொழிலாளிகளின்‌ அரசாங்கமா? நம்‌ 
முடைய சாடு விவசாய ஈாடாகத்தான்‌ இருக்க முடியும்‌. 
அனால்‌ தொழிற்சாலைகளையும்‌ விருத்தி செய்யவேண்டு 
மென்று நான்‌ நினைக்கறேன்‌. 


ஈம்முடைய தொழில்‌ முதலாளிகள்‌ தங்களுடைய 
கருத்துக்களில்‌ அதிகமான முற்போக்கு கொண்டவர்கள்‌ 
அல்ல. முதலாளி தத்துவத்தைக்‌ கூட அவர்கள்‌ ஈன்றாகத்‌ 
தெரிர்து கொள்ளவில்லை, பொதுமக்கள்‌ மிகவும்‌ ஏழைகளாக 
இருக்கிறார்கள்‌. அலைச்‌ சாமான்களை தொழிலாளிகள்‌ வாங்க 
முடியாதபடிக்கு வறுமையில்‌ அஆழ்ர்திருக்கருர்கள்‌, முத 
லாளிகள்‌ தொழிலாளிகளின்‌ கூலியை உயர்த்துவதற்கும்‌, 
வேலை நேரத்தைக்‌ குறைப்பதற்குமான யோசனைகளைக்‌ கடு 
மையாக எதிர்‌ த்துப்‌ போரா றார்கள்‌ . சமீபத்தில்‌ பஞ்சாலை 
களில்‌ வேலை நேரம்‌ பத்து மணி நேரத்திலிருந்து ஒன்பது 
மணி ரேரத்துக்குக்‌ குறைக்கப்பட்டது. இதனால்‌ ஆலை முத 
லாளிகள்‌ கூலியையும்‌ குறைத்து விட்டார்கள்‌. அதிக நேரம்‌ 
உழைத்ததற்காக ஏற்பட்ட தனிக்‌ கூலியையும்‌ நிறுத்திவிட 
டார்கள்‌. எனவே வேலை ரேரம்‌ குறைக்கப்பட்டதால்‌, கூலி 


யும்‌ குறைந்து போயிற்று. ஏழைத்‌ தொழிலாளியின்‌ வாழ்க்‌ 


சில சமீபகால சம்பவங்கள்‌ 1018 


கைத்‌ திட்டம்‌ செளகரியத்திலும்‌ குறைந்து போய்விட்டது. 
தொழிலாளியின்‌ கூலி உயராமல்‌ அவனுடைய வேலை மட்டம்‌ 
அதிகப்பட்டு வருகின்றது. அவன்‌ அதிக வேலையால்‌ 
அயர்ந்து போகிறான்‌. அலை முதலாளிகளின்‌ நோக்கமோ 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ துவக்கத்தில்‌ இருந்த 
நோக்கமாக இன்னும்‌ இருந்து வருகிறது, சமயம்‌ நேர்ந்த 
பொழுது அவர்கள்‌ ஏராளமாக லாபம்‌ சம்பா திக்கிருர்கள்‌, 
ஆனால்‌ தொழிலாளியோ எத்தகைய செளகரியமும்‌ ஏற்படா 
மல்‌ முந்திய நிலையிலேயே இருக்கிறான்‌. சந்தை மந்தமாய்ப்‌ 
போய்‌, சாமான்கள்‌ தேக்கமடைந்து போனால்‌, கூலிகளைக்‌ 
குறைக்காமல்‌ ஆலைகளை நடத்த முடியாதென்று முதலாளி 
கள்‌ முணுமுணுக்கிறார்கள்‌ . இர்தச்‌ சந்தர்ப்பங்களில்‌ அவர்‌ 
கள்‌ அரசாங்கத்தின்‌ உதவியை மட்டுமல்லாமல்‌, நடுத்தர 
வகுப்பைச்‌ சேர்ந்த ஈமது அரசியல்‌ வாதிகளின்‌ அனுதாபத்‌ 
தையும்‌ அடைக்‌ தவிடுதிறார்கள்‌. இருக்தாலும்‌ ஆமதபா த்தில்‌ 
இருக்கும்‌ பஞ்சாலைத்‌ தொழிலாளியின்‌ நிலை பம்பாயிலிருக்‌ 
கும்‌ தனது சகோதரத்‌ தொழிலாளியின்‌ நிலைமையைக்‌ காட்‌ 
டிம்‌ கொஞ்சம்‌ செளகரியமாக இருக்கறது. வங்காள 
சணல்‌ தொழிலாளிகளையும்‌, சுரங்கத்‌ தொழிலாளிகளையும்‌ 
பார்க்கிலும்‌ பஞ்சாலைத்‌ தொழிலாளிகள்‌ மொத்தத்தில்‌ 
அதிக செளகரியத்‌.துடனிருக்கிரார்கள்‌. ஈன்றாகவும்‌, வலு 
வாகவும்‌ அமைக்கப்படாத தொழில்களில்‌ வேலைசெய்யும்‌ 
தொழிலாளிகளின்‌ நிலைமை மிகவும்‌ கேவலமாக இருக்றெது. 
“சணல்‌' கோடீசுவரர்களும்‌ “பஞ்சு'ப்‌ பிரபுக்களும்‌ கம்பீர 
மான அரண்மனைகளில்‌ வாழ்ந்து வருகிறார்கள்‌. ஆடம்பர 
வாழ்வில்‌ ஆழ்ர்‌த இடக்கன்றார்கள்‌. கற்பனை செய்ய முடியாத 
சுகத்திலிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ பாதி உடைதரித்த தொழி 
லாளிகளோ இடிந்து விழும்‌ குடிசைகளில்‌ வசிக்கிறார்கள்‌. 
இவையிரண்டையும்‌ சர்‌ தூக்கிப்‌ பார்த்தாலே போ தும்‌; தக்க 
படிப்பினையாக இருக்கும்‌. ஆனால்‌ “விதி” என்று இர்த 
ஏற்றத்‌ தாழ்வுகளை நரம்‌ ஏற்றுக்கொள்ளுறோம்‌. யாதொரு 
உணர்ச்சிப்‌ பெருக்கும்‌ இதனால்‌ நமக்கு ஏற்படுவதில்லை, 


இந்திய ஆலைத்தொழிலாளியின்‌ கதி மோச மாயிருந்த 
போதிலும்கூட வருமானம்‌ சம்பந்தப்பட்ட வரையில்‌, குடி 
யானவனுடைய நிலையைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்ததாகும்‌, 
ஆனால்‌ விவசாயிக்கு ஒரு லாபமிருக்கிறது, அவன்‌ ஈல்ல 
காத்றுக்கடையே வசக்கிறான்‌. நெருக்கடியின்‌ இன்னல்‌ 


1014 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


களுக்‌ ளா வதில்லை. ஆனால்‌ டியானவன்‌ தன்னைத்‌ 
நானே மிகவும்‌ ரன்‌ இக்கொண்‌டு சக்தித்‌ ந்ல்ல 
ஈல்ல காற்று வீசும்‌ ரொமத்தை “குப்பைமேடா''க அடித்து 
விட்டான்‌. கூட்டுறவு உணர்ச்சி அவனிடமில்லை. சமுதாய 
நலத்துக்காக அவன்‌ சேர்ச்‌. துழைப்பதுமில்லை. இதற்காக அவ” 
னைக்‌ கண்டனம்செய்வது எளிது. ஆனால்‌ அர்ப்பாக்கியவா 
னான அவன்‌ என்னதான்‌ செய்வான்‌? அவனுக்கு எதிராக 
எல்லோரும்‌ சேர்ர்து அவனை தலைகுப்புற விழ்த்தத்‌ தயாராக 
இருப்பதாக அவனுடைய வாழ்க்கை அவனுக்குத்‌ தோன்று 
மாலில்‌, அவன்‌ என்னதான்‌ செய்வான்‌? அவன்‌ எவ்வாறு 
பிழைத்திருக்றொன்‌ என்பதே ஈம்பத்தகாத ஆச்சரியமாகும்‌. 
பஞ்சாபில்‌ 1928-29-ல்‌ குடியான வனுடைய சராசரி தினசரி 
வருமானம்‌ சுமாராக ஒன்பது அணாவாக இருந்தது. ஆனால்‌ 
1980-81-ல்‌ இது ஒன்பது தம்பிடியாகப்‌ போய்விட்டது. 
பஞ்சாப்‌ குடியானவன்‌, பீஹார்‌ வங்காள ஐக்கிய மாகாணக்‌ 
குடியானவனைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக செழிப்புடையவன்‌ 
என்று கருதப்படவஅண்டு, ஐக்யெமாகாணம்‌ கோரக்பூர்‌ முத 
லிய சில ஜில்லாக்களில்‌ செழிப்புக்‌ காலங்களில்‌ வயல்‌ 
வேலைக்கு இன சரி கூலி இரண்டணா. ஈடக்க முண்டாக்கும்‌ 
படியான இத்தகைய நிலைமைகளை ஜீவகாருண்ய முயற்சிக 
ளாலும்‌, ரொமப்‌ புனருத்தாசண முயற்சிகளாலும்‌ சீர்திருத்‌ 
தம்‌ செய்வதாகச்‌ சொல்வது குடியானவனுடைய துன்பத்‌ 
தைக்‌ கண்டு ஏளனம்‌ செய்வதைப்‌ போலிருக்கிறது. 


இந்த உளையிலிருந்து சாம்‌ எவ்வாறு வெளியேறுவது? 
மிகக்‌ கேவலமான நிலைமையில்‌ விழுந்து கடக்கும்‌ பொதுமக்‌ 
களை உயர்த்‌. துவது கஷ்டமான வேலையாயிருந்த போதிலும்‌ 
கண்டிப்பாய்‌ சாதனங்களை கண்டுபிடித்து விடலாம்‌. அனால்‌ 
உண்மையான கஷ்டம்‌ இத்தகைய மாறுதல்களை விரும்‌ 
பாத ஏசுயஈலம்‌ தேய்க்த கூட்டத்தார்களிடமிருந்து தான்‌ 
உண்டாகின்றது. ஆங்கில சாம்ராஜ்யத்தின்‌ ழ்‌ இருக்கை 
யில்‌, இந்த மாறுதலைப்பற்றி நினைப்பதே முடியாததாகும்‌. 
எதிர்காலத்தில்‌ இந்தியா எந்தப்‌ பாதையில்‌ செல்லும்‌? 
இந்த யுகத்தின்‌ முக்கியமான போக்குகள்‌, பொது உடை 
மையும்‌ (பாஹிஸ” முமாகும்‌. இவைகளுக்கு நடுவே நிற்கும்‌ 
போக்குகளும்‌ கூட்டங்களும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
ஒழிர்‌.து வருகின்றன. இச்திய தேய அபேதவாதப்‌ போக்‌ 
கில்‌ அதாவது ஒருவாரான பாஷிஸ்ட்‌ போக்கில்‌ செல்லு 


லெ சமீபகால சம்பவங்கள்‌ 1016 


மென்று ஸர்‌ மால்காம்‌ ஹெய்லி ஜோஷியம்‌ சொல்லி இருக்‌ 
இருர்‌. அடுத்தாற்போல்‌ வரும்‌ எதிர்காலம்‌ சம்பந்தப்பட்ட 
வரையில்‌ ஒருக்கால்‌ ௮வர்‌ சொல்லுவது சரியாக இருக்க 
லாம்‌. இந்தியாவின்‌ இளைஞர்களிடமும்‌, யுவதிகளிடமும்‌ 
தெளிவான பாஷிஸ்ட்‌ தன்மைகள்‌ இப்பொழுதே காணப்‌ 
பட்டு வருகின்றன; சிறப்பாக வங்காளத்திலும்‌, ஓரளவு ஓவ்‌ 
வொரு மாகாணத்திலும்‌ இந்தத்தன்மை வெளித்தோன்‌ றி 
யிருக்கறது. இதன்‌ பிரதி பிம்பம்‌ காங்ரெஹிலும்‌ தெரிய 
வருகிறது. பாஹிஸ்ட்‌ தத்‌ தவத்திற்கும்‌, முரட்டத்தனமான 
பலாத்கார முறைகளுக்கும்‌ நெருங்யெ சம்பந்த மிருப்பதால்‌, 
சாத்விகத்தை ஏற்றுக்‌ கொண்டிருக்கும்‌ காங்ரெஸ்‌ தலைவர்‌ 
களுக்கு பாஷிஸ்ட்‌ தத்துவத்தில்‌ வெறுப்பு.ஆனால்‌ பாஷிஸ் ட்‌ 
கொள்கையின்‌ அடிதாங்கயொயிருக்கும்‌ அம்சங்கள்‌, அதா 
வது, தனி ஈபரின்‌ சொத்துரிமை, பரம்பரை உரிமைகள்‌ 
குறைக்கப்படுதல்‌, “கார்ப்பொரேட்‌' ௮சசாட்சி இவைகள்‌ 
காங்கிரஸ்‌ தலைவர்களுக்கு ஒருக்கால்‌ பிடித்தமா யிருக்க 
லாம்‌. பார்வைக்கு இது பழைய திட்டத்திற்கும்‌ புதிதிற்கும்‌ 
சமரஸமான ராஜி2பால்‌ தோன்றுகிறது. இனால்‌ இரண்டை 
யும்‌ ஒன்று சேர்த்து அமுலுக்குக்‌ கொண்டு வரமுடியுமா 
என்பதுதான்‌ சந்தேகம்‌. 


ஆனால்‌ பாஹிஸ்ட்‌ கொள்கைக்கு உண்மையான ஆதரவு 
நடுத்தர வகுப்பின்‌ இளைஞர்களிடமிருர்து தான்‌ இயற்கையி 
லேயே கிடைக்கும்‌. தற்சமயம்‌ இத்தியாவில்‌ புரட்சிக்காரர்‌ 
களாயிருப்பது நடுத்தர வகுப்பைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தான்‌; 
தொழிலாளிகளல்ல. ஆனால்‌ அலைத்‌ தொழிலாளிகள்‌ அதிக 
புரட்சித்‌ தன்மை வாய்ர்திருக்கலாம்‌. பாஹிஸ்ட்‌ கொள்கை 
கள்‌ செழிப்பாக தேசிய நோக்கம்‌ கொண்ட நடுத்தர வகுப்‌ 
பரர்களிடம்‌ வளரக்‌ கூடும்‌. ஆனால்‌ அன்னிய ஆட்சி இருக்கு 
மளவும்‌, ஐரோப்பாவில்‌ பேசிக்‌ கொள்ளுநறெ பொருளில்‌, 
நம்‌ சாட்டில்‌ பாஹிஸம்‌ பரவ முடியாது, இந்திய பாஹிஸம்‌ 
இந்தியாவின்‌ பூர்ண விதெலைக்காகப்‌ பாடுபட வேண்டும்‌. 
ஆகவே அத பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்ஜியத்தோடு ஓட்டிக்‌ கொண்‌ 
டிருக்க முடியாது. அது இந்தியப்‌ பொது மக்களின்‌ ஆதர 
வைத்‌ தேடவேண்டும்‌. பிரிட்டிஷ்‌ ஆட்சி முற்றிலும்‌ நீக்கப்‌ 
படுமாகல்‌, பாஹிஸம்‌ விரைவில்‌ வளரக்‌ கூடும்‌; எனென்றால்‌ 
அதற்கு அப்பொழுது ஈடூத்தர, மேல்‌ வகுப்பார்களும்‌ 
உரிமையாளர்களும்‌ நிச்சயமாய்‌ ஆதரவு காண்பிப்பார்கள்‌ . 


1016 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


அனால்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி விரைவில்‌ ஒழியாது. அதற்‌ 
இடையே பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தார்‌ கமமையாக அடக்கு 
முறையைக்‌ கையாண்ட போதிலும்‌, பொது வுடைமை 
அபேதவா தக்‌ கொள்கைகள்‌ பரவிவருகன்‌ றன . பொதுவுடை 
மைக்‌ கட்டி இந்தியாவில்‌ சட்டமீறிய கூட்டமாகும்‌. 
திவரமான திட்டங்களில்‌ அனுதாபம்‌ கொண்டிருப்பவர்‌ களை 
யும்‌, தொழிலாளர்‌ சங்கங்களையும்‌ அர்த்தமில்லாமல்‌ பொது 
வுடைமைக்‌ காரர்களென்று சொல்லப்பட்டு வருகிறது. 


பாஹிஸம்‌ பொதுவுடைமை என்‌ ற இரண்டும்‌ சம்பந்தப்‌ 
பட்ட. வகையிலும்‌, என்னுடைய அனுதாபங்கள்‌ யாவும்‌ 
பொதுவுடைமைப்‌ பக்கத்தில்தான்‌. ஆனால்‌ நான்‌ அசல்‌ 
பொதுவுடைமைக்காரசனல்ல வென்பது இந்த வரலாறி 
லிருக்து ஈன்கு தெரிந்திருக்கலாம்‌. சான்‌ பத்தொன்பதாம்‌ 
அற்றாண்டின்‌ பரம்பரையில்‌ வளர்ந்தவன்‌. தாராளக்‌ கட்சி 
யின்‌ போக்கில்‌ அகப்பட்டுக்கொண்டு வந்தவன்‌. ஆகவே 
அதினின்றும்‌ பூரணமாக வெளியேறுவது முடியாத காரி 
யம்‌. இந்த குட்டி முதலாளி மனப்பான்மை அஸ்திவாரம்‌ 
என்னிடம்‌ இருப்பதால்‌, பொதுவுடைமைக்காரர்‌ பலருக்கு 
என்னிடம்‌ இயல்பாகவே கோபமுண்டாகிறது. அதட்டி 
உருட்டிப்‌ பேசுவதில்‌ எனக்கு ஈம்பிக்கை இல்லை. கார்ல்‌ 
மார்க்ஸ்‌ நூல்களையோ, வேறு எந்த நூல்களையோ வேதவாக்‌ 
கென்றும்‌, அவைகளைப்பற்றி கேள்விகள்‌ கேட்கக்‌ கூடா 
தென்றும்‌ சொல்லுவதை நான்‌ வெறுக்கிறேன்‌. ஈவீன 
பொதுவுடைமைக்கு முக்கெ அம்சமாக துரோ௫களை 
கண்டுபிடிப்பது” என்பது இருந்து வருகிறது. அந்த வேட்‌ 
டையை நான்‌ வெறுக்கிறேன்‌. பலவந்தப்பூத்‌ தவதையும்‌ 
வெறுக்கிறேன்‌, ரஷியாவில்‌ நேர்ந்த பல சம்பவங்கள்‌ 
எனக்குப்‌ பிடித்தமாயிருக்கவில்லை; சிறப்பாக, அந்நாட்டில்‌ 
சாதாரண காலங்களிலேயே மிதமிஞ்சிய பலாத்காரம்‌ உப 
யோகப்படுத்தப்படுவது எனக்குப்‌ பிடிக்கவில்லை; என்றாலும்‌ 
எனக்குப்‌ பொதுவுடைமைக்‌ தத்துவத்திலேதான்‌ அதிக 
மான சார்பு இருக்கிறது. 


மார்க்ஸ்‌ அவர்கள்‌ தாம்‌ எழுதிய சிலவற்றில்‌ தவரு 
கப்‌ போயிருக்கலாம்‌. அவர்‌ மதிப்பிடும்‌ தத்துவம்‌ சரியா 
யில்லா மலிருக்கலாம்‌. இதைப்பற்றித்‌ திர்ப்பக்‌ கூற நான்‌ 


தகுதியற்றவன்‌, ஆனால்‌ அவருக்கு ஜன சமூக நிகழ்ச்சிகளில்‌ 


சில சமீபகால சம்பவங்கள்‌ 1017 


அசாதாரணமான பார்வை இருந்ததாக எனக்குப்‌ படறது. 
இத்தகைய கூர்மையான பார்வைகள்‌ கைகண்ட சாஸ்‌ 
திர ரீதியான முறையினால்‌ ஏற்பட்டதாகும்‌. இரந்த முறை 
யைக்கொண்டு பழைய சரித்திரத்தையும்‌, தற்கால நிகழ்ச்சி 
களையும்‌ ஆராய்ச்சி செய்தால்‌, வெகு அட்பமான விஷயங்‌ 
்‌ கள கண்ணுக்குப்‌ புலப்பகின்‌ நன, நடுத்தர வகுப்பார்‌ 
களின்‌ மத்தியில்‌ புசட்சி மனப்பான்மை சமீப காலமாக 
வளர்ந்து வருவதை மார்க்ஸ்‌ அவர்கள்‌ சரியாக மதிப்பிட 
வில்லை அல்லது கவனிக்கவே இல்லை என்று சொல்லுவது 
எளிதான வேலையாகும்‌. ஆனால்‌ மார்க்ஸ்‌ அவர்களின்‌ தத்து 
வத்தின்‌ சிறப்பு எங்கே இருக்கிறதா தெரியுமா? அந்தத்‌ 
தத்துவம்‌ எதையும்‌ அர்த்தமில்லாத அழுத்தத்தோடு சொல்‌ 
அவதில்லை. எதையும்‌ சீர்‌ தூக்கிப்‌ பார்க்க வேண்டுமென்‌ 
அம்‌, காரியத்தின்‌ மூலமாகத்தான்‌ பலனைப்‌ பெற முடியு 
மென்றும்‌ குறிப்பிரிவதில்‌ அதன்‌ சிறப்பு விளங்குனெறது. 
அந்த மனோபாவத்தினால்‌ ஈம்முடைய காலத்தின்‌ ஜனசகூக 
நிகழ்ச்சிகளைத்‌ தெரிர்‌.து கொள்ள, நமக்கு அது துணையா 
யிருக்றெது. மேலும்‌ ஈமக்கு காரிய முறையைக்‌ காண்‌ 
பித்து விடுதலைக்கு வழியையும்‌ குறிப்பிடுகின்‌ றது. 


காரியமுறை. கூட மாறக்‌ கூடாத திட்டமான சூத்திர 
மல்ல. சந்தர்ப்பங்களுக்குத்‌ தக்கவாறு மாற்றிக்கொள்ள 
வேண்டும்‌. இ மார்க்ஸ்‌ அவர்களின்‌ சோக்கமோ என்‌ 
னவோ, நிச்சயமாக லெனின்‌ அவர்களுடைய நோக்கமா 
கும்‌. லெனின்‌ மாறிவரும்‌ சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு 
காரிய முறையை புத்திசாலித்தன மாக அமைத்துக்கொண்டு, 
தமது இந்தக்‌ கொள்கையை நிரூபித்த விட்டார்‌. (ஒரு நிலை 
மையில்‌, அந்தக்‌ காலத்தில்‌ இருக்கும்‌ நிகழ்ச்சிகளை இரம 
மாக வரிசைப்படுத்தி விரிவாக ஆராய்ந்து பார்க்காமல்‌ 
போராட்ட சாதனங்களைப்பற்றி ஆமாம்‌” அல்லது 4இல்லை' 
என்று ஒரு வார்த்தையில்‌ பதில்‌ சொல்ல முயலுவது 
மார்க்ஸ்‌ அவர்களின்‌ கொள்கையை விட்டி அடியோடு 
புரண்டு போவதாகும்‌'' என்று லெனின்‌ சொல்லுகிறார்‌. 
எதுவும்‌ முடிவான தல்ல. சந்தர்ப்பங்களினின் றும்‌ நாம்‌ 
கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌” என்று மீண்டும்‌ அவர்‌ சொல்லு 
கருர்‌, 

இப்பேர்ப்பட்ட விரிவான மனப்பான்மை இருப்பதி 
னாலேதான்‌ சமூக வாழ்வின்‌ ஓன்‌ ௮பட்ட உயிருள்ள தன்‌ 


1018 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


மையை உணர்ந்து, விவேகயான பொது வுடைமைக்காசன்‌ 
தன்னை ஓரளவு வளர்த்துக்‌ கொள்ளுகிறான்‌. ௮.ரசியலை 
அவன்‌ சமயோ௫த சங்கதியாகக்‌ கொள்ளுவதில்லை. அதை 
இருட்டில்‌ தடவுகறதைப்‌ போலவும்‌ அவன்‌ கருதுவதில்லை. 
அவனுடைய நோக்கங்களும்‌, அவன்‌ எதற்காக உழைக்க 
ரூனோ அந்த இலக்யெங்களும்‌ போராட்டத்திற்கு ஒரு - 
பொருளைத்‌ தர்‌து, அவன்‌ மேற்கொள்ளும்‌ தியாகங்களுக்‌ 
குத்‌ தாண்டுதலாய்‌ நிற்கின்றன்‌. மனிதவர்க்கத்தின்‌ தலை 
விதி இன்னதுதானென்னு அறிவதற்காக முன்னேறிச்‌ செல்‌ 
ஓம்‌ கம்பீரமான சேனையில்‌ தானும்‌ ஒரு பகுதி என்ற 
எண்ணம்‌ ௮ வனிடமிருக்கிறது. தானும்‌, சரித்திரமும்‌ 
இணை பிரியாமல்‌ கூடக்கூட ஈடந்து செல்வதாக அவனுக்கு 
எண்ணமுண்டாகின்‌ ற.து. 


ஆனால்‌ அநேக பொதுவுடமைக்காசர்கள்‌ இதை ரேரே 
உணர்ந்து கொள்ளவில்லை. லெனின்‌ ஒருவருக்குத்தான்‌ 
சமுதாய வாழ்க்கையின்‌ உயிருள்ள தன்மை முழுதும்‌ 
தென்பட்டது போலும்‌! ௮தினாலேதான்‌ அவர்‌ ஆணித்தர 
மாக காரியம்‌ செய்தார்‌. பொதுவுடைமைத்‌ தத்துவத்தை 
அறிந்து கொண்ட ஒவ்வொரு பொதுவுடைமைக்காரனுக்‌ 
கும்‌ ஓரளவு இந்த அறிவு ஏற்பட்டிருக்கிற. 


பொதுவுடைமைக்காரர்களில்‌ பலரை சூத்துக்கொண் 
டிருப்பது கஷ்டம்‌, பிறருக்கு கோபம்‌ உண்டாக்கும்‌ வினோ 
தமான சக்தி அவர்களிடமிருக்கிறத, ஆனால்‌ மிகுந்த 
சோதனைகளுக்கு ஆளானவர்கள்‌ அவர்கள்‌. பொதுவு 
டைமை, ருஷியாவிற்கு வெளியே அவர்கள்‌ ஏராளமான 
கஷ்டங்களை எதிர்த்துப்‌ போராட வேண்டியிருந்தது. அவர்‌ 
களுடைய மகத்தான தைரியத்தையும்‌, அணிவையும்‌, தியாக 
வல்லமையையும்‌ நான்‌ எப்பொழுதுமே. கண்டு வியர்திருக்‌ 
றேன்‌. கோடிக்கணக்கானவர்கள்‌ பலவகைகளில்‌ அன்பம்‌ 
அனுபவிப்பதபோல அவர்களும்‌ கஷ்டத்தை அனுபவிக்க 
றார்கள்‌. ஆனால்‌ சர்வ வல்லமையும்‌ துன்பத்தைப்‌ பார்த்‌ 
துக்‌ களிக்கும்‌ தன்மையும்‌ கொண்டதுபோல இருக்கும்‌ 
விதிக்கு குருட்டுத்தனமாகப்‌ பயந்து அவர்கள்‌ துயருறுவ 
தில்லை. அவர்கள்‌ மனிதர்களைப்போலத்‌ துன்பத்தை அனு 
பவிக்கறார்கள்‌. அவர்கள்‌ துன்பம்‌ அனுபவிப்பதில்‌ ஒரு 
கம்பீர சோகம்‌ இருக்கிறது. 


சில சமீபகால சம்பவங்கள்‌ 1019 


ருஷியாவில்‌ ஈடைபெற்.றுவரும்‌ ஜனறிர்மாண சோதனை 
களின்‌ வெற்றியை அல்லது தோல்வியைக்‌ கொண்டு, மார்க்ஸ்‌ 
அவர்களின்‌ தத்துவத்தை அளந்து மதிப்பிட முடியா அ. 
அநேகஎதிர்பாராத சம்பவங்களும்‌ சந்தர்ப்பல்களும்சேர்ர்‌ த 
கொண்டு, இர்தச்‌ சோதனைகளை வெற்றிபெறாமல்‌ ஒருக்கால்‌ 
தலைகுப்புற விழ்த்திவிடலாம்‌. அவ்வாறு நேருவது சகஜ 
மல்ல; என்றாலும்‌ வல்லமை பொருர்திய ஜனசமூக எழுச்சி 
கள்‌ தோற்றுப்போனாலும்‌ அவைகளால்‌ லாபமுண்டு, ருஷி 
யாவில்‌ நேர்ந்த பல நிகழ்ச்சிகளில்‌ எனக்கு இயற்கையாகவே 
வெறுப்பு. இருந்தாலும்‌ அங்கே ஈடை பெறும்‌ சோதனை 
களாலேதான்‌ மனிதவர்க்கத்திற்கு உய்வுண்டாகும்‌ என்று 
நான்‌ நம்புகிறேன்‌. எனக்கு அதிகமாக அவைகளைப்‌ 
பற்றித்‌ தெரியா அ. அவர்களுடைய செயல்களைப்‌ பற்றித்‌ 
தீர்ப்புக்‌ கூறும்படியான நிலையில்‌ ரான்‌ இல்லை. அங்கே 
அடக்குமுறையும்‌, பலாத்காரமும்‌ அதிகமாகக்‌ கையாளப்‌ 
பட்டு வருகின்றன. அவைகளின்‌ விளைவுகளை இலேசாக 
ஒதுக்கித்‌ தள்ளிவிட முடியாது என்ற நான்‌ அஞ்சுகிறேன்‌ . 
ருஷியாவின்‌ தலைவிதிக்குத்‌ தற்போதைய. எஜமானர்களாகத்‌ 
தோன்‌ அபவர்கள்‌ தங்களுடைய தவறுகளினின் றும்‌ படிப்‌ 
பினை கற்றுக்‌ கொள்ள அஞ்சுவதே இல்லை. அதன்‌ 
பொருட்டு அவர்கள்‌ பாராட்டுக்கு உரியவர்கள்‌. அவர்கள்‌ 
மீண்டும்‌ பின்னே வந்து புதிதாக ஒன்றை நிர்மாணம்‌ செய்ய 
முடியும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ தங்களுடைய லக்ஷியத்தை ஒரு 
பொழுதும்‌ மறப்பதே இல்லை. சர்வ தேச பொ.துவுடை 
மைச்‌ சங்கத்தின்‌ மூலமாக அவர்கள்‌ அயல்‌ நாடுகளில்‌ 
செய்துவந்த பிரசார வேலைகள்‌ பயனற்றுப்‌ போய்விட்டன. 
அத்தகைய பிரசார வேலையை இப்பொழுது அதிகமாகக்‌ 
காணோம்‌. 


உலகத்தில்‌ நிகழும்‌ நிகழ்ச்சிகளின்‌ வேகத்தினால்‌, 
நிலைமை மாறினால்‌ ஒழிய இந்தியாவில்‌ அபேதவாதமும்‌, 
பொதுவுடைமையும்‌ நிலைப்பதற்கு நீண்ட காலமாகுமென்று 
தோன்றுகிறது. நாம்‌ பொ.துவுடைமைப்‌ பிரசாரம்‌ மட்டும்‌ 
செய்தால்‌ போதாது, அனால்‌ முதலில்‌ வகுப்பு வாதத்தை 
அடியோடு ஒழிக்கவேண்டும்‌. வகுப்புவாதம்‌ சம்பந்தப்பட்ட. 
வரையிலும்‌ இந்தியா பல நூற்றாண்டுகள்‌ பின்னே இருந்து 
வருகிறது. காரியம்‌ செய்யக்‌ கூடிய வல்லபம்‌ படைத்தவர்‌ 


கள்‌ சல்லரைச்‌ சங்கதிகளில்‌ தங்கள்‌ ஊக்கத்தை வீணாக்கு 


1020 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


கஇன்முர்கள்‌. ஒருவர்‌ மற்றவரை வீழ்த்‌.துவதற்காக சதி செய்‌ 
கிறுர்கள்‌, உலகத்தை உயர்ந்ததாகவும்‌, ஒளி பொருந்தியதாக 
வும்‌ செய்ய வேண்டுமே என்ற ஆவல்‌ அவர்களிடமில்லை. 
ஒருக்கால்‌ இது தற்காலிகமாக இருந்து விரைவில்‌ மறைந்து 
போகலாம்‌, 


காங்ரெஸ்‌ இந்த வகுப்புவாத இருளுக்கு வெளியே 
இருந்தபோதிலும்‌ அதனுடைய மனப்பான்மை குட்டி முத 
லாளித்‌துவமே, ஆகையால்‌ மற்ற பிரச்னைகளைப்போல இதற்‌ 
கும்‌ ௮ர்க மனப்பான்மையைக்‌ கொண்டு விமோசனம்‌ தேடு 
இறது. அதனால்‌ அர்த வழியில்‌ அதற்கு வெற்றி நிச்சய 
மில்லை. இன்று நடுத்தர வகுப்பின்‌ மனப்பான்மையையே 
அது காட்டுறது. ஏனெனில்‌ அதுதான்‌ இப்பொழுது செல்‌ 
வாக்ருடையதாக இருக்கிறது, ஆனால்‌ காணப்படுவதைப்‌ 
போல, அது அவ்வளவு தீவிரமாக இல்லை. அதன்‌ இரண்டு 
பக்கங்களிலும்‌ இரண்டு சக்திகள்‌ அதை அமுக்கிக்‌ கொண்‌ 
டிருக்கன்றன. ஒன்ற மிகவும்‌ பலமுள்ள து; மற்றொன்று 
இப்பொழுது பலவீனமாக இருர்தாலும்‌ வேகமாக வளரு 
வது. இப்பொழுது அத தன்‌ நிலைமையின்‌ ஒரு ரெருக்கடி 
யில்‌ இருக்கறது. இனிமேல்‌ அதற்கு என்ன ஏற்படும்‌ என்று 
சொல்வது அசாத்தியம்‌. தன அ பிரபல சோக்கமான தேசீய 
விடுதலையை அடைவதற்குமுன்‌, பலமுள்ள கட்சியுடன்‌ சேர்‌ 
வதற்லெலை, ஆனால்‌ காங்கரஸ்‌ அந்த வெற்றியை அடையு 
முன்‌, வேறு பல சக்திகள்‌ பலங்கொண்டு தங்கள்‌ மார்க்கத்‌ 
தில்‌ இருப்பக்‌ கூடும்‌. அதற்கு பதிலாக ஆதிக்கம்கூட கொள்‌ 
ளக்கூடும்‌. ஆனால்‌ இந்தியாவிற்கு கணிசமான அளவு சுதந்‌ 
திரம்‌ வரும்வரை காங்கிரஸ்தான்‌ எல்லாக்‌ காரியங்களையும்‌ 
இழுத்துப்‌ பிடித்துக்கொண்டு, ஜனங்களின்‌ உள்ளங்‌ 
களில்‌ ஆதிக்கம்‌ செலுத்தி வரும்‌. 


எத்தகைய பலாச்கார வேலையும்‌ கூடாது. ௮து இந்தி 
யாவிற்கு கெடுதியை உண்டாக்கும்‌. மேலும்‌ விண்‌ பிரயத்‌ 
தனம்‌. சிற்சில இடங்களில்‌ பயங்கரச்‌ செயல்கள்‌ நேர்ந்‌ 
தாலும்‌, பலாத்காரச்‌ செயல்களின்‌ பயனற்ற தன்மையை 
இந்தியா முழுவதும்‌ மக்கள்‌ உணர்த்திருக்கிறார்கள்‌ என்றே 
ஈம்புகிறேன்‌. பலாத்காரத்‌ அறையால்‌ நாம்‌ ஒரு அங்குலம்‌ 
கூட முன்னேறிச்‌ செல்ல முடியாது. தேசபக்தர்களின்‌ 
பலாத்காரத்திற்‌ கெதிராக அரசாங்கத்தாரின்‌ பலாத்காரம்‌ 


இல்‌ சமீபகால சம்பவள்கள்‌ 1021 


வெளித்தோன்றம்‌. இவ்வாறே சுற்றிச்‌ சுற்றிப்‌ போய்ச்‌ 
கொண்டிருக்கும்‌. முடிவு ஏற்படாது, 


ஈமக்குள்‌ ஒற்றுமை ஏற்படமென்௮ம்‌, சாம்‌ எல்லோரும்‌ 
ஒன்று சேர்ந்து எதிரியை எதிர்த்துப்‌ போராட வேண்டு 
மென்றும்‌ ஈம்மிடத்தில்‌ அடிக்கடி சொல்லு ரர்கள்‌ .சவிதை 
அவேசத்துடன்‌ இதை ஸ்ரீமதி சரோ ஜனி நாயு உபதேசம்‌ 
செய்கிறார்‌. அவர்‌ கவி; ஆகவே லயத்தினுடையவும்‌, ஒற்றுமை 
யினுடையவும்‌ நேர்த்தியைப்பற்றி வற்புறுத்திச்‌ சொல்ல 
அவருக்கு உரிமை உண்டு, எதிர்த்துப்‌ போராடும்‌ மனே 
பாவம்‌ இருக்குமாகில்‌ . ஒன்று சேருவது என்பது விரும்பத்‌ 
தக்க சங்கதிதான்‌. ஆனால்‌ ஒன்ற சேர்வது என்ற சொற்‌ 
களை அலசிப்‌ பார்தால்‌ உண்மை வெளியாஇன்‌ றது, அதாவது * 
உச்சியிலிருக்கற சில தனிப்பேர்களுக்காள்‌ ஒப்பந்தம்‌ அல்‌. 
லத ராஜி என்பது தான்‌ உண்மையான சங்க தியாகும்‌. இவ்‌ 
வாறு ஒன்ற சேர்வதில்‌ என்ன ஆபத்து சேருமென்றால்‌, 
அந்தக்‌ கூட்டத்திலுள்ள மிக நிதானஸ்தர்களாக இருக்கப்‌ 
பட்டவர்களின்‌ லட்சியத்தைத்தான்‌ ஏற்றுக்‌ கொள்ள 
வேண்டியதாயிருக்கும்‌. அவர்களுடைய செயல்‌ முறை 
யையும்‌, காரியவேகத்தையும்‌ தான்‌ ஏற்றுக்கொள்ள வேண்‌ 
டியதாயிருக்கும்‌. இத்தகைய பேர்வழிகளில்‌ பலருக்கு, எந்‌ 
தக்‌. இளர்ச்சுயும்‌ பிடிப்பதில்லை. ஆகவே முடிவு என்ன 
வெனில்‌ யாதொரு எதிர்ப்பையும்‌ செய்யாமல்‌, வாளா 
விருந்து தேங்கிக்‌ கிடப்பதுதான்‌. ஒன்று சேர்ந்து மார்பைக்‌ 
காட்டுவதற்குப்‌ பதிலாக, எல்லோரும்‌ ஒன்ற சேர்ந்து விஸ்‌ 
தாரமாக முதுகுகளைக்‌ காண்பிக்க வேண்டியிருக்கும்‌. 


மற்றவர்களோடு ராஜி செய்யவும்‌ ஒத்துழைச்சவும்‌ 
மாட்டோம்‌ என்று சொல்லுவது அபத்தமாகும்‌. நேர்‌ 
கோடு முறையில்‌, வாழ்க்கையையும்‌ அரசியலையும்‌ பற்றி இர்‌ 
தனை செய்வது தவறாகும்‌, *:ராஜியில்லாமலும்‌, செல்லும்‌ 
பாதையை விட்டு சில சமயங்களில்‌ விலகிச்‌ செல்லாமலும்‌ 
முன்னேறிச்‌ செல்லலாம்‌ என்று நினைப்பது குழந்தை 
யோசனையாகும்‌. அது புரட்சிக்‌ கூட்டத்தாருடைய இறந்த 
சாதனமாக இருக்கவே முடியாது” என்று பிடிவாதக்கார 
லெனின்‌ கூடச்‌ சொல்லுகிறார்‌. ராஜிகள்‌ ஏற்படவேண்டியது 
தான்‌. ராஜிகள்‌ ஏற்படத்தான்‌ செய்யும்‌. அவைகளைப்‌ 
பற்றி ராம்‌ அதிகமாகத்‌ தொல்லை படக்கூடாது. நாம்‌ ராஜி 


1022 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


செய்தாலும்‌ சரி, அல்லது ராஜிக்கு மறுத்தாலும்‌ சரி; முக்‌ 
இயமான விஷயங்களை முதலில்‌ செய்ய வேண்டும்‌, சில்லரை 
சங்கதிகளைப்‌ பின்னே செய்து கொள்ளலாம்‌. இந்த விதி 
யைச்‌ தான்‌ எப்பொழுதும்‌ கருத்தில்‌ கொண்டிருக்க வேண்‌ 
டும்‌, ஈம்முடைய கொள்கைகளும்‌, லக்ஷியங்களும்‌ ஈம்‌ கண்‌ 
முன்னே கெளிவாக இருக்குமாஇல்‌, தற்காலிக ராஜிகளில்‌ 
கெடுதி ஏற்படாது. ஈம்முடைய பலவீனமான சகோதரர்க 
ளுக்கு வருத்தம்‌ வருமே என்ற பயந்து ஈம்முடைய 
லட்சியங்களையும்‌ கொள்கைகளையும்‌ விட்டுக்‌ கொடுக்கும்‌ 
பொழுதுதான்‌ ஆபத்து உண்டாகும்‌. அவர்களுடைய 
கோபமும்‌ வருத்தமும்‌ பெரிதல்ல. தவறான பாதையில்‌ 
மக்களை இட்டுச்‌ செல்வதுதான்‌ மோசமாகும்‌. 


தற்காலிக சம்பவங்களைப்‌ பற்றி மோகமாயும்‌, அனுப 
வத்துக்கு ஓவவாததும்‌ போல ஏதோ எழுதிக்‌ கொண்டு 
போகிறேன்‌. சாட்சியைப்‌ போல சொல்லிக்கொண்டு போகி 
நேன்‌. ஆனால்‌ காரியம்‌ கண்ணைக்‌ காட்டி அழைக்கும்‌ 
போது நான்‌ வெறும்‌ வேடிக்கை பார்ப்பவனாக இருந்த 
இல்லை. தகுந்த காரணம்‌ இல்லாமலிருக்கையிஃலயே 
மூரட்டுத்‌ தனமாக காரியம்‌ செய்யும்‌ சுபாவம்‌ என்‌ 
னிட மிருக்கிறது என்று அடிக்கடி என்‌ பேரில்‌ பழி சுமத்‌ 
தப்பட்டிருக்கறது. இப்பொழுது நான்‌ என்ன செய்‌ 
வன்‌? எனது நாட்டார்‌ என்ன செய்ய வேண்டு மென்று 
கான்‌ யோசனை கூறுவேன்‌ ? திர விசாரிக்காமல்‌ எதையும்‌ 
திட்டமாகச்‌ சொல்லக்‌ கூடாது என்ற இயற்கையான 
எச்சரிக்கையோடிருக்கும்‌ பொது ஜன ஊழியனுடைய 
தன்மைதான்‌ என்னிடம்‌ இப்பொழுது மேலோங்கி இருக்‌ 
இறது, உண்மையைச்‌ சொல்ல வேண்டுமானால்‌, எனக்கு ஒரு 
பாதையும்‌ புலப்படவில்லை. பாதையைக்‌ காண்பதற்கு கான்‌ 
முயற்சி செய்யவும்‌ இல்லை. எப்பொழுது ஒன்றும்‌ செய்யக்‌ 
கூடாத நிலைமையில்‌ நான்‌ இருக்கிறேனோ, அப்பொழுது 
என்ன செய்வதென்பதைப்பற்றி ஏன்‌ கவலைப்பட வேண்டும்‌? 
ஆனால்‌ கான்‌ கவலைப்படத்தான்‌ செய்கிறேன்‌. ' அதைத்‌ 
தவிர்க்க முடியாது. ஆனால்‌ நான்‌ சிறையிலிருக்கும்‌ வரையில்‌ 
இன்னது செய்வது என்பதைப்பற்றி யோசிக்காமல்‌ தப்பித்‌ 
அக்‌ கொள்ள முயலுகிறேன்‌. 


சிறையில்‌ என்ன வேலை யிருக்கிறது? சிறையில்‌ ஒரு 
வன்‌ காரியவாதியாக இருக்க முடியாது. அவன்‌ நிகழ்ச்சி 


இல சமீபகால சம்பவங்கள்‌ 1098 


களுக்கு இலக்காகத்தான்‌ இருக்கமுடியும்‌. ஏதாவது ஓன்று 
சேராதா என்று ஒருவன்‌ காத்துக்‌ கொண்டே இருக்க 
வேண்டியிருக்கு. இந்தியாவையும்‌ உலகத்தையும்‌ கலக்‌ 
இக்கொண்டு வரும்‌ அரசியல்‌ ஜன நிர்மாணப்‌ பிரச்னை 
களைப்பற்றி சான்‌ எழுதிக்‌. கொண்டு வருகிறேன்‌, ஆனால்‌ வீடு 
மாதிரி ஆகிவிட்ட சிறையின்‌ இந்த சிறிய அறையில்‌ அவை 
களால்‌ என்ன பயன்‌? கைதிகளுக்கு ஒரே ஒரு சங்கதியிலே 
தான்‌ அதிகமான சிரத்தை யிருக்கிறது. விடுதலை நாள்‌ தான்‌ 
அந்தச்‌ சங்கதியாகும்‌. 


கைனி சிறையிலும்‌, அல்மோரா சிறையிலும்‌ பல கைதி 
கள்‌ என்னிடம்‌ வந்து (ஜூகிலி'யைப்பற்றி ஆவலோடுவிசாரித்‌ 
தார்கள்‌, (ஜூதிலி' என்றால்‌ முதலில்‌ எனக்குப்‌ புரியவே 
யில்லை. (ஜூகலி' என்பது (ஜூபிலி' என்று பின்னர்‌ தெரிந்து , 
கொண்டேன்‌. அவர்கள்‌ ஜார்ஜ்‌ மன்னருடைய வெள்ளி 
விழாக்‌ கொண்டாட்ட வதரந்திகளைப்பற்றி பிரஸ்தாபம்‌ செய்‌ 
தார்கள்‌. ஆனால்‌ அது இன்னதென்று அவர்களுக்குத்‌ 
தெரியவில்லை. கெடோோள்‌ பழக்கத்திலிருர்‌,து அவர்களுக்கு 
ஜூலி என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம்‌ தான்‌ தெரியும்‌. 
(ஜூகிலி' சமயத்தில்‌ பலர்‌ விமிதலையடைவார்கள்‌; அல்லது 
தண்டனை குறைக்கப்படும்‌. இதுதான்‌ அவர்களுக்குத்‌ தெரி 
யும்‌. ஆகவே நீண்டகாலம்‌ சிறைவாசம்‌ செய்யும்‌ ஒவ்வொரு 
கைதிக்கும்‌ (ஜூலி விஷயத்தில்‌ சிரத்தையுண்டு, அவர்‌ 
களுக்கு (ஜுூலி' என்பது அரசியல்‌ சர்‌ திருத்தங்களைக்காட்‌ 
டி.லும்‌, பார்லிமெண்டு சட்டங்களைக்‌ காட்டிலும்‌, அபேத 
வாதத்தைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்த ஒன்றாகும்‌. 


LXVIIT 
முடிவுரை 


உழைப்பஅதான்‌ ஈமது கடமை; ஈம்முடைய ஜீவிய 
காலத்இல்‌ ஈம்முடைய உழைப்பின்‌ லசக்ஷியத்தை நாமே 
பூர்த்தி செய்வதென்பது முடியாத காரியம்‌. 
_— தால்மட்‌. 


வரலாற்றின்‌ இறுதிக்கு வர்‌தஅவிட்டேன்‌; என்னுடைய 
, வாழ்க்கைப்‌ பிரயாணத்தின்‌ ஆத்மசரிதம்‌ அல்மோரா ஜில்லா 
சிறையில்‌ 1996ம்‌ வருஷம்‌ பிப்ரவரி மாதம்‌ 14-ர்‌ தேதி 
வசை கொண்டுவந்து நிறுத்தப்பட்டிருக்கறத. இன்றைக்கு 
மூன்று மாதங்களுக்கு முன்‌ என்னுடைய நாற்பத்தைந்தா 
வது அண்டு இந்த சிறையில்‌ நிறைந்தது, இன்னும்‌ பல வரு 
வருஷங்கள்‌ நான்‌ உயிரோட இருக்கக்‌ கூடும்‌. ல சமயங்‌ 
களில்‌ அலுப்பும்‌ கிழத்தன்மையும்‌ மெள்ள என்னிடம்‌ 
கன்னம்‌ போட்டுகொண்டு வருகின்றன. வேண இல சமயங்‌ 
களில்‌ மகா சுறுசுறுப்பும்‌ ஜீவசத்‌தும்‌ நிறைந்திருக்கின்றேன்‌. 
எனக்கு சாதாரணமாக நல்ல கெட்டியான தேகம்‌, நான்‌ 
இக்கிட்டுப்‌ போனாலும்‌ : ௮ இலிருந்து வலுக்குலையாமல்‌ 
வெளிவரும்‌ சக்தி என்னிடமிருக்கிறது. திடீரென்று 
எனக்கு தலைவிதி ரேர்ந்தாலொழிய, நீண்டகாலம்‌ உயிரோ 
டிருப்பேன்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. அனால்‌ அந்த 
வருஷங்கள்‌ மூடிக்க பிறகுதானே, பின்‌ கதையை எழுத 
மூடியும்‌? 


பிரயாணப்‌ போக்கில்‌ பசபரப்பைத்‌ தரும்படியான 
நிகழ்ச்சிகள்‌ நேராமல்‌ இருக்கலாம்‌. பல வருஷங்கள்‌ கறை 
யிலேயே கழிக்க நேர்ந்ததால்‌ பரபரப்புள்ள நிகழ்ச்சிகள்‌ எப்‌ 
படி. நேசமுடியும்‌? மேலும்‌ அவைகள்‌ சிறப்பான எந்தத்‌ 
தன்மையும்‌ வாய்ந்தவையல்ல. என்னைப்‌ போலவே பதினாயி 
ரக்‌ கணக்கான சகோதர சகோதரிகள்‌ இந்த நாட்டில்‌ வாழ்ச்‌ 
திருக்கிறார்கள்‌. எனவே என்னுடைய இந்த வரலாறு 
அவர்களைப்‌ பத்திய வரலாறும்கான்‌. எங்களுக்குப்‌ பொது 


முடிவுரை 1026 


வாயுள்ள மனவெழுச்சியும்‌,மன க்‌அயரமும்‌, அலுப்பில்லாக 
சுறிசுறுப்பும்‌, பலவர்தமான தனிமையும்‌ எங்களுக்குப்‌ 
பொதுவானவை, நான்‌ திரளில்‌ ஒரு அளி. அதோடு சேர்ர்து 
செல்லுகிறேன்‌. சில சமயத்தில்‌ அதன்பேரில்‌ ஆதிக்கம்‌ 
செலுத்துவேன்‌. வேறு சமயங்களில்‌ அது தான்‌ என்னை 
இழுத்துக்‌ கொண்டு செல்லும்‌. ஆனால்‌ ஏனைய அளிகளைப்‌ 
போல ஈானும்‌ தாளுக்கு இடையே என்னுடைய தனி 
வாழ்வு வாழ்ந்து வந்தேன்‌. பல சமயங்களில்‌ நாங்கள்‌ 
வெறும்‌ பாவனை செய்திருக்கிறோம்‌. வேற பல சமயங்‌ 
களில்‌ உண்மையாகவும்‌, சிரத்தையுடனும்‌ நாங்கள்‌ வினை 
யாற்றி யிருக்கறோம்‌. இதனால்‌ காங்கள்‌ எங்களுடைய 
சிறிய தன்மைகளை மறந்து மேலேறிச்‌ சென்று வேற வகை 
யில்‌ இடைக்கக்‌ கூடாக பிராதான்யத்தை அடைர்திருக்‌ 
்‌ இரோம்‌. சில சமயங்களில்‌ எங்களுடைய செயலும்‌ லக்ஷிய 
மும்‌ ஓவ்வினதுபோல இருக்கும்‌. அந்தச்‌ சமயங்களில்‌ அத்‌ 
தகைய வாழ்க்கையால்‌ ஏற்படும்‌ பரிபூரண உயிரை நாங்கள்‌ 
அனுபவித்து ஆனந்தமடைர்திருக்கிறோம்‌. இர்த லக்ஷியங்‌ 
களைக்‌ கைவிட்டுவிட்டு மிருக பலத்திற்குக்‌ குனிர்து கொடுத்‌ 
தால்‌, அது வீணான வாழ்க்கையென்றும்‌, அதனால்‌ அத 
ருப்தியும்‌, உள்ளக்‌ கலக்கமும்‌ அதிகரிக்கு மென்றும்‌ நான்‌ 
ட கள்‌ உணர்ந்து கொண்டோம்‌. ‘ 


இர்த வாழ்க்கையினால்‌ எனக்குப்‌ பல சன்மானங்கள்‌ 
கிடைத்தன. அவைகளில்‌ ஒன்ற . மிகச்‌ ிறர்ததாஞும்‌. 
வாழ்க்கை மிகவும்‌ ருசியான தென்றும்‌, அதில்‌ செய்ய 
வேண்டியது எவ்வளவோ இருக்கறதென்றும்‌ அதிலிருந்து 
கற்றுக்‌ கொள்ளவேண்டியது எவ்வளவோ இருக்றெதென்‌ 
அம்‌ நான்‌ தெளிவாக உணர்ந்து கொண்டேன்‌. நான்‌ 
வளர்ந்துகொண்டு போவதாக என்னிடம்‌ எண்ணம்‌ இருந்து 
கொண்டேயிருக்கிறது. அர்த எண்ணமே நான்‌ படிப்பதற்‌ 
கும்‌ செயல்‌ செய்வதற்கும்‌ தூண்டுதலாக இருக்கிறது. அத 
னால்‌ வாழ்க்கை மிகவும்‌ ருசியுள்ளதாக அ௮ூவிட்டது. 


இற்த வரலாற்றை எழுதுகையில்‌, ஒவ்வொரு சம்பவ 

மும்‌ ஈடக்கிற சமயத்தில்‌, என்னுடைய எண்ணங்களும்‌, 

என்னுடைய மன ரீதிகளும்‌. எப்படி இருந்தன என்றும்‌, 

அர்த சமயத்தில்‌ என்னுடைய உணர்ச்சிகள்‌ எப்படி. மாறு 

பட்டனவென்றும்‌ தெளிவாக எடுத்‌ அக்காட்ட முயன்‌ றிருக்‌ 
66 ்‌ 


1026 ஜ.வஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


இறேன்‌. 'இறரந்த காலத்தில்‌ இப்படித்தான்‌ மனமிருந்தது 
என்பதை ஞாபகப்படுத்தி வரைவது கஷ்டமாகும்‌. ஆனால்‌ 
அதன்‌ பின்‌ வீளைவுகளை மறப்பது எளிதல்ல. ஆகவே, 
முன்னே நடர்தவைகளுக்கு பின்னே என்‌ மனதில்‌ உதித்த 
எண்ணங்களின்‌ மூலமாகச்‌ சிறிது வர்ணம்‌. தீட்டப்பட்டி.' 
ருக்கலாம்‌. ஆனால்‌ இர்த வரலாற்றை எழுதுவதன்‌ நோக்‌ 
கம்‌ என்னவென்றால்‌, சான்‌ என்னுடைய மனதில்‌ எவ்‌ 
வாறு வளர்ந்தேன்‌ என்பதை .நீான்‌ தெரிக்து கொள்ளும்‌ 
பொருட்டுத்தான்‌. நான்‌ எவ்வாறு இருந்தேன்‌ என்பதை 
இந்த வரலாறு குறிப்பிடாமல்‌, ஈர்ன்‌ எவ்வாறு இருக்க 
ஆசைப்பட்டேன்‌ என்பதைக்குறிப்பிட்டி ருக்கலாம்‌; அல்லது 
ரான்‌ எவ்வா ற இருந்ததாக கற்பனை செய்து கொண்டேனே: 
அதைக்‌ குறிப்பிட்டிருக்கலாம்‌. ்‌ ல்‌ 


சில மாதங்களுக்குமுன்‌, எனக்கும்‌ பொதுஜனங்களுக்‌ 
கும்‌, ரத்தத்திலும்‌ உள்ளத்திலும்‌ தொடர்பு, டையாதென்‌ 
அம்‌, ஆனால்‌ என்னுடைய தியாகங்களாலும்‌ லட்யெத்தா 
௮ம்‌, கருத்துத்‌ துடிப்பாலும்‌ நான்‌ ' அபர்யமான வன்‌ 
என்றும்‌, தன்‌ மயக்கம்‌ கொண்டவன்‌ என்றும்‌ ஸர்‌. 
ஷஹி, பி, ராமஸ்வாமி அய்யர்‌ ' பரெங்கமாகச்‌ சொன்னார்‌. 
தன்மயக்க ரோயால்பீடிக்கப்பட்டிருக்கும்‌ ஒருவன்‌ தன்னைத்‌ 
தானே சரியாய்‌ அளந்து நிதானித்துக்‌ கொள்ள முடியாது. 
௮து'எப்படிப்போனாலும்‌, இந்தச்‌ சொந்த விஷயத்தில்‌ நான்‌ 
ஷி, பி, யோடு சச்சரவு செய்யத்‌ தயாராயில்லை. நாங்கள்‌ 
சந்தித்து பல ஆண்டுகள்‌ ஆ௫ன்றன்‌. னால்‌ முன்னொரு 
காலத்தில்‌ நாங்கள்‌ இருவரும்‌ சுய ரத லிக்குக்கு கூட்டுக்‌ 
காரியதரிசிகளாக இருந்தோம்‌. அதன்‌ பின்னர்‌ பல நிகழ்ச்‌ 
சிகள்‌ நேர்ந்து விட்டன. ஹி. பி. ஒவ்வொரு படியாக ஏறி 
மேகமண்டலம்‌ வரையிலும்‌ போய்‌ விட்டார்‌. நான்‌ மண்‌ 
மணோ? மண்ணாக ஓட்டிக்‌ கொண்டு இடக்கிறேன்‌. சகாக்கள்‌ 
இருவரும்‌ இந்த நாட்டில்‌ பிறந்தோம்‌ என்பதைத்‌ தவிர 
எங்களுக்குகிடையே வேறு எத்தகைய்‌ பிணிப்பும்‌ இப்பொ 
முது கடையாது சென்ற ல ஆண்டுகளாக அவர்‌ இந்தியா 
வில்‌ ஈடந்துவரும்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு மன்னிப்புக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளுவதுபோல. அதை ஆதரித்துப்‌ பேசுறார்‌. இந்தியா 
விலும்‌ சரி, வெளி நாகேளிலும்‌ சரி அவர்‌ எதேச்சாதிகாரத்‌ 
தைக்கண்டு ஆனந்தக்‌ கூத்தாடுகிறார்‌. அவரே சுதேச சமஸ்‌ 
தானம்‌ ஒன்றில்‌ எதேச்சாதிகாரத்துக்கு அணிகலனாக. விள 


முடிவுரை 1029 
aL 
பம்‌ கொடுக்கப்பமமொகில்‌, எனது தற்போதைய வாழ்வில்‌ 
நான்‌ பல மாறுதல்களைச்‌ செய்வேன்‌ என்பதில்‌ சந்தேக 
மில்லை. ஏற்கனவே செய்ததில்‌ பல வழிகளில்‌ திருத்தி சர்‌ 
படுத்த முயலுவேன்‌ . ஆனால்‌ பொதுஜன வாழ்க்கையில்‌ கான்‌ 
கொண்ட முக்கியமான தீர்மானங்களை ஒரு நாளும்‌ மாற்‌ 
றவே மாட்டேன்‌. என்னால்‌ மாற்றமுடியாது. ஏனென்றால்‌ 
அவைகள்‌ என்னைக்‌ காட்டிலும்‌ வலுக்‌ கொண்டவையாகும்‌. 
என்‌ கட்டுக்கு மீறிய சக்தியொன்‌ அ என்னை அவைகளுக்குள்‌ 
துரத்தி யடிக்னெறது. 


நான்‌ சிறைக்குச்‌ சென்று அநேகமாக ஒரு வருஷமா 
கிறது. என்னுடைய இரண்டு வருஷ தண்டனையில்‌ ஒருவரு 
ஷம்‌ போய்விட்டது, பூரணமாக இன்னும்‌ ஒரு வருஷம்‌ 
இருக்கிறது. வெறுங்‌ காவலுக்கு வஜா கிடையா தாகையால்‌, 
இந்தத்‌ தடவை எனக்கு தன்டனையில்‌ தள்ளுபடி இருக்‌ 
காது. சென்ற ஆகஸ்டுமாதத்தில்‌ சான்‌ வெளியே இருந்த 
நாட்களையும்தண்டனையிலிருக்து கழித்திருக்கமாட்டராகள்‌. 
இந்த வருஷமும்‌ முடிந்து போய்‌, சான்‌ சிறைக்கு வெளியே 
போகக்கூடும்‌. அதற்கப்புறம்‌? எனக்கொன்றுமே தெரியாது. 
ஆனால்‌ எனத வாழ்க்கையில்‌ ஒரு பகுதி முடிந்து விட்ட 
தென்றும்‌, புதியதொரு சகாப்தம்‌ தோன்று மென்றும்‌ 
எனக்குப்‌ படுகிறது. அது எந்த மாதிரியாக இருக்கும்‌ என்‌ 
பதை நான்‌ தெளிவோடு ஊகம்‌ செய்யமுடியாது வாழ்க்கை 
யென்ற நூலின்‌ ஏடுகள்‌ பார்வையினின்றும்‌ மறைந்து 
இடக்கன்றனவே! 


பின்னுரை 
பேடன்‌ வெய்லர்‌, ஷ்வார்ஸ்‌ வால்ட்‌, 
25, அக்டோபர்‌? 1985, 


சென்ற மே மாதம்‌ என்னுடைய மனைவி போவாலியை 
விட்டு மேற்கொண்டு. வைத்தியம்‌ பார்த்துக்‌ கொள்ளுவதற்‌ 
காக. தோபா வித்ரு. போனாள்‌. : அவள்‌ சென்றபின்‌ 
கான்‌ போவாலிக்குப்‌ போகவே இல்லை. பக்ஷத்திற்கு (16 
நாளைக்‌ கொருதரம்‌) மலைப்பாதைகளிலே சவாரி செய்வதும்‌ 
கின்று போய்‌ விட்டது. இவைகள்‌ இல்லாமற்போகவே 
எனக்குத்‌ அயரமுண்டாயிற் ற. அல்மோரா சிறை முன்னைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமான பயங்கரத்தோட தோன்றிற்று. ' 


, குவெட்டா பூகம்பச்‌ செய்தி; வந்தது. சிறிதுகாலம்‌: மற்ற 
யாவும்‌ மறந்துபோய்‌ விட்டன்‌. ஆனால்‌ .அதிக காலத்துக்‌ 
கல்ல. தன்னையும்‌ தன்னுடைய . வினோதமான. வழிகளையும்‌ 
நாம்‌ மறந்து விம்படியாக இர்திய அரசாங்கம்‌ , ஈம்மை விடி 
வதே' இல்லை. காங்கிரஸ்‌ தலைவரும்‌, பூகம்ப நிவாரண வேலை 
யைப்பற்தி இந்தியாவில்‌ வேறெவரைக்‌ காட்டிலும்‌ அதிகமா 
கத்‌ தெரிர்தவருமான சாஜேர்திரபிரசாத்‌ நிவாரண வேலைக்‌ 
காக குவெட்டாவிற்குப்‌ போகாமல்‌ அரசாங்கத்தார்‌ தடுத்து 
விட்டார்கள்‌. காந்திஜீக்கும்‌ அவ்வாறே குறிப்பிட்டபோது 
ஜன ஊழியர்‌ எவரும்‌ போகமுடியலில்லை. குவெட்டாவைப்‌ 
பற்றி கட்டீரைகள்‌ எழுதியதற்காக பல இந்தியப்‌ பத்திரிகை 
கள்‌ தங்களுடைய ஜாமீன்‌ தொகையை ஆளாக இழர்‌ 
தன. 


எங்கேயும்‌ ராணுவ மனப்பான்மை, போலீஸ்‌ பார்வை. 
அஸெம்பீளியில்‌ அரசாட்சி நடத்துவதில்‌, எல்லைப்புறத்‌ 
இல்‌ வெடிகுண்டு எறிவதில்‌ எங்கும்‌ ராணுவ மனப்பான்மை. 
இஈ்தியாவிலிருக்கும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ இந்தியர்களில்‌ 
பெரும்பான்‌மையரோட நிரந்தரப்‌ போர்‌ தொடுத்துக்கொண் 
டிருப்பதாகத்‌ தோன்றிற்று. 


ன பின்னுரை ந 1081 


போலீஸ்‌ தேவைதான்‌; உபயோகமுள்ள ப்டைதான்‌, 
னால்‌ போலீஸ்காரர்களும்‌, போலிஸ்‌. . தடிகளும்‌' நிறைர்‌ 
ருக்கற இடம்‌.. வசிப்பதற்கு அவ்வளவாக ஏற்ற: இட 
மல்ல. எவனொருவன்‌ கட்டக்‌ கடங்கா மல்‌ மிருக பலத்தை 
உபயோகஃிக்கிறானோ அவனும்‌, யார்‌ பேரில்‌ அத்தகைய மிருக 
பலம்‌ பிரயோகம்‌ செய்யப்படூதின்‌ ததோ அவனும்‌, உருக்‌ 
குலைந்து '. சீரழிற்து போகிறார்கள்‌ என்று ' அடிக்கடி. 
சொல்லுவதுண்டு, இந்த: உண்மை இந்தியாவில்‌ நிதர்‌ 
சனமாக,, காலக்கிரமத்தில்‌ நிரூபிக்கப்பட்டு -வர்திறாக்றெது. 
முக்கியமாக இந்திய சிவில்‌ சர்விஸ்‌, , வர்க்கத்தார்‌.. எல்லா. 
வகைகளிலும்‌ சீர்குலைந்து வருவதைக்‌ காணலாம்‌. இந்தச்‌ 
சீர்குலைவை சிறப்பாக உயர்தர உத்தியோகஸ்தர்களிடையே 
தெளிவாகக்‌ காணலாம்‌. ஆலை பொதுவாக இது எல்லா 
உத்தியோகஸ்தர்களுக்கடையேயும்‌ சரடுபோல ஓடிக்கொண் 
டிருக்கிறது. புதிதாக உயர்ந்த உத்தியோகத்திற்கு ஆள்‌ நிய 
மிக்கவேண்டிய சந்தர்ப்பம்‌ ஏற்படும்‌ பொழுதெல்லாம்‌ இர்‌ 
தீப்‌ புதிய ராணுவ ஆவேசம்‌ படைத்தவர்களே”. அநேக 
மாகத்‌ தேர்ந்தெடுக்கப்படுகிரர்கள்‌ . ப 


என்னுடைய மனைவியின்‌ நிலைமை. ரெருக்கடியாயிருக்‌ 
கிறதென்ற செய்தி டைத்ததும்‌, திடீரென்று செப்டம்பர்‌ 
மாதம்‌ கக்‌ தேதி நான்‌ அல்மோரா சிறையிலிருந்து விடுதலை 
செய்யப்பட்டேன்‌. ஜர்மெனியில்‌ ஷ்வார்ஸ்‌ வால்ட்‌ என்ற 
பிராந்தியத்திலிருர்த பேடன்வெய்லர்‌ என்ற ஊரில்‌ அவள்‌ 
வைத்தியம்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. என்னுடைய 
பாக்கி தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதென்று 
எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஐந்தரை மாதத்திற்கு முன்‌ 
னேயே வி$தலை செய்யப்பட்டேன்‌. ஆகாய மார்க்கமாக 
ஐரோப்பாவிற்கு பறந்தோடிச்‌ சென்றேன்‌. 


என்ன ஐரோப்பா! ஒரே குழப்பம்‌! எப்பொழுதும்‌ 
யுத்தம்‌ நேருமென்ற பீதிதான்‌ ஒரே கலக்கம்‌; பொருளா 
தார நெருக்கடிகள்‌ நேர்ந்து விரீமோ என்று ஸதா இலி; அபி 
ஷஹீனியா ஆக்கிரமிக்கப்பட்டு அதனுடைய மக்கள்‌ வெடி 
குண்களுக்கு இசையாகிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. சாம்ராஜ்‌ 
யங்களுக்குள்ளே தகராறுகள்‌; ஒன்றையொன்று பயமுறுத்‌ 
திக்‌ கொடை மன்னன்‌ றன; சாம்ராஜ்ய வல்லரசுகளுக்குள்‌ 
முதன்மை பெற்று விளங்குகின்ற இங்லொந்து உலக சமா 


1083 ஜவஹரின்‌.சுயசரித்திரம்‌ 


தானத்திற்காகவும்‌, சர்வதேச சங்க ஒப்பர்தத்திற்காகவும்‌ 
உயிரைக்‌ கூட வி$வதாகச்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கிற த. 
ஆனால்‌ அது தனக்குக்‌ &ழிருக்கும்‌ குடி. மக்களை தாக்ஷிண்ய 
மின்றி வதைத்து அடக்கி, வெடிகுண்டீகளுக்கு இரையாக்கு 
இன்றது, ஆனால்‌ இங்கே (ஜெர்மனி) எல்லாம்‌ சாந்தி 
மயமாக இருக்கின்‌ றது. காஜி அடையாளமான ஸ்வஸ்திகா 
வைக்கூட வல்‌ த்‌ பள்ளத்தாக்கிலிருற்து எழும்‌ மூடபேனி 
எட்டத்திலிருக்கிற பிரான்ஹின்‌ எல்லைப்புறத்தை என்‌ பார்‌ 
வையினின்‌ அம்‌ மறைத்து விடுகிறது. அதற்குப்‌ பின்னே 
என்ன மூண்டுகொண்டிருக்கிறதோ யார்‌ கண்டார்கள்‌ 


அபத்தம்‌ 1 
பூரண சுயேச்சை தின பிரதிக்ஞை 
19830 ஜனவரி 26௨ 


“உழைப்பின்‌ பலனை ஆண்டு அனுபவிக்கவும்‌, சுகவாழ்‌ 
வினுக்குரிய தேவைகளைப்‌ பெறவும்‌, ஏனைய தேச மக்களைப்‌ 
போல்‌ இந்திய மகாஜனங்களுக்கும்‌ சுதந்திரமுண்டு, அப்‌ 
பொழுதுதான்‌ இந்திய மக்கள்‌ உலக வாழ்வில்‌ முன்னேறு 
வதற்குரிப பூரணமான சந்தர்ப்பங்கள்‌ வாய்க்கும்‌. இது 
எவரும்‌ மறுக்கமுடியாத உண்மையாகும்‌. மேலே சொல்‌ 
லிய உரிமைகளையும்‌ சந்தர்ப்பங்களையும்‌ எந்த அரசாங்க 
மேனும்‌ பறிக்குமாயின்‌, அர்த அரசாங்கத்தை மாற்றவோ 
அல்லது மாய்க்கவோ மகா ஜனங்களுக்கு உரிமையுண்டு. 


“இந்தியாவில்‌ ஆட்சி செலுத்தும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்‌ 
கம்‌ இந்திய மக்களின்‌ சுயேச்சையையும்‌, சுதந்தரத்தை 
யும்‌ பறித்தளது; அன்றியும்‌ பாமர ஜனங்களைச்‌ சுரண்டி 
அவர்களது ஈலபலன்களை ஏகபோகமாக அனுபவிப்பதையே 
அடிப்படையாகவும்‌ கொண்டளது; மேலும்‌ பொருளா 
தாரம்‌, ராஜீயம்‌, ஞான மார்க்கம்‌, ஆத்மார்த்தம்‌ ஆய 
அறைகளிலும்‌ இர்தியாவை நாசப்படுத்தி விட்டது. ஆத 
லால்‌ இந்திய மகாஜனங்கள்‌ அத்தகைய பிரிட்டிஷ்‌ 
தொடர்பை அறவே கைவிடுத்து பரிபூரண சுயேச்சையை 


அடைதல்‌ வேண்டும்‌, 
செல்வ அபிவிருத்தி வகையில்‌ இர்தியா தேசம்‌ அழிக்‌ 


கீப்பட்டக்‌ டெக்கின்றது. நமது மக்களிடமிருந்து வாங்கப்‌ 
படும்‌ வரிப்பணமோ வருவாய்க்கு மிகவும்‌ மிதமிஞ்சியதா. 
கும்‌. ஈமது சராசரி வருமானம்‌ அன்றாடம்‌ ரூ. 0-1-9 
தான்‌. நம்மவர்‌ செலுத்தும்‌ பளுவான வரிகளால்‌ அற்‌ 
அக்கு இருபது பங்கு விவசாயிகளிடமிருந்‌து நிலவரியாக 
வாங்கப்படுகிறது, இன்னும்‌ அவ்வரிகளில்‌ நூற்றுக்கு 


1084 ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


ENG உ உப்பு வரியாகும்‌. அந்த உப்புவரி ஏழை மக்‌ 
களுக்கு ஒரு பெருஞ்‌ சுமையாகும்‌. 


ராட்டையில்‌ நூல்‌ நூற்றல்‌ போன்ற சொமத்‌ தொழில்‌ 
கள்‌ நிர்மூலமாக்கப்பட்டு விட்டன. அதனால்‌ ஏழை மக்கள்‌ 
வேறு குடிசைத்‌ தொழில்‌ இல்லாமல்‌ ஆண்டு தோறும்‌ 
நான்கு மாதம்‌ சோம்பிக்‌ இடந்து அறிவு குன்றுஇன் றனர்‌. 
இரொமக்‌ கைத்தொழில்கள்‌ நாசம்‌ செய்யப்படின்‌ ஏனைய 
தேசங்களிலே அம்மக்களுக்கு அரசாங்கம்‌ வேறு தொழில்‌ 
தேடித்‌ தரும்‌. ஈம்‌ தேசத்திலோ அரசாங்கம்‌ அவ்வாறு 
வேறு தொழில்‌ ஒன்றும்‌ ஏழை விவசாயிகளுக்குத்‌ தேடித்‌ 
தரவில்லை. 


விவசாயிகளின்‌ தலையில்‌ இன்னும்‌ சுமையைத்‌ தூக்க 
வைக்கும்‌ முறையில்‌ கடல்‌ சுங்கமும்‌, கோட்டுச்‌ செலாவணி 
யும்‌ வகுத்து அமைக்கப்பட்டள்ளன. ஈமது தேசத்தில்‌ 
இறக்குமதியாகும்‌ பொருள்களிலே பெரும்பாலானவை 
பிரிட்டிஷ்‌ சாமான்களேயாம்‌. கட.ல்‌ சுங்க வரிகளுமே, 
வெளிப்‌ படையாகப்‌ பட்சபாதம்‌ பிரிட்டிஷ்‌ சாமான்களுக்கு 
நன்மை தருவனவாக விருக்கின்றன. தவிர ௮க்கடல்‌ சுங்க 
வருமானத்தைக்‌ கொண்டு பாமர மக்களின்‌ வரிச்‌ சுமை 
யைக்‌ குறைக்காமல்‌ ௮பாரமாக செலவுக்கு இடமாகவுள்ள 
நிர்வாகத்தை நிலைகிறுத்துவதற்கான செலவு ஈடக்கறது. 
நாணய மாற்று எனப்படும்‌ பரிவர்த்தனை விதத்தில்‌ கையா 
ளப்படும்‌ திரிசமனோ மேற்‌ சொல்லியதை விட இன்னும்‌ 
கேள்வி முறையற்றதாகும்‌. அதன்‌ விளைவாக இத்தேசத்தி 
லிருக்து லட்சக்‌ கணக்கான பணம்‌ வெளி நாடுகளுக்குக்‌ 
கொள்ளை போய்‌ விடறது. 


இந்‌ தியாவின்‌ ராஜீய வாழ்வோ பிரிட்டிஷ்‌ பரிபாலனத்‌ 
தின்‌ கழ்‌ மிகவும்‌ கேவலமாகும்‌. இத்தகைய இழி நிலை 
இதற்குமுன்‌ எக்காலத்திலும்‌ இத்தேசத்திற்கு ஜவ்ப்ப்தல்‌ 


எந்தச்‌ சீர்‌ திருத்தமும்‌ ஈமக்கு உண்மையான அரசியல்‌ அதி 
காரத்தை அளிக்கவில்லை. ஈம்மவரில்‌ மிகவும்‌ மகிமை 


வாய்க்‌ தவர்கள்‌ கூட அன்னிய ஆதிக்கம்‌ கண்டு தலை குனிய 
கேருகின்றது. தாராளமான பேச்சுச்‌ சுதந்திரமும்‌, 'பரஸ்‌ 
பரம்‌ காம்‌ கூடி வாழ்வதற்கான சங்க சுதந்திரமும்‌ நமக்கு 
அளிக்கப்படாமல்‌ மறுக்கப்பட்ட. ஈமது மக்களிலே பலர்‌ 


அனுபந்தம்‌ 1086 


தேசப்பிரஷ்டர்களாய்‌ வெளி நாடுகளில்‌ வசிக்க வேண்டிய 
நிர்ப்பந்தம்‌ ஏற்பட்டது. அவர்கள்‌ தங்கள்‌ தாயகத்திற்‌ 
குத்‌ திரும்பி வர வகையில்லை, அரசியல்‌ அறையில்‌ ஈமக்‌ 
குள்ள விசேஷமான சாமர்‌த்தியத்தைக்‌ கையாள வகையின்‌ றி 
அது மாய்க்கப்பட்ளேது. ஜனங்களோ ரொம உத்தியோக 
வேலையும்‌, குமாஸ்தா வேலையும்‌ கொண்டே திருப்தியடைய 
நேர்ந்துளது. 


“ஞான மார்க்கமாகப்‌ பார்த்தாலோ, அறிவுத்‌ துறையில்‌ 
நெடுங்காலமாக நடூராயகம்‌ வ௫த்து வந்த நம்மைத்‌ தற்கால 
கல்வி முறை இழே வீழ்த்தி விட்டது. அன்றியும்‌ ஈமக்குக்‌.. 
இடைக்கும்‌ கல்வியில்‌ பயிற்சி பெற ஈம்மைக்‌ கட்டிப்‌ போட்‌ 
டிருக்கும்‌ அடிமைச்‌ சங்கிலியில்‌ மோகம்‌ கொண்டு இடக்கும்‌ 
படி செய்கறெது. 


“நமக்கு ஆயுதம்‌ தரிக்க வகையில்லை. அதனால்‌ நாம்‌ 
ஆண்மையற்றவர்களாக விட்டோம்‌. ஈம்மை ஓங்க வொட்‌ 
டாமல்‌ தடுத்து, ஈம்‌ தேசத்தைப்‌ பற்றி நிற்கும்‌ அன்னியச்‌ 
சேனை ஈம்மை எப்பொழுதும்‌ நசிக்க்‌ கொண்டிருக்கிறது. 
ஆகவே நாம்‌ ஈம்மைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ள முடியாது. 
அனனியரின்‌ படை யெடுப்பை எதிர்த்து நிற்க ஈம்மால்‌ 
இயலா அ. கள்வரும்‌ கொள்ளைக்காரரும்‌ கயவர்களும்‌ ஈமது 
வீடுகளில்‌ புகுந்து ஈமது மனைவி மக்களைத்‌ தாக்கினால்‌ ௮ம்‌ 
மனைவி மக்களைக்‌ காக்கவும்‌ ஈமக்கு வலுவில்லை என்ற எண்‌ 
ணமே ஈமக்கு உண்டாகும்படி. செய்து விட்டது. 


“அதலால்‌, மேலே சொல்லிய வண்ணம்‌, நான்கு வகையி 
அம்‌ ஈம்‌ தேசத்திற்கு அனர்த்தம்‌ விளைத்திருக்கும்‌ ஆட்சி 
க்கு ராம்‌ இனி ஒரு கணமும்‌ உட்பட்டிருக்க முடியாது; 
உட்பட்டிருப்பின்‌ அத மக்களுக்குப்‌ பாவம்‌ இழைத்த 
தாகும்‌; ஆண்டவலுக்கும்‌ குற்றம்‌ புரிர்ததாகும்‌. எனினும்‌ 
நமது சுதந்திரத்தை அடைவதற்குரிய திறமையான மார்க்‌ 
கம்‌ ஹிம்சையில்‌ அன்று என்பதை நாங்கள்‌ அறிவோம்‌. 
ஆதலால்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்துக்கு வலுவில்‌ உதவிபுரி 
வதை ஈம்மால்‌ கூடியவரையில்‌ நிறுத்திக்கொள்ள நாம்‌ ஈம்‌ 
மைத்‌ தயார்‌ செய்து கொள்ளுவோம்‌; மேலும்‌ வரி 
கொடாமை உள்பட சட்டமறுப்பு செய்யவும்‌ ராம்‌ ஆயத்த 
மாவோம்‌. 


1086 , ஜவஹரின்‌ சுயசரித்திரம்‌ 


“ஆத்திர மூட்டப்பட்டபோதிலும்‌ ஹிம்ஸை வழியி 
லிறங்காமல்‌ அரசாங்கத்துக்கு வலுவில்‌ உதவியாயிருப்பதை 
விடுத்து, வரி மறுப்பும்‌ செய்பக்கூமாயின்‌ கருணையற்ற 
ஆட்சி முறை ஒழீிர்து போவது நிச்சயம்‌ என்று நாங்கள்‌ 
நம்பிக்கை கொண்மீளோம்‌. ஆகவே பூரண சுயராஜ்யத்தை 
கிலைராட்டேவதற்காக அவ்வப்பொழுஅ காங்ரசெஸ்‌ மஹா 
சபைவெளியிமிம்‌ அறிக்கையின்படி. ஈடக்க மாங்கள்‌ இப்‌ 
பொழுது இரிகரண சுத்‌இபாய்‌ தீர்மானம்‌ செய்கிறோம்‌”? 


அஅபநற்தம்‌-—2 
சமாதான நிபந்தனைகள்‌ 
சமாதானத்திற்கான மிபரந்தனைகளைப்பற்றி யோசனை 
கூறி எரவாடா சிறையிலிருந்து சாங்கெஸ்‌ தலைவர்கள்‌ 
1980-ம்‌ வருஷம்‌, ஆசஸ்டு மாகம்‌ 15: தேதியன்று 
ஸர்‌ தேஜ்பகதார்‌ சாப்ரூவுக்கும்‌, ஸ்ரீமான்‌ எம்‌. ஆர்‌. 
ஜெயகருக்கும்‌ அனுப்பிய கடிதம்‌: 
ay "எரவாடா மத்திய தை, 
15—8-—30. 
அன்பார்ந்த நேயர்களே, 

பிரிட்டிஷ்‌ கவர்ன்மெண்டுக்கும்‌ காங்கிரஸ எக்குமிடையே 
சமாதான ஏற்பாடு ஒன்றைச்‌ செய்யும்‌ முயற்சியை உல்‌ 
கள்‌ கடமையாக்‌ கொண்டிருப்பதற்காக நாங்கள்‌ உங்களுக்‌ 
குப்‌ பெரிதும்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌. உங்களுக்கும்‌ 
மேன்மை தங்கிய வைஸ்ராய்‌ அவர்களுக்கும்‌ ஈடந்த கடி தட்‌ 
போக்கு வரத்தைப்‌ பார்த்த பிறகும்‌ உங்களுடன்‌ பன்முறை. 
சம்பாஷித்ததற்குப்‌ பிறகும்‌ ஈமக்குள்‌ விஷயங்களை விவா 
இத்ததற்குப்‌ பிறகும்‌ ஈமது தேசத்திற்கு கெளரவமான 
முறையில்‌ சாஜி ஏற்படுத்திக்‌ கொள்ளுவதற்கான காலம்‌ 
இன்னும்‌ வரவில்லை என்ற முடிவிற்கு நாங்கள்‌ வந்திருக்‌ 
இரோம்‌. சென்ற ஐந்து மாதங்களாக பாமர மக்களிடையே 
ஏூற்பட்டேள எழுச்சி அற்புதமானதாக விருக்கிறது; பொது 
மக்கள்‌--எல்லா வகுப்பினரும்‌--எவ்வளவோ தியாகங்கள்‌ 
செய்து வருகின்றனர்‌; எனினும்‌ உடனே முடிவைக்‌ காண்‌ 
பதற்கு போதுமான இயாகம்‌ இன்னும்‌ செய்யப்படவில்லை 
என்பதே எமது கருத்து. கட்டமஅப்பியக்கத்தால்‌ தேசத்‌ 


திற்குப்‌ பாதக மேற்பட்டிருக்கிறதென்றோ அல்லது ௮து 


= 


